SIDDHA 
MEDICAL DICTIONARY 


( TAMIL - ENGLISH ) 

VOL II - PART II 


T.V. SAMBASIVAM PILLAI 


Dept of Indian Medicine & Homeopathy 


( Govt . of Tamil Nadu ) 

Chennai - 600 106 


SIDDHA 
MEDICAL DICTIONARY 


Volume - II Part - II 

( கி - கௌ ) 


T.V. SAMBASIVAM PILLAI 


DEPARTMENT OF INDIAN MEDICINE & 

HOMEOPATHY 
CHENNAI - 600 106 . 


BIBLIOGRAPHICAL DATA 


Title of the book 


: 


Siddha Medical Dictionary 
Vol. II - Part II ( - Glosby ) 


Author 


: 


T.V. Sambasivam Pillai 


Subject 


: Dictionary based on Siddha & 

Indian Medical Science 


Publisher 


. 


Dept. of Indian Medicine & 
Homepathy, Chennai - 106 . 


Copyright © 


: 


Government of Tamil Nadu 


First Edition 


: 


1936 


Second Print 


: 


1991 


Second Edition 


: 


2006 


Languages 


: English & Tamil 


Size of the Book 


: 


RA 1/8 


Paper used 


. 


15.7 kg ( 60 GSM ) Cream Wove 


Binding 


: 


Case Binding 


Point Size 


: 


10 point 


Number of copies 


: 


1000 


Number of pages 


: 


528 


Price 


: 


Rs.200 / 


Printers 


: 


M / s. Sarathy Offset Printers 
18 , Nehru Street, 
Parasakthi Colony, Sivakasi - 626 123 . 


கிச்சிலி 


கி 


கிகண்டம் , மயிற்றோகை , Peacock s 
tail. 


கிகிணி , காக்கண்ஞ் செடி , mussell 

shell creeper- Clitorea ternatea ; 2 . 
வலியான் குருவி , King . crow 
Dicrurus indicus ; 3. ஓர் கறுப்புப் 
பாடுங்குருவி , a black singing bird 
that can imitate all sorts of 
sounds ; large - tailed drongo 

Edolius paradiseus . 
கிகீதி , காடை , quail . 
கிக்கிரி , மீன் கொத்திப் பறவை , King 

fisher of Halcyoninae family 
Halcyonleucocephalus ; 2.வெண் 
கழுத்து மீன் கொத்தி , white 
collared King - fisher - Alcedo 

chlorocephala . 
கிக்கிலம் , மலை தாங்கி , sickle leaf 

Sida carpinifolia . 
கிங்கி சாலம் , வேல மரம் , babool 

tree - Acacia indica. 


கிங்கினி , சிறுவிடு கொள் . இது 
தண்ணீரைக் கட்டும் , a kind of 
jungle gram capable of binding 
water - Dolichos medicagineus . It 
is opposed to பெருவிடு கொள் , 

Which see . 
கிசம் , கிசலம் , தளிர் , tender leaf; 2 . 

துளிர் , sprout . 
கிசலயம் , கிகலை , see , கிசம் 
கிசாலம் , கிசாலயம் , see . கிசலம் . 
கிசில் , கீல் , a thick dark resinous 
substance obtained from tar 

Pitch . 
கிசு கிசு , see அக்குள் பாய்ச்சல் ; 2 . 

கிச்சலாட்டம் , titillation . 
கிசுமிசு , விதையில்லா திராட்சை , 

seedless raisins . 
கிசோரம் , ஓர் செடி , an unknown 

plant . 
கிச்சடி , அரிசிக் கஞ்சி , (lit) rice - gruel; 
2. அரிசி , பருப்பு , நெய் , கறி 
மசாலை , வெங்காயம் முதலியவை 
களைச் சேர்த்துச் செய்யும் ஓர் 
வாசனைச் சோறு , a dainty mess of 
rice cooked with butter or ghee 
and dholl and flavoured with 
spices and onion . 
கிச்சரி , see கிச்சடி 
கிச்சலாட்டம் , see கிசு கிசு . 
கிச்சாட்டம் , see கிச்ச லாட்டம் 
கிச்சிகம் , கிச்சிகா, காட்டுக் கொஞ்சி , 
wild lemon Glycosmis 

pentaphylla . 
கிச்சிலி , கொழுஞ்சி , Mandarin 

orange- Citrus aurantium nobilis ; 


கிங்கிணி , நரி முருக்கு , fox palaus 
Erythrina genus ;; 

2 . கிலு 
louw, rattle -wort - Crotolaria 
laburnifolia . 


கிங்கிரம் , குதிரை, horse ; 2. யானை, 

elephant ; 3. வண்டு , beetle. 
கிங்கிரா , நந்தியா வட்டம் , common 
wax-flower- Tabernaemontana 
coronaria alias Marium 
coronarium . 


கிங்கிரை, இரத்தம் , blood . 


1 


802 
கிச்சிலி 

கிச்சிலிப் பழம் 

a solution of sugar - Orange syrup . 
2. நாரத்தை , seville bitter or 
orange - Citrus vulgaris ; 3. see It is a favorite beverage in hot 
கிச்சிலிக்கிழங்கு; 4.பூலாங்கிழங்கு , 

weather and safer than the lime 

juice . 
long zedoary - Curcuma zedoaria . 

கிச்சிலித்தோ 
கிச்சிலிக் கஷாயம் , நாரத்தைத் 

லெண்ணெய் , 

கிச்சிலித் தோலினின்று வடிக்கு 
தோலினின்று இறக்குங் கஷாயம் , 
infusion of bitter orange peel 

மெண்ணெய் . oil from the rind of 
Infusum aurantii. 

orange - Zest .. 
கிச்சிலிக் கரணை , காட்டு மிளகு , 

கிச்சிலித் தோல் , கிச்சிலிப் பழத்தின் 
lopez root - Toddalia aculeata . தோல் , orarnge peel . 
கிச்சிலிக் காடி , கிச்சிலிப் புளிப்பு , கிச்சிலிப் படிகம் , தும்புரா , Indian 
fermented orange juice ; 2. Yorf 

tooth ache tree - Zanthoxylum 
நாரத்தை ரசத்தைப் புளிக்க வைத்த 

alatum . 
காடி , acetic acid from bitter orange கிச்சிலிப் பழம் , கொழுஞ்சிப் பழம் , 
by the acetous fermentation . 

இம் மரம் 20-25 அடி உயரம் . இதன் 
கிச்சிலிக் கிழங்கு , வாசனைக் நடுபாகம் கிளைகள் வாய்ந்ததாயும் ; 
கிழங்கு , orange root இளந் ளிர்கள் மயிரைப் 
Hedycharum spicatum alias போன்றனவாயும் ; 

இலைகள் 
Kompferia galanga ; 2. பூலாங் அண்ட வடிவாயும் , பல்லு 
கிழங்கு , Poolah root- Curcuma பல்லாகவும் , காம்புகள் சிறிது 
zedoaria .. 

நீளமாயு மிருக்கும் , பூக்கள் 
கிச்சிலிக் குடிநீர் , see கிச்சிலி 

வெண்மை , பெரிது ; பழம் மஞ்சள் , 
ஷர்பத் ; 2. நாரத்தைத் தோலினின்று 

சிகப்புக் கலந்தது , உட் சுளை 
வடித்த குடி நீர் , tincture of orange 

தித்திப்பு , இது ஆந்திர தேசம் , 
peel - Tinctura aurantii . 

குடகு , மைசூர் , நீலகிரி முதலிய 

மலைப்பிரதேசங்களிலும் , 
கிச்சிலிக் குருவி , ஓர் 

வகைக் 

வடக்கே காஸ்மீரம் , சிம்லா முதலிய 
குருவி , a kind of King -fisher 

இமயமலைச்சாரலிலும் பயிராகும் . 
Halcyon . 

இது குணத்திலும் , விலையிலும் , 
கிச்சிலிச் சாராயம் , கிச்சிலி மது , ஓர் உயர்ந்த பழம் . இந்தியாவிலும் , 
orange wine . 

சீனத்திலும் தான் தித்திப்புக் கிச்சிலி 
கிச்சிலி ஷர்பத் , கிச்சிலிப் பழத்தின் 

அகப்படும் . 
சாற்றைச் சர்க்கரைப் பாகில் ஊற்றி நமது நாட்டு வைத்தியர்கள் , இது 
ஈரம் வற்றும்படிக் காய்ச்சி இரத்தத்தைச் சுத்தி பண்ணி , பசி 
யெடுத்தப் பாகு , a thick syrup தீபனத்தையுண்டாக்கு மெனக் 
prepared from orange juice and கருதுவார்கள் . இதன் தோல் 


803 
கிச்சிலிப் பழம் 
வாயுவைப் 

போக்குவதுடன் 
அசீரணத்திற்குக் கொடுக்கும் 
கஷாயத்தின் கசப்பை மாற்று 
வதற்கும் உபயோகப் படும் . இதன் 
பூக்கள் வாலையி லிட்டிறக்கி , 
மருந்திலும் , வாசனையிலும் , 
சமையலிலும் சேர்க்கப்படும் . இப் 
பழத்தின் ஒவ்வொரு பாகமும் , 
பத்தியத்திற்கோ அல்லது மருந் 
திற்கோ உதவும் . இது சொறி 
கரப்பானுக்கு ஓர் சிறந்த ஒளஷத 
மாகும் . இதன் தோலைக் காந்த 
உப்போடும் , சீனக் கிழங்குடனும் 
கூட்டி வலிவைத்தரு மருந்தாக 
உபயோகிக்கலாம் . உட் சதைப் 
பற்றைச் சுட்டு ஊழல் விரணத் 
திற்குப் போடலாம் . கிச்சிலி நீரைச் 
சூதகத் தடையால் நேர்ந்த சூதகப் 
பைத்தியத்திற்கு உபயோகிப்ப 
துண்டு . இதன் தோலும் , 
பூவினின்றுவடிக்குமெண்ணெயும் 
சூலைப் பிடிப்பு , வாத முடக்கு 
முதலிய நோய்களில் பூசு மருந்தாக 
வுபயோகப்படும் . 
கமலா கிச்சிலியில் இருக்கும் ஓர் 
வித புளிப்புச் சத்து ( citric ) கோளா 
றடைந்த கல்லீரலுக்குச் சுறு 
சுறுப்பை யுண்டாக்கும் ; இதிலி 
ருக்கும் தீமுருகல் சத்து நரம்பு 
மண்ட லத்தைப் போஷிக்கும் 
தன்மை யுடையதால் , நரம்புத் 
தளர்ச்சிக்கும் , பித்து பிடித்தவர் 
கட்கும் உபயோகப்படும் , காலையில் 
அருந்த இரைப்பையைப் பலப் 
படுத்தி , பித்த நீரை மாற்றி , சிறு 
குடலில் இருக்கும் உணவின் 
சத்தைச் செரிக்கச் செய்து , 


கிச்சிலிப் பழம் 
உடம்பைப் பலப்படுத்தும் . இப்பழ 
ரசத்துடன் மிளகுத் தூளைக் கலந் 
துபயோகிக்க மந்தம் , அரோசிகம் , 
மலச் சிக்கல் இவைகள் போம் . 
orange tree - Citrus aurantium 
( nobilis ) . Tree 20-25 ft; spines 
axillary ; young shoots glabrous ; 
leaves oval ; slightly toothed ; 
petioles more or less dilated . 
Flowers large and white ; fruit ; 
yellowish red ; pulp sweet. It is 
fargely grown in Andhra province, 
Coorg , Mysore, Nilghiris and other 
mountainous tracts , In the North , 
it is common in Kashmir, Simla 
and the Himalayan regions. It is 
costly owing to its essential 
virtues . Sweet oranges are 
available only in India and China , 
There are several varieties 
cultivated in India . 
Vaidyans think that oranges are 
in valuable as purifying the blood 
and improving the appetite . The 
rind is well known as a useful 
carminative and a valuable 
addition to bitter infusion in cases 
of dyspepsia . Orange flowers are 
distilled and orange water 
obtained there from is used in 
cooking, in medicine and as a 
perfume. Every part of the ripe fruit 
is used either in diet or medicine . 
It is invaluable in scurvy . The rind 
pulverised and added to 
magnesia and rhubarb , affords 
a grateful tonic to the stomach 
disease , gout and dyspepsia . The 
roasted pulp is an excellent 
application to fetid ulcers . Orange 


804 


கிச்சிலிப் பழம் 
water is also prescribed for 
hysteria in small doses . The oil 
from the rind and flowers forms 
externally an excellent stimulating 
liniment useful in gout , 
rheumatism etc. 
In Kamala orange will be found 
citric acid which serves as a 
stimulant to disordered liver. The 
phosphate contained in this 
sweet orange forms a nutrition to 
the nervous system . It is a useful 
remedy in cases of nervous 
relaxation and lunacy . The juice 
when taken in the morning , 
strengthens the stomach , 
removes biliousness , helps the 
digestive process in the small 
intestines and tones the system ; 
mixed with pepper powder , it is 
given in cases of indigestion , 
nauso constipation etc. 


கிச்சிலிப் பூப் பாணிதம் 
கிச்சிலிப் புல் , ஓர் வாசனைப் புல் , 

orange grass - Andropogon 
nardus , The title is from its orange 

smell . See காவட்டம் புல் . 
கிச்சிலிப் புளிப்பு , see - கிச்சிலிக் 

காடி ; 2. கிச்சிலித் திராவகம் , citric 
acid occurring free in oranges , 

lemons etc. 
கிச்சிலிப் பூக் குடி நீர் , கிச்சிலிப் பூத் 
தீநீரில் சர்க்கரை யிட்டு பாகாகக் 
காய்ச்சி , உபயோகிக்கும் குடி நீர் , 
syrup of orange flower - Syrupus 
aurantiifloris . It is orange flower 
water containing sugar in solution 
which is afterwards heated and 
strained . 


கிச்சிலிப்பூத் தண்ணீர் , கிச்சிலிப் 
பூவை ஊற வைத் தெடுத்த 
வாசனை நீர் , a fragrant liquid 
obtained by soaking orange 
flowers in water . 


கிச்சிலிப் பனை , குமுதிப் பனை , 

Malayan sugar palm- Arenga 
saccharifera . 


கிச்சிலிப் பாகு , சர்க்கரைப் பாகி 
லிட்ட புளிப்பும் கசப்பு முள்ள 
கிச்சிலி எலுமிச்சை - முதலிய 
ஊறுகாய் , preserves made from 
bitter and acid fruits such as 
orange , lemon etc - Marmalade . 
கிச்சிலிப் பாணி , கிச்சிலிச் சாற்றுடன் 
சர்க்கரையிட் டுபயோகிக்கும் குடி 
நீர், orange sweet drink ; a solution 
of orange - juice and sugar . 
கிச்சிலிப் பாணிதம் , see கிச்சிலிப் 
பாணி . 


கிச்சிலிப் பூத் தீ நீர் , கிச்சிலிப் பூ 
ரசத்தினின்று வாலையி லிறக்கிய 
நீர் , இது சூதகப் பைத்தியம் , நரம்பு 
வலி , இழுப்பு இவ் வகைகளைக் 
கண்டிக்கும் , water distilled from 
the juice of orange flowers and 
used as an antispasmodic and 
sedative in nervous and hystrical 
cases- Aqua aurantiifloris . See 

கிச்சிலிப்பூத் தண்ணீர் . 
கிச்சிலிப் பூத் தைலம் , கிச்சிலிப் 
பூவினின்று எடுக்கும் எண்ணெய் , 
oil extracted from orange - flower . 
கிச்சிலிப் பூப் பாணிதம் , கிச்சிலிப் 

பூ சர்பத், syrup of orange flower . 
See கிச்சிலிப்பூக் குடிநீர். 


805 


கிச்சிலி ரசம் 


மசாலை 


al 


கிச்சிலி ரசம் , கிச்சிலிப் பழத்தைப் 

பிழிந்த ரசம் , orange - juice . 
கிச்சிலி வாழை . 

see இரசதாளி 
வாழை 
கிச்சிலி வூறுகாய் , கிச்சிலிக் காய் 
அல்லது கிச்சிலிப்பழத் தோலை 

யிட்டு எண்ணெயில் 
ஊறப்போட்ட வூறுகாய் , 
seasoned pickle of orange raw 
fruit or rind of orange ripe fruit 
prepared by mixing it with 
condiments and keeping it 
soaked in gingelly oil . 
கிச்சிலி வேர் , சீமை கிச்சிலிக் 
கிழங்கு , orange root or Camphor 
zedoary - Hedychium spicatum ; 2 . 
கற்பூரக் கிச்சிலிக் கிழங்கு , orange 
root or camphor root , Curcuma 
zedoaria .. 
கிச்சுக் கிச்சு பண்ணுதல் , அக்குள் 

பாய்ச்சல் , poking under the arm to 
cause a thrilling sensation to 
excite laughter- Titillation .. 
கிச்சுக் கிச்சு மூட்டல் , see கிச்சு 

கிச்சு பண்ணுதல் , 
கிஷாணம் , கவிழ் தும்பை , stooping 
leucus . 


கிஞ்சுகம் 
கிஞ்சக பரணி , துளசி , holy basil 

Ocimum sanctum . 
கிஞ்சக பன்னி , see கிஞ்ச பன்னி , 
கிஞ்சகா, கொடிக் காசரைக் கீரை , a 

kind of edible greens . 
கிஞ்ச பன்னி , நாயுருவி , Indian burr 

Achy - ranthes aspera . 
கிஞ்சம் , புளி மா , sour mango tree ; 
Indian hog - plum - Spondias 
mangifera ; 2. புளி , tamarind 
Tamarindus indicus . 
கிஞ்சள் , see ஆரைக் கீரை . 
கிஞ்சாரு , நெல்லின் முள் , paddy s 

spine .. 
கிஞ்சி , வேம்பு , margosa tree 
Azadirachta indica ; 2. முதலை , 
crocodile- Crocodilus sauria ; 3 . 
வெள்ளை கழற்கொடி . white 
species of bonduc creeper ; 4 . 

மிகச் சிறிது , Very little 
கிஞ்சிகம் , திருவாத்தி , see ஆத்தி . 
கிஞ்சிகா, வேப்ப மரம் , see கிஞ்சி . 
கிஞ்சிக் கினம் , ஆத்து மா , the soul . 
கிஞ்சிதம் , see கிஞ்சித்து . 
கிஞ்சித்து , கொஞ்சம் , a small 
quantity ; 2. புளிமா, hog - plum , see 
கிஞ்சம் ; 3. திப்பிலி மூலம் , root of 
long - pepper- Piper longum . 
கிஞ்சில் , கொஞ்சம் , very little . 
கிஞ்சுகம் , கிளி , parrot ; 2. கேகயப் 
புள் , bird charmed by music ; 3 . 
சிவப்பு , redness ; பலாசு , 


கிஸ்மிஸ் பழம் , விதை யில்லாத் 
திராட்சை , stoneless raisins from 
Persia used in Christmas cakes , 
See கிசு மிசு . 


கிஜரேயமாம் , ( யுனானி ) புறாக் கல் , 

pigeon stone . 
கிளும் , அறிவு , Knowledge . 


806 


கிடிய குட்டம் 
கிடப்பு , படுத்துக் கிடத்தல் , lying 
prostrate ; 2. கிடந்து துயிலல் , 
resting in sleep . 
கிடப்புதல் , see கிடத்துதல் . 
கிடவம் , ஊமத்தை , thorn - apple 
Datura. 


கிஞ்சுகி 
palaus - Butea frondosa ; முள் 
முருக்கு , thorny coral tree 
Erythrina indica, 
கிஞ்சுகி , பலாசு , see கிஞ்சுகம் . 
கிஞ்சுமம் , முதலை , crocodile . 
கிஞ்சு மாரம் , see கிஞ்சுமம் . 
கிஞ்ஞா, ஓர் வகைச் செடி , a shrub 
with a small ever green - leaf. see 
கொஞ்சி . 
கிடக்கை , படுத்தபடி கிடத்தல் , 
recumbent posture ; 2. கட்டில் . cot ; 
couch ; 3. பூமி , earth ; 4.இடம் , 

place. 
கிடங்கு , குழி , pit ; depression as in 
கண் கிடங்கில் விழல் , 
sunkenness of th eyes . 
கிடங்கு பள்ளம் , காதினுள் ளிருக்கும் 
ஆனகப் பள்ளம் , tympanic cavity ; 
2. காதின் புறத்துப்பள்ளம் , glenoid 
cavity.. 
கிடசாரி , சடைச்சி , matted - hair 

plant - Grewia triliaefolia . 
கிடத்தல் , see கிடக்கை . 
கிடத்துதல் , படுத்தபடி கிடக்கச் 
செய்தல் , placing in a recumbent 

posture.. 
கிடந்த கிடை , நோயால் படுத்த 
படுக்கை , bed - ridden as from a 
disease 


கிடவாக் கிடை , see கிடந்த கிடை . 
கிடா, see கடா . 
கிடாக் காலன் , எருமைக் கொம்பு , 

buffaloe s horn .. 
கிடா முன்னை , ஓர் வகை முன்னை , 
serrate fire -brand teak - Premna 
thrysoidea . 
கிடாய் , ஆட்டுக் கடா , male of 

sheep . 
கிடாரங்காய் , கடாரங்காய் , citron . 
கிடார முக்கி , ஓர் மூலி , an unknown 

plant . 
கிடாரம் , கொப்பரை , cauldron ; 

copper boiler .. 
கிடாரவன் , ஓர் வகை அகில் , a kind 

of agilwood . see அகில் 
கிடாரி, see கடாரி , 


கிடந் துருளல் , படுத்த படுக்கையில் 
உருளல் , rolling in bed ; restless 
ness in bed . 

. 


கிடாரை , see கடார நாரத்தை . 
கிடி , பன்றி , hog ; 2. மருட் பன்றி , a 
species of wild and mad hog living 
in th hills and jungles . 
கிடிச் செவி , see அமுக்கிரா, 
கிடிய குட்டம் , பன்றித் தோற் போல் 
கனத்துக் காணும் ஓர் வகைக் குட்ட 
நோய் . இதனால் உடம்பு பச்சை நிற 
மடைந்து நமைச்சலுண்டாகி , சதை 


கிடப் பரிணம் , see அடுக்குச் செம் 
பரத்தை . 


807 


கிட்டக் கல் 


as 


கிடிய குட்டம் 
வழுவுண்டு , கொப்புளங்கள் 
எழும்பி , ஊன் வடிந்து , நாற்றம் 
வீசும் . a kind of leprosy charac 
terised by the thickening of the 
skin like hog s skin which is often 
the first manifestation of the 
disease . It is marked by the 
following symptoms , viz .- 
greenish patches on the skin , 
itching , abrasion of the 
skin ,ulceration of the affected 
parts with fetidleprous discharge 
etc. 


கிடிபம் , மரத்தைத் துளைக்கும் பட்சி , 

wood - pecker . 
கிடிமம் , ஆமை யோட்டைப் போல் 
தடித்த சதை , flattish raised patch 

of integument - Heloid tumour . 
கிடியம் , பன்றி நெய் , lard . 
கிடுக் கட்டி , இலுப்பைப் பூவில் 

மிளகாய் சேர்த்து இடித்த கட்டி , 
cake of mohwa flower mixed with 
chilli and other seasoning 
ingredients , roasted and 
pounded . 
கிடேச்சு , நெட்டி , pith . 
கிடேரி , பசுவின் கன்று , heifer . 
கிடை , சடை மரம் , sola pith ; 2 . 
நெட்டி , pith ; 3. ஆட்டுக் கிடை , 
sheep fold ; 4. நோயில் விழுதல் , 
falling ill ; 5. கிடக்கை , lying down ; 
6. ஓர் குளத்துப் பூடு , a plant 
growing in tanks - Aeschy 

nomene aspera ,, 
கிடை கொடுக்காமை , படுக்கையிற் 
பொருந்தாமை , restlessness in 
bed as of sick persons. 


கிடை கொடுத்தல் , பொலிவதற்கு 
இடங்கொடுத்தல் , allowing to 
copulate 

animals ; 2 . 
படுக்கையிற் பொருந்துதல் , resting 
in bed . 
கிடைச் சரக்கு , நெடு நாள் கிடந்த 

சரக்கு , old stock of drugs . 
கிடைச்சி , கிடைச்சு , கிடைச்சை , 

see கிடேச்சு . 
கிடை பொருந்தாமை , see கிடைக் 

கொடுக்காமை . 
கிடைப் படல் , நோய் படுதல் , falling 

ill ; being laid up with disease . 
கிடைப்படுதல் , see கிடைப்படல் . 
கிடைப்பாடு , நோய் , disease ; 2 . 
நோயால் படுக்கையிற் தள்ளுதல் , 
being confined to bed through 
disease . 
கிடைப் பிசகு , படுக்கையில் நேர்ந்த 
சுளுக்கு , cramp or sprain 
occurring from lying in a wrong 
position in bed . 
கிடையாய்க் கிடத்தல் , படுத்த 

படுக்கையாய்க் கிடத்தல் , being 
.confined to bed as from disease ,. 
கிட் கிழங்கு , சின்னிக் கிழங்கு , root 

of birch - leaved acalypha 
Acalypha fruiticosa . 
கிட் சுசியம் , see களா விழுதி . 
கிட்டக் கல் , உருகிய செங்கல் , over 
burnt brick ; 2. கிட்டம் , iron dross ; 
3. குமிடக் கல் , a spongy stone 
ejected from volcanoes- Pumice . 


808 
கிட்டப் பார்வை 

கிட்டிண சாசி 
கிட்டப் பார்வை , அருகிலிருக்கும் கிட்டம் பிடித்தல், துருப் பிடித்தல் , 
பொருள்கள் மாத்திரம் தெரியும் becoming rusty . 
பார்வை , short - sightedness . 

கிட்ட லோகம் , உருக்கு , steel . 
கிட்டம் , இரும்புக் கிட்டம் , scum of 

கிட்டல் ,நெருங்கல் , as 

பல் 
iron ; 2. இரும்புருக்கிய தூள் , scoria 

கிட்டல் , close setting of the teeth . 
of iron ; 3. இரும்பு படிந்த தூள் , iron 
dross ; iron crust ; 4. உலோகக் 

கிட்ட வர்ச்சிதம் , விந்து , semen 

virile. 
கட்டி , lump of metal ; 5. இரத்தினக் 
கரடு , crust in a precious stone ;; கிட் டாக்கினிக் கொட்டை , சேராங் 
6. வண்டல் , sediment ; 7. கழிவுப் கொட்டை , marking nut 
பொருள் , excretion ; secretion . 

semecarus anacardium . 
கிட்டம் , இதற்கு உருக்கு , எஃகு , கிட்டா மாரி , சிறு புள்ளடி , acute 
மண்டூரம் , அயக்கல் எனப் பல oblong unifoliate tick trefoil 
பெயர்களுண்டு , 

அயத்திற் Desmodium gangeticum . 
குண்டான குணம் , செய்கை 

கிட்டி , சிறு சின்னி , birch - leaved 
இதற்குமுண்டு . வைத்தியர்கள் 

acalypha- Acalypha fruiticosa ; 2 . 
இதைச் சுத்தி செய்து செந்தூர 

பன்றி , hog ; 3. இடுக்குத் தடி , an 
மாக்கி , இரத்த விருத்தி , பலவீனம் , 

instrument by which something is 
பாண்டு , சோகை , இவைகளுக்குக் 

squeezed , crushed or forced ; 
கொடுக்க குணமாகும் . இதைக் clamp ; 4. கவரிறுக்கி , iron clamp ; 
கரிசலாங் கண்ணிச் சாற்றில் 

5. நாழிகை வட்டில் , a common 
கொடுக்க பெரு வயிறு , குன்மம் , device in ancient days for 
குடல் வாதம் இவைகள் தீரும் . measuring time by the discharge 
அன்ன பேதியைக் கொடுக்க of sand- clepsydra ; 6. சின்னி , 
வேண்டிய நோய்களுக்கு இதைக் Indian shrubby copper leaf. 
கொடுக்கலாம் . ( In Tamil Medicine ) 

கிட்டி கட்டல் , இரசம் பிழிதல் , 
it is a common term used for steel , 

extracting juice by squeezing or 
scoria of iron , iron - stoneetc . It has 

crushing .. 
the same property and action as 
iron . it is cleansed and calcined கிட்டி கட்டிப் பிழிதல் , see கிட்டி 
into a red oxide and given for கட்டல் . 
improving blood , weakness , 
dropsy, anemia etc.Given in the கிட்டிக் கிழங்கு , சின்னிக் கிழங்கு , 
juice of eclypse plant , it is found 

root of acalypha. 
useful in abdominal dropsy, 
dyspepsia , hernia etc. This can 

கிட்டிண காரம் , சவுக் காரம் , Fuller s 
be used in diseases as 

earth ; soap .. 
substitute for green vitriol. 

கிட்டிண சாசி , see கருஞ் சீரகம் . 


2 


809 


கிணை மகள் 


see 


கிட்டிண சாரம் 
கிட்டிண சாரம் , திப்பிலி , long 

pepper -- Piper longum . 
கிட்டிண சுரம் , see கரு நொச்சி , 
கிட்டிண பாணம் . see எட்டி . 
கிட்டிண பேடம் , 

கடுகு 
ரோகிணி . 
கிட்டிண போளம் , கரிய போளம் , 

black myrrh . 
கிட்டிணம் , கறுப்பு , blackness . 
கிட்டிண வல்லி , நன்னாரி , Indian 

sarsaparilla -Hemedesmus 
indicus .. 
கிட்டிண வாலி , குதிரை வாலி , 

horce tail millet; rough panic 
grass - Panicum verticillatum . 
கிட்டி பாணம் , see கிட்டிண பாணம் . 
கிட்டி பேடம் , see கிட்டிண பேடம் . 
கிட்டிமம் , உவர் நீர் , salt or brackish 

water. 
கிட்டிரம் , நெருஞ்சில் , a thorny 

shrub ; caltrops - Tribulus terrestris . 
கிட்டிலம் , see அரக் காம்பல் . 
கிட்டி வான் , எட்டி , strychnine tree . 
கிட்டினன் , திப்பிலி , long - pepper . 
கிட்டுதல் , பல் ஒன்றோ டொன்று 
நெருங்கி இறுகுதல் , teeth setting 
firmly together or their doubling up 
tightly ; 2. அணுகல் , approaching . 
கிணம் , see கணம் ; 2. காய் , wart ; 3 . 

தழும்பு , scar . 
கிணற்றாமை , கிணற்றில் வாழும் 
ஆமை , fresh water tortoise living 
in wells ; Terrapin - Emystrijuga . 


கிணற்றுச் சத்தம் , see கிணற்றொலி . 
கிணற்றுத் தவளை , கிணற்றில் 
வாழும் தவளை, well - frog - Rana 

cutipora. 
கிணற்று நீர் , கிணற்றின் நீர். இதனால் 

மிகு தாகம் , உஷ்ணம் , தேகவழற்சி , 
சூலை , உட்கடுப்பு , குடைச்சல் , 
மயக்கம் , வீக்கம் , பித்த தோஷம் , 
சுவாசம் இவைகள் போம் , well 
water - Aqua fontana . It is said to 
relieve the following complaints 
viz: - intense thirst , constitutional 
heat , colic pain , internal irritation ,, 
boring pain , giddiness , swelling , 
bilious affections, pulmonary 
complaints etc. 
கிணற்றொலி , மந்தமான சத்தம் , 

weak or dull sound . 
கிணாங்கு , ஓர் வகைப் புல் , a 

species of grass -Rotboella 
corymbosa.. 
கிணாட்டு , முள் எலும்புச் சீவல் , a 

thin bony appendage in the gills 
of a fish . 


கிணி , நாயுருவி , Indian burr 

Achyranthes aspera . 
கிணிதி , கிலு கிலுப்பை , rattle- wort 

Crotolaria laburnifolia , 


கிணு கினி , see குணு கினி . 
கிணு கிணுப்பு , காதி லெழுமோர் ஒலி , 

a peculiar tinkling sound of the 
ear - Tinnitus aurium . 
கிணை மகள் , விறலி அதாவது 16 
வயதுப் பெண் , A girl of sixteen 
years . 


810 


கிண் கிணி 


கிண் கிணி , வெண்கல * மலை , 
bronze or bellmetal ore . 


கிண்கிண்ணிருமல் , கிண்ணென்று 
சப்திக்குமிருமல் , cough with a 
metallic sound . 


கிந்தாதி 
intended to be used for purposes 

of Rejuvenation . 
கிண்ணிக் கருப்பூரம் , கருப்பூரத்தைக் 
கிண்ணி மாதிரி ஊற்றல் , refined 
camphor cast in a mould of cup 
cup - camphor ; 2 . see இரச 
கற்பூரம் . 


கிண்டல் , கிளறுதல் , stirring as is 

done in preparation of electuaries . 
கிண்டன் , தடியன் , a fat and strong 

person ; 2. ஓர் உறப்பான துணி , a 
coarse cloth . 


கிண்டி , மூக்குச் செம்பு , a drinking 

vessel with a nozzle . 
கிண்டிக் கொடுத்தல் , கிளறிக் 
கொண்டேயிருத்தல் , keeping on 
stirring as in the preparation of 

medicated oils . electuaries etc. 
கிண்டிப் பார்த்தல் , சலாகையால் 
சோதித்தல் , examining with a 
probe. 
கிண்டுதல் , see கிண்டல் , 
கிண்ண முலை , கிண்ணத்தைப் 
CUITSTM (406036 , woman s breast 

resembling the shape of a cup . 
கிண்ணம் , சிறு வட்டில் , a small cup 
made of metal . 


கிண்ணிக் கால் , நாயின் மாறுபட்ட 

கால் , deformed leg of a dog . 
கிண்ணித் தைலம் , கிண்ணியின் 

உட் பக்கம் பதங்க மேறும்படி 
தயாரித்தத் தைலம் , medicated oil 
which is prepared by a process 
of sublimation in which the vapour 
is made to condense again as a 
deposit on the inner side of a cup 
or receiver . 
கிண்ணெனல் , கிண்ணென்ற சத்தம் , 

sounding like a metal. 
கிண்ணை , மரை மா , Kambala tree 
Sonneratia acida . 


கிண்ணி , see கிண்ணம் ; 2. உண் 
கலம் , a metallic bowl used as an 
eating dish ; 3. இரசம் , கந்தகம் , 
அப்பிரகம் முதலியவைகளைக் 
கட்டி வஸ்துப் பாத்திரமாகச் செய்த 
கிண்ணி . இது காய கற்பத்திற் 
குதவும் . a bowl for holding food or 
other eatables , made of 
consolidated mercury, sulphur, 
mica and other substances . It is 


கிதபம் , see ஊமத்தை . 
கிதம் , நெய் , ghee . 
கிதவம் , see கிதபம் . 
கித்தில் , கூந்தற் கமுகு , jaggery 

palm - Caryola urens . 
கித்துள் , see கித்தில் , 
கித்மி விதை , ( யுனானி ) சீமைத் 
துத்தி விதை , seeds of marsh 
mallow - Althaea officinalis . 


கிந்தரம் , see ஆந்தை . 
கிந்தாதி , துடரிப் பூடு , a thorny 
shurb- Rhamnus circumcissus ; 


811 


கிரக கன்னியம் 


கிந்தாதி 
2. தொடரி , prickly buck thorn 
Scutia indica . 


கிந்திகம் , திப்பிலி மூலம் , root of 

long - pepper , 2 , புளி மா , sour 

mango - Spondias mangifera. 
கிந்து காலன் , கொந்தி நடப்பவன் 
அல்லது ஒற்றைப் பாதத்தில் 
நடப்பவன் , one who walks 
awkwardly on tip-toe or on one 

foot . c.f. குந்து காலன். 
கிந்துக்கினம் , see கிமித்துக் கினம் , 
கிந்துதல் , நொண்டி 

நடத்தல் , 
limping . 
கிமித்துக் கினம் , புழு , worm . 
கிம்பகம் , எட்டி , nux vomica 

Strychnos nux - vomica . 
கிம் புருடர் , வானுலகத்திலுள்ள 

மனித முகமும் , குதிரை யுடனும் 
படைத்த ஓர் தேவ கணம் , a class 
of celestial musicians or Lyrists 
supposed to possess the 
combined form of man s face , and 
horse s body. They are said to 
inhabit the region next above the 

clouds . 
கிம்மம் , துத்தம் , vitriol or glass like 

oil . 
கிம்மியம் , see ஆகாச கருடன் . 
கிம்மீரம் , செம் மட்டை நிறம் , brown 

colour . 
கியார சம்பர் , ( யுனானி ) சரக் 
கொன்றைப் புளி , a Unani term 
referring to Indian laburnum 
Cassia fistula . 


கியாழதம் , மூன்றெழுத்திலொன்றாகிய 
கிலி one of the three mystic 
syllables named Kili . 
கியாழ மிறக்கல் , கஷாயம் வடித்தல் , 
preparation of decoction or 

infusion .. 
கியாழம் , கஷாயம் , decoction ; 2. சீத 

கஷாயம் , infusion . 
கியாழம் , காய்ந்த அல்லது பச்சை 
மூலிகைகளின் வேர் , பட்டை , 
இலை , பூ , விதை , கிழங்கு அல்லது 
சமூலம் இவைகளை வென்னீர் 
அல்லது குளிர்ந்த சலம் இவை 
களில் ஊற வைத்து அல்லது 
காய்ச்சி வடித்த கஷாயம், thewater 
whether hot or cold in which the 
root, bark , leaf , seed , tuberous 
root of a dry herb or the whole 
portion of it is soaked or boiled 
down in proportionate quantities 
and extracted as decoction . See 
கஷாயம் . 


கியான தரம் , வகாரம் , a code word 

referring to Alchemy . 
கிரக கச்சபம் , வீட்டாமை , house 
tortoise . 


கிரக கணம் , நோய்களுண்டாக்கும் 
பேய்கள் , the whole number of 
demons causing diseases of 

human beings . 
கிரக கபோதம் , வீட்டுப் புறா , house 

pigeon .. 
கிரக கன்னியம் , சோற்றுக் கற்றாழை , 
hepaticaloe - Aloevera oflicinalis 
alias Aloe perfolia . 


812 


கிரக கூலகம் 
கிரக கூலகம் , புடலை , common 

snake gourd - Trichosanthes 

anguina . 
கிரகங் கழித்தல் , கிரக தோஷத்திற்குச் 

சாந்தி பண்ணுதல் , to effect a 
ceremonial observance so as to 
mitigate or avert the evil influence 
of planets on a particular 

individual . 
கிரக சமித்து , வீட்டி லுபயோகிக்கும் 

9 வகை ஓம் விறகு , அவையாவன , 
sacrificial fuel consisting of nine 
kinds of trees or plants used for 
domestic purposes viz : 
1. எருக்கு , madar . 
2. முருக்கு , coral tree . 
3.கருங்காலி , acacia . 
4. நாயுருவி , Indian burr . 
5. அரசு , peepul tree . 
6. அத்தி , fig tree . 
7. வன்னி , suma tree 
8 . அறுகு , couch grass . 

9. தருப்பை , sacrificial grass . 
கிரக சம்பந்தம் , கிரக தோஷம் , 

affection caused by the evil 
influence due to planetary 
movements . 


கிரக சம்பந்த வுணவு 
உரிய உணவு அல்லது பதார்த்தங் 
களை உபயோகப் படுத்துவதனாற் 
சுகமும் மற்ற பலனும் உண்டாம் . 
அவ்வாறின்றி , அசுப கிரகங் 
களுக்குரிய பண்டங்களை மாறுபடச் 
சாப்பிடுவதால் நோயுண்டாகுமென 
கருதப்படும் , food or other dietary 
substances taken on the principle 
that each planet bears 
corresponding relation weather 
good or friendly to each of the food 
substances or the essentials 
contained in that food or diet . So it 
is considered advantageous for 
one to keep one s good health by 
sticking to the principles of diet 
according to his own good stars . 
By not adhering to the said 
- principle , one is likely to fall ill 
because of his taking substances 
relating to bad stars . 
NOTE 1 : - Thereare a great many 
stars in the Universe and a great 
many forces existing in the human 
organism ; and so consistent with 
them there are a great many 
plants which are the earthly 
representatives causing Astral 
influences corresponding to the 
quality of the stars ; and these 
plants will attract the influences 
of the stars to which they are 
respectively related . By using such 
plants as Medicine or food . we 
attract the planetary influence 
needed to restore the vitality in 
the diseased parts . 
NOTE 2 : - By the judicious use of 
plants , beneficial astral activities 
may be attracted and evil 
influences averted or neutralised ; 


கிரக சம்பந்த வுணவு , ஒவ்வொரு 
சரக்குக்கும் அதற்குரிய கிரகங்களின் 
தொந்தம் உண்டு . ஆகவே 
மனிதர்கள் அவரவர்களின் சுபக் 
கிரகங்களுக்கு அல்லது அவைகளின் 
நட்புக் கிரகங்களுக்கு மாத்திரமே 


813 


கிர கணி 


கிரக சம்பந்த வுணவு 
but to know what plants are 
required in each case , it is 
necessary to be acquianted with 
Astrology and Astronomy in 
relation to the Anatomy of the 

human body. 
கிரக சாந்தி , see கிரகங் கழித்தல் ; 

2. நவக்கிரக தோஷ நிவர்த்தி , a 
ceremony in general performed 
for averting the evil influence of the 

nine planets . 
கிரக சாரம் , பாபக் கிரகங்களின் 
தோஷம் , evil influence of 
planets ; 2. கிரக நிலை , planetary 
disposition ; 3. நவாச்சாரம் , 

salammoniac . 
கிரக செபம் , கிரக தோஷம் கழியச் 
செய்யும் மந்திரத் தியானம் , 
incantations toward off the evil 

influence of planets . 
கிரகண சக்தி , தெளியும் ஆற்றல் , 

power of understanding . 
கிரகண தோஷம் , கர்ப்ப காலத்தில் 

கிரகணம் பிடிக்கும் போது , தாய் 
சும்மா யிராது 

தகாத தொழில் 
செய்வதாலும் அல்லது கிரணத்தைப் 
பார்ப்பதாலும் , கருப்பையில் 
குழந்தைகட்கேற்படும் குற்றங்கள் , 
deformities or other defects in the 
body occurring to a child in the 
womb when the pregnant mother 
does not keep quiet , but takes to 
certain undesirable actions at the 
time of eclipse or sees the 
eclipse ; 2. கிழிந்த வுதடு , hare - lip 
supposed to be caused as a 
result of the mother s seeing an 
eclipse during her pregnancy. 


கிரகண பாகம் , பித்தத்தினால் மூக்கு 

நுனியி னுட் புறத்தில் வெந்து 
எரிச்சலையும் வலியையும் 
முண்டாக்கு மோர் நோய் , a disease 
of the nose marked by an 
inflammation of the nasal 
chambers adjoining the tip of the 
nose . burning sensation and pain 

in the affected part . 
கிரகணம் , see கிர காகமம் ; 2. கை , 
the hand ; 3. இந்திரியம் , an organ 
of sense ; 4. வயிற்றிற்கும் 
குடலுக்கும் இடையே யுள்ளதாகச் 
சொல்லப் பட்ட ஓர் காணாவுறுப்பு , 
an imaginary organ supposed to 
be between the stomach and the 
intestines ; the small intestine or 
that part of the alimentary canal 
where the bile assists digestion 
and from which the vital warmth 
is said to be diffused . 


கிரகணி , குடலின் மேற் பாகத்தி 
லுள்ள சிறு குடற் பகுதி , (literally ) , 
the uppermost extremity or the 
receiving ducts of the intestines . 
It is situated between the 
intestines and the duodenum , It 
is affected by the causes which 
produce duliness of appetite ; 2 . 
உட் கொண்ட வுணவு செரியாமை 
யினால் கழிவதும் , அல்லது 
செரித்தால் , மலம் கட்டாயும் 
அல்லது மலம் குழம்பாகவோ 
அல்லது நீராகவோ நாற்றத்துடன் 
வெளிப்படும் அசீரண பேதி , a 
disease in which the food taken 
is passed off the shape of 
undigested fecal matter or if 
digested . produce sometimes 
either constipation or liquid 


814 
கிர கணி 

கிரக தோஷம் 
motions accompanied at both கிரகணீ கதம் , சீதபேதி சம்பந்த 
cases by pain and fetid smell ; 3 . 

மானவை , that which is related to 
அதிசாரரோகத்தை அடுத்து வருதல் , 

dysentery ; 2. சீதபேதி தோஷம் , a 
அதாவது அசீரண காலத்தில் morbid affection of dysentery . 
திரிதோஷ வேறு பாட்டால் 

கிரக தானியம் , வீட்டிலுபயோகிக்கும் 
பலவிதமாக பேதி யாதல் . இதுவே 
கழிச்சல் என்று சொல்லப்படும் , a தானியங்கள் , grains used for 
long continued or chronic 

domestic purposes : 
diarrhoea i.e , continued loose 

1. கோதுமை , wheat. 
ness of the bowels resulting from 
neglected diarrhoea . It is 2. பச்சரிசி , raw rice . 
supposed to be caused by the 
derangement of the three 3. துவரை , dholl . 
humours in the system ; 4 . 

4. பச்சைப் பயறு , green - gram . 
அதிசாரக் கழிச்சல் முதலிய நோய் 
களுக்கு கொடுக்கும் ஓர் கலப்பு 5. கடலை , Bengal - gram . 
மருந்து , a mixture prescribed for 

6. எள் , gingelly - seed 
diarrhoea etc. 

7. மொச்சை , bean 
கிரகணித்தல் , பற்றுதல் , holding ; 
grasping ; 2. உட்கொள்ளல் , 8. உளுந்து , black gram 
absorbing . 

9. கொள்ளு , horse - gram . 
கிரகணியம் , புளி நறளைக் கிழங்கு , 
( acid + Vitis lanata + root ) root of 

கிரக தீமை , see கிரக தோஷம் , 
acid Naralay or fox - grape - Vitis 

கிரக தோஷம் , பொதுவாக நவக் 
carnosa ( root of) ; 2 . see 

கிரகங்களின் கோளாறினால் 
அருநெல்லி . 

ஏற்படும் தோஷம் அல்லது நோய் , 
கிரகணி ரோகி , கழிச்சலால் பீடிக்கப் morbid diathesis or diseases in 
பட்டவன், one who is attacked or general ascribed to bareful 
affected with dysentery. 

influences of malignant stars ; 2 . 
கிரகணி , இரைப்பையிலிருக்கும் 

பாலக்கிரக தோஷம் , இது குழந்தை 
உணவு சீரணமாகி பக்குவப்படும் 

கள் பாற் குடிக்கும் காலத்து , தாய் 
வரையில் சிறு 

அல்லது செவிலித்தாய் நடக்கும் 

குடலுக்குள் 
போகாதபடி அதை இறுத்தும் 

கிரமப்படி நடவாமற் போவதால் , 
தன்மையுடைய ஓர் உறுப்பு , that 

கிரகங்களின் ஏவலினால் பேய் 
portion of the stomach which 

பூதங்கள் குழந்தைகளைத் தாக்கு 
prevents the food entering the வதால் ஏற்படும் நோய்கள் , 
small intestines before it is இவைகளைக் குணப் படுத்துவது 
properly digested - Pylorus . 

கஷ்டமாகவும் , சில வேளை 


1 | 


815 


கிரக தோஷம் 
அசாத்தியமாகவும் முடியும் . இத் 
தோஷத்தினால் குழந்தைகளுக்கு 
நேரும் நோய்கள் , அந்தந்த 
தேவதைகளின் ஏவலின் பிரகாரம் 
அடியிற் கண்டபடி பலவிதமாய்க் 
காணும் , அவைகளான , anattack in 
children especially in cases 
where the rules or directions laid 
down previously in respect of the 
conduct of the mother or the wet 
nurse during the time the child is 
brought up in the breast , are not 
strictly adhered to or even 
followed regularly ; and , as a 
consequence of this , demons 
under the influence of the then 
presiding planets make their 
appearance for the purpose of 
getting proper respect and 
worship . It is supposed that the 
said attack becomes very hard to 
be cured ; and in some cases 
even result in as almost incurable . 
The diseases arising as such are 
various as mentioned below and 
they vary in their nature and 
characteristics according to 
command of the presiding 
deities: 

: 
1. ஒரு வருஷம் வரையில் மோக 

நாங்கி பீடிக்கும் . இத் தேவதை 
யினால் ஏற்படும் கோளாறுகள் - 
வாந்தி , பால் உண்ணாமை , சுரம் , 
நீர்ப் பேதி , பூனைக் குரல் , for 
one year the child will be under 
the influence of the demoness 
Mohanangi and the symptoms 
are : -vomiting , aversion to 
mother s milk , fever , watery 
motion , cat s voice ( mew ) . 


கிரக தோஷம் 
2. இரண்டு வருஷம் வரையில் 

நிலகண்டி தேவதை துடரும் . 
இதனால் உண்டாகும் குறிகள் - 
சுரம் , வியர்வை , கொட்டாவி , 
கை காலிற் தங்காமல் அழல் , for 
two years the child will be 
under the influence of the 
demoness Nilakandi ; and the 
symptoms are : - perspiration , 

fever, yawning and restless cry . 
3. மூன்று வருஷம் வரை- விரோத 

கன்னி பீடிக்கும் . இதனால் 
நேரும் நோய்கள்- கண்பீளை , 
பாலுண்ணாமை , வெண் பேதி , 
வயிறு கல்போலிருத்தல் . சுரம் 
முதலியன, for three years . the 
child is ruled by the demoness 
virotha kanni and the condition 
is marked by muco - purulent 
discharge from the eye , 
aversion to mother s milk , 
white diarrhoea , tympanites , 
fever etc. 


கை 


4. நான்கு வருஷம் வரை - பைரவி 

தேவதை தொடரும் . இதனால் 
காணும் குறிகள்- தேங்காய்ப் பூ 
பேதி , தாயை விடாமை , வாயில் 
நுரை தள்ளல் , 

கால் 
முடக்கு , வயிறுப் பிசம் , விலாத் 
தூக்கு , உச்சித் துடித்தல் 
முதலியன , for 4 years under 
the influence of Bairavi and the 
condition is characterised by 
diarrhoea , Clinging to the 
mother, discharge of froth from 
the mouth , rickets , swelling of 
the abdomen . sucking in of the 
intercostal spaces , throbbing 
movement of fontanelle etc. 


816 


கிரக தோஷம் 


கிரக பலம் 


5. ஐந்து வருஷம் வரை- ஆகாச 

சின்னு பீடிக்கும் . இதனால் 
உண்டாகும் நோய்கள்- விலாத் 
தூக்கிப் போடல் , வயிற்றுச் 
சுரப்பு , சொறி சிரங்கு , கரப்பான் 
முதலியன, until the 5 th year , 
under the cruel demoness , 
Akasa jinnu ; and the signs 
are , sucking in of the intercostal 
spaces , abdominal swelling , 
itch and sores , carpaung (skin 
affections ) . 


adverse influence of one or other 
of them .. 
ஆயுள் வேதப்படி கிரக தோஷம் 
பன்னிரண்டு வகைப்படும் . இவை 
சில நூற்களில் அடியிற் கண்டபடி 
வேறுபடும் , அவையாவன : 
According to Ayurveda , planetary 
diseases consist of 12 kinds . 
They vary according to some 
books as shown under: 


1. நந்தம் - நந்தம் . 
2. விசாரம் - சுநந்தனம் . 


3.மேஷம் - பூதனா. 


4. சுவானம் - முக மண்டலிகை. 


6. ஆறு வருஷம் வரை- வைத்திரி 

கன்னியின் தொந்தம் , இதனால் 
கை , 

கால் வீக்கம் , முகம் 
வியர்த்தல் , கண் சொக்கல் , 
பாலுண்ணாமை , முதுகெலும்பு , 
நிமிர்ந்திருத்தல் , வயிறுப்பிசம் , 
விலாத் தூக்கல் முதலியன , until 
the sixth year the child will be 
ruled by " Vythri kanni ; and the 
condition is attended with 
swelling of the limbs , 
perspiration of the face , 
whirling of the eyeball, stiffness 
of the spine , abdominal 
swelling , sucking in of the 

intercostal spaces , etc. 
NOTE.- Graham is literally known 
as seizing or influencing destinies 
of men . At the large religious 
festivals a small offering is made 
to all the planets at once; and 
excepting on these occasions 
they are never worshipped 
together . They are however, 
frequently worshipped seperately 
by those who 

suppose 
themselves to be under the 


5. பிதுர்- கடபூதனா . 
6. சகுனி - சகுனி . 
7. பூதனா - ரேவதி . 
8. சீத பூதனா - அர்யகை , 
9. அதிர்ஷ்பூதனா - பூ சூதிகை . 
10. முக மண்டலிகா - நிருதி . 
11. ரேவதி - பிலி பிச்சிகை 
12. சுட்க ரேவதி - காமுகை . 
NOTE : - Innumerable are the 
Grahas and their tutelary divinities 
who roam about in the world in 
quest of offerings for their 
mischief and cruelty choosing 
their victims from amongst 
persons who are impare in mind , 
body and action - ( Susruta 

Samhita ) . 
கிரக பலம் , கிரகத்தின் அதிகாரம் , 

planetary influence . 


817 


கிரக பீடை 


கிரகம் 


கிரக பீடை , see கிரக தோஷம் . 
கிரகப் பிழை , பால கிரக தோஷம் , 
affection of children due to the 
influence of malignant stars or 

planets . see கிரக தோஷம் . 
கிரக புட்பம் , வீட்டிலுபயோகப்படும் 
9 வகை பூக்கள் ; அவையாவன , the 
nine kinds of flowers of domestic 
use viz : 
1. செந்தாமரை, ret lotus 
2. வெள்ளாம்பல் , white Indian 

water lily . 
3. சண்பகம் , Champauk . 
4. வெண் காந்தள் , November 

flower .. 


6. மனோரஞ்சிதம் , Cupid s plant . 
7. அலரி , oleander . 
கிரகம் , நவக் கிரகம் , அவையாவன: 

the nine planets according to the 
Hindu system and they are: 
1. சூரியன் , sun . 
2. சந்திரன் , Moon . 
3. செவ்வாய் , Mars . 
4. புதன் , Mercury . 
5. வியாழன் , Jupiter . 
6. சுக்கிரன் அல்லது வெள்ளி , 

Venus . 


7. சனி , Saturn . 


5. முல்லை , smooth jasmine . 
6. வெண் டாமரை , white lotus . 
7. கருங்குவளை, blue Indian water 

lily . 


8. மந்தாரை , mountain ebony 

Bauhinia genus . 


9. செவ்வாம்பல் , red Indian water 

lily . 


8. இராகு , Dragon . 
9. கேது , Descending Node . 
2. மனிதருக்கு அபூர்வ சக்தியை 
யும் , மனோ வல்லமையும் , 
இரகசியங்களை உணர்த்தலையும் , 
எதிர்கால உணர்ச்சியையும் தரக் 
கூடிய நட்சத்திரங்கள் அல்லது 
CESITATTU61 , ( In Astrology) celestial 
bodies or fixed stars producing 
super -human character in a man 
by inducing him to exhibit 
uncommon fortitude and marked 
irrelevancy in his dealings and the 
power of knowing the present and 
future events ; 3. மனிதர்களுடைய 
உடம்பையும் , மனதையும் கவர்ந்து 
தீங்கிழைக்கும் கோள்கள் . இதனால் 
பைத்தியம் முதலிய நோய்கள் 
ஏற்படும் , ஆகவே 

ஆகவே வைத்திய 
நூற்களில் பக் கோள்களின் 


( b ) வேறு வகை புட்பங்களாவன , 
the other kinds of flowers are : 
1. மல்லிகை , common jasmine . 


2. செவ்வந்தி , chamomile. 
3. ரோஜா , rose . 
4. பவள மல்லிகை, coral jasmine . 
5. மகிழம்பூ , ape -face flower . 


2 


818 


கிரகம் 


கிரக லோகம் 


கிரக யகை , வீட்டில் வளர்க்கும் 

பறவைகள் , poultry . 
கிரக ரத்தினம் , வீட்டில் பெண்கள் 
அணி வதற்குபயோகப் படும் 
ஒன்பது வகை இரத்தினங்கள் ; 
அவையாவன , the nine kinds of 
gems used as ornaments by 
women in houses viz : 


1. மாணிக்கம் , ruby or carbuncle , 
2. பவளம் , coral . 


தோஷங்களை நிவர்த்திக்க வேண்டி 
ஒரு பாகம் ஏற்பட்டே யிருக்கிறது . 
குழந்தைகளை ஒன்பது கிரகங்களும் 
ஒன்பது விதமாகத் தாக்கி , வலிப்பு , 
முதலிய நோய்களைக் காட்டும் . 
இத்தகைய தோஷம் பில்லி 
சூனியத்தினாலும் ஏற்படும் , ( In 
Hindu Medicine ) evil demons or 
spirits who seize or exercise bad 
influence in the body and mind of 
man causing insanity etc. So , it 
falls within the province of Medical 
Science to expel these demons ; 
and therefore a chapter is set 
apart for this purpose . These 
spirits which cause convulsions 
etc. especially in children are 
divided into nine classes 
according to the number of 
planets ,. Sometimes these 
conditions are also attributed to 
certain magical influences which 
take posses - sion of the whole 
man ; and as such they fall within 
the purview of occult science . See 
கிரக தோஷம். 


3.புட்பராகம் , topaz . 
4. நீலம் , sapphire . 
5. வைடூரியம் , cat s eye. 


6. முத்து , pearl . 
7. வைரம் , diamond . 


8. கோமேதகம் , cinnamon stone . 


9. பச்சை, emarald . 


கிரகம் , இசிவு வலி , a stretching 

pain . 


கிரக லாசன் , see ஓணான் . 
கிரக லோகம் , வீட்டில் பாத்திரம் , 
நகைகளாக வுபயோகப் படும் 
ஒன்பது 

உலோகங்கள் , 
அவையாவன , the nine metallic 
minerals used as ornaments and 
utensils in house- holds viz : 


வகை 


1.பொன் , gold . 


கிரகம் பிடித்தல் , கோள் பிடித்தல் , 
இது பளிங்கில் எப்படி உருவம் 
காணப்படுகிறதோ, அல்லது 
உடம்பில் உஷ்ணம் குளிர்ச்சி 
எப்படி புகுமோ அத்தன்மை போலவே 
நிகழும் , the possessing of a 
person by Graha , that 
imperceptibly enters into his body 
in the same way as an image in a 
mirror or as heat or cold 
penetrating into the human body. 


2. வெள்ளி , silver . 


a 


3. செம்பு , copper . 
4. இரும்பு ,iron . 


5. ஈயம் , lead . 


6. பித்தளை, brass . 


819 


கிரக லோகம் 


கிரணச் சுண்டி 


கிரகி யகை, see கிரக யகை . 


வகை 


7. நாகம் , zinc . 
8. காந்தம் , magnet . 
9. உருக்கு , steel . 
கிரகவகை , வீட்டினுள் வாழும் மனித 
ஆண் , பெண் , 

பெண் , அலி , 
Domestically, the three different 
kinds in human beings are : 
male , female and enuch . 
கிரக வதிபதி , நோயை யுண்டு 
பண்ணும் முக்கியமான கோள் , the 
particular planet causing a 
particular disease through its 
demon in human beings 
கிரக வாகு , கோழி , fowl. 
கிரகன் , ஓர் வகைப் பட்சி , a kind of 
bird .. 


கிர கிரத்தி , see காட் டாமணக்கு . 
கிர கெம்பீரம் , see கிர சேமிரம் . 
கிரகோற் பத்தி , ஒன்பது கிரகங்களின் 

உற்பத்தி , the origin of the nine 
planets ; 2 , ஒன்பது கணங்கள் 
ஏற்பட்ட விதம் , the origin of the 
nine presiding deities . 
NOTE : - These deities viz . 
Skanda . Mesha etc. are the 
causes of the nine diseases of 
infant life ; and they were created 
by Mahadeva and Parvathi; and 
therefore it is their duty to see that 
iniquities of the parents are visited 
on their children . 
கிரக்கனி பித்தன் , சாதிக்காய் , 

nutmeg- Myristica fragrans . 
கிரங்கல் , சோர் வடைதல் , getting 

fatigued . 
கிரசு , 

விழுங்கல் , swallowing 
consuming . 
கிர சேமிரம் , பச்சைக் கற்பூரம் , 

crude camphor ; 2. கற்பூரம் , 

common camphor. 
கிரஞ்ச காமிரம் , தெல்லு , West 

Indian cocoon - Eutada scandens . 


கிரகா கமம் , பேய் பிடித்தல் , demoni 

acal possession . 
கிர காடிகை , பிடரி , nape . 
கிரகாபசு மாரம் , ( கிரகம் + அபசுமாரம் ) 

கிரக தோஷத்தினா லேற்படும் 
காக்கை வலி , anervous functional 
disease or epilepsy due to the 
influence of malignant stars and 

planets .. 
கிரகா வேசம் , பேய் பிடித்தல் , 

hysteria or possessing devils due 
to evil influence.of stars . 


கிரஞ்சம் , வெள் ளுள்ளி , garlic 
Allivum sativum . 


கிரகிணி , பாற் சோற்றி , the solidified 

juice of various plants 

Caoutchouc . 
கிரகித்தல் , சாரம் வாங்கல் , to extract 

essence ; 2. உள்ளுக் கிழுத்தல் ; 
absorbing . 


கிரஞ்சனம் , முருங்கை , moringa 

tree - hyperanthera moringa . 


கிரணச் சுண்டி , நெட்டி தளம் , an 
unknown plant . 


820 


கிரண பூதம் 
கிரண பூதம் , இரத்தக் கண் , கொடிய 

பார்வை , பயங்கரமான பேச்சு , 
அதிக வுணவு முதலிய இராட்சச 
அல்லது பூத 

குணங்களை 
யுண்டாக்கு மோர் நோய் , adisease 
caused by the evil influence of 
planets . It is characterised by 
blood - shot eyes , fierce look , 
fearful speech , gluttonous eating 
of food and other devilish 
qualities .. 


பல 


கிரந்தி 
ulcers ; 4. கோளத்தின் வீக்கம் , 
glandular swelling ; venereal 
swelling ; 5. நரம்புச் சத்து பிறப்ப 
தற்கான சிறு சிறு ஆசயம் , இதை 
வெட்டிப் பார்க்கு மிடத்து வெண் 
ணிறமான நரம்பிழைகள் 
ஓடியிருக்கும் . சோஷணக் குழல் 
களிலும் , நரம்பு களிலுமுள்ள சிறு 
சிறு திரட்சி , ( In anatomy ) a mass 
of nervous matter containing 
nerve - cells and giving origin to 
nerve fibres - Ganglia ; 6. நெல்லி , 
Indian gooseberry - Phyllanthus 
emblica ; 7. பருப்பு , kernel ; 8 . 
தோலைப் பற்றிய மேக நோய் , any 
syphilitic affection of the skin , 9 . 
ஏலத் தோல் , skin of cardamom ; 
10. கிரந்தி நாயகம் , an unknown 
plant used for glandular 
swellings ; 11. மூன்று நாடியாகிய 
இடகலை , பிங்கலை , சுழி முனை 
சேரு மிடம் , ( In Psychological 
Physiology ) , inter section of the 
three nerve currents . 


கிரணப் பிரியன் , வெள்ளை நாகணம் , 

Nepaul oil tree - Croton tigilium . 
கிரணம் , கதிர் , ray of light ; 2. சூரிய 

கிரணம் , sun s ray. 
கிரணியம் , பொன் , gold . 
கிரத மாலம் , கொன்றை மரம் , 

cassia tree- Cassia fistula . 


கிரதம் , சிலந்தி , ulcer . 
கிரதரன் see கிருதரன் . 
கிரதிதம் , கெட்டி முடிச்சு உள்ள 
கழலை , a knotty stone - like 
tumour. 


கிரந்தி , சிலேட்டுமத்தினால் நரம்புக 
ளிலுண்டாகும் முடிச்சு , a knot of 
nerve fibres ; nodules ; 2. கழுத்து , 
அக்குள் , 

அறை முதலான 
விடங்களில் சிறிய வுருண்டை 
வடிவமாயுள்ள கோளங்கள் வீங்கி 
யுண்டாகும் கட்டி , glandular 
swelling in the form of an 
abscess occurring chiefly in such 
parts of the body as neck , arm 
pit , groin etc .; 3. கிரந்திப் புண் , 
venereal or syphilitic sores or 


கிரந்தி , வாயு வோடு கபம் சேர்ந்து 
அதனால் சதை , கொழுப்பு , இரத்தம் 
இவைகள் 

கெடுதியடைந்து , 
திரண்டு முடிச்சாகவும் , கடினமாகவும் 
எழும்பும் கட்டி . ஆயுள் வேதப்படி 
இது 9 வகைப்படும் , a glandular 
inflammation which gives rise to 
the formation of round, knotty 
elevated hard swellings due to 
the deranged and unusually 
aggravated Vayu which vitiates the 
flesh , fat , blood mixed up with 
Kapham ( கபம் ) of any part of the 
organism . 


821 


கிரந்தி 
( A ) ( In Ayurveda ) , it is divided into 
9 kinds viz : 


கிரந்தி 
4. வாய்க் கிரந்தி , ulcer of the 

mouth . 


5. கண்டரிக்குங் கிரந்தி , rodent 

ulcer . 


1. வாதக் கிரந்தி , 
2. பித்தக் கிரந்தி , 
3. சிலேட்டுமக் கிரந்தி , syphilitic 

due to the three 
humours in the human system . 


sores 


4. இரத்தக் கிரந்தி , the one that 

alters the condition of blood . 


5. மாமிசக் கிரந்தி , the one that 

attacks the muscles. 
6. மேதோ கிரந்தி , the one that 

invades the fat in the system . 
7. அஸ்திக் கிரந்தி , a form of 

syphilis which attacks the 
bones . 


8. நரம்புக் கிரந்தி , the one that 

affects the nervous system . 
9. விரணக் கிரந்தி , the one 

attended with ulceration of the 
parts affected .. 


6. கண்டக் கிரந்தி , ulcer of the 

throat , 
7. கெர்ப்பக் கிரந்தி , hereditary or 

congenital syphilis . 
8. யோனிக் கிரந்தி , Pudendal 

ulcer .. 
9. மேல் வாய்க் கிரந்தி , ulcer 

affecting the palate . 
10. கரு வழிக்குங் கிரந்தி , syphilis 

in a female bringing about 

abortion or barrenness . 
11. இலிங்கக் கிரந்தி , hard 

chancre of the penis . 
12. கன்னக் கிரந்தி , ulcer in the 

cheek . 
13. நாக் கரிங்குங் கிரந்தி , ulcer of 

the tongue.. 
14. அரி கிரந்தி , corroding ulcer. 
15. எழுமணிக் கிரந்தி , ulcers so 

called probably of their rising 

like beads , 
16.மருள் கிரந்தி , ulcer causing 

confusion of mind . 
17.சடைக் கிரந்தி , ulcers occurring 

in a row. 
18. புருடக் கிரந்தி , primary 

syphilis . 
19. அழிக் கிரந்தி , chancroid with 

a tendency to slough- Phage 
denic chancroid . 


( B ) . தமிழ் வைத்தியப்படி கிரந்தி 
களாவன , ( In Tamil Medicine) the 
following are the different kinds 
of ulcers : 


1 .. காய்க் கிரந்தி as அத்தி , ஆல் , 

நுணா முதலியன , eruptions of 
the sizes of fig , banyan fruit , 
mulberry etc. arising from 

syphilitic causes . 
2. சொறி கிரந்தி , psoriasis . 
3. நாசிக் கிரந்தி , rodent ulcer of the 

nose . 


822 


கிரந்தி 
20. கணுக் கிரந்தி , venereal ulcer 

affecting joints - Gouty ulcer . 
21. செங் கிரந்தி , red venereal 

ulcer affecting children . 
22. கருங் கிரந்தி , black venereal 

ulcer affecting children . 
23. மேக கிரந்தி , venereal herpes . 
24. கொறுக்குக் கிரந்தி , chancre, 
25.பெருங் கிரந்தி , true syphilis . 
26. கள்ளிப் பூக் கிரந்தி , Secondary 

syphilis in which the lesion 

resembles kalli flower. 
27.துத்திப்பூக்கிரந்தி , that in which 

the lesion resembles Tutti 
flower . 


கிரந்தித் தொய்வு 
கிரந்திப் கரப்பன் , மேகத்தினால் 
குழந்தைகளுக்குக் காணும் கிரந்தி 
யோடு கூடிய கரப்பன் நோய் , a skin 
disease in children attended with 
syphilitic affections - Syphiloderm . 
கிரந்திக் காரன் , மேகக் கிரந்திக் 
காதி , organism causing venereal 
or syphilitic diseases. 


கிரந்தி சூலை , கிரந்தி நோயால் , கை 
கால் , முளி , பொருத்து இவ்விடங் 
களில் நீர் கட்டிக் கொண்டு , வீங்கிக் 
கறுத்தும் காடு கட்டியும் , வெடித்துச் 
சீழ் சலம் வடிந்தும் , இந்திரியம் 
முறிந்து நீர்க் கடுத்தும் காணும் ஓர் 
வித சூலை நோய் , a form of 
rheumatism from syphilitic 
causes affecting the joints owing 
to a collection of morbid fluid ; and 
it is marked by swelling , stiffness , 
fissure in ulcers, discharge of pus 
and water , burning sensation 
during micturition and watery 
semen . 


28 , காளான் கிரந்தி , fungating 

chancre .. 
கிரந்திக , கோள , glandular. 
கிரந்தி கந்திகம் , மிளகு , pepper . 
கிரந்திக பர்ணகம் , பெண்கள் நோய் ; 

a disease of women . 
கிரந்திகம் , திப்பிலி மூலம் , root of 

long pepper ; 2. புளி மா , sour 
mango -Spondias mangifera ; 3 . 
நெபத்திகை , an unknown plant ; 4 . 
சிர காகோளி , common caper 
Capparis aphylla ; 5. குங்கிலியம் , 
a resin or bdellium ; 6. காது 
வெளிப்புறத்து வரும் ஓர் நோய் , a 
disease of the outer ear. 


கிரந்திணையல் , கிருமியோடு கூடிய 
மேகக் கிரந்தி , a syphilitic disease 

attended with germs . 
கிரந்தி தகரம் , நந்தியா வட்டம் , 

East Indian rosebay- Tabernae 
montana coronaria . 


a 


கிரந்தி தலம் , ஓர் வாசனை , 
perfume; 2. ஓர் கிழங்கு , a bulbous 
root .. 


கிரந்திக் கட்டு , கரளைக் கட்டி , 
tumour or nodules from syphilitic 
causes . 


கிரந்தித் தொய்வு , ஓர் நோய் , கிரந்தி 
யினாற் காணும் இளைப்பு , 
cutaneous tuberculosis . 


823 


as 


கிரந்தி நாயகம் 
கிரந்தி நாயகம், சரும நோய்களுக்குப் 
யோகிக்குமோர் பூண்டு , an 
unknown plant used 
sovereign remedy for syphilitic 
cutaneous affections . see சிலந்தி 
நாயகம் . 
கிரந்தி நையல் , கிரந்தி நோயாலேற் 

படும் துன்பம் , syphiliticsufferings . 
கிரந்தி பண்டம் , கிரந்தி நோயை 
அதிகரிக்கும் பண்டங்கள் , highly 
flavoured articles of food 
aggravating syphilitic skin 
affections . 


கிரந்திலம் 
கிரந்திப் புண் , மேகத்தினாலெழும் 
EL_14 , venereal ulcers or buboes ; 
2. ஆண்குறியிலுண்டாகும் மேகப் 
புற்று , chancre. 
கிரந்திப் புண்ணாற்றி , மேகத்தினா 
லெழுந்த கிரந்திப் புண்களை 
ஆற்று மருந்து , a remedy directed 
against or used for the relief of 
syphilis - Anti - syphilitic . 
கிரந்திப் பூண்டு , see கிரந்தி 

நாயகம் . 
கிரந்தி மாகிதம் , நச்சிலைக் கூமா ; 
cooma tree ( unknown ) the leaf of 
which is poisonous . 
கிரந்தி முகம் , பாக்கு மரம் , areca 
nut tree . 


கிரந்திப் பரு , மேகக் கிரந்தியினா 
லேற்படும் புண் , a syphilid in the 
form of warty growths venereal 

pimple .. 
கிரந்தி பர்ணகம் , ஓர் வாசனைப் 

பூடு , a fragrant plant . 


கிரந்தி பலம் , விளா, wood - apple 
மணக்காரை , spinous . honey 
thorn - Vangueria spinosa . 
கிரந்திப் பவுத்திரம் , பவுத்திரத்தின் 
கொடி சுரந்து புண்ணாகி , அல்லது 
ஆண்குறியைப் பற்றி தண்டினடியில் 
வீங்கி , இரணமாகி மூத்திரம் துளி 
துளியாய்க் சிறுத்து விழும் ஓர் 
வகைப் பவுத்திர நோய் , urinary 
fistula in which the urine forces 
its way through the skin of the 
perineum and the urine drips 
through the body of the penis 
which becomes inflammed and . 
swollen at the bottom . 


கிரந்தி மூலம் , குதத்தில் விரணம் 
ஏற்பட்டுக்கொடிகொடியாய் முளை 
யுண்டாகிச் சீழும் இரத்தமும் ஒழுகப் 
பெற்ற ஓர் மூல நோய் , a kind of 
piles characterised by ulcer and 
polypus of the rectum which 
appears at the very verge of the 
anal orifice . It is attended with a 
discharge of pus and blood ; 2 . 
திப்பிலி மூலம் , long - pepper root . 
கிரந்தி யெண்ணெய் , கிரந்திப் 

புண்ணிற்கும் , மேகத்தினால் எழும் 
சரும நோய்களுக்கும் ,வேண்டி 
தயாரித்த வெண்ணெய் , medicat 
ed oil prepared for syphilitic sores 
and other cutaneous eruptions 

arising from venereal causes . 
கிரந்திலம் , தூது வளை , three-lobed 

solanum - Solanum trilobatum ; 


824 


கிரந்திலம் 
2. ஓர் வாசனை , a perfume ; 3 . 
இஞ்சி , green or undried ginger ; 
4. அறுகன்புல் , a kind of cyperus 

grass . 
கிரந்தி வச்சிரகம் , ஓர் வித எஃகு , a 

kind of steel . 


கிரமா மூலப் பத்திரம் 
கிரந்தி வெப்பு , மேகத்தினால் 

குழந்தைகளுக்குக் காணும் ஓர் 
வகை சுரம் , fever in children from 

syphilitic causes . 
கிரந்தினி , கொட்டைக் கரந்தை , 

Indian globethistle - Sphoeran 
thus indicus ; 2. நரிமுருக்கு , an 

inferior kind of Erythrina. 
கிரந்தி னிகம் , ஓர் கிழங்குப் பூடு , 

plant consisting of a bulbous root. 
கிரம நாடி , முறைப்படி நிமிஷத்திற்கு 

70-75 தரம் அடிக்கும் நாடி , natural 
pulse at the rate of 70-75 beats in 
a minute . 


கிரந்தி வாயு , குழந்தைகளுக்குக் 

கிரந்தியினால் காணும் வாயு , 
flatulence due to syphilitic 
eruptions in the body attended 
with a difficulty of breathing 
especially in children . 
கிரந்தி விசர்ப்பி , வாத சிலேட்டும 
விசர்ப்பி , இரத்தம் உடம்பில் பல 
விடங்களில் தங்குவதால் சிறிய 
கொப்புளங்களைத் திரட்டி 
மேலெங்கும் வரிசை வரிசையாக 
செந்நிறமானகிரந்திகளையெழுப்பு 
மோர் விரண நோய் , a kind of 
erysipelas giving rise to small red 
vesicles diffused in several rows 
in different parts of the body due 
to a peculiar inflammation of the 
skin arising from impurities of 
blood . 


கிரமப் பிரசவம் , இயற்கை அல்லது 
கஷ்டமில்லாதப் பிரசவம் , natural 

labour without difficulty. 
கிரம பூரகம் , மின்னற் கொடி , white 
wheel creeper -Getonia floribunda 

alias calycopteris floribunda . 
கிரமாங்கதம் , ( கிரம் + அங்கதம் ) 
ஒழுங்கான மார்பு straight or erect 
chest . 


கிரந்தி வியாதி , மேகத்தினால் உடம்பி 

லூறிய நோய் , இது அசாத்தியம் , 
syphilis or a venereal disease , 
constitutional or hereditary often 
very difficult to be eradicated from 

the system ., 
கிரந்தி விரணம் , கிரந்திப் புண் , 

syphilitic sores or ulcers . 
கிரந்தி விரணா பகம் , பருத்தி , 

cotton . 


கிரமாதீதப் பிரசவம் , 

சாதாரண 
பிரசவத்திற்கு மாறாக வலிப்பு , 
இரத்தப் பெருக்கு , தலை நீங்கலாக 
மற்ற அவயவங்கள் வெளி 
காட்டல் , கருப்பைக் கிழிவு முதலிய 
குற்றங்களை வகித்தப் பிரசவம் , 
preter - natural labour attended 
with disorders such as , convul 
sions , hemorrhage . presentation 
of the womb etc. 


கிரந்தி வீக்கம் , கோளங்களின் 
வீக்கம் , glandular swelling . 


கிரமா முகி, see கிரமுகம் , 
கிரமா மூலப் பத்திரம் , நெபத்திகை, 
an unknown plant . 


825 
கிர முகம் 

கிராச சல்லியம் 
கிர முகம் , see கிரந்தி முகம் ; 2 . in sea or fresh water ; 3. கடலில் 
சிகப்பு லோத்திரம் , a red variety of வாழும் , பெருமீன் , திமிங்கிலம் , 
lodhra tree ; 3. ஓர் வகைக் கோரை , முதலை , சுறா , 

நீர் யானை 
a kind of grass- cyperus ; 4 . முதலியன , any large fish or 
பாக்கு , betel - nut - Areca eatechu . marine animal such as whale , 

crocodile , shark , hippopotamus ; 
கிரம் , கிளி , parrot ; 2. பன்றி , hog . 

4. தொடை வாதம் , paralysis of the 
கிரயந்தம் , திப்பிலி , long - pepper thigh ; 5. பெண் முதலை , female 
Piper longum . 

crocodile .. 
கிரவுஞ்சம் , see அன்றில் ; 2 . கிரா கரடம் , வானம்பாடி , a lark . 
ஆசாமிற்கு கிழக்கே யுள்ள 

கிரா கரம் , சீரகா கோளி , common 
இமயமலைத் தொடர், the eastern 

caper - Capparis aphylla . 
part of the Himalayan range in 
Assam ; 3. திருநெல்வேலி சமீப கிரா கனம் , ஓர் வகைக் கவுதாரி , a 
முள்ள ஓர் தீவு , an unknown island kind of patridge - Perdix sylvatica . 
near Tinnevelly Dt. 

கிராகி , மயக்கந் தரும் மருந்து , a 
கிராக்கம் , பருந்து , hawk ; falcon ; 2 . 

substance which premotes 
ஆரை, 

giddiness and sleep - Narcotic ; 2 . 
green - Marselia 
quadrifolia ; 3. மலத்தைக் கழிக்கும் 

see ஆட்டுச் செவிக் கள்ளி ; 3 . 
மூன்று மடிப்புகளில் ஒன்று , one of 

மரணத்தையும் நோயையும் 
the three folds which lead off the உண்டாக்கும் ஓர் பெண் பேய் , a 
feces from the body. 

female spirit seizing men and 

causing death and diseases ; 4 . 
கிராகசம் , மயக்கந் தரும் தன்மையது , 

மூர்ச்சை , swoon ; 5. களைப் 
the condition produced by the 
narcotics - Narcotism ; 2. தாழை , 

புண்டாக்கும் வலிப்பு , fainting fit . 
screw pine - Pandanus கிராகி பலம் , விளா, wood - apple 
odoratissimus ; 3. முதுகில் , வாளைப் 

Feronia elephantum . 
போன்ற முள் பாய்ந்திருக்கும் மீன் , 

கிராகியம் , பஞ்சேந்திரியம் , the 
Saw - backed fish . 

organs of sensual perceptions ; 2 . 
கிரா கதம் , நாக முட்டி , frog - creeper மயக்கத்தைக் கொடுக்கும் ஓர் 
Tilia - cora racemosa . 

விஷம் , a narcotic poison . 
கிரா கதி , நில வேம்பு , ground கிராகினம் , ஓனான் , great lizard ; 2 . 
neem - Justicia paniculata . 

ஓர் வகை வேல மரம் , a kind of 

Mimosa . 
கிராகம் , see ஆமை ; 2. கடல் , நதி 
இவைகளில் வாழும் துஷ்ட கிராச சல்லியம் , தொண்டையிற் 
மிருகம் , a rapacious animal living சிக்கிக் கொள்ளும் வஸ்து , any 


a 


826 
கிராச சல்லியம் 

கிராணிக் கழிச்சல் 
extraneous substance lodged in கிராண வேதம் , வெண் கடுகு , white 
the throat . 

mustard .. 
கிராசப் பிரமாணம் , 

பிரமாணம் , இரசத்தை கிராணி , கிராணிக் கழிச்சல் , chronic 
கட்டுவதற்காக உயயோகிக்கும் ஓர் diarrhoea . see கிரகணி ; 2 . 
முறை , a process applied for குடலின் மேற் பகுதி , the upper 
consolidating mercury . C.f. கிராசங் most extremity of the intestines . 
கொடுத்தல் . 

see கிரகணீ . 
கிராசம் , கவளம் , mouthful ; 2 . கிராணிக் கடுப்பு , கழிச்சலினா 
விழுங்கல் , swallowing ; 3 :. லேற்படும் ஆசனக்கடுப்பு , imitation 
ஆகாரம் , food ; nourishment . 

of the rectum in cases of chronic 

diarrhoea . 
கிராசம் கொடுத்தல் , உலோகங்கள் 
நெருப்பிலுருகிக் கண் விட்டாடும் 

கிராணிக் கழிச்சல் , வாயு அல்லது 
போது வெட்டை அல்லது களங்காக 

முத்தோஷத்தால் குடலில் வாயு 
மாறுவதற்கு மருந்துப் பொடியை அதிகரித்து அதனால் குடலின் ஒரு 
சிறிதளவாக தூவிக் கொண்டே 

பக்கம் கோளாறடைந்து , உணவு 
யிருத்தல் , ( In Alchemy ) sprinkling 

செரியாமல் பலவிதமான கழிச்சலை 
of medicinal powder during the 

யுண்டாக்கி , ஆசனவாயில் 
fusion of metals for making them கடுப்பையும் உண்டாக்கும் ஓர் 
brittle or other wise rendering அசாத்திய வயிற்றுப் போக்கு . 

them into an alchemical compound . இதனால் வயிறு இரைந்து , மலம் 
கிராடம் , செம்பைப் பொன்னாக்கும் 

நாற்றத்துடன் , வெளிப்படு 
மருந்து , ( In Alchemy ) that which 

வதுடன் , வயிற்றுவலி , தாகம் , 
converts copper into gold . See 

சோர்வு , காற்று பரிதல் முதலிய 
செய சூதத் தாம்பிரம் . 

குணங்களுண்டாகும் , chronic 

diarrhoea caused by vitiated wind 
கிராட வல்லபம் , ஓர் வகைச் or the aggravation of all the 
சந்தனம் , a kind of sandal wood . Doshas . In this , the intestines are 

deranged by chronic ulceration 
கிராண நாடி , மூக்கினுள் சிகிச்சை 

with the result that the digestive 
செய்ய வேண்டி உபயோகிக்கும் 
fire is weakened and food taken 
குழாயைப் போன்ற ஓர் சிறிய கருவி , is simply passed off as 
a small tube - like instrument used undigested fecal matter or 
in treatment of the nose . 

sometimes as liquid motions 
கிராணம் , கிரகணம் , eclipse ; 2. சிறு 

accompanied by the following 
வட்டில் , a small basin ; 3. மூக்கு , 

symptoms , viz . irritation of the 

rectum , noisy stools , fetid odour , 
nose ; 4. முகரல் , perception of 

pain in the stomach , thirst , 
odour . 

langour , flatulence etc. 


827 


கிராணித் திரவியம் 
16. சோபக் கிராணி , see கழிச்சல் . 


stercoral 


கிராணிக் கழிச்சல் 
1. மூலக் கிராணி , diarrhoea from 

excessive heat in the anal 

region . 
2. சீழ்க் கிராணி , diarrhoeachylosa . 
3. நீர்க் கிராணி , watery or serous 

diarrhoea , 


17. வலி கிராணி , 

diarrhoea . 


4. வாயுக் கிராணி , 

diarrhoea . 


flatulent 


or 


5. சூசிகாக் கிராணி , vicarious 

diarrhoea from menstrual 
disorders . 


18. எலும்புருக்கிக் 

கிராணி , 
tuberculous diarrhoea . see 

கழிச்சல் . 
NOTE : - This should not be 
confounded with sprue 
painless diarrhoea . The 
symptoms are peculiar and free 
from such difficulties as are 
experienced in chronic diarrhoea 
although it may lead to a fatal 

result . 
கிராணித் திரவியம் , கிராணி 

கழிச்சலுக்காக உபயோகப் படும் 
சரக்குகள் , அவையாவன , drugs or 
other medicines that are 
considered useful in cases of 
chronic diarrhoea viz : 


6. அசீரணக் கிராணி , lienteric 

diarrhoea . 


7. மேகக் கிராணி , diarrhoea from 

syphilitic causes . 
8 , குன்மக் கிராணி dyspeptic 

diarrhoea . | 


9. கருப்பக் கிராணி , diarrhoeaafter 

confinement . 
10. ஒட்டுக் கிராணி , infectitious 

diarrhoea . 


1.பொடுதலை , creeping vervain 

Lippia nodiflora. 


11. சங்கரக் கிராணி , sympathetic 

diarrhoea . 


2. நாய் வேளை, dog mustard 

plant - Cleome viscosa . 
3. சிறு குறிஞ்சா, small Indian 

| pecacuanha - Gymnema 
sylvestre. 


12. தொந்தக் கிராணி , cachectic 

diarrhoea . 


13. இரத்தக் கிராணி , dysenteric 

diarrhoea . 


4. COLOT ) , butter -milk ; sour milk . 


5. புளியாரை , Indian sorrel - Oxalis 
corniculata . 

. 


14. குடற் 

கிராணி , irritative 
diarrhoea . 
15. விலா முறுக்குக் 

முறுக்குக் கிராணி , 
diarrhoea attended with pain in 
the sides of the upper part of 
the abdomen . 


6. வசம்பு , sweet flag - Acorus 

calamus . 


7. திரி சாரம் , the three kinds of 

salts viz : 


828 


கிராணித் திரவியம் 


கிராம கோலம் 


( a ) எவட் சாரம் , salt petre. 
( b ) சத்தி சாரம் , an alkaline salt 

containing the ingredients of 

a & c and common salt . 
( c ) நவாச் சாரம் , sal - ammoniac . 
8. கறி வேம்பு , curry leaf - Murraya 

exotica . 


கிராணி வாயு , கிராணிக் கழிச்சலில் 
ஏற்பட்ட வயிற்றுப் பொருமல் , 
rumbling noise in the stomach 
due to wind or flatulence in 
chronic diarrhoea . 


9. அழிஞ்சில் , sage - leaved 

alangium - Alangium lamarckii . 
10. பெருங்காயம் , asafoetida 

Ferula asafoetida . 


கிராதகம் , நில வேம்பு , ground 

neem - Justicia peniculata . see 

கிராகதி . 
கிராதம் , see கிராதகம் ; 2. குரலி , 

fissure of the glottis or the 
longitudinal aperture through 
which the air passes into and 

from the lungs - Rima glottidis . 
கிராதாசி , கருடன் , Brahminical kite . 
கிராதித் தமம் , see கிராதகம் . 
கிராதினி , சடா மாஞ்சில் , valerian or 

indian spikenard - Cyperus 
stoloniferus. 


11. இரு சாரணை , which see . 


12. பஞ்சலோகம் , அதாவது பொன் , 

வெள்ளி , செம்பு , இரும்பு , ஈயம் , 
gold . silver , copper , iron and 
lead . 


13. மிளகு , black - pepper - piper 

nigrum . 


14. பாவட்டை , Indian pavetta 

Pavetta indica . 


as 


15. நற்சீரகம் , cumin seed 

Cuminum cyminum . 
16. முட்காய் வேளை, five -leaved 

wild indigo - Teprosia senti 


Cosa . 


கிராந்தி , see கிராதகம் . 
கிராந்தி போதல் , மெலிந்து போதல் , 

becoming emaciated in 

diseases . 
கிராந்தினாப் போலிருத்தல் , 
மெலிந்து நொந்தது போற் காணல் , 
appearing to be thin and 
emaciated through grief and 
anxiety . 
கிராந்துதல் , உள்ளிருக்கும் நோயினால் 
இளைத்தல் , becoming emaciated 
through an internal disease ; 2 . 
பூஞ்செடி கிராந்தல் , ( in Botony) 
being blighted with disease as in 
deeply rooted flower plants . 
கிராம கோலம் , ஊர்ப் பன்றி , domestic 
pig .. 


17. அகிற் பட்டை , bark of Agil tree. 


18. காவட்டம் புல், which see . 


19. ஐந்துப்பு , five kinds of salts . see 

ஐந்துப்பு . 
NOTE : - The action of these bare 
five salts in diarrhoea is very much 
doubted . 


829 


கிராம சடகம் 


கிராவகம் 


கிராம சடகம் , ஊர்க் குருவி , domes 

tic sparrow . 
கிராமம் , நீர் வாழ்ப் பறவை , water 

bird ; water - fowl. 
கிராமனை , see அவுரி , 
கிராமிய சுகம் , see கிராமிய தர்மம் . 
கிராமிய தர்மம் , புணர்ச்சி , sexual 

intercourse .. 


கிராமிய மாமிசம் , வளர்த்த 
மிருகத்தின் மாமிசம் , the flesh of 
domesticated animals . 


கிராமியம் , வளர்த்த மிருகம் , tame or 

domesticated animals ; 2. கொக் 
கோகத்திற் சொல்லியுள்ள 64 
லீலைகளில் முதல் லீலை , one (the 
first ) of the 64 postures described 
in the erotic science of Kokkoga 
Muni . 


பொருமல் இவைகளுக்கும் 
கொடுக்கலாம் . இதை வாலை 
யிலிட்டுத் தைல் மிறக்கிப் பல் 
வலிக்கிடலாம் . clove . It is used in 
medicine and culinary prepara 
tions . To extract oil , it must be fresh 
and oily. A decoction of this is 
used for arresting vomitting and 
curing digestive disorders as 
indigestion , colic , flatulence , 
dyspepsia etc. and is specially 
recommended for pregnant 
women in cases of vomitting and 
rumbling noise of the stomach . 
The oil distilled from this forms 
an esteemed remedy for tooth 

ache . c.f காட்டுக் கிராம்பு . 
கிராம்புத் தைலம் , கிராம்பி னின்று 
வடித்தத் தைலம் , இது பல் வலிக் 
குபயோகப் படும் . oil extracted 
from clove ; oil of cloves - Olcum 
caryophylla . It is useful in tooth 

complaints . 
கிராம்பு பத்திரி , see இலவங்கப் 

பத்திரி . 
கிராம்புப் பூண்டு , நீர்க் கிராம்பு . இது 

சீத பேதிக்குதவும் . primrose 
willow-Justicia suffruticosa . It is 

useful in dysentery. 
கிராம் பூ, இலவங்கப் பூ , which see . 
கிராம் பெண்ணெய் , see கிராம்புத் 

தைலம் . 
கிராயது , see கிரி யாத்து . 
கிரார்த்தகம் , see கிராதகம் . 
கிராவகம் , நரளை , woolly heartvine 

Vituslanata . 


கிராம் பாணி , இலவங்கத்தைப் போன்ற 

15867618611, elove shaped nails . 
கிராம்பு , இலவங்கம் , clove 
Eugenia caryophyllata; 2. காட்டு 
இலவங்கம் , wild clove - pimenta 
acris ; 3. நீர்க் கிராம்பு , water clove 
Jussieua repens . 
கிராம்பு , இலவங்கம் , இது சமையல் 
பாகத்திற்கும் , மருந்திற்கு முதவும் . 
இதினின்று எண்ணெய் எடுக்க 
வேண்டுமானால் , இது புதிதாகவும் 
எண்ணெய்ப் பசையுள்ளதாகவும் 
இருக்க வேண்டும் . இதன் கஷாயம் 
வாந்தியை நிறுத்தவும் , அசீரணம் , 
வயிற்று நோய் , வயிற்றின் வாயு , 
குன்மம் , இவைகளைப் போக்கும் . 
கர்ப்பிணிகள் வாந்தி , வயிற்றுப் 


830 


கிராவணத்துக் காதி 
கிராவணத்துக் காதி , வசம்பு , sweet 

flag - Acorus calamus . 
கிராவணம் , வங்கம் , lead ; 2. கல் 
மலை , stone mountain ; 3. மலை , 
mountain ; 4. ஓர் வாத முறை , a 
process in Alchemy. 
கிராவம் , மலை தாங்கிப் பூடு , wound 

plant- Sida carpinifolia . 
கிராவ ரோகசம் , 

மேல் 
முளைக்கும் பூடு , plants growing 
ona hill ; 2. அமுக்கிரா, horse- root 

Physalis flexuosa . 
கிராவாதி , இரும்பு , iron . 


மலை 


கிரிச் சரம் 
கிரி கன்னி , வெள்ளைக் காக்கணம் , 
white flowered mussell - shell 
creeper clitoriaternatea 
( albiflora ) ; 2. விஷ்ணு கரந்தை , 
Vishnu s plant - Sphoeranthus 
indicus ; 3. துர்க்கை , goddess 

Durga . 
கிரி காயம் , இரும்பு , iron . 
கிரி கிரி , மருட் பன்றி , wild pig . 
கிரிகை விருட்சம் , தாளிப் பனை , 

talipot- corypha umbraculifera . 
கிரிசம் , இளைப்பு , thinness ; 

becoming thin ; lean .. 
கிரிசரம் , மலையிற் பிறந்த யானை , 

elephant born in mountain . 
கிரி சலம் , மலைத் 

மலைத் தண்ணீர் , 
mountain water . 
கிரி சனம் , நாடி நடை , beating of the 

pulse . 
கிரி சாங்கம் , இளைத்த தேகம் , ema 

ciated body ; thin - limbed . 
கிரி சாங்கி , நீர்க் கோழி , water - cock 

or hen ; water - fowl. 
கிரிசார பூமி , மண் பூமி , earth as 

distinguished from the other 
worlds . 


கிரி , பன்றி , pig ; hog ; 2. மலை , 

mountain ; hill ; 3. முடியண்டம் , 
brain of a foetus ; 4. மருட் பன்றி , 
wild hog ; 5. சிறு சவுக்கு , common 
tamarisk Tamarix gallica 

(indica) . 
கிரி கணம் , ஓர் சாதி கவுதாரி , a 

species of partridge. 
கிரிகம் , தொண்டை , throat ; 2. குரல் 

0607671, larynx . 
கிரிகரம் , see கிரிகணம் . 
கிரி கரன் , தச வாயுவிலொன்று , 

( Hindu physiology ) one of the ten 
vital airs in the human body. 
discharging the function of 

sternutation ( sneezing ). 
கிரி கலாசம் , பல்லி , lizard ; 2. பச்சை 

POPOTITGÖT, chameleon . 


கிரி சிந்தூரம் , உப தாதுச் சரக்காகிய 
5161 , red - ochre which is classed 
as belonging to sub - mineral king 
dom . 
கிரிசிபு , மெலி வாதல் , becoming thin 
or emaciated . 

. 
கிரிச் சரம், மூத்திரக் கிரிச்சரம் 
அதாவது மூத்திர 

தாரை 


கிரி களா , 

மலைக் களா , 
carondah .. 


hill 


831 


கிரிச் சரம் 


கிரிமிக் கினி 


அடைப்பட்டு மிக்கவருத்தத்தோடு 
கொஞ்சம் கொஞ்சமாக மூத்திரத்தை 
விழச் செய்தல் . இது ஆண்குறியில் 
மிக்க வலியையும் , எரிச்சலையும் , 
சில சமயங்களில் வீக்கத்தையும் 
முண்டாக்கும் . இது மேகத்தினா 
லேற்படும் , stricture of the urethra 
or channel by which the urine 
passes . The symptoms are : - little 
urine dribbling out after trying to 
make water ( micturition ) , in 
creased difficulty in making wa 
ter, extreme pain in the penis , 
burning sensation and a little 
swelling . It is due to venereal 
causes . 


கிரிடலவணம் , செய் யுப்பு , artificial 

or factitious salt as distinguished 

from rock - salt found naturally . 
கிரிடி , கோழி , fowl ; 2. காட் டீச்சம் 

பழம் , the fruit of a marshy date 

tree - Phoenix paludosa . 
கிரி தாங்கி , மலை தாங்கிப் பூடு , see 

கிராவம் . 
கிரிதி , வமரை , wind -berry- Maesa 

indica . 
கிரிதிராசி , தொடை நரம்பு வலி , sci 

atica . 
கிரிது கர்ணம் , சிறிய காது , short ear . 
கிரித்தவம் , see இருள் . 
கிரி பயம் , மரப் பொது , tree in com - 

mon . 


கிரிச்ச ரீடம் , சாதிக் காய் , nutmeg 

Myristica fragrans . 
கிரிச்ச ரீட்டம் , கிரிச்சி ரீட்டம் , see 
கிரிச்ச ரீடம் . 


கிரிச்சியம் , see கப் பொட்டி . 


கிரிச்சிர பிராணி , உயிர் அபாய 
நிலையில் இருப்போன் , one 
whose life is at stake or in dan 
ger . 


கிரிச் சிரோன் மீலம் , கண்ணிரைப்பை 
நோய் , a disease of the eye - lids . 


கிரிச் சினம் , see கிரிச் சரம் . 


கிரிபளியம் , மூன்றெழுத்தில் 
ஒன்றாகிய கிலி one of threemys 
tic letters Killi , See கியாழதம் . 
கிரி புட்பகம் , சாம்பிராணி , benzoin . 
கிரி மல்லி , கொடிப் பாசி , moss 

creeping on water ; creeper 
moss - Hydrilla verticillata . 
கிரி மல்லிகை , மலை மல்லிகை , 
tree 

jasmine - Millingtonia 
hortensis ; 2. வெட் பாலை , 
Tellicherry bark - Holarrhena 
antidysenterica . 

. 
கிரி மல்லிப் பாலை , வெட்பாலை , 

see கிரி மல்லிகை. 
கிரிமிக் கினி , வாலுளுவை , spindle 
tree- celastrus paniculata . 


கிரிஞ்சனம் , ஓர் உள்ளி அல்லது 
பூண்டு , a kind of onion or garlic ; 
2. நரி வெங்காயம் . காட்டில் 
விளையும் , சாப்பிட உதவாது , a 
small red variety of wild onion pro 
hibited as food ; 3. கஞ்சா, tops of 
hemp chewed to produce inebri 
ating effect -Ganjah .. 


832 


கிரி மிஞ்சி 


கிரி மிஞ்சி , see கிரி மிஞ்சிப் புழு . 
கிரி மிஞ்சிப் புழு , ஓர் வகைப் புழு , 

cochineal insect -Coccus cacti. 
கிரி மேதம் , கஸ்தூரி வேல் , sweet 

scented babul Vachellia 
farnesiana alias Acacia 
farnesiana . 


கிரிமை , see ஆமை . 


கிரி வாரிணி 
ment ; 2. மருந்தின் முறை , mode 

of application remedies . 
கிரியா மார்க்கம் , நான்கு வகை 

மார்க்கங்களில் ஒன்று . இது புறத் 
தொழிலால் வழிபடுகை, ( In 
Agama Philosophy ) one ( this be 
ing the second stage ) of the four 
kinds of worshipping Siva by 
Pujah or rites and ceremonies for 
progress towards union with the 
Deity ; while the other two ad 
vanced stages are Yoga and 
Gnana . c.f. யோக மார்க்கம் and 

ஞான மார்க்கம் . 
கிரி யாம்பு , அரிசிக் கழுநீரி னின்று 
தயாரித்த காடி , sour - gruel made 
from the fermentation of rice wa 
ter , 


கிரி யரத்தை , மலை யரத்தை , hill 

galangal . கிரியா சக்தி 
தொழிலியற்றிக் காட்டும் சித்திகள் , 
supernatural power as shown in 
actions ; 2. மூவகைச் சத்திகளுள் 
ஒன்று . ( In Agama Philosophy ) one 
of the three active or female ener 
gies of siva by which the creation 
or Evolution in effected . 


see 


குண 


கிரியாத்து , வட தேசத்தில் பயிராகும் 
ஓர் வகை நில வேம்பு , இது 
இமாலயம் , நேபாளம் , வங்காளம் 
முதலியவிடங்களில் விசேஷமாய்க் 
கிடைக்கும் . இப் பூடு முழுவதும் 
மிகக் கசக்கும் . இதற்கும் நில 
வேம்பைப் போலவே 
முண்டு . இது சுரத்தைப் போக்கி 
பலத்தைத் தருவதில் சிறந்த 
மூலிகை, Himalayan chiretta 
Swertia chirata . This herb is 
largely grown in Northern India 
and obtained in large quantities 
in the Himalayas . Nepaul , Ben 
gal etc. The whole plant is in 
tensely bitter with properties simi 
lar to those of the ground neem of 
Southern India . It is valuable as a 
tonic and febrifuge . 
கிரியா பதம் , வைத்தியம் செய்யு 

முறை , manner of medical treat 


கிரி யேந்திரியம் , 

கரு 
மேந்திரியம் . 
கிரியை , see கிரியா மார்க்கம் ; 2 . 
இறந்தோருக்குச் செய்யும் சடங்கு , 
funeral rites and ceremonies; 3 . 
see கிரியா சத்தி ; 4. உடம்பின் 
தொழில் , bodily action ; 5 . 
மருந்திடல் , applyinga remedy ; 6 . 
வைத்திய சிகிச்சை , medical treat 

ment or practice . 
கிரி ராளி , பச்சை கற்பூரம் , crude 

camphor . 
கிரி வாணம் , நீலாஞ்சனக் கல் , anti 

mony . 
கிரி வாத்தியம் , முடக் கொத்தான் , 
palsy - curer - Cordiospermum 
halicacabum . 
கிரி வாரிணி , இரத்த மாஞ்சில் , red 
grass .. 


833 


கிரி விளவல்லி 


கிரு கரன் 


கிரி விளவல்லி , சிறு நன்னாரி , 

country sarsaparilla - Periploca In 
dica .. 


characterised by crowing inspira 
tion ( croup ) , occasioned by the 
narrowing of the glottis - Laryng 
ismus stridulus ; Apnoea 
infantum . 


கிரி வேம்பு , மலை வேம்பு , large 

neem ; hill neem - Melia 
azedarchta . 


கிரிளசம் , see இரு சீரகம் . 


கிரீச்சம் , see கிரிச்சரம் 
கிரீட சுந்தரி , சிறு செருப்படை , a 

low spreading plant grown in rice 
fields . 


கிரீடபம் , தாளிப் பனை , talipot 

Corypha umbraculifera . 
கிரீடம் , வேலிப் பருத்தி , hedge cot 

ton- Daemia extensa. 
கிரிடாதி பதி , see கிரீடம் . 
கிரீடித்தல் , புணர்தல் , copulating . 
கிரீடை , புணர்ச்சி , copulation . 
கிரீட்டி , பிரண்டை , 

adamant 
creeper - Vitis quadrangularis . 
கிரீட்டும் சுந்தரி , see கிரீட சுந்தரி . 
கிரீஷ்ம சுந்தரகம் , பற்பாடகம் , fever 

plant - Mollugo spergula . 
கிரீதம் , மென் சுண்ணம் , chalk . 
கிரீவ நாடி, கழுத்து நாடி , carotid ar 

tery . 
கிரீவம் , கழுத்து , neck . 
கிருக கருசம் , குழந்தைகளுக்குக் 

காணும் கொவ் எனும் இருமலும் 
கஷ்ட சுவாசமும் , a spasmodic 
state of the glottis , specially 


கிருகக் கபாடம் , சுவாசக் குழலின் 
வாயி லண்டை அமைக்கப் பெற்ற 
மூடு சவ்வு . இதற்கு குரல்வளை 
வாய் என்றும் பெயர் . the cartilage 
plate at the root of the tongue that 
covers the glottis like a lid - Epig 
lottis . It is commonly known as the 

mouth of the wind - pipe . 
கிருகக் குழி , தொண்டைக் குழி , glot 

tis or wind - pipe . 
கிருகம் , மிடறு , throat ; 2. குரற் 
செப்பு , trachea ; 3. சுவாசக் 
குழலின் மேற் பகுதி , larynx ; 
4. சுவாசக் குழல் , wind - pipe ; 5. வீழி , 
a medicinal plant . 
கிருகரம் , குழந்தைகளுக்குக் காணும் 
வலிப்பிருமல் . இது தொண்டைப் 
பிடிப்பினா லேற்படுவது , spas 
modic croup in children known as 
child crowing - Cynanche 
trachealis .. 


கிருகரன் , கவுதாரி , partridge ; 2 . 
தசவாயுவிலொன்று , இது தும்மல் , 
கோபம் , வெப்பம் இவைகளை 
யுண்டாக்கும் , one of the ten vital 
airs in the human body giving rise 
to sneezing , anger and heat in the 
face ; 3. செரிப்பதற்கு ஆதாரமா 
யுள்ள ஐந்து வாயுவி லொன்று , one 
of the five vital airs , promoting di 
gestion . 


3 


834 


கிரு கலம் 


கிருட்ட விரணம் 
கிரு சா நாசி , மெல்லிய நாசி , a thin 
nose . 


கிரு கலம் , குரல்வளை அல்லது 

மிடற்றில் அறுத்துப் பிளப்பது , an 
operation performed for opening 
the larynx - Laryngotomy .. 
கிருக வாகு , பல்லி , lizard ; 2. மயில் , 
Feacock .. 


கிருக வாயில் , அன்னம் , தண்ணீர் , 

வாயின் வழியாக இறங்கும் குழாய் , 
the passage in the neck by which 
food and water are carried through 
into the stomach ; carrier of food 
and drink- Oesophagus or gul 
let . 


கிருக வாயில் துவாரம் , குரல் வளை 
அல்லது மிடற்றுத்துவாரம் , the ap 
erture between arytenoid 
cartilages - Rima glottidis . 
கிருகனம் , கவுதாரி , partridge . 
கிருசம் , மெலிவு , leanness . 
கிருசயம் , மலைப் பூவரசு , hill portia. 
கிருசரம் , எள் , gingelly or 
sessamum seed . 


கிரு சாந்தன் , நெருப்பு , fire . 
கிருச்சிரோன் மீலன வர்த்தமம் , ஓர் 
கண்ணோய் , இது அவபத்திய 
வஸ்துக்களைப் புசிப்பதால் 
உடம்பில் 

வாயு அதிகரித்து , 
கண்ணிமையின் நரம்புகளைப் 
பலவீனப் படுத்தி , நித்திரை 
யினின்று எழுந்தவுடன் கண்ணைத் 
திறக்க வொட்டாமலும் , தூசு 
விழுந்தாற் போல் 

கண்ணை 
உறுத்தியும் , நீர்கம்மல் கொண்டும் , 
பிராயசத்தோடு விழித்தலும் , இமை 
கனத்தலும் முதலிய இக் குணங் 
களை யுண்டாக்கும் , a disease of 
the eye said to be caused by the 
deranged condition of wind aris 
ing from taking prohibited articles 
of fare in violation of the rules of 
diet . It is characterised by the af 
fection of eyelids and the conse 
quent inability to open the eyes 
on rising from bed because of the 
gluing together of the eye - lashes 
or the opening of them with much 
difficulty , smarting, feeling as if 
sand or dust were in the eye , wa 
tery eyes , heaviness of lids etc , - A 
kind of Ophthalmia . 
கிருச் சினம் , see கிரிச்சரம் . 
கிருடம் , பிரண்டை , adamant 

creeper - Vitis quadrangularis . 
கிருடி , சிராவணி , catheter . 
கிருட்ட விரணம் , ஆறாத காயம் 
அல்லது புண் , awound or sore not 
completely healed up . 


கிருச ரான்னம் , எள்ளுச் சாதம் , a 
dainty dish prepared from 
Sesamum seed , rice and ghee . 
கிருச ரோகம் , உடம்பை இளைக்கச் 
செய்யும் சயம் , காசம் முதலிய 
நோய்கள் , diseases tending to 
emaciate the system as con- 
Sumption , asthma etc- Wasting . 
diseases . 


கிருசாணு , பவளக்கொடி , coral reef ; 
2. நெருப்பு , fire , 


* 


835 


கிருட்டி 
கிருட்டி , பன்றி , hog ; 2. பிரண்டை , 
See கிருடம் ; 3. மருட் பன்றி , wild 
hog ; 4. ஓரீற்றுப் பசு , cow that 
calved once ; 5. ஓர் பறவை , a kind 
of bird , 


கிருட்டிகம் , கொட்டை யில்லா 
முந்திரிக் கொடி , creeper of seed 
less raisins . See கிசு மிசு. 


கிருட்டி சாகியம் , சமுத்திராப் பழம் , 

south sea island bottle brush 
tree- Barringtonia speciosa . 
கிருட்டி சாரம் , தீம் பிரண்டை , a va 

riety of sweet adamant creeper. 
கிருட்டிண அகரு , கறுப்பு அகரு , 

black eagle wood . See அகரு . 
கிருட்டிண கருமம் , வெள்ளை 
விழுந்த காயத் தழும்பை கருப் 
பாக்கல் , the blackening of a white 
cicatrix , due to a bad or defective 

granulation .. 
கிருட்டிண கற்பம் , காய கற்பத்திற்காக 
வேண்டி தயாரிக்கும் அயக் காந்த 
செந்தூரம் , calcined red oxide pre 
pared with iron and magnet for 
purposes of Rejuvenation . 
கிருட்டிண கேழி , ஓர் வகை பன்றிப் 

பூடு , Brazilian hog wood- Bouga 
invillea spectabilis . 

. 
கிருட்டிண சகுனி , காக்கை , crow . 
கிருட்டிண சருசபம் , கறுப்புக் 
கடுகு , black mustard ; 2. புள்ளி 
மான் , spotted antelope ; 3 . 
நூக்கமரம் , rose wood - Dalbergia 
sisso . 4. சதுரக் கள்ளி , square 


கிருட்டிண பரணி 
spurge- Euphorpia antiquorum ; 5 . 
கண் விழி , the eyeball . 
கிருட்டிண சர்ப்பம் , ஓர் வகைக் 
கரும் பாம்பு ; a black snake ; 2. கரு 
நாகம் , lance hooded black cobra . 
கிருட்டிண சாலி , ஓர் கறுப்பு நெல் , 

a black variety of paddy. 
கிருட்டிண சிங்குவாத தோஷம் , 
நாக்கு கறுத்து , மரணத்திற் 
கேதுவாக்கும் ஓர்வாத தோஷம், a 
fatal disease marked by the dark 
appearance of the tongue . It is 
said to be due to some rheumatic 
complications or other morbid 
conditions arising from disor 
dered humors of the human sys 
tem . 
கிருட்டிண சீரகம் , see கருஞ்சீரகம் . 
கிருட்டிண சூரணம் , இரும்புத் துரு , 

iron rust . 
கிருட்டிண சோபிதம் , சம்பங்கிப் பூ , 
champauk flower ; 2. கொடிச் 
சம்பங்கி , cowslip creeper 
Pergularia minor. 
கிருட்டிண தண்டுலம் , ஓர் பூடு , a 
plant- Gynendropsis pentaphylla ; 
2. திப்பிலி , long pepper- Piper 
longum .. 
கிருட்டிண திலம் , கறுப் பெள்ளு , 

black sesamum . 
கிருட்டிண நயனம் , கறுப்பு வாற் 
கோதுமை , black barley ; 2. கரு 
விழி , the black of the eye . 
கிருட்டிண பாணி , ஓர்வகைத் துளசி , 
a kind of basil- Ocimum pilosum . 


836 


கிருட்டிண பலம் 


கிருட்டிண விருந்தை 


கிருட்டிண பலம் , காட்டுச் சீரகம் , 

wild cumin - Vernonia anthelmin 
tica . 


கிருட்டிண பாகபலம் , பெருங்களா, 
large carondah - Carissa 
carandus . 


கிருட்டிண பாணம் , எட்டி , nux 

vomica - Stychnos nux vomica . 
கிருட்டிண பூசிதம் , சந்தனம் , san 

dal wood tree . 
கிருட்டிண பூவிகம் , கிருட்டிண 
பேடம் , கிருட்டிண பேதி , see 
கடுகு ரோகினி 
கிருட்டிண மசூரம் , ஓர் கறுப்புக் 
கீரை , black lentil . 


a kind of venomous insect ; 7 . 
பெருங்குமிழ் , bill vervain - Gmelina 
arborea ;; 8. ஓர் வாசனைத் 
திரவியம் , a perfume; 9. கருவிழி , 
the black part of the eye ; 10 . 
கறுப்பு , blackness ; 11. இருட்டு , 
darkness ; 12. கறுப் பகரு , black 
agallocham ; 13. கரு நிமிளை, an 

timony ; 14. துரிசு , blue vitriol . 
கிருட்டிண யோனி , கறுப்புப் பெண் 

501, black pudendum . 
கிருட்டிண லவணம் , கறுப்புப்பு , 

factitious salt ; muriate of soda with 

a portion of sulphur and iron . 
கிருட்டிண லோகம் , காந்தம் , load 

stone .. 


கிருட்டிண மண்டலி , கருவிழி ; the 

part of the eye . See (5633000 
மண்டலம் , 2. ஓர் கறுப்பு விஷப் 

பாம்பு , a black venomous snake . 
கிருட்டிண மல்லிகம் , துளசி , holy 

basil- Ocimum sanctum . 
கிருட்டிண மிருகம் , கறுப்பு மான் , 

black antilope - Antilope 

bezoartica.. 
கிருட்டிண மூலி , துளசி , holy basil 

Ocimum sanctum ; 2. 160TCUTTINI, In 
dian sarsaparilla -Hemidesmus 
indicus ; 3. கருஞ் சீரகம் , black 
cumin seed . 


கிருட்டிண வகத்தி , தோதகத்தி , dark 

black wood - Dalbergia latifolia . 
கிருட்டிண வர்ணம் , இரும்பு 
மணல் , iron sand ; iron ore ; 2 . 
கறுப்பு நிறம் , black colour . 
கிருட்டிண வலச்சி , see கிருட்டிண 

வல்லி . 
கிருட்டிண வல்லி , நன்னாரி , Indian 
sarsaparilla - Hemidesmus 
indicus .. 
கிருட்டிண வியாலம் , சிகப்புச் 
சித்திர மூலம் , red leadwort - Plum 
bago rosea . 
கிருட்டிண விருத்திகம் , see 

கிருட்டிண விருந்தை . 
கிருட்டிண விருந்தை , 

விருந்தை , பாதிரி , 
trumpet flower tree- Stereos - 
permum chelinoides ; 2 . 


கிருட்டிணம் , இரும்பு , iron ; 2 . 
கறுப்பு , blackness ; 3. காகம் , crow ; 
4. மிளகு , black pepper - Piper 
nigrum ; 5. திப்பிலி, long pepper 
Piper longum ; 6. ஓர் விஷப் பூச்சி , 


837 


கிருட்டிண விருந்தை 


கிருஷ்ண குட்டம் 


பெருங்குமிழ் , kumil - Gmelina 
arborea ., 


கிருட்டிண னோய்ந்த மிருகம் , 

கலங் கொம்பு , stag s horn . 
கிருட்டி ணாசனம் , மான் தோல் , 

black deer s skin so called from 
its use by Yogis and others who 
sit on it . 


water - crow - Gallicrex cristatus ; 3 . 
நீர்ப்பறவை , Indian water - rail 

Rallus indicus 
கிருஷ்ணஹரித் துருமம் , பேய்த் 

தும்பை , wild leucas - Phlomis 
linifolia . 


கிருட்டி ணாஞ்சனம் , கறுப்புமை , 

black collyrium ; 2. see கருங்குமிழ் . 
கிருட்டி ணாப்பிரகம் , பொன்னுக் 
குரிய குணங்களுள்ள கறுப்பு 
அப்பிரகம் , black coloured mica 

having the virtue of gold . 
கிருட்டிணா வாசம் , அரச மரம் , 

peepul tree - Ficus religiosa .. 
கிருட்டிணி , காக்கணஞ் 

செடி , 
mussell shell creeper - Clitorea 
ternatea . 


கிருஷ்ண கந்தகம் , கிடைப்பதற் 
கரிதான ஓர்வகை கறுப்புக் கந்தகம் , 
a black or dark and rare variety of 
sulphur . 
கிருஷ்ண கந்தம் , கறுப்பு அல்லி , 
black lotus- Nymphae tringra ; 
2.முருங்கை , moringa- Hyperin 
thera moringa . 
கிருஷ்ண கருமம் , புண்களைச் 
சூடிடல் அல்லது தீய்த்தல் , a pecu 
liar way of cauterising a wound or 
sore - Cauterisation . C.f. 414.6807 
கருமம் . 
கிருஷ்ண கர்க்கடகம் , கறுப்பு 

156001 , black crab . 
கிருஷ்ண கர்ப்பம் , ஓர் பூடு , a plant 

Myrica sapida .. 
கிருஷ்ண காம்போசி , பூலா , black 
honey shrub Phyllanthus 
multiflorus . 


கிருட்டிணிகை, கறுப்புக் கடுகு , 
black mustard . 


கிருட்டிணை , கடுகு , mustard ; 2 . 

முந்திரிகை . grapes - Vitis vinifera ; 
3.வால் மிளகு , tail pepper - Piper 
cubeba ; 4. கறுப்பு அட்டை , black 
leech ; 5. முந்திரிச் செடி , cashew 
tree -Anacardium occidentale . 


கிருஷ்ண காயா , பனை மரம் , palm 

tree - Borassus flabellifer . 
கிருஷ்ண குச்சம் , கண் பூ , cataract 


of the eye. 


கிருட்டி தாமிகம் , நன்னாரி , see 

கிருட்டிணவல்லி . 
கிருஷணி , see உத்தாமணி . 
கிருஷப்பம் , கடுகு , mustard . 
கிருஷாங்கி , நீர்க் கோழி , water fowl 
Rallinae latitores ; 2. நீர்க் காக்கை , 


கிருஷ்ண குட்டம் , ஓர் வகைக் 
குட்ட நோய் , இதனால் உடம்பு 
முழுவதும் கறுத்தல் , மேற்றோல் 
திமிருடன் நாற்றம் வீசுதல் , நோதல் , 


838 
கிருஷ்ண குட்டம் 

கிருஷ்ண பலை 
சத்த தாதுக்களும் உஷ்ணப் படல் , கிருஷ்ண சாலிச்சம் , நல்லரிசி ; 
அறை . புறங்கை , தலை , இவ் கருப்பரிசி , a variety of black rice . 
விடங்களில் இரணமுண்டாதல் , C .. புட்டரிசி . 
புத்தி சஞ்சலப்படுதல் முதலிய 

கிருஷ்ண சிங்கு வாத தோஷம் , 
குணங்களுண்டாகும் , black lep 

see கிருட்டிண சிங்கு வாத 
rosy - Lepra nigricans . It is 
characterised by dark patches 

தோஷம் . 
upon the skin , anaesthesia or 

கிருஷ்ண சுரம் , ஓர் வகைச் சுரம் . 
loss of sensation in the affected 

உடம்பில் கருப்புத் 
skin , fetid smell , heated or 

இதனால் 
inflammed condition of the seven 

தழும்பும் , நாக்கு , பல் , உதடு 
constituent parts of the body as இவைகள் கருப்பாயும் காணும் , a 
blood , flesh , bone , skin etc. ulcer kind of fever marked by dark 
ation of the private parts elbow , patches on the body and 
head etc. 

discolouration of the tongue , lips 

and teeth -Black fever. 
கிருஷ்ண கெந்தம் , பனை மரம் . see 
கிருஷ்ண காயா . 

கிருஷ்ண சூரிகை , பாம்பின் விஷம் 
கிருஷ்ண கெந்தா , 
கெந்தா , முருங்கை , 

முறியும்படி கொடுக்கும் 
drumstick tree -Pterygosperma 

elpoulos Cous; the root of an un 
moringa .. 

known plant given as an antidote 

for snake - poison . 
கிருஷ்ண கேழி , ஓர் செடி , Brazilian 
hog weed - Bougainillea speca 

கிருஷ்ண தத்தூரி , see க ரூமத்தை . 
tabilis .. 

கிருஷ்ண தாரி , see க ரூமத்தை . 
கிருஷ்ண சதுகம் , கறுப்பு சதுக மரம் . 
இது காய சித்திக் குதவும் , a black 

கிருஷ்ண துளசி , see கருந் துளசி . 
variety of Sadugam , an unknown கிருஷ்ண தோஷம் , விஷ சுரம் , fe 
tree . It is said to be useful in Re 

ver as typhus , malaria etc. See 
juvenation .. 

கிருஷ்ணசுரம் . 
கிருஷ்ண சர்ப்பம் , see கிருட்டிண 

கிருஷ்ண பலம் , see கார்போக 
சர்ப்பம் . 

வரிசி . 
கிருஷ்ண சன்னுகம் , கறுப்புக் 
கடலை , black Bengal - gram . 

கிருஷ்ண பலி , காரெள் , black 

sesamum seed .. 
கிருஷ்ண சாபம் , நிலப் பனை , 
ground palm -Curculigo orchioides. 

கிருஷ்ண பலை, பெருங் களா, large 

carondah -Carissa carandas ; 2 . 
கிருஷ்ண சாரம் , கறுப்பு மான் , black பிடங்கு நாறி , fire brand teak 
deer .. 

Premna tomentosa . 


839 


கிருஷ்ண மூக்கா 
அல்லது இலிங்கம் , the crystalline 
lens situated behind the cornea 


of the eye . 


கிருஷ்ண பற்பம் 
கிருஷ்ண பற்பம் , கிருஷ்ண ரசம் , 

( In Ayurveda ) black sulphide of 
mercury . It is prepared by rubbing 
together equal parts of sulphur 
and mercury ; 2. இரச பற்பட்டி , in 

crustation of mercury . 
கிருஷ்ண பாகபலம் , (கிருஷ்ண + 

பாக + பலம் = black + ripe + fruit ) 
பெருங் களாச் செடி , large 
carondah - Carissa carandas 
alias Capparis carandas . It is so 
called from its edible fruit being 

black . 
கிருஷ்ண பாகம் , வெண் பூலா, white 

poolah goomchy - Cicca 

leucopyrus . 
கிருஷ்ண பாணம் , எட்டி , nux 

vomica . 


or 


கிருஷ்ண மண்டலத் துவாரம் , 
கருவிழித் துவாரம் , aperture or 
opening in the pupil or at the cen 
tre of the iris of the eye - Pupil . 
கிருஷ்ன மண்டலப் படலம் , 

கருவிழியில் படரும் ஓர் சதை 
வளர்த்தி , a thin coating formed on 
the iris of the eye . 
கிருஷ்ண மண்டலம் , (கிருஷ்ண + 
மண்டலம் = black + sub division or 
circles of the eye- ball ). கரூவிழி , 
choroid including the iris gener 
ally known as black of the eye. as 
opposed to வெள் விழி அல்லது 
சுக்கில மண்டலம் , the white por 
tion of the eye ; 2. கருவிழியி 
லுண்டாகும் ஓர் நோய் . இது இதர 
வஸ்துக்களைத் தெரிய வொட்டாமற் 
படி திரை போட்டது போல் 
மறைத்தல் , கறுத்தல் , சிவத்தல் , 
உப்புதல் , குழிவிழுதல் ஆகிய இவ் 
வைந்து குணங்களையும் கருவிழியி 
லுண்டாக்கும் , a disease in the 
iris of the eye . It is characterised 
by dimness of vision , inflamma 
tion ; darkening of the eyes , swell 
ing and depression in the eye 
ball . 


கிருஷ்ண பிரம் , see கறுப்பு வாகை . 
கிருஷ்ண புட்ப பீசம் , see கரூமத்தை . 
கிருஷ்ண பேடம் , see கடுகு ரோகிணி . 
கிருஷ்ண பேதி , see கடுகு ரோகிணி . 
கிருஷ்ண போளம் , see கறுப்பு 

போளம் அல்லது கரிய போளம் . 
கிருஷ்ணப் பிரகம் , கறுப்பு அப்பிரகம் , 
black mica . See est 69 GOTITU 
பிரகம் . 
கிருஷ்ணப்பிர சோதிக் குரு , கரு 
வேல் , black babool - Acacia 
arabica , 


கிருஷ்ணப் பிரியம் , கொடி முந்திரிகை , 

grapes - Vitis vinefera. 
கிருஷ்ண மணி , கண்ணிற்குள் 
கருவிழியில் அமைந்துள்ள கல் 


கிருஷ்ண மாது , see கருந் துளசி . 
கிருஷ்ண மூக்கா , பனிப் பயறு , black 

variety of gram ; dew - gram . It is a 
pulse so called from its being 
brought to perfection by the night s 
dew . 


840 


கிருஷ்ணாகரு 
கிருஷ்ண வல்லக்கினி , 

கருங் 
கொடி , spring creeper - Hiptage 
madablota . 

. 


கிருஷ்ணம் 
கிருஷ்ணம் , குயில் , Indian cuckoo 

Eudynamis scolopaceus ; 2. துரிசு, 
copper sulphate - Blue vitriol ; 
3.திப்பிலி , long pepper - Piper 
longum ; 4. மிளகு , black pepper 
Piper nigrum ; 5. இரும்பு , iron ; 6 . 
56 LD600T6° , zinc ore ; zinc mixed 
with sand ; 7. கறுப்பு , blackness ; 
8. கரு நீலம் , dark blue ; 9. மான் , 
deer . 


கிருஷ்ண வல்லி , see கிருட்டிண 
வல்லி . 


கிருஷ்ண ரசம் , see கிருஷ்ண 
பற்பம் . 


கிருஷ்ண வாக்கியம் , நீர்ப் பூலா , 

black honey shrub - Phyllanthus 

multiflorus . 
கிருஷ்ண விருட்சம் , வேங்கை , 

kino - tree - Pterocarpus marsu 

pium .. 
கிருஷ்ண விருந்தை ; பாதிரி மரம் , 
trumpet flower tree- Bignonia 

chelonoides . 
கிருஷ்ண விறுகி , கறுப் பரிசி , black 

rice .. 


கிருஷ்ண ரத்தி , வெட் பூலா , white 

honey shrub - Fleuggea leucopyrus. 
கிருஷ்ண ரேகடை , கறுப்பு மணல் , 

black sand ; 2. இரும்பு சேர்ந்த 
மணல் , iron ore ; iron mixed with 
sand . 


கிருஷ்ண லவணம் , கறுப்புப்பு , 
black salt 


கிருஷ்ண லோகம் , இரும்பு மணல் , 
iron ore .. 


கிருஷ்ண வெலி , கறுப்பு எலி , இது 
கடித்தால் அடிக்கடி இரத்த வாந்தி 
யுண்டாவது மன்றி , மழைக் 
காலத்தில் மிகுதியாக இரத்தம் 
விழும் , black variety of rat - Mus 
rattas. Its bite leads to vomitting 
of blood which tends to aggravate 
especially during the rainy sea 
son . 
கிருஷ்ணனைக் கட்டிய விடம் , 
உரல் , mortar . 


கிருஷ்ண லோகிதம் , கறுத்த சிவப்பு 

நிறம் , dark - red colour . 
கிருஷ்ண வந்திகா, பெருங்குமிழ் , 

large goomchy -Gmelina arborea . 
கிருஷ்ண வப்பிரகம் , கறுப்பு 
அப்பிரகம் , black or adamant 
mica. ) 


கிருஷ்ணன் குளிகை, சாரணை 
தீர்த்த இரச மணி , animated mer 
curial pills ; 2. வீரமணி , consoli 
dated mercuric chloride . 


கிருஷ்ணா, துளசி , holy basil 
Ocimum sanctum . 


கிருஷ்ண வர்ணம் , உலோக மணல் , 

iron mixed with sand ; 2. கறுப்பு 
நிறம், blackcolour ; 3. கருநீல நிறம் , 
dark blue colour. 


கிருஷ்ணாகரு, ( கிருஷ்ண + அகரு ) 
கறுப்பு அகரம் , black eagle - wood . 


841 


கிருஷ்ணாசனம் 
கிருஷ்ணாசனம் , கிருட்டி ணாசனம் , 

a kind of posture. 
கிருஷ்ணாசனி , சின்ன முள்ளங்கி 
அல்லது சுவற்று முள்ளங்கி , wall 
radish - Bluemea aurita . 
கிருஷ்ணாட்சக் காளா , see கருந் 
துளசி . 


கிருஷ்ணிகை, கறுப்புக் கடுகு , black 

mustard . ) 


கிருஷ்ணு , வங்கம் , lead ; 2.ஈயம் , tin . 


கிருஷ்ணு வலி , ஈய தோமத்தினால் 
ஏற்படும் வயிற்று வலி , dry belly 
ache produced by lead - poison 
ing - Colica pictonum . 
கிருஷ்ணை , see கிருட்டிணை . 
கிருதக் கிருமி , நெய்யி லுண்டாகும் 

புழு , a worm found in putrified 
ghee . 
கிருதக் குள பாளித போசனம் , 

சர்க்கரை பொங்கல் அதாவது நெய் , 
கண்ட சருக்கரை , பால் இவை 
களோடு சேர்ந்த அன்னம் , a dainty 
dish of boiled rice prepared with 
ghee , sugar and milk . 
கிருத சித்திரம் , தின் பீர்க்கு , veg 
etable gourd - Luffa acutangula 
alias Cucurbita acutangulus. 
கிருத சித்திரர் , பேய்ப் பீர்க்கு , devil s 

gourd or bittter luffa - Luffa amara . 
கிருத பாகம் , நெய்யினால் தயாரித்த 
மருந்து , a medicinal preparation 
made of ghee . 


கிருதம் 
கிருத பாக விதி , மருந்து நெய் 
செய்யு முறை , the rules relating to 
or the process of the manufacture 

of medicated ghee . 
கிருத பூரம் , மாவு , தேங்காய் , நெய் , 

பால் , சருக்கரை இவைகளைக் 
கொண்டு தயாரித்த மிட்டாய் , 
sweetmeat or sweet cake pre 
pared of flour , cocoanut , ghee , 

milk and sugar.. 
கிருத மண்டாது , சிறு புள்ளடி , uni 
foliate trefoil - Hedysarum 
gangeticum . 
கிருத மாலம் , see கிருத மாலிகை . 
கிருத மாலிகை , கொன்றை , cassia 

Cassia fistula . 
கிருதம் , செங் கொன்றை , red cas 

sia - Cassia marginata; 2. மருந்து 
நெய் , medicated clarified butter or 
confection ; 3 . யோகத்தில் 
கண்டிருக்கிறபடி சரக்குகளின் 
மொத்த நிறைக்குச் சமன் 
சருக்கரையும் , இரண்டு பங்கு பசு 
வெண்ணெய் அல்லது பசுநெய்யும் 
சேர்ந்தது , a confection , according 
to the rules of preparation of medi 
cines in Ayurveda , consisting of 
powdered drugs with an equal 
quantity of sugar and twice that of 
cow s butter or ghee ; mixed in the 
proportion of 1 : 1 : 2 ; 4.நெய் , ghee; 
5. சிறுந் தீ யிட்டு உருக்கி , ஆற 
வைத்த வெண்ணெய், butterwhich 
has been melted gently and al 
lowed to cool ; 6. செம் முருங்கை , 
red Indian laburnam - Cassia 
marginata .. 


வகை 


842 
கிருதரன் 

கிருத் திரசி வாதம் 
கிருதரன் , முகத்தில் பரவி நின்று கிருத் திரசி வாதம் , தொடை வாதம் 
தும்மல் , கோபம் , வெப்பம் 

அதாவது தொடை நரம்புகளைப் 
முதலியவைகளை யுண்டாக்கு பற்றிய வாதரோகம் . இது அடிமுதுகு 
மோர் வாயு , one of the vital airs pre முதற் கொண்டு 

பாத 

விரல் 
vailing in the facial region and 

வரைக்கும் பரவி யுள்ள நரம்பு 
causing sneezing , anger and 

களின் துவாரங்களை அனுசரித் 
heat . See கிருகரன் , 

துள்ளது . இது எப்பொழுதும் 
கிருத வேதனா, பேய்ப் பீர்க்கு , wild நடையின்றி யிருத்தல் ,, பகல் 
bitter gourd . See கிருத சித்திரர் . நித்திரை, பதினான்கு 

வேகத்தை மறுத்தலாகிய செய்கை 
கிருதாளி , தாளிப்பனை , talipot tree 

களாலும் , கடற்கரைக் காற்றை உட் 
Corypha umbraculifera . 

கொள்வதாலும் , மாமிசம் , மாப் 
கிருதி மாசம் , see ஆனைத் திப்பிலி. பண்டம் , தயிர் , பால் , வெல்லம் , கள் , 
கிருது , மருந்து நெய் , clarified butter . 

புண்ணாக்கு , மதுர வஸ்து , மந்த 

வஸ்து , இலவண வஸ்து , அதி 
கிருதுகம் , நிணக் கழலை . இது சீதளப் பண்டம் , எண்ணெய்ப் 
சாதாரணமாய் இரத்தக் குழாயில் பண்டம் , கந்த மூல பலாதிகள் 
அல்லது அதனடியில் தங்கி நிற்கும் முதலியவைகளை மிதமின்றிப் 
வண்டலிற் காணும் கொழுப்பின் புசித்தல் , ஆகிய இக் காரணங் 
கேட்டினா லுண்டாவது , a seba களினால் பிறந்து , உடம்பில் 
ceous tumour. It is a fatty accu குத்தல் , கனத்தல் , நோவு வேதனை 
mulation occurring in the 

முதலிய குணங்களைக் காட்டும் , 
sebacious glands of the tissues . 

neuralgia or inflammation of the 
கிருத்தி , மான் தோல் , deer s skin ; 2 . sciatic nerve extending from the 
தோல் , skin . 

nates up to the toes of the feet. It 

may be considered therefore a 
கிருத்திமம் , தோல் , skin . 

disease in which the two great 
கிருத்திம வூதல் , செயற்கையா 

nerve - trunks emenating from be 

low the lower extremity of the thigh 
லூதல் , artificial inflation , 

down to the bottom reaching the 
கிருத்திய முறை , செய் விதம் , 

insteps and toes , become stuffed 
modus - operandi . 

with enraged Vayu and thus de 

prive the lower extremeties of their 
கிருத்தியம் , தொழில் , action ; 2 . power of locomotion . It is said to 
விரணத் தொழில் , operation ; 3 . originate from the following 
Looop , process . 

causes viz. sedentary habits , day 

sleep , suppression of the 14 natu 
கிருத்திரசி , தொடை நரம்பு , sciatic ral cravings or urgings, such as 
nerve. 

stool , urine , etc. , the inhaling of 


843 


கிருமி 
கிருத்திரிம , கையாற் செய்த , me 
chanical . 


கிருத் திரசி வாதம் 
sea - breeze , excessive eating of 
meat , starch food , curd , milk , 
jaggery , oil - cakes , sweet -meats , 
substances not easily digestible 
or of those likely to promote dull 
appetite , saline substances , ole 
aginous articles , green roots ,, 
fruits and other herbaceous ingre 
dients and indulging in toddy and 
cool drinks . It is marked by a pain 
of shooting or tearing nature es 
pecially on the back of the thigh 
frequently and totally incapacitat 
ing the sufferer - Sciatica . 
NOTE : - Gouty and rheumatic pa 
tients are often subject to this dis 
ease with many relapses . In 
women , sciatica is sometimes 
due to the pressure on the sciatic 
nerve within the pelvis caused by 

the infant s head during labour . 
கிருத்திரம் விஷம் , நாபி முதலிய 

விஷப் பூண்டு , பாம்பு , அரணை 
முதலிய விஷப் பிராணிகளின் 
விஷங்களை உணவு அல்லது மற்ற 
பதார்த்தங்களோடு கலந்து 
கொடுப்பதினாலேற்படும் விஷம் , 
any poison introduced into the 
system by mixing animal and 
vegetable poisons such as aco 
nite poison , snake poison , horse 
lizard poison etc. , with food or 
other substances . 


கிருத்திரிம திரவயோகம் , கையாற் 
கூட்டிய கரைப்பு அல்லது விலயம் , 
solution of mechanical mixture . 
கிருத்திரிமம் , கையாற் செய்தது , that 
which is made artificially or me 

chanically .. 
கிருத்துருணி , பம்பந் திராய் , Indian 

chick weed - Mollugo genus . 
கிருத்துரும தூபம் , பதினெட்டு 

வகைச் சரக்குகள் சேர்ந்த ஓர் 
வாசனைக் கலப்பு , a mixture of 
perfumes consisting of 18 ingre 

dients . 
கிருந்தி , see கஞ்சாங் கோரை . 
கிருபீட சன்மன் , நெருப்பு , fire ; 2 . 

சந்திரன் , moon . 
கிருபீடம் , நீர் , water . 
கிருபீட யோனி , சலத்தில் பிறந்தது , 

that which has taken its origin in 
water; water -born ; 2.615Guy , fire . 
கிரும நிஷத்தினி, திப்பிலி , long 

pepper- Piper longum . 
கிருமி , கிருமிக் கிரந்தி அல்லது அரி 

46001, canker; eating and spread 
ing sore ; 2. புழு , vermicule ; 3 . 
குடற் பூச்சி , intestinal worm ; 4 . 
அணுக் கிருமி , germ ; microbe ; 5 . 
கீரிப் பூச்சி , maggot or animalcule ;; 
6. சிறு பூச்சி , mite ; 7. நாங்கூழ் , 
earth - worm . 


கிருத்திரம் , ஓர் வாசனைத் திரவியம் , 

a kind of perfume ; 2. வாசனைப் 
புகை , an incense ; 3. ஓர் உப்பு , a 
kind of salt ; 4. துரிசு ; sulphate of 
copper used as collyrium ; 5 . 
இராசாளி ; a large kind of hawk ; 
falcon . 


கிருமி , உடம்பிற்குள் காணப்படும் 
அனேக விதமான புழு அல்லது 


844 


கிருமி 

பூச்சிகள் , worms or parasites of 
various shapes which germinate 
or grow in a living organism in the 
different parts of the human body. 
The different kinds that have their 
origin in feces, phlegm , blood ,, 
etc. are : 
1. பெரும் பூநாகக் கிருமி , Nema 

tode . 


கிருமி கர்ண சூலை 
16. வாற் கிருமி , flagellated germ . 
17. கருங் கிருமி , black coloured 

germ . 
18. மண்டைக் கிருமி , worm in the 

head .. 
19. சூரைக் கிருமி , an unknown 

kind . 


2. நீர்ப் பாம்புக் கிருமி , an un 

known kind . 
3. நெல் முளைக் கிருமி , hook 

worm .. 
4. சன்னநீளக் கிருமி , Filaria . 
5. அணுக் கிருமி , microbe. 
6. வெண் கிருமி , thread or maw 

worm .. 


20. சுரோணிதக் கிருமி , germ - cell . 
21. துலக் கிருமி , water - worm . 
22. கணக் கிருமி , germ respon 

sible for கணம் . 
23. தாதுக்கிருமி , germ concerned 

in the increase or vitality. 
24. வாய்க் கிருமி , worms found in 

the teeth , saliva etc. 
25. சூதகக் கிருமி , germ - cell . 
26. புனக் கிருமி , an unknown kind . 
27. சூலைக் கிருமி , microbe of 

rheumatism or colic . 
28. சுக்கிலக் கிருமி , spermato 

Zoon . 


7. செங் கிருமி , red worm . 
8. அந்தர்மலக் கிருமி , worms of 

rectum -Oxyuris vermicularis , 

Same as No.6 .. 
9. வட்டக் கிருமி , round - worm - As 

caris . 
10. காலில்லாக் கிருமி , worm with 

out legs for locomotion . 
11. சூக்குமக் கிருமி , microzoon . 
12. தோன்றாக் கிருமி , invisible 


worm . 


13. இரத்தக் கிருமி , germs of 

blood . 
14. நீர்க் கிருமி , water worms or 
germs . 

. 
15. மஞ்சட் கிருமி , a yellow organ 

ism - Ochromyia . 


29. வயிற்றுக் கிருமி , germs in the 

stomach . 
30. குடற் கிருமி , intestinal worm 

such as , tape - worm etc. 
31. ஈரற் கிருமி , liver flukes 
கிருமி அரா , பருத்தி , cotton . 
கிருமி கர்ண சூலை , இரண்டு காது 
களும் சத்தமே கேளாது செவிடு 
பட்டு , அவைகளினின்று புழுக்கள் 
நெளிந்து , இரத்தம் , சீழும் வடியும் 


845 


கிருமிக் கூடு 


கிருமி கர்ண சூலை 
ஓர் காது நோய் , a disease of the 
ear characterised by deafness , 
discharge of pus and blood at 
tended with maggots . 
கிருமி கர்ணம் , காதினுள் புழுக்கள் 

ஏற்பட்டு செவி டுண்டாக்கு மோர் 
நோய் , germination of vermins or 
of the local parasites in the cavi 
ties of the ear. It completely im 
pairs the faculty of hearing. It is 
so called from the existence of 
worms in the ear . 
கிருமி கிருட்டன் , பிரண்டை , ada 

mant creeper - Vitis quadrangularis . 
கிருமி குட்டம் , உடம்பி லுற்பத்தி 

யாகி புழுக்களைத் தள்ளும் ஓர் வித 
குட்டம் . இது அசாத்தியம் , a form 
of leprosy caused by microbes 
( bacillae leprac ) found in the skin 
nerves and tubercles . This is in 
curable . 


விரணமுண்டாகி , கண்களின் உள் 
பாகத்தைக் கெடுக்கு மோர் 
66001 Cocot , a disease of the eye 
lids marked by the formation of 
microbes on the inner surface of 
the eye - lids or at the root of the 
eye - lashes, inflammation of con 
junctiva as a result of irritation etc , 
thus ultimately leading to damage 
of the eyes when the disease 
does not progress favourably ; 
3.கண்ணிரப்பைச் சந்திலும் , 
இரப்பை மயிர்களின் சந்திலும் , 
மேகத்தினால் நீர் கட்டி , வீக்க 
முண்டாகி புழுக்கள் நெளியும் ஓர் 
கிரந்தி நோய் , a cyst or swelling of 
the eye from syphilitic causes . 
characterised by itching sensa 
tion appearing in the angles of the 
eye due to the germination of the 

parasites in those parts . 
கிருமிக் கினம் , வாய் விளங்கம் , 
worm - killer - Embelia ribes alias 
E.grandulifera ; 2. புழுக் கொல்லி , 
worm - killer ; 3. இலந்தை வேர் , root 
of jujube; 4. சேங் கொட்டை மரம் , 

marking - nut tree . 
கிருமிக் குரு மாறுத சூலம் , தும்புரு , 

Indian tooth - ache tree . 

Zanthoxylon alata . 
கிருமிக் குன்றம் , வாலுளுவை , 

spindle tree - Celastrus paniculata . 
கிருமிக் கூடு , மார்பில் பூச்சிகளினா 
லுண்டாகும் ஓர் நோய் , a disease 
of the chest due to microbes ; 2 . 
புழுக்கள் தங்குமிடம் , seat of mi 
crobes . 


கிருமி குட்ட விஷ பாகம் , நீர் விளா, 

a variety of wood - apple tree 
Limonia acides sima . 


கிருமி கொல்லி , புழுக் கொல்லி , an 
agent either killing or rendering 
powerless the intestinal germs or 
parasites - Vermicide. 
கிருமிக் கிரந்தி , வாயிற் புண்ணாகி 
புழுக்களைத் தள்ளும் ஓர் வித 
கிரந்திப்புண்ணோய் , avenereal or 
syphilitic ulceration of the mouth 
attended with germs - Canker ; 2 . 
கண் இரப்பைகளிலும் , வெள் 
விழிச் சந்திலும் , இரப்பை 
மயிர்களின் சந்திலும் பலவித 
புழுக்கள் ஏற்பட்டு நமைச்சலுடன் 


846 


கிருமிக் கொல்லி 


கிருமிச் சைலம் 


கிருமிக் கொல்லி , குணு கினி , worm 

killer - Vemifuge.c.f. புழுக்கொல்லி , 
கிருமி சத்து , புழுக்களி னின்று 
தயாரிக்கும் ஓர் வகைச் சத்து , an 
essence prepared from mi 
crobes . 


three humours in the system . The 
microbes when operating on the 
blood give rise to various symp 
toms such as , dried condition of 
the scalp , feeling of fullness 
across the head , swelling , excru 
ciating or throbbing pain , burning 
sensation , fetid smell , discharge 
from the nose itching around the 
jaw followed by inflammation and 
swelling of the throat, noise in the 

ear , fever, cough , weakness , etc. 
கிருமி சுத்தி , கிளிஞ்சில் , bivalve 

shell . 


கிருமி சூத்திரம் , ஓர் நோய் , an un 
known disease . 


கிருமி சத்துரு , புரசம் விதை , seed 
of palaus tree - Butea frondosa ; 2 . 
பூவரசம் விதை , seed of portiatree 
Hibiscus populaneus ; 3 . see 
ஆடுதின்னாப்பாலை ; 4. ஓர்பூடு , a 
plant-Erythrina fulgens. 
கிருமிசம் , see கிருமி வாந்தி , 
கிருமி சம்தை , see அகில் . 
கிருமி சிரோ ரோகம் , ஓர் வகைத் 
தலை நோய் . இது அசுத்தமான 
அல்லது பழைய வுணவுகளைச் 
சாப்பிடுவதால் திரிதோஷ மிகுந்து , 
தலையிலுள்ள இரத்த மாமிசத்தைக் 
கரைத்துக் கிருமிகளை 
யுண்டாக்கும் . இக் கிருமிகள் 
இரத்தத்தைக் குடிக்கும் போது 
தலையில் 

மண்டை வறட்சி , 
மதர்த்தல் , வீக்கம் , பிளத்தல் 
போன்ற வலி , எரிச்சல் , கெட்ட 
நாற்றம் , மூக்கில் சலம் வடிதல் , 
தாடை சிவந்து நமைச்சலுண்டாகி 
வீங்குதல் , காதிரைச்சல் , சுரம் , 
இருமல் , பலவீனம் 

முதலிய 
குணங்களை யுண்டாக்கும் , a kind 
of headache due to the formation 
of microbes in the head , arising 
from the disintegration of the 
blood tissues as a result of eat 
ing unwholesome food which 
leads to the derangement of the 


கிருமி சேனம் , புழுக் கொல்லி , ver 

mifuge; anthelmintic . 
கிருமிச்சம் , see கிருமிசம் . 
கிருமிச் சுரம் , உடம்பிலுள்ள 

புழுக்கள் அல்லது கீரிப் பூச்சி 
களினால் குழந்தைகளுக்கேற்படும் 
சுரம் . இதனால் வாந்தியும் , பேதியும் 
காணும் போது வாயின் வழியாயும் 
அபானத்தின் வழியாயும் பூச்சிகள் 
விழும் , a fever in children due to 
worms in the intestines - Worm 
fever. These worms find their pas 
sage through the mouth when 
vomiting or through the anus dur 

ing purging . 
கிருமிச் சூலை , குடற் பூச்சிகளினால் 
ஏற்படும் வயிற்றுவலி , colicky pain 

due to intestinal worms. 
கிருமிச் சைலம் , கறையான் புற்று , a 

hillock formed by the white - ants 
for their habitation -Ant-hill . 


847 


உட் 


கிருமிச் சொறி 
கிருமிச் சொறி , புழுக்கள் உடம்பினுள் 

மீத் தோல் வழியாக 
தோலுக்குள் புகுவதா லுண்டாகும் 
சகிக்க முடியாத சொறி அல்லது 
160764 , intolerable itching caused 
by animalcules (Acarus scabi ) 
which burrow under the skin 
through the thinnest part of the 
upper layer of the skin ( epider 
mis) . 
கிருமிஞ்சிப் புழு , சப்பாத்திப் புழு , 
pricklypear worm or cochineal in 

sect - Coccus cacti. 
கிருமிஞ்சி யோமம் , கிருமானி 

யோமம் ; குறிஞ்சியோமம் . இது கால் 
நடைகளுக்கு மருந்தாகவுதவும் , 
Indian meadow saxifrage -Sesseli 
indicum alias conidium diffiusum . 
This is used as a medicine for 
cattle.. 


கிருமி நாசம் 
companied with constant secre 
tion of pus . It is due to the aggra 
vated condition of Vatha ( humour ) 
prevailing upon the gums and the 
root of the teeth . The food collect 
ing and decaying around the 
gums is also one of the exciting 
causes. The disease is marked 
by fetid smell , appearance of 
boils , swelling of the gum , forma 
tion of pus in the socket , which is 
secreted into the mouth - Pyor 
rhoea alveolaris . 


கிருமி - தோஷ நாசனி , இருசுவ 

சற்பாட்சி , an unknown plant used 
for curing diseases due to the 
effects of poisonous microbes in 
the system .. 
கிருமித் துவம் , கருப்பு அகரம் , black 

Agaru wood or black eagle wood . 
கிருமி நாசகாரி , வயிற்றுக் கிருமி 

களைப் போக்கடிக்கும் மருந்துகள் , 
medicines or drugs that expel or 
destroy worms or intestinal ani 
mal parasites -Vermifuges and 
Vermicides .. 


கிருமி தந்தகம் , பல் சொத்தை 
விழுவதாலேற்படம் பல் நோய் , 
tooth ache due to decay of the 
teeth .. 


கிருமி தந்தம் , புழுக்க ளரித்த பல் 
அல்லது சொத்தைப் பல் , worm 
eaten tooth with accumulation of 
pus and blood - Carious tooth . 
கிருமி தந்த ரோகம் , சீழ்ப் பல் , இது 
வாதாதிகள் அதிகரிப்பதனால் 
பல்லுகளிலும் , வேர்களிலும் பரவி , 
பல்லுக் கிடையில் அன்ன ரசம் 
அடைந்து கெட்டு நாற்றம் வீசி , 
கொப்புளங்களெழும்பி , ஈறு வீங்கி , 
இரத்தம் சீழும் கசிந்து புழுக்கள் 
நெளியும் , an inflammatory condi 
tion of the edges of the gums ac 


கிருமி நாசகி , see ஆடு தின்னாப் 

பாலை . 
கிருமி நாசத் திரயம் , வேப்பம் 

2160s, margosa seed . 
கிருமி நாசம் , ஓமம் , bishop s weed 

Carum copticum ; 2. குராசானி 
யோமம் , black henbane 
Hyocyamus niger alias H. 
agrestis ; 3. பேய்ப் பீர்க்கு , bitter 
wild gourd ; strainer vine ; bitter 
| uffa- Luffa amara ; 4. வேப் பீர்க்கு , 


பாலை . 


848 
கிருமி நாசம் 

கிருமிப் பித்தம் 
central rib of the margosa leaf; 5 . Trycophyton tonsuruns ; 4. அரைக் 
பலாசம் விதை , seed of palaus கடுவன் , a parasitic skin - disease 
Butea frondosa; 6. பங்கம் பாளை , like ring -worm on the inside of the 
worm - killer - See ஆடு தின்னாப் thighs and groins - Tinea cruris ; 5 . 
பாலை ; 7. வாய் விளங்கம் , wind அறைப் படை , dhoby s itch which 
berry - Embelia ribes ; 8. எருக்கு , 

is a tropical skin - disease found 
madar plant- Calotropis gigantea . 

. 

especially troublesome in the 

folds of the thigh - Tinea imbricata . 
கிருமி நாசினி, see கிருமி நாசம் ; 2 . 
See எலிச்செவி ; 3. பேய்த்தும்பை , 

கிருமிப் பவுத்திரம் , கிருமிகளினா 
devil s leucas - Phlomis zeylanica . 

லேற்படும் ஆசனப் பவுத்திரம் , 

இதில் மலவாயி னருகே கண்கள் 
கிருமி நாசி , நில வாகை , Tinnevelly 

விட்டு இரண முண்டாகி , சில 
senna - Cassia angustifolia . 

வேளை மலம் இதன் வழியாய் 
கிருமி நாயகம் , see ஆடு தின்னாப் நாற்றத்துடன் வெளிப்படும் , anab 

scess said to be caused by para 

sites on the margin of the anus . It 
கிருமி போஷணம் , see அரக்கு . 

is transformed into a fetid and 
கிருமிப் படை , புழு அல்லது கீரிப் 

putrid ulcer infested with worms 
பூச்சிகளினால் குழந்தைகளுக்கோ 

and parasites which eat away the 

sides and burrow into the region 
அல்லது பெரியவர்களுக்கோ 

of the anus , with the formation of 
உடம்பில் ஏற்படும் படை , சொறி 

holes through which fecal matter 
முதலிய சரும நோய்கள் , skin dis 

is sometimes found to gush out 
eases such as ringworm , itching Fistula in ano . 
etc. in children or adults , due to 
the action of worm , microbes ,, கிருமிப் பிடித்தல் , பூச்சிப் பிடித்தல் , 
germs , bacterium etc ; 

; 2 . being affected with worms . 
கிருமியினால் குழந்தைகளுக் 

கிருமிப் பித்தம் , ஈரற் கோளாறினா 
கேற்படும் மண்டைக் கரப்பன் , a 
variety of ring -worm occasionally 

லேற்படும் ஓர்வகைப் பித்த நோய் . 
attacking the scalp in children 

இது மலத்திற் கிருமி விழுதல் , 
Tinea tonsurans or Microsporon 

வயிற்றைப் புரட்டி புரட்டி 
Audouini ; 3 . கிருமியினால் வலித்தல் , உடம்பு முழுவதும் 
குழந்தைகளுக்கு முகம் , உடம்பு , 

தினவு , வலி , மலசலம் வறட்சி , கை 
கால் இவைகளில் உண்டாகும் 

கால் சில்லிடல் , உடம்பிலொருவித 
கரப்பன் அல்லது கடுவன், a con 

நாற்றம் வீசுதல் முதலிய குணங் 
tagious skin - disease commonly களைக் காட்டும் , a kind of bilious 
attacking or appearing on the ness supposed to be caused by 
face , body or limbs . It is caused torpor of the liver . It is 
by the growth of a funges characterised by worms in the 


849 


வாளா 


கிருமிப் பித்தம் 
stools , spasmodic griping and 
twitching pain in the bowels , in 
tense itching throughout the body, 
bodily pain , constipation , chill 
ness of the extremeties fetid 
smell of the body etc. 
கிருமிப் புழு , see கிருமிஞ்சிப் புழு . 
கிருமிப் பொடி , கீரிப் பூச்சி , small 
parasites or microbes ; 2. புழுக் 
கொல்லி சூரணம் , any powder for 
killing intestinal worms, such as 
powder of Palaus seed , Santonin 
etc. c.f. கிருமி நாசனி . 
கிருமிப் போக்கி , உடம்பினின்று 
புழுக்களை வெளிப் படுத்தும் 
மருந்துகள் , any medicine or drug 
expelling intestinal worms from 
the body - Vermifuge . See கிருமி 
நாசகாரி . 
கிருமி மலடு , பெண்களின் கருப்பை 
யில் புழுக்கள் ஏற்பட்டுக் கருவை 
யழிப்பதனா லுண்டாகும் மலட்டு 
நோய் , barrenness in women sup 
posed to be caused by impreg 
nation being affected due to the 
existence of worms in the uterus 
( Bacillus abortus ). 
கிருமி மார்பு ரோகம் , ஓர் வகை மார்பு 
நோய் . இது சிலேட்டு மாதிக்க 
வஸ்துக்கள் அல்லது கருணை , 
சேம்பு முதலியகிழங்குவகைகளைப் 
புசிப்பதனால் , ஆமாசயத்தில் 
பெரும் பூநாகத்தைப் போலும் , நீர்ப் 
பாம்பைப் போலும் பெரிதாகவும் , 
சிறிதாகவும் பூச்சிகளுற்பத்தியாகிக் 
குடலி லொட்டி பின்னிக் 
கொண்டு , இருதயத் தானத்திற்கு 


கிருமி யோமம் 
மேல் எதிர்த் தேறுவதால் , மார்பில் 
துடித்தலோடு , வீக்கம் , 
லறுப்பது போல் வலி , கண்கள் 
கறுப்பாகத் தோற்றல் , இருளல் , 
வாயினின்று கோழை விழுதல் 
முதலிய குணங்களைக் காட்டும் , 
pain in the chest said to be due to 
the upward course of the worm in 
the intestines through the alimen 
tary canal or oesophagus . It is 
marked by palpitation of the heart, 
swelling and excruciating pain in 
the chest, darkness of the eyes,, 
dullness of vision , discharge of 
mucous froth from the mouth etc. 
These worms are said to be 
formed in the intestines owing to 
the aggravated condition of 
phlegm or wind as due to errors 

in diet . 
கிருமி மூலம் , பல்லிப் பூடு . இதுவே 

கொல்லைப் பல்லி , lizard plant 
Strigia euphrasioides ; 2. குடற் 
புழுவினா லேற்படும் மூல நோய் , 
piles said to be caused through 
worms in the intestines . 
கிருமியம் , மாமிசம் , flesh ; meat . 
கிருமியரி , வாய் விளங்கம் , viind 

berry - Embelia ribes . 
கிருமி யசிநாசி , புறங்கை நாறி , an 

unknown fetid plant used for cur 
ing itches probably referring to d 
நாறி which see . 
கிருமி யர்ப்பாசனம் , நரி முருக்கு , 

inferior kind of Erythrina. 
கிருமியானி , see கிருமி யரி . 
கிருமி யோமம் , குராசானி ஓமம் , 

henbane -Hyocyamus niger ; 


850 


கிருமி - யோமம் 
2. கிருமிக்காக கொடுக்கும் ஓமம் 
சேர்ந்த ஓர் மருந்து , a medicine in 
which Omam forms the chief in 
gredient prescribed for killing 
worms in the intestines. 


கிருமேளகம் 
ephantiasis , hypochondriasis , 
progressive emaciation , convul 
sions , fever, liver - disease etc. 


கிருமி வாந்தி , குடற் புழுவினா 
லேற்படும் வாந்தி , vomiting due to 
worms in the intestines . 
கிருமி விரண சோதனம் , கோடா 

சொரி . a prepared arsenic used 
for testing the sores or uicers 

caused by worms in the system . 
கிருமி விரேசனம் , உடம்பினி லுள்ள 
கிருமியினாலேற்படும் பேதி , purg 
ing due to the presence of worms 
in the intestines . 


கிருமி ருஷ்டங்கி , see ஒட்டை 

மரம் . 
கிருமி ரோகம் , நாக்குப் பூச்சி , கீரிப் 
பூச்சி , புழு முதலியன மனிதவுடம்பி 
லுள்ள கருவி கரணங்களில் 
உற்பத்தியாகி , அவ் விடத்திலுள்ள 
தசை , இரத்தம் முதலியதாதுக்களைக் 
கொண்டு சீவிப்பதினால் அனேக 
நோய்கள் ஏற்படும் . இவை அனேக 
காரணங்களை முன்னிட்டு உடம்பி 
லுண்டாகும் பித்தம் அல்லது 
சிலேட்டு 

மாதிக்கத்தினால் 
பிறக்கும் . இதனால் உடம்பு நிறம் 
மாறி , வயிறு வலித்து , மார்பு 
எடுப்பாகத் தோன்றி , மந்தம் , 
அன்னத் துவேஷம் , பிரமை , 
முதலிய குறிகள் ஏற்படும் . 
இவைகளா லுண்டாகும் நோய் 
களாவன : சோகை , மஞ்சள் காமாலை , 
ஆனைக் கால் , பிரமை , உடம் 
பிளைப்பு , வலிப்பு , சுரம் , ஈரல் வலி, 
முதலியன , diseases caused by 
worms or parasites which germi 
nate and grow in a living organ 
ism . They are due to the aggra 
vated bile or phlegm arising from 
various causes and are 
characterised by change of com 
plexion , colicky pain , raised or 
prominent chest, dull appetite etc. 
The following are the diseases 
arising from the effects of these 
worms : - anemia , jaundice , el 


கிருமி வைத்தல் , புண் , சிலந்தி 
இவைகளில் புழு வுண்டாதல் , 
breeding of worms or maggots as 
in a sore , or ulcer . 
கிருமிவைத் திறத்தல் , கட்டி , பிளவை , 
சிலந்தி இவைகளில் 

புழுக்க 
ளுண்டாகி அதனால் சாதல் , to die 
of abscess , carbuncle , cancer, 
ulcer etc. infested with cankering 
worms . 


கிருமீலகம் , ஓர் பூடு , a plant 

Phaseolus aconite folius . 
கிருமீலி , அனேக குழந்தைகளைப் 
பெற்ற பெண் , a woman having 

given birth to many children . 
கிருமுகம் , பாக்கு மரம் , areca - nut 
tree . 


கிருமுதலாடை , பொடுதலை . creep 

ing vervain - Verbena nodiflora . 
கிருமேளகம், ஒட்டகம் , camel. 


851 


கிரு வைசூரி 
கிரு வைசூரி , தட்டம்மை , measles ; 

flat variola . 
கிருனம் பீரம் , see உள்ளி . 
கிரேசமிரம் , பச்சைக் கருப்பூரம் , 

crude camphor. 
கிரேந்தி , கச்சோலம் , husk of carda 

mom . 
கிரோசின் எண்ணெய் , இதற்கு 
மண்ணெண்ணெய் அல்லது சிலை 
எண்ணெய் என்றும் பெயர் . இது 
இந்தியாவில் ஆசாம் முதலிய 
தேசங்களில் எடுக்கப்பட்டாலும் , 
ருஷியா, ரொமேனியா , துர்க்கி , 
அமெரிக்கா , பர்மா , பாரசீகம் 
முதலிய நாடுகளில் விசேஷம் . இது 
ஏற்பட்டதன் பின் , பூர்வத்திலிருந்து 
விளக்கெரிக்க உபயோகித்து வந்த 
புங்கெண்ணெய் , வேப்பெண் 
ணெய் , 

இலுப்பெண்ணெய் 
இவைகள் அடியோடு நின்று 
விட்டன . இது மிக்கக் கெடுதியை 
யும் , நஷ்டத்தையும் விளைவிக்கக் 
கூடியதாயினும் , நாகரீகத்தையும் , 
வெளிச்சத்தையும் கருதி உபயோகப் 
படுத்தப் பட்டுவருகின்றது . சுத்தி 
செய்யாத எண்ணெய்க்குத் தான் 
மண் தைலம் ( Crude oil ) என்று 
பெயர் . 


கிரோசன் அககேம்ப் 
கிருமியைக் கொல்லுங் குணமு 
முண்டு . குழந்தைகளுக்கு கரப்பான் , 
புண் இவைகளுக்கு மேற் பூச 
வுதவும் , Kerosine oil . It is also 
known as earth - oil or rock - oil. In 
India , it is found in Assam and 
other places ; but from Russia , 
Rumania , Turkey , America , 
Burma , Persia etc. , it is obtained 
in abundance . After the introduce 
tion of this oil into India , the use of 
the indigenous lamp - oils such as 
margosa oil , dalbergia oil , 
mowah oil etc. expressed from 
various oil - seeds has ceased . AL 
though this oil is injurious and 
costly , its use has become very 
extensive because of its powerful 
light and refineness as suited to 
present day civilization . The unre 
fined oil is known as earth - oil or 
crude - oil which occurs as a semi 
solid somewhat of the consis 
tence of a tenacious treacle . 
Vaidyans use this oil as an exter 
nal application in rheumatic com 
plaints as also for children in 
cases of itch , ring - worm , eczema 
and other skin - diseases of para 
sitic origin . It is also useful in epi 
lepsy , hysteria , palsy etc., in all 
which , it is rubbed on the affected 
part with the hand in the form of 
liniment.. 
NOTE : - Naptha and Kerosine oi ! 
are finer varieties , and petroleum 
or fluid bitumen is the rock - oil 
which is formed by the slow or 
Vegetable or both combined . 
மண் தைலம் is the crude - oil of a 
deep dark green colour with a 


இம் மண் எண்ணெய் கை கால் 
குடைச்சல் , முதலிய 

வாத 
ரோகங்களுக்கும் , சொறி சிரங்கு , 
கரப்பான் , படை முதலிய சரும 
நோய்களுக்கும் மேலே தடவுதற் 
குதவும் . ஆனால் , மண் தைலமோ 
பிசினைப் போல் வழவழப்பாயும் , 
பச்சையாயும் இருக்கும் . இதற்குக் 


852 


கிலிட்ட வர்த்தமம் 


கிரோசின் எண்ணெய் 
peculiar unpleasant aromatic 
odour and pungent acrid taste . 
exuding from rocks . It is also 
found collected on the surface of 
certain lakes. It is obtainable from 
almost all the bazaars . 


of any secretion and due to the 

action of deranged Vayu . 
கிலாசி , தேம லுடையோன் , one who 

is attacked of கிலாசம் , which see . 


கிரோத நஞ்சு, அழல் நஞ்சு, irritant 

poison .. 
கிரோதி , அழற்சியை யுண்டாக்கு 
மருந்துகள் , a medical application 
that causes pain or heat - Irritant. 
கிரௌஞ்சம் , ஓர் விஷம் , a poisor . 
கிரௌஞ் சாதனம் , தாமரை நூல் , 
the fibres of the stalk of the lotus ; 
2. திப்பிலி , long pepper ; 3 . 
தாமரைக் கொட்டை , the seed of 
the lotus . 


கிலாலம் , நீர் , water. 
கிலாயு , கபாதிக்கத்தினால் ஏற்படும் 
ஓர்வகைத் தொண்டை யடைப்பு . 
இது தொண்டையின் கோளம் 
நெல்லி விதை யளவு வீங்கி , வலி 
கண்டு , அதனால் கவளம் உணவு 
தொண்டையி லடைத்துக் 
கொண்டது போல் தோற்றுவிக்கும் . 
இது சாதாரணமாக மருந்தினால் 
குணப்படாது . சத்திரம் செய்தால் 
தான் குணப்படும் , a hard tumour 
in the throat. It is a disease in 
which the aggravated phelgm and 
blood give rise to a hard rise to a 
hard and painful glandular swell 
ing in the throat of the size of a 
gooseberry seed ; and conse 
quently a sensation is generally 
experienced as if a morsel or bo 
lus of food were stuck in the 
throat . This disease , by its very 
nature , is curable only by surgical 
aid and not by medicine . 
கிலானம் , களைப்பு , exhaustion ; 2 . 

இளைப்பு , emaciation . 
கிலானி , களைப்பு , fatigue ; weari 
ness . 


கிரௌரியம் , கொடுமை , cruelty. 


கிலம் , சிதைந்தது , that which is de 

stroyed or rendered useless . 


கிலாச குட்டம் , உடம்பின் தோலைப் 
பற்றியதும் , சீழ் , இரத்தம் முதலா 
னதும் ஒழுகப் பெறாத ஓர் வகைக் 
குட்டம் , a kind of leprosy which 
confines only to the skin and is 
free from any secretion . 
கிலாசம் , சதையை மூடிக்கொண் 
டிருக்கும் ஏழுவகைச் சருமங்களி 
GIGOTO !, one of the seven layers 
of the skin covering the muscles 
of the body ; 2. தேமல் , இது 
தோலைப் பற்றிய நோய் ; ஓர் கசிவு 
மில்லாதது . இது வாயு கோளாறடை 
வதினால் ஏற்படும் , a form of skin 
disease marked by the absence 


கிலிகை, சிற் றெலி , a small rat . 
கிலுங்கி , கிலு கிலுப்பை , rattle - wort . 
கிலிட்டம் , வலி , pain ; suffering . 
கிலிட்ட வர்த்தமம் , 

ஓர்வகைக் 
கண்ணோய் . இது கபத்தினாற் 


853 
கிலிட்ட வர்த்தமம் 

கிலேதக சிலேட்டுமம் , 
பிறந்து , இமைச் சந்துகளிற் சிவந்த 1. வெள்ளைக் கிலுகிலுப்பை , 
வீக்கத்தை யுண்டாக்கும் . இவ் white rattle -wort . 
வீக்கம் கட்டிகளாகத் தோன்றி 

2. பெருங் கிலுகிலுப்பை , large 
தினவை யுண்டாக்கும் , a disease 

rattle - wort . 
of the eyelids marked by a mild 
and copper - coloured inflamma 3. வட்டக் கிலுகிலுப்பை , round 
tory swelling or abscess , slight rattle -wort. 
pain , and an itching sensation . It 
is due to the phlegmatic humour 

4. செங் கிலுகிலுப்பை , red rattle 
of the human system . 

wort .. 
கிலீடகம் , ஓர் பூடு , a plant 

கிலுக்கம் , கிலுக்கப் பட்சி , a bird 
Glycyrrhize glabra ; 2. ஓர் விஷக் 

raising a rattling noise . 
கிழங்குடைய பூடு , a plant with a கிலுங்காகிதம் , நாங்கில் , Ceylon 
poisonous bulbous root. 

iron - wood -Mesua ferrea 

( coromandaline ) . 
கிலிடம் , ஓர் விஷப் பூச்சி , a kind of 
venomous insect . 

கிலுங்காகிலு , கிலுங்கி , கிலுப்பை , 

see கிலு கிலுப்பை . 
கிலிபத்துவம் , see கிலீபம் . 

கிலுத்தம் , மணிக் கட்டு , wrist ; 2 . 
கிலீபம் , பேடித் தனம் , impotency . 

மனித ரூபமுள்ள பழம் காய்க்கு 
கிலீப் லிங்கம் , அலிக்குறி , a geni 

Lori , a tree bearing fruit resem 
tal without the characteristic symp 

bling the human form . 
toms either of a male or female . 

கிலேசக்கினம் , குட்ட நோயைத் 
கிலீபன் , பேடி அதாவது ஆண் 

தீர்த்தல் ; curing leprosy ; 2. ஓர 
தன்மை யற்றவன் , an impotent 

வகைச் சுரை , a sort of bottle 

gourd - Mimordica mixta . 
man ; 2. gol, hermaphrodite; eu 
nuch . 

கிலேசபகம் , வலியைத் தணித்தல் , 

allaying pain or suffering. 
கிலு கிலி, see கிலு கிலுப்பை 

கிலேசம் , நோயினா லுண்டான 
கிலு கிலுப்பை , பேய் மிரட்டி . இது 

வருத்தம் , pain from disease ; 2 . 
காய்ந்தால் உள்ளிருக்கும் விதைகள் 

வெண் குட்டம் , white leprosy . 
ஒலிக்கும் , rattle wort - Crotolaria 
laburnifolia . It is a plant , the fruit கிலேடகிகம் ; கிலீடக வேரினின்று 
of which rattles or crackles in the தயாரிக்கும் ஓர் மது , a fermented 
legumen owing to the dry pods liquid or wine prepared from the 
contained in them . 

root of கிலீடகம் , which see . 
The following are the differentr va கிலேதக சிலேட்டுமம் , இரைப் 
rieties : 

பையில் இருந்து கொண்டு உட் 


854 
கிலேதக சிலேட்டுமம் , 

கிழங்கான் 
கொண்ட உணவு பண்டங்களை கிலோ மரம் , மூத்திரப்பைக்கு 
மிருதுவாக்கு மோர் வகை 

ஏற்படும் அழற்சி , inflammation of 
சிலேட்டும நீர் , the peculiar diges the bladder - Cystitis . 
tive fluid secreted by the stomach , 
being the solvent fluid in the di கிலோ மலம் , மூத்திரப் டையில் 
gestive processes - Gastric juice . நிற்கும் கற்களை உடைத்து 

எடுத்தல் , the art of removing or 
கிலேதகம் , ஈரம் , moisture ; 2 . 

extracting the calculus or stone in 
வயிற்றுக் கோழை , mucous of the 

the bladder - Lithotomy. 
stomach ; 3. அதிக வாய் நீர் , excess 
of saliva . 

கிலோமா , வாய் நீரைப் போன்ற கார 
கிலேதம் , வீக்கம் , இரணம் , புண் நீரில் ஓர் பாகத்தைச் சுரப்பிக்கும் 
இவைகளைக் கழுவு வதற்கு 

நீண்ட கோள உறுப்பு . இது அடி 
அல்லது ஊறிக்கொண்டிருக்கும்படி வயிற்றின் பின்பக்கம் குறுக்காக 
துபணியில் நனைத்து மேல் போடு நிற்கும் , a long gland situated 
வதற்கு உபயோகிக்கும் மருந்து நீர் , transversely across the posterior 
a lotion for washing and cleaning wall of the abdomen , secreting an 
swellings , wounds , ulcers or 

alkaline fluid like saliva - Pan 
sores or for externally applying 

creas . 
with the lint soaked in it . 
கிலேதனம் , கபம் , a kind of phlegm . 

கில்லம் , கழுத்து , neck . 
விலேது , திரி தோஷம் , a morbid com 

கிழ , வயது சென்ற , aged ; old . 
bination or concerted action of the கிழக்கன் , கிழக்கா , கிழங்கன் , see 
three humours of the human 

கிழங்கான் . 
body ; 2. நோய்க் கோளாறு , compli 
cation of a disease . 

கிழங்கான் , ஓர் வகைக் கடல் மீன் . 

இது 1 அடி நீளம் ; நீல காந்தியும் , 
கிலோபம் , மூத்திரப்பை , சலப்பை , 

வெள்ளியைப் போன்ற நீண்ட 
bladder or a reservoir containing 
the urine .. 

வரிகளும் , இறகி னருகே கரும் 

புள்ளிகளும் அமைந்துள்ளது . இது 
கிலோம நீர் , கிலோமா உறுப்பி பத்தியத்திற் குதவும் மீன் . பழைய 
னின்று உற்பத்தியாகும் வாய் 

மலச் 

சிக்கலைப் போக்கி 
நீரைப் போன்ற ஓர் வகைத் தடித்த தேகத்திற்கு செழுமையை 
கார நீர், a thick alkaline fluid like 

யுண்டாக்கும் . இது பெண்களுக்குப் 
saliva , secreted by pancreas பால் சுரக்க வைப்பதில் சுறா 
Pancreatic juice . 

மீனைவிட விசேஷ குணமுடை 
கிலோம யோனி , பையுடைய யோனித் 

யதால் , கைக் குழந்தையுடைய 
5176090 , the bladder and vagina பெண்கள் இதைச் சாப்பிடுவது 
Vesico - vagina . 

நல்லது . குட்டங் 

கொண்ட 


855 


கிழங்கு 
ground and dug up after a par 
ticular period according to the 
nature of the plant . They are clas 
sified into two kinds- ( 1 ) edible 
used like vegetables , (2 ) non - ed 
ible used for medicinal purposes ; 
and each of these consists of dif 
ferent varieties as mentioned be 


low : 


கிழங்கான் 
வனுக்கும் இது ஒன்றே பத்திய 
மீனாக வுதவும் ; Indian whiting 
Silago sihama alias Atherina 
sihama . It is a sea - fish 1 foot long . 
having a brilliant purple reflection 
and silvery longitudinal band and 
dark dots near the wing . It is highly 
useful as a diet for patients as 
being nutritious . it evacuates ob 
structed or retained stools thus 
proving wholesome to the body. 
Women are advised to eat it as it 
is said to be more nourishing than 
the shark s flesh ; and therefore ,, it 
is prescribed as diet for promot 
ing the secretion of milk in women 
with baby in arms . Vaidyans ad 
vise leprous patients to eat this . 
Other species of this are Bengal 
whiting - Sciaenoides pama , 
Bicuda etc. 


( A ) உண்ணுங் கிழங்கு, esculent 
roots : 


1. உருளைக் கிழங்கு , ( lit ) common 

potato plant - Solanum 

tuberosum . 
2. கருணைக் கிழங்கு elephant 

foot yam - Typhonium orixense . 
3. காரு கருணை , caustic potato 

Amorphophallus 

campanullatus . 
4. சர்க்கரை வள்ளிக் கிழங்கு 

அல்லது சீனிக் கிழங்கு , sweet 

yam- lpomaea batatas . 
5. மரவள்ளிக் கிழங்கு , mountain 

sweet yam - Manihot utilissima . 
6. சேப்பங் கிழங்கு , cocoa root 

Colocasia indica . 


கிழங்கு , செடி கொடிகளின் மூலம் , 
under- ground tuberous or bul 
bous root of plants and creepers ; 
2. உருளை , கருணை முதலிய 
உண்ணுங் கிழங்கு , esculent root 
as potato, yam etc ; 3. பிண்டம் , 
( fig .) foetus ; 4. காரணம் , cause. 
கிழங்கு , மரம் , செடி , கொடி , இவை 
களின் மூலம் . இக் கிழங்குகள் 
சாதாரணமாய்ப் பூமிக்குள்ளிருந்து 
வெட்டி யெடுக்கப்படும் . இவை 
களில் இரண்டு வகை யுண்டு . ( 1 ) 
உணவுக் குரியது ( 2 ) மருந்திற் 
குரியது . ஒவ்வொரு வகையிலும் 
அடியிற் கண்டபடி பல 
யுண்டு , tuberous or bulbous roots 
of trees , plants and creepers ; and 
they are found buried under 


7. காறாக் கருணை , south sea ar 

row root - Tacca pinnatifiida . 
8. சிறு வள்ளிக் கிழங்கு , goa yam 

Dioscorea aculeata . 
9. காய் வள்ளிக் கிழங்கு , humped 

yam Dioscorea globosa . 
10 . காய்ச்சிக் கிழங்கு அல்லது 

பெருவள்ளிக் கிழங்கு , large 
yam - Disocorea alata . 


வகை 


856 


கிழங்கு 


கிழங்கு 
11. புதுச்சேரி வள்ளி அல்லது 

பொட்டுக் கறி வள்ளி , 
Pondicherry sweet potato 

Dioscorea purpurea . 
12. நூறங் கிழங்கு அல்லது காட்டு 

வள்ளி , pig - snout yam 

Dioscorea pentaphylla . 
13. யாமிசுக் கிழங்கு , common 

yam - Dioscorea sativa . 
14. கூகைக் கிழங்கு , Malabar ar 
row 

root - Curcuma 
angustifolia . 
15. மஞ்சட் கிழங்கு , turmeric ; yel 

low root - Curcuma longa . 
16. ஆள் வள்ளிக் கிழங்கு , same as 

No.5 . 


4. கிச்சிலிக் கிழங்கு , orange root - 

Hedysarum spicatum . 
5. பூலாங் கிழங்கு , poolah root 

Curcuma zedoaria . 
6. கலப்பைக் கிழங்கு , plough root 

Gloriosa superba . 
7. கார்த்திகைக் கிழங்கு , same as 

No.6 . 
8. நாபிக் கிழங்கு , acorite root - Ac 

onitum ferox . 
9. சீமைக் கிச்சிலிக் கிழங்கு , Eu 

rope zedoary - Hedychium 
spicatum .. 


17. காட்டுக் கிழங்கு , same as 

No.8 . 


18. சேனைக் கிழங்கு , same as 

No.3 . 


19. கொட்டிக் கிழங்கு , water - lily 

root .. 


20. முள்ளங்கிக் கிழங்கு , country 

radish - Raphanus sativus . 
( B ) மருந்துக் கிழங்கு , medicinal 
roots : 


10. கற்பூரக் கிச்சிலிக் கிழங்கு , long 

zedoary - Curcuma zedoary . 
11. பேதிக் கிழங்கு , purgative root 

Ipomaea purga . 
12. பத்தராசுக் கிழங்கு , false jalap 

root - Mirabilis jalapa . 
13. பெருங் கிழங்கு , Mudar root 

plant ; serpent root plant 

Aristolochia indica . 
14. அல்லிக் கிழங்கு , root of Indian 

water - lily - Nymphaea lotus . 
15. தாமரைக் கிழங்கு , lotus root 

Nelumbium speciosum ( root 

of ). 
16. தண்ணீர் விட்டான் கிழங்கு 

அல்லது சதா வேரிக் கிழங்கு , 
water root - Asparagus 

racemosus . 
17. பூமி சருக்கரைக் கிழங்கு , ( lit ) 
earth 

sugar root - Arium 
campemelatum .. 


1. நிலப் பூசணி , earth pumpkin 

Ipomaea digitata . 
2. காட்டுக் கருணை , wild telinga 

potato - Dracontium 

polyphyllum . 
3. வெற்றிலை வள்ளி , betel yam 

Dioscorea oppositifolia . 


857 


கிழங்கு 
18. கலப் பனைக் கிழங்கு , ground 

palm -Curculigo orchioides. 
19. வெருகன் கிழங்கு , Veruguroot 

Arummacrorhizon . 
20. இரேவல் சின்னிக் கிழங்கு 

அல்லது மஞ்சள் சீனக் கிழங்கு , 
Himalayan rhubarb - Rheum 
emedi . 


கிழட்டுக் கட்டை 
கிழங்குக் கோவை , see ஆகாச 

கருடன் கிழங்கு , 
கிழங்குத் தண்ணீர் , வாழைக் கிழங் 
கடியில் நிற்கும் தண்ணீர் , water 
found deposited at the bottom of 
the root of the plantain tree ; 2 . 
கிழங்குச் சாறு , the juice extracted 
from any tuberous or bulbous root. 
கிழங்குத் தைலம் , பிண்டத் தைலம் , 

oil extracted from the foetus . 
கிழங்கு நீர் , see கிழங்குத் தண்ணீர் . 
கிழங்குப் பிரண்டை 

மணிப் 
பிரண்டை , bulbous root creeper 
Cissus bifida . 


21. அமுக் கிறாங் கிழங்கு , horse 

root -Withania sommifera . 


22 . 


see 


ஆகாச கருடன் கிழங்கு , 
Brahaminy kite caper ; sky root 

Bryomia epigaea. 
23. வாழைக்கிழங்கு , plantain root 

Musa paradisiaca . 
24. இஞ்சிக்கிழங்கு , greenginger 

Zingiber officinalis . 
25. புளி நரளைக் கிழங்கு , fox 

grape root Vitis carnosa . 
26. வெந்தோன்றிக் கிழங்கு , same 

as No.22 . 
27. கோரைக் கிழங்கு , Cyperus , 

root - Cyperus rotundus . 
28. சேவகனார் கிழங்கு , an un 

known variety . 
29. நெய்தற் கிழங்கு , root of white 

Indian water lily . 
30. மருள் கிழங்கு , bowstring 

hemp root - Sanseveira 

roxburghiana . 
கிழங்குக் கொடி , வள்ளிக் கொடி , 
creeper of sweet - potato ; 2 . 
பிரண்டைக் கொடி , a adamantine 
creeper . 


கிழங்கு மஞ்சள் , பூசு மஞ்சள் , In 
dian saffron ; women root - Cur 
cuma longa . 
கிழங்கு மணி , 

கிழங்குப் 
பிரண்டை . 
கிழங்கெடுத்தல் , மூலத்தை 

அழித்தல் , rooting out ; 2.வேரோடு 
பிடுங்கல் , destroying the root so 
as not to revive .. 


கிழ சீவன் , see கிழட்டு சீவன் . 
கிழடன் , கிழவன் , old man . 
கிழடு , முதிர் வயது . old age ; 2 முதிர் 
வயதுள்ளது , dotage- Senium . 
see கிழட்டுத் தனம் . 
கிழடு கட்டை , see கிழட்டுக் 

கட்டை . 
கிழட்டுக் கட்டை , வயது சென்ற 
உபயோக மற்ற பெண் அல்லது 


858 
கிழட்டுக் கட்டை 

கிழ மேனி 
246007, a contemptuous term used கிழத்து , ஓர்வகை மீன் , a kind of fish . 
for an old and useless people . 

கிழப் பிணம் , கிழத்தன மடைந்து 
கிழட்டு சீவன் , கிழவன் அல்லது செயலற்ற ஆண் அல்லது பெண் , 
கிழவி , old person . man or old useless person often called 
women .. 

a living corpse . See கிழட்டுக் 

கட்டை . 
கிழட்டுத்தனம் , முதிர்ந்த வயதினால் 
உடம்பும் மனதும் பலவீனப்பட்ட கிழப் பைத்தியம் , வயது முதிர்ச்சி 
நிலைமை , the feebleness of body யினால் , அறிவழிந்து , புத்திதடுமாறி , 
and mind incident to old age - Se சினம் மிகுந்து , பைத்தியம் 
nility . See கிழத்தனம் . 

கொண்டது போல் கண்டபடி 

உளறுதல் , a form of moral insan 
கிழட்டு முகம் , வயதினால் திரைந்து 

ity occurring in old people in which 
நிறம் குன்றிய முகம் , face wrinkled 

the moral feelings are perverted , 
by age and deprived of its grace 

senses failing, some of the pas 
and elegant features . 

sions excited and lastly the utter 
கிழண்டுதல் , வயதினால் தளர்தல் , 

ing of words getting nonsensi 
being broken down by age . 

cal - Senile insanity. 

NOTE : - Dr. Burrows says : - " The 
கிழண்டு போதல் , see கிழண்டுதல் . 

pious become impious ; the con 
கிழத் தனம் , வயது முதிர்ச்சியினால் tent and happy, discontented and 
உடம்பிலுள்ள தத்துவங்களின் 

miserable ; the prudent and eco 
ஆற்றல் குன்றி , இரத்தம் குறைந்து , 

nomical , imprudent and ridicu - 
கலைகள் வேறுபடும் நிலைமை , a 

lously profuse ; the liberal , penu 

rious ; the sober , drunken . In this , 
change in human beings due to 

passions which had long been 
advanced age brought about by 

dormant; resume their sway and 
the loss of elasticity in the cells of 

cast shame mingled with pity over 
tissues , impoverishment of 

the years of the declining age 
blood , and characteristic change 

Senile dementia . see 

கூறு 
of grace or elegant features - Se 

கெட்டுப்போதல் , 
nile decay. 
NOTE :-The only treatment in this 

கிழ மரம் , முதிர்ந்த மரம் , old tree ; 2 . 
case is that which is directed 

நாட் சென்ற மரம் , long - standing 
towads giving elasticity to the tis 

tree. 
sues . 

கிழ முண்டாதல் , கிழத்தன மடைதல் , 
கிழத்திரி , பெண் குறி , the genital of 

becoming old . 
a female so called from its கிழ மேனி , திரைந்த மேனி . இது 
wrinkles or folds . 

உடம்பில் 

தசை நார்கள் 


859 


கிழ மேனி 


நெகிழ்ச்சியை இழந்த காலத் 
துண்டாகும் , shrunken body ; body 
with wrinkles or folds. This occurs 
at an age when the muscle loses 
its elasticity.. 
கிழ மேனி படுகை , மூப் படை 
வதற்கு முன்னமே கிழத்தன 
மடைதல் , becoming old before 
the period ; becoming prematurely 

old - Senilism . 
கிழமை , கிழத் தன்மை , oldness ; 2 . 

மூப்பு , decrepitude ; 3. கிழத்தன்மை 
யடையும் விதம் , the process of 

growing old- Insenescence . 
கிழமைக் கழுதல் , உரிமையைக் 

கருதி இறந்தவர்களுக்காகத்துக்கங் 
கொண்டாடல் , mourning for the 
dead because of their relation 

ship . 
கிழமை வட்டம் , ஏழு நாட்கொண்ட 

காலம் , a period or cycle of seven 
days ; 2. வாரம் week .. 
கிழம் , முதுமை , old age ; dotage ; 2 . 
கிழ மனிதர் a contemptuous term 
for an old person ; 3. see கிழத் 
தனம் . 
கிழம் படுதல் , கிழத்தனம் அடைதல் , 

growing or becoming old . 
கிழவரி , தண்ணீர் விட்டான் கிழங்கு , 
water root- Asparagus racemosus 
alias A. sarmentosus . 


கிழான் 
கிழவன் குடி , பற்பாடகம் , fever 

plant- Mollugo cerviana.. 
கிழவன் தாடி , பனி தாங்கி , see 
காட்டு மருக்கொழுந்து ; 2.ஓர்வகை 
Loniugio , a kind of mango . 
கிழவி , வயது முதிர்ந்தவள் , old 
woman ; 2. uml.19., grand mother ; 
3. முருங்கை , moringa ; drumstick 
tree ; 4. கல்லாரை , which see ; 5 . 
தாய்க் கிழங்கு , see கிழவிக் கிழங்கு . 
கிழவிக் காத் தட்டை , நாணற் 

தட்டை , reed . 
கிழவிக் கிழக்கு , நாட்பட்ட கிழங்கு . 
an old root ; 2. வருடஞ் சென்ற 
கிழங்கு , root of the previous year . 
கிழவி தானிகம் , முருங்கை , hore 
radish tree - Pterogosperma 
moringa . see கிழவி . 
கிழவி மஞ்சள் , முந்திய வருடத்து 
மஞ்சள் , turmeric of the previous 
year .. 


கிழவு , கிழட்டுத் தனம் , dotage. 
கிழ வேர் வரி , ஆண்குறி , the geni 
tal of a male . 


கிழாத்தி , கிணற்று அல்லது ஆற்றுக் 

கிழாத்தி , a fresh water shark of cat 
fish family - Siluridae ; 2. பெருங் 
குறவை மீன் , a dark ; -coloured 
fish - Ophiocephalus gachua ; 3 . 
ஓர் வகைக் கடல் சுறாமீன் , a silvery 
sea - shark- Tricanthus strigilifer; 

4. ஓர் பறவை , a kind of bird . 
கிழான் , தயிர் , curd ; 2. சூரியன் , the 

sun .. 


கிழவன் , வயது சென்றவன் , old 

man ; 2. எண்ணெய்க் கடுகு , black 
sediment in oil ; 3. பாட்டன் , grand 
father . 


860 


கிழிவு , காயம் 


கிழிக் கட்டு , பொட்டணம் , anything 

tied up in a piece of cloth . 
கிழிதல் , பிளந்து போதல் , as in உதடு 

கிழிதல் , splitting as of lips ; 2 . 
பீறுண்டு போதல் , being torn . as 

belly .. 
கிழித் திடல் , சத்திர மிடல் , applying 

knife in the human system ; i.e. , 

operating .. 
கிழித்தல் , பீறல் , tearing ; 2. வயிறு 

கொள்ளு மட்டும் சாப்பிடல் , eating 
bellyful ; 3. கீலமாக்கல் , lacerating ; 
4. கிழிக்குதல் , tearing ; 5. கீறல் , 

scratching . 
கிழிந்த சவ்வு , பீறுண்ட சவ்வு , rup 

tured membrane. 


கிழான் பச்சை 
கிழான் பச்சை , ஓர் வகைக் சந்தன 

Logid , a variety of sandal tree . 
கிழி , கந்தை , rag ; 2. முடிச்சு , Knot ; 3 . 

பொட்டணி , anything tied up in a 
piece of cloth , 
கிழிக்கட்டல் , மருந்துகளின் 
சத்திறங்கும்படி எரிப்பதற்காகவோ, 
கரையும்படிச் செய்ய வோ அல்லது 
வேறு முறையாகத் தயாரிக்கவோ , 
துண்டுத் துணியில் தளர்ச்சியாக 
முடிதல் , extraction of the soluble 
part of a drug ( tied up in a piece of 
cloth ) by causing a liquid solvent 
to flow slowly through it ; 2 . 
மருந்தைத் துணியில் பொட்டண 
மாகக் கட்டுதல் , tying upofamedi 
cine in a piece cloth and suspend 
ing it in a solution before heating 
or preparing it otherwise ; 
3. கரைந்து சத்திறங்கும் படி 
மருந்தைப் பொட்டணம் செய்து 
நீரில் தொங்க விடல் , hanging a 
medicinal bundle in a solution for 
extracting the essence . 
கிழிக் கட்டி எரித்தல் , சிறிய பூக்கள் , 
மாவுகள் , அணுத்துவ மாகிய 
வித்துக்கள் , தண்ணீரில் மிதக்கும் 
பொருள்கள் ஆகிய மருந்துச் 
சரக்குகளைச் சீலையில் முடிந்து 
தொங்கவிட்டு எரித்தல் , applying 
heat to the bundle of medicine 
consisting of small flowers , flours . 
minute seeds , and other sub 
stances floating in water for the 
purpose of extracting the es 
sence . c.f. டோலாயந்திர விதி , 


கிழிப்பு , கிழிக்கை , tearing ; 2 . 

பிளப்பு , cleft as in a lip . 
கிழிப்பு காயம் , கீல காயம் , lacer 

ated wound ; 2. கீறுண்ட காயம் , 

scratched or abrased wound . 
கிழி மருந்து , சத்து வாங்கும் 
பொருட்டு , கிழிக் கட்டிய மருந்து . 
(in Alchemy ) a medicine tied up 
in a piece of cloth and suspended 
in a solution for extracting the es 

sence or the soluble part. 
கிழியல் , கிழிந்த பாகம் , lacerated 

portion or torn part.. 
கிழியற் சதை , கிழிந்த தசைப் பாகம் , 

the portion of flesh torn . 
கிழிவு , தசைக் கிழிவு , laceration ; 2 . 

பீறல் , rent ; 3. பிளப்பு , rupture . 
கிழிவு காயம் , தசைக் கிழிந்ததனால் 
ஏற்பட்ட காயம் lacerated wound . 


861 
கிளப்புதல் 

கிளிச்சன் 
கிளப்புதல் , தூக்கத்தி னின்று கிளாக் காய் , see களாக் காய் . 
எழுப்புதல் , awakening from 

கிளர்த்தி , see கிளா அல்லது களா . 
sleep ; 2. உண்டாக்குதல் , bringing 
out ; causing to occur as blister; 3 . கிளாவரி , see கிழவரி . 
பசி அல்லது வாந்தி மூட்டுதல் , 

கிளி , கிளி மீன் , which see ; 2 . 
inducing , as hunger or vomiting .. 

பறவைக் கிளி , parrot - Palaeornis; 
கிளம்பல் , எழுதல் , rising ; 2 . 3. வெட்டுக் கிளி , locust ; 4 . 
மூண்டெழுதல் , being excited . 3 . பச்சைக் கிளி , green parrot 
மேலெழும்புதல் , to scale off ; to Loriinae 5. பஞ்ச வர்ணக் கிளி , 
peel off as in a scale . 

love - bird - Loricuius vernalis . 
கிளர், கோத்தற் கோவை , false கிளி கட்டல் , see கிழி கட்டல் . 
Kamela - casearia esculenta ; 2 . 

கிளிகுத்த சுவாச காசம் , வலியோடு 
ஒளி , lustre ; 3. பூந் தாது , pollen of 

கூடிய ஓர்வகை சுவாசகாசம் , akind 
flowers . 

of bronchitis attended with 
கிளர்ச்சி , மறுபடியும் தோன்றல் , difficuity of respiration . 

relapsing as fever ; 2. எழும்புகை , கிளிச மாரீகம் , மாம்பழம் , mango 
rising as boil . 

Mangifera indica ( fruit ) . 
கிளர்தல் , மேலெழல் , rising as 

கிளி செயநீர் . பூ நீருப்பு செயநீர் , a 
abscess 

pungent liquid or hydrate 
கிளர்வு , கிளர்ச்சி , irritability; relapse. 

prepared by exposing to night s 

dew a solution of efflorescent salt 
கிளவரி , - see கிழவரி . 

collected from the surface of the 

soil of Fuller s earth . 
கிளவரி கேதனம் , நான்முகப் புல் , 
square - stalked 

grass கிளிச்சல் , ஓர் கடல் மீன் , a sea- fish 
Saccharum spontaneum . 

Caesio cuning . 
கிளறல் , see கிளறுதல் . 

கிளிச்சன் , வாத முறையிற் செய்த 
கிளறுதல் , கிண்டுதல் , துழாவல் , 

தங்கச்செம்பு என்னும் 108 மாற்றுப் 
stirring up as with a ladle in the 

பொன் , ( In Alchemy) a refined 
preparation of medicated oils concentrated gold of 108 Matru 
electuaries , syrups etc ; 2. சலாகை 

equivalent to about 11 * 24 or 264 

carats ; i.e. about 11 times the 
யிட்டுச் சோதித்தல் , examining 

value of pure gold available in the 
with a probe . See கிண்டுதல் . 

market . ( 10 Matru = 24 carats ) . 
கிளா , see களா ; 2. மலைக் களா , 

NOTE 1. - In the Tamil Siddha 
carbolic acid plant - Vaccinum Medicine , volumes have been 
leschinaultii . 

written on Alchemy by Siddhar s 


862 
கிளிச்சன் 

கிளிஞ்சிற் றண்ணீர் 
as Bogar , Konganava , Satta Muni , கிளிஞ்சான் , see கிளிமீன் . 
Agastiya , Rama Deva and various 

கிளிஞ்சி நீறு , சிப்பியை நீற்றி 
others . The augmentation of the 
fineness of gold ( LOODUIT ) is 

யெடுக்கும் சுண்ணாம்பு , shell 

lime . See கிளிஞ்சல் நீறு . 
one of the processes in Alchemy 
in which this is done either with 

கிளிஞ்சி லுப்பு , கிளிஞ்சி னின்று 
the standard or natural gold or 

தயாரிக்கும் உப்பு , salt extracted 
straight away with the ordinary 

from the bi-valve shell. 
copper . The standard gold 
( natural ) available in the market கிளிஞ்சி லோடு , சிப்பு cyster - shell 
for use as ornaments do not 

கிளிஞ்சில் , கிளிஞ்சி லோடு bi -valve 
exceed 814 Matrus or 22 carats 

shell ; 2. வழலை , Fuller s earth ; 3 . 
containing 2 parts of alloy ( 24 

பிண்டம் , foetus ; 4. உடலிரண்டு 
carats being pure gold ) . But the 
Siddhars Science reveals the 

உயிரொன்று . இது அடியிற் 
process of making concentrated கண்டபடி பலவகைப்படும் , bi 
gold (தங்கச் செம்பு ) of the highest 

valve mussell . It consists of 

different kinds as mentioned 
degree of fineness . ( 1008 Matru ) 

below : 
which is valued about 100 times 
the value of the standard gold 1. ஓலைக் கிளிஞ்சில் , thin and fat 
( தங்கம் ) . 

mussell - shell . 
NOTE 2 . According to the 2.சூரிக் கிளிஞ்சில் , knife - like 
Alchemical processes mentioned mussell - shell . 
in the Tamil Siddhars science , 

3. பல்லுக் கிளிஞ்சில் , tooth - like 
highly concentrated gold of 

mussell - shell . 
various extraordinary degrees of 
fineness up to 1008 Matrus can கிளிஞ்சில் நீறு , சிப்பிச் சுண்ணாம்பு , 
even be manufactured with the shell time obtained by burning bi 
help of Alcahest ; ( முப்பு ) 

valve shells . 
combined with the juice of a herb 
கரும் பசளை ( black variety of 

கிளிஞ்சிற் சதை , கிளிஞ்சிற் குள்ளே 

விருக்கும் சதைப் பற்று , the flesh 
spinach ) . See ஆணிக் கோர்வை . 

inside the mussell - shell . 
கிளிச் சிறைப் பொன் , கிளியின் 

கிளிஞ்சிற் சிப்பி , கிளிஞ்சி லோடு , 
சிறகைப் போன்ற நிறமுடைய bi - valve shell . 
மாற்றுயர்ந்த பொன் , (in Alchemy ) 
one of the four varieties of refined 

கிளிஞ்சிற் சுண்ணம் , கிளிஞ்சில் 
gold resembling the colour of a 

நீற்றிய சுண்ணாம்பு - shell- lime. 
parrot s wing. The other 3 varieties 

கிளிஞ்சிற் றண்ணீர் , கிளிஞ்சிற் 
are : - ஆடகம் , சாத ரூபம் and சுண்ணாம்பின் மேல் 

மேல் தங்கிய 
சாம்பூ நதம் , which see. 

தெளிவு நீர் , the clear water settling 


863 
கிளிஞ்சிற் றண்ணீர் 

கிளிமூக்கு மாங்காய் 
on the top portion of a solution of 

கிளி மூக்கன் , கற்றாழை aloe ; 2 . 
shell lime - Lime - water . 

கிளியைப் போல் வளைந்த 
கிளிதம் , புசிக்கு மன்னம் , rice food . மூக்குடையவன் , one with an 

aquiline nose . 
கிளிதி , see கிலு கிலுப்பை . 

கிளிமூக்கு , see கிளிமூக்கு மீன் : 2 . 
கிளித்த நவ மாது , மூக்குறா , an பருத்தி , cotton - Gossypium 
unknown plant , probably a variety arboreum ; 3. வளைந்த மூக்கு , 
of குறா , bottle flower - Webera 

hook - nose ; aquiline nose ; 4. ஓர் 
corymbosa . 

வெற்றிலை, a kind of betel leaf . 
கிளி நாவல் , கழற்சி , parrot jamboo 

See கிளி மூக்குவெற்றிலை; 5. see 
Caesalpinia bonducella . 

கிளி மூக்கு மாங்காய் ; 6. see 

அகத்தி ; 7 . கிளியின் மூக்கு , parrot s 
கிளிப் பட்டை , see கிளியூறற் 

beak or bill . 
பட்டை . 

கிளிமூக்குக் கிழங்கு , see ஆகாசக் 
கிளிப் பிள்ளை , see கிளி . 

கருடன் கிழங்கு ; 2. கற்றாழைக் 
கிளிப் பூச்சி , சோளப் பூச்சி , a pest 

கிழங்கு , aloe root . 
damaging the maize crop ; 2 . 

கிளிமூக்கு மரம் , ஓர் மரம் , parrot s 
வெட்டுக் கிளி , locust . 

bill of New Zealand ; parrot s 

beak - Cilan thus punicans . 
கிளி மாசுணம் , சிறு சின்னி , birch 
ed - leaved acalypha - Acalypha கிளிமூக்கு மா , see கிளிமூக்கு 
fruiticosa .. 

மாங்காய் . 
கிளி மீன் , see கிளி மூக்கு மீன் ; 2 . கிளிமூக்கு மாங்காய் , ஓர் மாமரம் . 

பவளக் கொடிகளில் வசிக்கும் ஓர் இதில் கிளிமூக்கை யொத்த காய் 
அழகான மீன் , இது உண்பதற்குத் அபூர்வமாய்க் காய்க்கும் . இம் 
தகுந்த தல்ல , a sea - fish found 

மரத்தின் இலை அரசிலைப் போற் 
amongst coral reefs ; parrot - fish காணப்படும் . பூப் பூர்த்த பத்தாம் 
Dourada . It is not fit for eating ; 3 . நாள் காய் காய்க்கும் . இப்பழத்தை 
ஓர் பச்சை நிறமான மீன் , a green யுண்டு வேகமாக 

ஓடலாம் . 
se a - fish - Pseud ocarus சித்தர்கள் காய சித்திக்காக வேண்டி 
chrysopoma . 

வெகு நாள் வரை காத்திருந்து 
கிளிமுகன் , see கிளி மூக்கன் . 

இதைப் பறித்து அருந்துவார்கள் . a 

rare species of mango-tree the 
கிளி முருக்கு , முள் முருக்கு , thorny fruit of which resembles the 
coral tree . See கலியாண முருக்கு . parrot - beak ; leaves similar to 

those of peepui tree ; bears fruit 
கிளி மூதிகம் , நுணா, morinda root 

on the tenth day of its 
morinda citrifolia . 

blossoming . By eating it , one can 


864 
கிளிமூக்கு மாங்காய் 

கிளுவை 
run fast. Siddhars wait for the கிளுவை , கிளுவை மரம் . இதில் 
period of its bearing fruit and eat 

அனேக கிளைகளும் , கொம் 
it for the purpose of rejuvenating 

புகளும் , நுனியில் இலைகளும் , 
their body. 

பூக்களும் , நிறைந்து உள்ளதா 
NOTE - It is also said that this tree லிதற்கிப் பெயர் ; இலைகள் மூன்று 
bears only one fruit and even that , பிரிவாயுள்ளன ; பூக்களும் , காய் 
once in twelve years . This should களும் நிறைந்துள்ளன . இதன் 
not confounded with a similar பிசின் மிக்க உபயோக மானது . இது 
kind ( Mangifera indica ) available 

சாதாரணமாக வேலிகளில் 
ordinarily in the market. 

வைத்துப் பயிராக்கப்படும் ; மிக்க 

வாசனையாயிருக்கும் . இதில் 
கிளிமூக்கு மீன் , கிளி மூக்கைப் 

அனேக விதங்களுண்டு , balsam 
போல் வளைந்த மீன் , parrot - fish 

tree - Balsamodendron berryi. It is 
Dourada . 

so called from its many branches ; 
கிளிமூக்கு வெற்றிலை , கிளி and branchiets bear leaves and 
மூக்கைப் போல் காம்புவளைந்த ஓர் 

flowers at their extremities; leaves 

are three- foliate ; shrub or tree is 
வித வெற்றிலை , a species of betef 

covered with flower and fruit. The 
the pedicle of which is bent like 

exuding gum -resin is very useful , 
the beak of a parrot . 

It is very common as a hedge plant 
கிளி யூரல் பட்டை , see கிளியூறற் 

and has a grateful fragrance . The 

following are the different 
பட்டை . 

varieties : 

: 
கிளியூறற் பட்டை , ஓர் வாசனைப் 

1.வெண் கிளுவை , 

white 
பட்டை . இதன் கஷாயம் 

balsam - Balsamodendron 
சுரத்திற்குதவும் , a fragrant bark berriyi. 
used in decoction for fever, 

2.செங்கிளுவை , red balsam 
கிளி யெடுத்து ரவியில் போடல் , Balsamodendron caudatum 
கிழிக் கட்டிய மருந்தை யெடுத்து 

(typica) . 
வெய்யிலில் உலர்த்தல் , taking out 3. முட் கிளுவை , thorny balsam 
the medicine ( tied up in a piece of 

Amyris spinosa . 
cloth and kept suspended ) from 4. பாறைக் கிளுவை , rock balsam . 
the solution contained in the 

Same as No. 1 . 
vessel; and then drying it in the 

5.கர்ப்பூரக் கிளுவை , camphor 

balsam - Balsamodendron 
கிளி வெட்டுப் பாக்கு , ஆங்காங்கு 

caudatum . 
தோலுரிந்த பாக்கு , areca - nut in 

6.காட்டுக் கிளுவை , wild 
which the brown rind pecked here 

balsam - Balsamodendron 
and there . 

caudatum (Roxburghiana ). 


Sun. 


865 


கிளுவை 
7. மலைக் கிளுவை , hill balsam - 
Balsamodendron pubescone 

alias Protium caudatum . 
8. மல்லங் கிளுவை , spreading 

balsam - Balsamodendron 
gileadense . 
9.பச்சைக் கிளுவை , 

green 
barked balsam . 
10. மேலங்கிளுவை , an unknown 

variety . 
11.சாம்பற்கிளுவை , greybalsam . 
12.மாங் கிளுவை , mango 

balsam . 
13. செம்பலக் கிளுவை , red 

fruited balsam . 
NOTE- Nos . 1-8 come under the 
Botanical group and the botanical 
names of Nos . 9-13 are not 
known . 


கிளைதல் 
large numbers are netted and 
caught . Sometimes they are 
caught alive by man wading with 
his head above the water or 
concealing his head with a large 
earthern vessel ( chatty ) . They are 
very useful in diet and are said to 
promote the secretion of milk in 
women (lactogogue ) and semen 
in men and also to cure syphititio 
ulcers and scares ; 2. செங் 
கிளுவை . இதன் தோகையின் 
நிறத்தைக் கருதி இப் பெயர் . இது 
உணவிற்குதவாது , whistling tea_ 
Dendrocygna awsuree . It is so 
called from the colour of the 
plumage; it is not much used for 

eating.. 
கிளுவை , கிளுவை மீன், a kind of 

small fish eel ; grig - Marreca . 
கிளுவைப் பிசின் , கிளுவை 

மரத்துப் பிசின் . இதுவே குக்குலு . 

balsam gum - Resin . 
கிளை , மரக்கிளை, branch of a tree ; 

2. தளிர் , shoot ; 3. மூங்கில் 
bamboo ; 4. வாலுளுவை , spindle 
tree - Celastrus paniculata ; 5 . 

பூங்கொத்து , bunch of flowers . 
கிளை காமிகம் , நீர்ப் பூலா , water 

poolah - Phyllanthus multiflorus . 
கிளைச் சுவாசக் குழல் , இரண்டு 
பிரிவினையுடைய மூச்சுக் குழல் , 
the two tubes arising from the 
bifurcation of the wind pipe 

Bronchi. 
கிளைதல் , கிளறுதல் , to pry.out with 

a needle , as done with a thote 
imbedded in the flesh ;; 


கிளுவை , சிறவிப் புள் . இது 1 அடி 
நீளம் ; இது வெகு சீக்கிரமாகப் 
பறக்கும் ; குளக்கரை ஆற்றங் 
கரைகளில் மந்தையாகப் பார்க் 
கலாம் . இதை வலைகட்டிப்பிடிப்ப 
துண்டு . இல்லாவிடில் , தலையில் 
சட்டியைக் கவிழ்த்துக் கொண்டு 
அல்லது தண்ணீரில் கழுத்தளவு 
இருந்துகொண்டு தந்திரமாகப் 
பிடிக்கலாம் . இதன் கறிபத்தியத்திற் 
குதவும் . இதை உண்பதால் 
மாதர்க்கு முலைப் பால் விருத்தி 
யாகும் ; கிரந்தி , விரணம் போம் ; 
அதிகவீரிய முண்டாகும் , common 
teal- Querquedula crecca. It is 1ft . 
in length ; flight amazingly rapid ; 
frequents shores of tanks and 
banks of rivers in crowded flocks; 


5 


866 


கிளைதல் 
2. சலாகையால் புண்ணில் கிளறி 
சோதித்தல் , examiningawound or 
ulcer with a probe ; 3. களைதல் , 
washing as rice . 
கிளைத்த ரோகம் , புதிதாக உற்பத்தி 

யான நோய் , a disease newly 
· springing up from another or 
former disease . 


கிறட்டை 
கிள்ளுதல் , squeezing as of the 
flesh till it is pained ; 3. சிரங்கு 
கிள்ளல் , nippingor pinchingoff the 

end of a pimple, pustule , boil, etc. 
கிள்ளிக் காய் , ஓர்வகை நத்தை , 
wing - shell - Avicula. 


கிளைத்தல் , பெருகல் , growing 

numerous as boil , abscess etc. 
in succession ; 2. ஒன்று போக 
மற்றொன்று உண்டாதல் , pushing 
out a new in place of old one 
alternatively ; 3 . கிண்டல் , 
burrowing . 

ளை நரம்பு , உடம்பின் 
நரம்பினின்று ஓடும் கிளைகள் , 

ramification of a nerve . 
கிளைப் பனை , பல கிளைகள் 
ஒட்டிக் கொண்டுள்ள ஓர்ஷிதப் 
பனை, a kind of palmyra tree with 
several branches adhered 
together . 
கிளையிதழ் , புறவிதழ் , the outer 

petals of a flower. 


கிள்ளிப் போடல் , நோய் ஆரம் 
பிக்கும் போதேகுணப்படுத்துதல் , 
curing a disease in its infant 
stage; a nipping off in the bud as 

it were . 
கிள்ளு . கிள்ளுகை , 

pinching ; 
nipping . 
கிள்ளுக் கீரை , சுலபமாய் கிள்ளக் 
கூடிய கீரை, greens that could be 
easily plucked ; 2. அரைக் கீரை . 
round - headed amaranth 
Amaranthus gangeticus ; 3 . 
முளைக் கீரை , garden greens 
Amaranthus blitum ; 4. இளங்கீரை , 
tender greens . 
கிள்ளை , கிளிப் பிள்ளை, parrot ; 2 . 
குதிரை, horse ; 3. சாதி பத்திரி , 
mace - Myristica fragrance ( pulp 
of ) ; 4. கருங்கிளி , dark - or black 
parrot 


கிளை யோடுதல் , புரையோடல் , 

forming sinnuses . 
கிளை வாதம் , see ஆண் துடரி , 
கிளை விடுதல் , துளிர்த்தல் , 
sprouting ; 2. கிளை யுண்டாதல் , 
dividing into branches ; ramifying. 
கிளை வேரி , see சதா வேரி . 
கிள்ளல் , பசி யெடுத்தல் , feeling 
hungry as in வயிறு கிள்ளல் , 
pinching of the stomach ; 2 . 


கிள்ளைச் சாதம் , கிளிக் குஞ்சு , 

young of a parrot .. 
கிற , குட்டம் , leprosy . 
கிறட்டி , பிரண்டை , adamantine 

creeper - Vitis quadrangularis . 
கிறட்டை , ஓர் மருந்துப் பூடு , an 

unknown medicinal plant. 


867 


கிறுதி 
கிறுக்கர் மடம் , பைத்தியக்காரர் 
களைச் சோதனைக்காக நிறுத்தி 
வைக்கு மிடம் , lunatic asylum . 
கிறுக்கன் , பைத்தியக் கார்ன் , lunatic ; 
2. மனப் போக்குள்ளவன் , crazy 
fellow. 

. 


கிறமுகம் 
கிறமுகம் , பாக்கு மரம் , areca nut 

tree - Areca catechu , 
கிறா , நறுங் குறிஞ்சி , see குறிஞ்சி . 
கிறாணி see கிராணி . 
கிறா மிளிகம் , see ஒட்டொட்டி . 
கிறி கள்ளி , வெள்ளைக் காக்கணம் , 
white mussell - shell creeper 

Clitorea ternatea ( albiflora ). 
கிறிச்சல் , தீ முறுகற் பாஷாணம் , a 

kind of prepared arsenic . 
கிறிச் சிரிடம் , சாதிக்காய் , nutmeg 

Myristica fragrans . See கிரிச்சி 
ரீட்டம் . 
கிறிடம் . see உத்தாமணி . 
கிறித வேணி , பீர்க்கு , see கிறிது 

வேதன் , 
கிறு கிறுத்தல் , மயக்க மடைதல் , 

being giddy ; feeling giddiness ; 2 . 
SOTTOTILO , reeling; tottering . 
கிறு கிறுப்பு , தலைச் சுழற்சி , reeling 

of the head ; 2. மயக்கம் , giddiness ; 
3. தலை மத மதப்பு , swimming in 
the head . 


கிறுக் காஸ்பத்திரி , பைத்தியக் காரர் 

சிகிச்சைச் சாலை , hospital for 
treating the lunatics . 
கிறுக்கு , தலைச் சுற்று , dizziness , 
கிறுக்குதல் , தலைச் சுற்றல் , feeling 
..giddy; 2. 15160360724 Supon , being 
delirious .. 


கிறுக்கு நாய் , பைத்தியம் பிடித்த 

நாய் , a rabid dog . 
கிறுக்கு நோய் , ஓர் ஆட்டு நோய் , a 

disease of sheep ; 2. பைத்தியம் , 

lunacy . 
கிறுக்கு பிடித்தல் , பைத்தியம் 
1196560 , getting mad ; being 

attacked with tunacy. 
கிறுச நாதிதம் , மஞ்சள் , turmeric 

Curcuma longa .. 
கிறு சந்திரன் , நீர்ப் பாசி , water 

moss ; duck weed- Lemnaceae . 
கிறுசன் , குங்குமப்பூ , English 

saffron - Crocus sativus ; 2 . 
மஞ்சள் , turmeric - Curcuma 

longa.. 
கிறு தாசிகம் , நீர் முள்ளி , water 

thistle - Barleria tongifelia . 
கிறுதி , பாரிச வாயு , paralysis . 


கிறு கிறெனல் , see கிறுகிறென்று 

வரல் . 
கிறுகிறென்று வரல் , மயக்கங் 
கொள்ளல் , being seized with 
giddiness as from hunger or 
shock ., 


கிறுக் கட்டி , இலுப்பைப் பூ பணி 

யாரம் , a sweet cake prepared 
frommowah flowers ; 2. கண் கட்டி , 
stye in the eyelid . 


868 
கிறுது 

கின்னரம் 
கிறுது , see கிருது . 

யிடும் கவசம் அல்லது சீலை மண் , 

an air - tight coating of clay luted to 
கிறுதுகம் , பீர்க்கு , sponge - gourd ; 

the vessel containing medicine so 
luffa - Luffa amara . 

as to prevent the escape of heat 
கிறுது சுண்டி , நீர்ச் சுண்டி , water or gas during calcination . 
mimosa -Mimosa virgata . 

கினை சாரம் , விளாம் பழம் , fruit of 
கிறு துவம் , see கிறுத்துவம் . 

wood - apple tree . 
கிறுது வேதனன் கிறுது வேதன் , கின்னகம் , 

தூக்கணங் குருவி , 
கிறுத்து வேதன் , see கிறுதுகம் . weaver bird ; indian tailor brid 

Orthotomus longicauda . 
கிறுத்துவம் , அகில் , agilwood . 

கின்னரச் 

சுரை . உருண்டைச் 
கிறு பந்திகம் , திப்பிலி , long 
pepper - Piper longum . 

சுரைக்காய் . இதன் காய்ந்த ஓடு , 
. 

கின்னரி , வீணை , முதலிய தந்தி 
கிறுப்பு . See கிறு கிறுப்பு . 

வாத்தியங்களுக் குதவும் , lute 
கினி , கிரக தோஷம் , morbid affection gourd or calabash climber 

in children or their mother through Lagenaric vulgaris . The dried 
the evil influence of planets . 

round hollow fruit of this creeper 

is used in the making of Indian 
கினிதி , see கிலு கிலுப்பை 

stringed musical instruments like 
கினிபிடித்தல் , நோயுண்டாதல் , 

Kinneri , Veenai etc. 
falling ill ; becoming sick ; 2 . 

NOTE - It should not be confused 
குழந்தைக்குக் கிரக தோஷ 

with மகடிச் சுரை , which is the 
முண்டாதல் , child being attacked 

longer and narrow variety used for 
with morbid diathesis through the 

making the wind - instrument 
influence of a malignant planet. 

( called Magadi ) with which snake 
கினிப் புல் , சோனைப் புல் . இது 

charmers entice snakes from 
கிணறு , தோட்டக்கால் இவ்விடங் 

their holes or ant- hills . 
களில் செழிப்பாய் வளரும் கின்னரப் பறவை , இனிய இசை 
ஓர்வகைப் புல் , guinea grass 

பாடும் பறவை , a bird singing with 
Panicum jumentorum alias P. 

a sweet voice - Canary bird . 
maximum . It is found luxuriously 
grown near weils , gardens etc. கின்னர மிதுனம் , கின்னரப் பறவை 
கினை , விளா wood apple tree 

யின் ஜோடி ( ஆணும் பெண்ணும் ) , 
Ferona elephantum ; 2. புடம் 

canary birds in pair or couples . 
போடுவதற்கு முன் காற்று உள் கின்னரம் , see ஆந்தை; 2. இசை 
புகாதபடிக்கு மருந்துச் சரக்கை பாடும் பறவை , canary bird ; 3. நீர் 
யுடைய பாண்டத்திற்கு மேலே வாழ் பறவை, water fow - Albatros . 


869 


கின்னரர் 

கீச்சிடுதல் 
கின்னார் . மனித வுடலும் , குதிரை கீச பர்ணம் , see கீச பர்ணி . 
முகமும் உள்ள வானபுருடர் , divine 
choristers having the form of a 

கீச பரணி , நாயுருவி , Indian buri - 
man and the head of a horse 

Achyranthes aspera . 
living in the celestial regions. C.f. 

கீச பாதிகம் , நீலிச் செடி , Indigo 
கந்தருவர் . 

plant - Indigofera tinctoria . 
கின்னரி , ஆந்தை , owl . 

கீசம் , குரங்கு , monkey ; 2. குருவி 
கின்னரிக் கன்னி , ஆளி விதை , 

see கீச்சான் ; 3. நிருவாணம் , 
linseed . 

nakedness . 
கின்னரிச் சுரை. see கின்னரச் 

கீசரம் , see கீசரன் . 
சுரை. 

கீசரன் , சரக் கொன்றை , common 
கின்ளி , மழைக் கிளி ; பெரிய பச்சை 

cassia - Cassia fistula . 
வெட்டுக் கிளி , largegreen locust . 

கீசரி , see கீசரன் . 
See இலைக் கிளி . 

கீச வல்லி , see கீச பர்ணி . 
கின்னிக் கோழி , மயிலினத்தைச் 
சேர்ந்த கோழி , a fowl allied to pea 

கீசா , இரும்பு , iron . 
cock - Guinea fowl ; 2. வான்கோழி , கீச்சாங் குருவி , கீச்சிடுங் குருவி . 
Turkey - fowl. 

இது மற்ற பறவைகளைத் 
கீ 

தன்னிடம் வரும்படிக்கு அவை 

களின் குரலைப் போலவே 
கீ , எலும்போ டொட்டிய சதை , the சத்தமிடும் , ( lit ) chirping bird ; 

portion of the flesh in close Indian grey shrikes or True 
contact with the bone; 2. எலும்போ shrikes. Lanius lahtora alias L. 
டொட்டிய சவ்வு , a membrane burra . It imitates the cry of other 
investing the bones of animals birds of prey to attract them near. 
Periosteum . 

NOTE - Brown shrike -- Lasins 
கேசம் , எலும்பு , bone ; 2. மிகச் சிறிய cristatus is another species . 
புழுவினம் , the name given to 

கீச்சான் , see கீச்சாங் குருவி ; 2 . 
small microbes ; bacterium . 

குழந்தை , infant ; 3. கீச்சான் மீன் . 
கீசகம் , குரங்கு , monkey ; 2. மூங்கில் , இது அழுகிய பிணத்தைத்தின்னும் ; 
bamboo .. 

ஆயினும் ஏழை ஜனங்கள் இதை 
கீசகன் , see கீசகம். 

உண்பார்கள் , a silvery seafish 

Therapon puta . It feeds on carrion 
சேதாருகம் , மூங்கில் மரம் , bamboo but is itself eaten by poor people . 
tree - Bambusa arundinacea . 

See கட்டைக் கீச்சான் . 
கீ தரகம் , நுரை இண்டு , a species | கீச்சிடுதல் , கீச்சுக் குரலாய்க் கத்தல் , 
of mimosa . See 9COOT . 

chirping as birds 

do ; 


870 
கீச்சிடுதல் 

கடம் 
2. கிறிச் செனல் , making a shrill | கீட தந்தம் , விஷப் பற்களை யுடைய 
screeching sound - Stridulus . 

பிராணி , creature having 

venomous teeth .. 
கீச்சு , குழந்தைக் குரல் , the whining 
ofa child ; 2. பறவைச்சத்தம் , chirp 

கீட நாமன் , நறளை , Iguana s foot 
of brids ; 3. கிறிச்சுச் சத்தம் , 

vine - Cissus pedata alias Vitis 
screeching sound of insects ; 4 . 

pedata. 
See கீச்சுக் கிட்டம் . 
கீச்சுகிச் செனல் , கீச் செனும் ஒலிக் 

கீடப் பகை , வாயு விளங்கம் , worm 

killer - Embelia ribes . 
குறிப்பு , as in கீச்சு கீச்சென்னு 
மாங்கிளி reduplicated form of கட மணி , மின்மினிப் பூச்சி , fire- fly ; 
கீச்சு , which see . 

2. மின் மினி , glow - worm . 
கீச்சுக் கிட்டம் , இரும்புக் கிட்டம் , 

கீட மா , துத்தம் , white - vitriol . 
iron dross . 
கீச்சுக் குரல் , குயிலைப் போன்ற 

கீட மாத்திரி , see கீட நாமன் . 
மெல்லிய குரல் , squeaking voice கீட மாறி , சிறு புள்ளடி , பூச்சிகளைக் 
resembling that of the Indian 

கொல்லுந் தன்மை யுடையதாலிப் 
Cuckoo . 

பெயர் , bird s foot plant 
தாரா , செங்கிளுவை , Desmodium latifolium . It is 
whistling teal - Dendrocygna probably so called from its 
awsuree alias Anas caryo anthelmintic properties . 
phyllacea . 
கீச்சுப்புட்டை , குடலண்ட வாதம் . 

கீடம் , புழு , a worm , maggot ; 2 . 
குடலை வயிற்றினுள்ளே தள்ளும் 

சோற்புழு , a kind of chrysalis ; 
போது கூச்ச லிடுவதா லிப் பெயர் , 

case- worm ; 3. வண்டு , a beetle 
the descent of the bowels into the 

that builds a sheath like abode 
scrotum - Hernia . it is so called for itself . 
from the gurgling sound caused 
when it is attempted to be 

கீடம் , இது ஈ , குளவி , கொசு முதலிய 
replaced in or restored to the பூச்சிகளுக்கும் , புழு , எறும்பு , இந்தி , 
abdomen . 

முதலிய ஊரும் 
கடகம் , புழு , worm ; 2. பூச்சி , insect. பிராணிகளுக்கும் பொதுப்பெயராக 
டேக்கினம் , கெந்தகம் , பூச்சிகளைக் 

வழங்கும் . தமிழ் வைத்திய நூலின் 
கொல்லும் சத்து வாய்ந்ததா லிப் 

படி , இது 8 வகை யாயினும் , 
பெயர் , sulphur , so called from its 

ஒவ்வொரு வகையிலும் உள்ள பல 
property of killing insects . 

பேதங்களைக் கருதி , 77 விதங் 
கீட சத்துரு, வாயு விளங்கம் , worm 

களாகக் கீழ் கண்டபடி கூறப் 
killer - Embelia ribes . 

பட்டுள்ளன : 


ஒணான் 


871 


கீடம் 


1.ஓணான் 


* ... 


2. தவளை 
3. காட்டு ஈ 


.... 


4. குளவி 


. 


4 விதம் . 
8 விதம் . 
16 விதம் . 
6 விதம் . 
5 விதம் . 
4 விதம் . 
6 விதம் . 
28 விதம் 


5. பல்லி 


6. கொசுகு ...... 
7. எறும்பு 
8. சிலந்தி 


..... 


( iv ) சங்கீரணச் சிலந்தி 7 : - 1. காசம் ; 
2. அக்கினி பதம் ; 3. பொரி 
வண்ணம் ; 4. வைதேகி ; 5. சால 
மாலினி ; 6. மாலா குணம் ; 7 . 
சுவர்ச்சம் . 
இவைகளின்விவரங்களுக்குச் 
சிலந்தியைப் பார்க்கவும் . 
ஆயுள் வேதப்படி , கீடம் என்பது 
காலம் , தேசம் , உருவம் , குணம் என 
4 வகை பேதங்களோடு எண் 
ணிறந்த வகைகளாயினும் , நூலின் 
படி பொதுவாக 4. வகைகளாகப் 
பிரிக்கப்பட்டு , ஒவ்வொன்றிலும் 
உள்ள பல பிரிவினைகளைக் கருதி 
அடியிற்கண்டபடி 67 விதங்களாகக் 
கூறப்பட்டுள்ளன: 
1. வாயு கீடம் 

18 விதம் . 
2. அக்கினி கீடம் 

24 விதம் . 
3. சோம கீடம் 13 விதம் . 
4. சங்கீரண கீடம் 12 விதம் .. 


77 


கண்ட 


67 


மேற் 

1 : 7 வகை 
கீடங்களுக்கு , பிரதி வகையிலும் 
விஷ குணம் ஒன்றாயிருப்பதால் , 
ஒவ்வொரு வகையும் விளக்கமாக 
சொல்ல வேண்டுவதில்லை . 
ஆனால் , எட்டாவதாகிய சிலந்திப் 
பூச்சிகள் வகையில் ஒவ்வொன் 
றுக்கும் உருவமும் , விஷகுணமும் 
பேதிப்பதால் இவைகளை மாத்திரம் 
இங்கு தனித் தனியே எடுத்துச் 
சொல்ல வேண்டிய தாயிற்று . 
( i ) வாதச் சிலந்தி : 1. பீதம் ; 2 . 
குமுதம் ; 3. மூல விஷம் ; 4 . 
இரத்தம் ; 5. சித்திரம் ; 
சந்தானிகம் ; 7. மேசகம் . 
( ii) பித்தச் சிலந்தி : 1. கபிலம் ; 2 . 
அக்கினி முகம் ; 3. பீதம் ; 4 . 
பதுமம் ; 5. மூத்திரம் ; 6.சிவேதம் ; 
7. கதுப்பு. 
( iii ) சிலேட்டுமச் சிலந்தி 7 : - 1 . 
பாண்டு , 2. இரத்தப் பாண்டு ; 3 . 
வண்டு ; 4. பிங்கம ; 5. திரி 
மண்டலம் ; 6. துர்க் கந்தம் ; 7 . 
சித்திர மண்டலம் . 


6 . 


It is a common term for venomous 
insects as fly , wasp , mosquitoe 
or creatures such as worms, ants ,, 
lizards, frogs , flies etc. In Tamil 
Medicine , although they are 
classified into 8 kinds , each of 
which is sub - divided into several 
varieties consisting in all of 77 
kinds as shown below: 
1. Blood suckers 4 varieties 
2. Frogs 

8 varieties 
3. Jungle flies 16 varieties 
4. Wasps 

6 varieties 


872 


கீரம் 


கீடரி , கந்தகம் , sulphur . 

விஷம் , புழுப் பூச்சிகள் 
கடிப்பதனாலேற்பட்ட விஷம் , the 
venom caused by the bite of small 
insects . 


கீடம் . 
-5 . Lizards 

5 varieties 
6. Jungle mosquitoes 4 varieties 
7.Ants 

6 varieties 
8. Spiders 

28 varieties 

77 
The different species of 
venomous creatures in No.1-7do 
not differ very much in their 
poisonous nature ; and so they 
were not dealt with seperately ; but 
in no . 8 each kind differs in shape 
and poisonous principles ; and so 
the 28 kinds are according to 
Tamil Medical Science brought 
under 4 groups , each consisting 
of 7 kinds as mentioned abuse . 
They will be dealt with 
exhaustively under சிலந்தி , which 
see . 


கீடாதித் தைலம் , புழுப் பூச்சிகளை 
ஆதியாகக் கொண்டு தயாரிக்கு 
மோர் வகைப் பூசு தைலம் , a 
ointment of external application 
prepared from worms , insects , 
reptiles etc. 
கீடிமா , see கீடமா . 
கீதந்திரம் , திப்பிலி மூலம் , root of 

long - pepper , 
கீதம் , மூங்கில் , bamboo ; 2. வண்டு , 
•beettle. 


According to Ayurveda , the term 

( கீடம் ) refers to poisonous 
creatures such as worms , 
insects , lizards , reptiles etc. of 
innumerable kinds according to 
time or season , place , shape and 
quality, but they are all classified 
under 4 classes , each of which 
being sub - divided into different 
varieties consisting in all of 67 
kinds as shown below ; 
1. Those causing acute 
pain .......... 

18 varieties 
2.Those causing blisters 

withburning sensation 24 varieties 
3.Those causing boils 
with little pain 

13 varieties 
4.Those causingdiseases 12 varieties 

67 


கீதவம் , see ஊமத்தை - 
கீதாக் குறி , உடம்பின் மெலிவு , 

emaciation . 
கீதாந்தரன் , see அனாகதம் . 
கீதி , see கருங்காலி . 
கீத்துருணி , கேந்திப் பூ , a flower . 
கீநாசம் , ஓர் குரங்கு , a kind of 

monke;y . 
கீரணம் , விழுங்கல் , swallowing . 
கீரநாண் , மயிர் , see உள்ளி , 
கீர நாயகம் , பங்கம் பாளை , see 

ஆடுதின்னாப் பாலை . 
கீரந்திகம் , see கீதந்திரம் . 
கீரம் , கருங்கிளி , black parrot 
Palaeornis columboides ; 2. கிளி , 


873 


கீரம் 


parrot; 3. பால் , milk ; 4. மழை நீர், 
rain -water. 


கீரி , கள்ளி , milk - spurge; 2. கீரிப் 
பிள்ளை , mungoose- Indian 
ichenumon ; 3. திருக்கொன்றை , 
common cassia-Cassia fistula ; 
4. கரு வாலி , Ceylon tea 
Elaedendron glaucum ; 5. சிறிய 
இலைகளோடு கூடிய ஓர்மரம் , very 
small - leaved Kambala tree 
Pemphis acidula ; 6. see கீரி 
புரண்டான் ; 7. நெட்டிலிங்க மரம் , 
indian mast tree - Lythrum 
pemphis . 
கீரி கண்ணி , வெண் காக்கணம் , 
white mussell -shell creeper 
Clitorea ternatea ( albiflora ). 
கீரிகம் . வேப்பிலை , leaves of 

margosa tree - Azadirachta indica . 
கீரிகா நங்கை , வேப்பிலை நங்கை , 

a species of chilly. 
கீரி நங்கை , சிறியா ணங்கை , snake 

root ; small nangay - Polygala 
glabra . 
கீரி நாயகம் , see ஆடு தின்னாப் 
பாலை ; 2. நஞ்சறுப்பான் , country 
ipecacuanha - Tylophora 
asthmatica . 
கீரி நோய் , குடலிற் தங்கிய கீரிப் 

பூச்சிகளினால் குழந்தைகட்கு 
ஏற்படும் நோய் , a disease in 
children arising from worms in the 
intestines . 


கீரிப் புரண்டான் 
கீரிப்பாம்பு , வயிற்றிலுள்ள ஓர் பூச்சி , 
the common round - worm in the 
intestines - Ascaris 
Lumbricoides ; 2. வயிற்றிலுள்ள 
நாடாப் பூச்சி , tape - worm . 
கீரிப் பிள்ளை , இது அழகான 

பிராணி , உடம்பு முழுதும் மயிர் 
நிறைந்ததாயும் , வால் மயிர் அடர்த்தி 
யாயும் , கூச்சாயும் , சுமார் அடி 
உயரமும் , 1 % அடி நீளமும் உள்ளது . 
இது பாம்பு கடித்தால் இறந்துவிடும் . 
ஆயினும் , அதன் துரிதத் தன்மை 
யாலும் , மயிர் சிலிப்பு தலினாலும் 
தன்னைக் கடிக்காதபடிகாப்பாற்றிக் 
கொள்ளும் . பாம்புகளுக்கு இதைக் 
கண்டால் பயம் . இது பாம்பைக் 
காணில் உறுமிக் கொன்றுவிட்டு , 
பாம்பின் விஷத்தை நீக்கிக் கொள் 
வதற்காக கீரிப் புரண்டான் என்ற 
செடியில் போய்ப் புரளுவதாகக் 
கருதப்படும் , mangoose - Viverra 
mungo . It is a well- defined genus 
of animals with harsh bristed hair, 
long tails , thick at the base and 
tapering towards the end , it is 
% ft . high and 11 ft . long . It dies 
when bitten by a snake ; but owing 
to its extreme agility and its stiff 
hair which bristies at the time it 
evades being bitten . It is a dread 
to all snakes and growls with 
anger at seeing them . It is usually 
found rolling on the plant called 
Indian snake root just to free itself 
from the effects of snake - poison . 
கீரிப் புரண்டான் , கீரிப் பூடு , இது 
சுமார் 1-1 அடி உயரம் ; பூ 
வெண்மை ; வேர் சுமார் 6 அங்குல 
நீளம் ; மிக்கக் கசப்பு ; பாம்புக் 


கீரிப் பல் , கூர்மையான சிறு பல் , a 
small sharp tooth like that of a 
mangoose . 


874 
கீரிப் புரண்டான் 

கீரை 
கடிக்கும் , நாய்க் கடிக்கும் மிக்க கீரு கம்பளி , பீர்க்கு , sponge 
உபயோகமானது . பாம்பைக் கடித்த gourd - Luffa acutangula, 
கீரி அதன் விஷத்தைப் போக்க 

கீருடன் மூலி , துளசி , holy -basil 
இதில் புரளுவதாகச் சொல்லப் 

Ocimum sanctum ., 
படும் . ஆகவே இதற்கு இப்பெயர் , 
Indian snake root - Ophiorrhiza கீருதம் , செம் முருங்கை , red Indian , 
mungos . It is a perennial plant / laburnum - Cassia marginata . 
1 ft . high ; flowers white and root 

கீரை , இலைக் கறிப் பொது . 
about 6 inches long ; very bitter , 

அனேகமாய் செடி , கொடி , மரம் 
and used as a tonic , A useful 

இவைகளின் இலை வகைகளைக் 
remedy against the bites of 
venomous snakes and mad கறியாகவும் , கூட்டாகவும் செய்வ 
dogs . It is so called because of துண்டு . சில வகைகள் கஷாய 
the belief that mangoose soon மிறக்குவதற்குபயோக மாகும் . 
after killing the snake, resort to this 

தமிழ் வைத்தியத்தில் மற்றும் சில 
plant and rolls over it to get rid of 

வகைகள் , உலோகங்களைப் புட 
the snake s poison and hence the 

மிடுவதற்குதவும் . கீரை யினம் 
name . 

என்றே சில செடிகளைச் சொல்வ 
கீரிப் பூச்சி , சிறு 

குடலில் 

துண்டு . அவைகளெல்லாம் கறிக்கு 
உற்பத்தியாகும் சிறு பூச்சி , 

மாத்திரந்தான் உபயோகப்படும் . 
intestinal worm ; 2. குழந்தை இக்கீரையினங்கள் , சாதாரணமாய் 
வயிற்றிலுள்ள பூச்சி , eel - worm 

உடம்பிலுள்ள நானாவித வியாதி 
especially of children - Ascaris . 

களைப் போக்கி , மலச் சிக்கலை 
கீரிப்பூடு , see கீரிப் புரண்டான் . அறுத்து , உடம்பிற்கு ஆரோக்கி 
கீரி மரம் , நெட்டி லிங்க மரம் , see 

யத்தைக் கொடுக்கும் . தமிழ் 
கீரி . 

தேசத்தில் வழங்கும் கீரை 

யினங்கள் எத்தேசத்திலும் இராது . 
கீரி , யுள்ளான் , ஓர்வகை யுள்ளான் ஏனெனில் , உணவில் மாத்திர 
குருவி , a variety of snipes . See 

மல்ல , மற்றும் வாதம் , வைத்தியம் , 
உள்ளான் . 

யோகம் இவைகளிலும் இது மிக்க 
கீரிட்டம் , மாங்காய் , mango 

உபயோகப்படும் . தமிழ் பதார்த்த 
Mangifera indica . 

குண சிந்தாமணி பிரகாரம் 
கீரு கண்ணி , வெள்ளைக் காக் 

முக்கியமான கீரை வகைகள் 
கணம் . இதன் பூ குழந்தைகளின் 

அடியிற் குறிப்பிடப்பட்டிருக் 
சுவாசாசய நோய்களுக்குதவும் , 

கின்றன . edible greens . it is a term 
white mussell - shell creeper 

synonymous with greens of all 
Clitoria ternatea ( albiflora ). The 

sorts and eatable leaves of trees . 
flowers are useful in bronchial 

Most greens are made into curries 
diseases of children . 

and other dishes . Some are used 





875 


கீரை 


கீரை 


as 


for preparing decoctions ; and 
some are made use of in the 
calcination of metals according to 
the Tamil Siddha Medicine . Some 
of the plants are classified as 
Amaranthus genus their 
leaves are invariably edible ; and 
as such , they are sold as culinary 
vegetables in the Indian markets . 
These vegetable greens , are 
considered to have remarkable 
virtues of curing many ailments 
being a tonic, sto machic , diuretic , 
· anthelmintic etc , and of removing 
constipation , inflammations , 
irritations and other complaints ; 
and they are therefore generally 
conducive to health . The use of 
leaves in diet is not so common 
in other countries as it is found 
especially in the Tamil country. 
The following however are , 
according to the Tamil Materia 
medica , the most common . 
culinary vegetables indigenous or 
introduced from elsewhere for 
which their corresponding 
English names are given as far 
as it is ascertainable : 
1. 9460000 600, garden spinach 

Amaranthus gangeticus alias 

A. tritia . 
2. sumus , dung - hill 

green- Amaranthus 

polyschyus. 
3. செந் தண்டுக் கீரை , red 

spinach - Amaranthus 

atropurpureus. 
4. 0 son filed spinach 

Amaranthus campestris . 


5. குமட்டிக் கீரை , a kind of 

greens - Celosia nodiflora . 
6. Canye $ 507, cock s green 

Portulaca oleracea . 
7. Guy , & , a pot-herb 

Cleome monophylla . 
8. பருப்புக் கீரை , dholl greens 

Chenopodium album . 
9. பறட்டைக் கீரை , Justicia 

Madurensis . 
10. GOOTGOOTTSG , 60 , oil - cake 

greens - Melochia 

corchorifolia . 
11. Lootorflé son , prickly greens 

Amaranthus spinostus . 
12. வள்ளைக் கீரை, white greens - 

Amaranthus polygamus . 
13. அகத்திக் கீரை, Sesbania 

grandiflora ( leaves of). 
14. மின்னைக் கீரை , Premna 

integrifolia 
15 , LowroT . 801 , Sour 

sorrel -Oxalis corniculata . 
16. புளிச்சைக் கீரை , Indian 

sorrel - Hibiscus sabdariffa . 
17. (460m . o , young green 

Amaranthus . 
18. புளிச் சிறுகீரை , same 

No. 15 . 
19. UTGOT GOT IT GOUT , mary 

gold verbesina- Illecebrum 

sessile . 
20. Snows S600 600f , eclipse 

plant- Eclypta prostata .. 
21. ஆரைக் கீரை, Pseudoferns 

Marsilea quadrifolia . 


as 


876 


கீரை 
22. பசலைக் கீரை , common 

- spinach -Spinacea oleracea . 
23. சோகிக் கீரை , sulphur - wort 

Anethum graveolens . 
24. வெந்தியக் கீரை, fenugreek 

greens .. 
25. மணித்தக்காளிக் கீரை, greens 

of fox - grape solanum nigrum . 
26. காசினிக் கீரை , garden 

endive - Chicorium endivia . 
27. சாணாக்கிக் கீரை , another 

variety. 
28. புதினாக் கீரை, Indian pepper- . 

mint - Mentha arvensis . 
29. கறி வேப்பிலை , curry -leaf 

Murraya koenigil . 
30 ... பூங்கீரை , cock s - comb 

gre ens - A Haranthus 

paniculata . 
31. முக்குளிக் கீரை , mukkuli . 

green - Portulaca pilosa . 
32. பலவகைக் கீரை அல்லது 

கலவைக் கீரை, mixed edible 

greens . 
33. தண்டுக் கீரை , common 

spinach - Amaranthus blitum . 
34. தூதுவளைக் கீரை, prickly 

shoonday - Solanum 

trilobatum .. 
35. பாற் சோற்றிக் கீரை , see 

அம்மான் பச்சரிசி , 
36. பண்ணைக் கீரை , pea - cock s 

crest - Celosia cristata . 
37. காய்ச்சுரைக் கீரை, same as 

No.16 . 


38. மான் கீரை . Amaranthus 
angustifolius . 

. 
39. துத்திக் கீரை , Indian mallow 

Abutilon indicum .. 
40. விழுதிக் கீரை, cleome 

fruiticosa (leaves of ) . 
41. முருங்கைக் கீரை , அல்லது 

காய்க்கீரை , leaves of drum 
stick 

tree - Moringa 
ptorygosperma. 
42. பொடுதலைக் கீரை , creeping 

vervain - Lippia nodiflora . 
43. முசுமுசுக்கைக் கீரை , rough 

bryony - Mukia scabrella . 
44. சிகப்புத் தோட்டக் கீரை , rose 

spinach - Amaranthus 

caudatus . 
45. குள்ளந்தண்டுக் கீரை , stunted 

spinach ; parrot spinach 

Amaranthus viridis . 
46. சிறு பசலைக் கீரை , small 

indian purslane - portulaca 

quadrfida. 
47. உமரிக் கீரை , Indian salt wort 

Salsola indica . 
48. மணலிக் கீரை, a bitter kitchen 

herb - Gisekia pharnaceoides . 
49. சுக்கங் கீரை , country sorrel 

Rumex vesicarius . 
50. வல்லாரைக் கீரை , Indian 

penny - wort - Hydrocotyle 
asiatica . 


NOTE - The term கீரை , refers to 
greens of all sorts , but specially 
to those eaten as vegetables . 
Most greens are prepared by the 


877 


கீல காவகம் 


Dravadians of S. India into curries 
and other dishes . A list of all the 
plants taken as vegetables would 
include nearly the whole of the 
we s , except those absolutely 
poisonous, that are to be met with 
ins. India . 
In Tamil Meteria Medica , medical 
virtues are ascribed to all the 
edible greens which are of course 
selected . by men as their diet 
according to the nature of their 
own constitutions irrespective of 
taste . 


கீரைக் கலவை , கலவங் கீரை , a 

mixture of several greens. 
கீரைக் காய் , வெள்ளரிக் காய் , 

cucumber - Cucumis sativus. 
கீரைக் கும்மட்டி , குமட்டிக் கீரை , a 
variety of greens - Celosia 

nodiflora . See கொம்மட்டிக் கீரை . 
கீரைச் சிறுமி , சிறு கீரை , field 
spinach - Amaranthus 
campestris . 
கீரைத் தண்டு , தண்டுக் கீரை , 
garden green -Amaranthus 
blitum . 


கீரை மீன் , ஓர் சிறிய மீன் , a small 

fish . 
கீர்த்தி , குடசப் பாலை , conessi 

bark - Holarrhena antidysenterica . 
கீர்த்திக் கொடி , ஈசுர மூலி , indian 

birth - wort - Aristolochia indica. 
கீர் நாள மயிர் , see கீர நாண் மயிர் . 
கீர்வாண வைத்தியம் , கீர்வாண 
பாஷையில் எழுதப் பட்ட தேவ 
சிகிச்சையைப் பற்றிக் கூறும் ஓர் 
வைத்திய நூல் , a medical treatise 
written in Sanskrit on the medical 
treatment of the Devas of the 

celestial regions . 
கீலகம் , பொருத்து , joint ; 2. சிம்பு , a 
splint for confirming a broken 
bone ; 3. ஊசிமுகக் கட்டி , a kind of 
tumour having a face in the form 

of a pin -head . 
கீலக வெட்டை , உடம் பின் 

பொருத்து களை இழுத்துப் 
பிடிக்கும் ஓர் வெட்டை நோய் , 
stiffness of the joints said to be 
due to the collection of a morbid . 
fluid in the joints from venereal 
causes- Govt ; 2. தாபிதத்தினால் 
பொருத்துகளுக்குச் 
கொள்ளாமலே சிவந்து காணும் 
ஓர்வகை மேக நோய் , a venereal 
disease characterised by non 
suppurative infiammation with 
considerable redness of the 
joints ; 3. மிகு வெட்டை , intense 
venereal heat. 


சீழ் 


கீரைத் தண்டு போலாதல் , மரணக் 
குறியாக உடம்பு 

சில்லிட்டு 
போதல் , body becoming chill as a 
symptom of death . 
கீரைப் பாம்பு . see கீரிப் பாம்பு . 
கீரைப் பூச்சி , குடலில் உற்பத்தி 
யாகும் ஓர்வித நாகப் பூச்சி , a round 
worm in the intestines ; seat 
warm - Oxyuris vermicularis . 


கீல காவகம் , துடரிப் பூடு , prickly 

buckthorn - Scutia indica . 


878 
கலசையாமை 

கீல் வாதம் 
கீலசையாமை , கீல் பிடிப்பு ; stiff known as condensers , when gas 
joint . 

is distilled from coal- Coal tar ; Pix 

liquida .. 
கீலம் , பிசின் , resin ; 2. பிளவு , slash 

NOTE - Tar ( கீல் ) is obtained 
3. குதத்தி லுண்டாகும் பிளவை , 
fissure of the anus ; 4. வெட்டு , 

generally by burning pine and fir 

trees in a close smothering heap, 
cutting;; incision ; 5 . 

with a channel through which the 
பிடுவதற்காக மீனை இரண்டாகப் 

tar exudes ; whereas pitch is the 
பிளத்தல் , making incisions in fish 

product of Cedrus deodara and 
for salting ; 6. முழங்கை, elbow ; 7 . 

Pinus longifolia . It is the residum 
ஓர் கழலை , a kind of tumour ; 8 . 

of tar inspissated by heat or 
பிண்டக் குறுக்கம் the crosswise boiled down to dryness. Black 
position of the foetus impeding dammer is here used for pitch . 
delivery ; 9. அணு , a 

minute 

கீல் , உடற் பொருத்து , any joint in an 
particle ; 10 , முழங்கையால் 

animal body ; 2. கிழி , to tear ; 3 . 
இடித்தல் , a blow or a knock with 

எலும்புகள் ஒன்றோடொன்று 
the elbow . 

கூடுமிடம் , joints of the bores . 
கீலம் கீலமா யறுத்தல் , கூறு கூறாய் 
அறுத்தல் , making / several 

கீல் கீலாய் , சந்து சந்தாய் , joint by 

joint . 
incisions ateinatively in a fish for 
pickling. salting etc. 

கீல் சவ்வு , மூட்டுகளில் இருக்கும் 
கலாலம் , இரத்தம் , blood ; 2. காடி , 

சவ்வு , synovial membrane . 
vinegar ; 3. நீர் , water ; 4. தேன் , கீல் நெட்டை , கீலி லுண்டாகும் 
honey ; 5. தித்திப்புக் குடி நீர் , a நெட்டைச் சத்தம் , crackling of the 
sweet beverage. 

joints . 
கீலா லயம் , தோதகத்தி , Malabar கீல் நோய் , கீலுக்கு ஏற்படும் 
blackwood - Dalbergia latifolia. 

பலவித நோய்கள் ,diseases in 
லெண்ணெய் , தாரினின்று 

common of the joints ; arthritis . 
வடிக்கும் எண்ணெய் , a resinous 

கீல் நோவு , கீல் வலி , pain in the 
oil obtained from tar - Pitch , 

joints . 
கீல் , நிலக்கரியினின்று . வாலை கீல் பிடிப்பு , see கீல் வாதம் . 
ரூபமாக வடித்தெடுக்கும் ஓர் 
வகைப்பிசின் போன்றகரியவஸ்து . 

கீல் வலி , கைகால் பொருத்துகளில் 
இதைத்தான் தமிழில் கீல்தார் எனச் தாபிதத்தினால் ஏற்படும் வலி , pain 
சொல்வ துண்டு , a thick , black , 

in the joints through inflammation . 
viscid , opaque liquid which 
condenses in the series of pipes 

கீல் வாதம் , மூட்டுகளிற் காணும் 
நோய் , an affection of the joints ; 


879 


கீல் வாதம் 


2. சந்து வாதம் ; முழங்கால் முதலிய 
விடங்களில் பெரிய கீல்களைச் 
சுற்றிக் கொண்டு தளமா யிருக்கிற 
சவ்வுக்குக் காணும் வாத நோய் , a 
disease in which the fibrous 
structures around the joints are 
affected - Rheumatoid arthritis ; 3 . 
மூட்டுகளிற் காணும் தளர்ச்சி , 
looseness of the joints . 
கீல்வாத ரோகம் , கீல்களில் அல்லது 
பேசிகளில் தாபிதங் கண்டு , 
வெண்ணிறமும் , வழவழப்புமான 
ஓர் வகைத் திரவம் மூட்டுகளிற் 
தங்கி , அதனால் அவை வீங்கி 
விரைத்து , அவற்றின் இயக் 
கத்தைக் குறைக்கு மோர் வாத 
நோய் . இதுவே பிரமேகத்தி 
னாலுண்டாகிப் பிரமேக கீல்வாத 
மெனப்பெயர் கொள்ளும் , akind of 
rheumatism 

which the 
muscular fibres are inflamed and 
a white fluid ( synovial) collected 
is deposited deep into the joints . 
It is characterised by swelling and 
stiffness rendering the 
movements of the part difficult 
Muscular rheumatism . If this 
condition is due to gonorrhea it is 
called Gonorrheal rheumatism . 
கீல் வாயு , அழற்சியினால் பொருத்து 
களில் வலியையும் , வீக்கத்தையு 
முண்டாக்கும் நோய் , painful 
inflammation with swelling 
affecting the muscles and joints 
of the human body - Articular 
rheumatism .. 
கீல் வியாதி , see கீல் நோய் . 
கீல் வீக்கம் , பொருத்து வீக்கம் , 


கீழங்க வெலும்பு 
swelling of the joints; 2. பொருத்து 
எலும்புகளிலுள்ள சவ்வுக்கேற் 
படும் தாபிதத்தினால் காணும் 
வீக்கம் , swelling of the joints as a 
result of the inflammation of the 
synovial membrance - Synovitis. 
கீழங்கம் , உடம்பின் அடிபாகத் துள்ள 
அவயவங்கள் , the organs of the 

lower part of the human body. 
கீழங்க வாதம் , தொடை வாதம் , இது 

வாயுவினால் தொடை நரம்புகளை 
அனுசரித்து 

தொடை முதல் 
புறங்கால் வரை வலி கொண்டு 
நடக்க முடியாமல் செய்யும் நோய் , 
a disease in which the two great 
nervetrunks emanating from 
below the upper extremity of the 
thigh and reaching down to the 
bottom of the in - steps become 
stiff with Vayu ( wind ) thereby 
depriving the lower extremities of 
the power of locomotion 
Sciatica . See கிருத்திர சிவாதம் ; 2 . 
உடம்பின் கீழ்ப் பகுதிகளிலுள்ள 
உறுப்புகளிற் காணும் நோய்கள் , 
diseases in general of the organs 
in the lower region of the body. 
கீழங்க வாயு , 

உடம்பின் கீழ்ப் 
பகுதியிலுள்ள உறுப்புகளிற் 
காணும் வாயு , inflammation of the 
organs in th lower part of the 
body ; 2. உடம்பின் கீழ்ப் பகுதியிற் 
காணும் , பாரிச வாயு, paralysis of 
the lower portion of the body 

Paraplegia .. 
கீழங்க வெலும்பு , உடம்பின் கீழ் 
பாகத்திய உறுப்புகளின் 


in 


880 


கீழங்க வெலும்பு 
எலும்புகள் , bones of the organs 

in the lower region of the body. 
கீழண்டம் , பிடுக்கிலுள்ள விதை , 

one of the two seeds or glandular 
bodies situated in the scrotum 
Testicle . 


கீழறுத்தல் , ஆழ கத்தியா லறுத்தல் , 

cutting deeply as opposed to 
மேலறுத்தல் , cutting superficially ; 
2.1 உள்ளாகவே 

சதையை 
அரிக்குதல் , a disease in which 
germs burrow under the surface 
of the skin as in carbuncles or 
ulcers . 


கண் 


கீழறுப்பான் , இராசப்பிளவை, King s 

boit - a kind of carbuncle marked 
by excavations or cavities under 
the skin . 


கீழா நெல்லி 
உலர்த்திச் சூரணம் 

செய்து 
வெந்நீரில் கலந்து கொள்ள , 
உடம்பிற்கு ஆரோக்கியத்தைத் 
தரும் . இதைக் கற்ப மூலிகை 
யாகவும் கொள்ளலாம் . உலர்ந்த 
மூலிகையைக் 

கஷாயமாகக் 
காய்ச்சி , உட்கொள்ள சீதபேதி 
குணமாகும் ; பித்த மயக்கம் தீரும் ; 
வேரைப் பசும் பால் விட்டரைத்துக் 
காலை மாலை கொள்ள காமாலை 
தீரும் , காய்ச்சித் தலைமுழுகக் 
குளிர்ச்சியைத் தருவது மல்லாமல் ; 
உள் சுரம் , அழலை , 
ணெரிச்சல் , கை கால் எரிச்சல் , 
நடுக்கல் இவைகள் போம் . இதன் 
சமூலத்தைப் பசும் பாலில் 
கொடுக்க , மகோதரம் , மஞ்சட் 
காமாலை , அதிசாரம் வசப்படும் . 
இச்செடியில் சிவப்பு கீழாநெல்லி 
என்னும் ஒருவகையுண்டு . ஆனால் 
இதில் மிக்க வித்தியாசமில்லை , 
Indian phyllanthus ; niruri 
Phyllanthus niruri . This herb is 
very common in swampy soils . Its 
leaves and flowers are very small ; 
root is white and leaves are bitter. 
Root , leaves and young shoots 
are all used medicinally as 
deobstruent , 

, diuretic and 
astringent; root and leaves either 
as powder or decoction used in 
Rejuvenation , jaundice , and 
dysentery . Oil in which the whole 
plant is boiled and anointed on 
the head before having a bath is 
said to cure internal fever, bodily 
heat, burning of the eyes and the 
extremities , tremor etc. The whole 
plant mixed with milk 

is 
prescribed for jaundice , dropsy , 


கீழறை , சதையின் கீழுள்ள கண் 

ணறைகள் , the cells under the 
surface of the skin ; cells of the 
tissue . 


கீழா நெல்லி , கீழ்க்காய் நெல்லி . இது 
சதுப்பான எல்லா நிலங்களிலும் 
சாதாரணமாய் முளைப்பதைக் 
காணலாம் . இதன் இலை , பூக்கள் 
மிகச் சிறியது ; வேர் வெண்மையா 
யிருக்கும் ; இலை கசப்பு ; இதன் 
வேரும் , இலைகளும் , சிறு முளை 
களும் மருந்து முறையில் மிகவும் 
உபயோகமானவை . கட்டிப் போன 
மூத்திரத்தை வெளிப்படுத்தவும் , 
காயத்தினின்று வடியும் இரத்த 
வொழுக்கை நிறுத்தவும் , அதிசா 
ரத்தைப் போக்கவும் , உபயோக 
மாகும் . இச் செடியின் வேர் , 
இலை இவைகளை நிழலில் 


881 


கீழா நெல்லி 
diarrhoea etc. There seems to be 
another red variety of many -leave 
phyllanthus - Phyllanthus 
polyphyllus , but there is not much 
difference between these . 


கீழா நெல்லித் தைலம் , கீழா 
நெல்லி சமூலத்துடன்மற்றகடைச் 
சரக்குகளை நல்லெண்ணெயில் 
சேர்த்து இறக்கிய தலை முழுக்குத் 
6050w , a medicated oil for 
anointing the head , prepared by 
boiling gingelly oil mixed with the 
niruri plant as a chief ingredient 
along with other appropriate 
bazaar drugs . See கீழா நெல்லி . 
கீழிதழ் , கீழுதடு , under lip ; lower - lip . 
கீழிரெப்பை , கண்ணின் கீழ் 
இருக்கும் இரப்பை அல்லது கண் 

மடல் , the lower eye - lid . 
கீழிரைப்பை , கீழ் வயிறு ; abdo 
men ; 2. அடி வயிறு , hypogastric 
region ; the lower and front portion 
of the belly .. 
கீழுதடு , see கீழிதழ் . 
கீழுப்பு . அமுரி யுப்பு , uric salt ; 2 . 

பாறை யுப்பு . rock - salt . 
கீழுறுப்பு . உடம்பின் கீழ்ப் 

பாகத்திலுள்ள உறுப்பு , the organ 
or organs of the lower region of 
the body ; 2. ஆண் அல்லது பெண் 
குறி , the genital of the male or 
female ; 3. மல வாயில் , the anus . 
கீழோசகம் , நஞ்சு முறித்தான் , see 
அவுரி . 


கீழ்க் கரையாறு 
கீழ் , கீழ்ப் பக்கம் , the lower part ; 2 . 

கீழே , down ; 3. ஆசனம் , the anus . 
கீழ்க் கடை , சென்ற நாட்கள் , past 

days . 
கீழ்க் கணு , காலின் கீழாக வுள்ள கணு 
அல்லது காற் பொருத்து , the joint 
which connects the foot and the 

leg - Ankle., 
கீழ்க் கணு வெலும்பு , காற் கணு 

Glawy, ankle - bone. 
கீழ்க் கண் , கண்ணின் கீழ்ப் பக்கம் , 
(literally ) the lower part or portion 
of the eye ; 2. see கீழ்க் கண் 
பார்வை . 
கீழ்க் கண் பார்வை , கீழ்ப் பார்வை , 
down look; a squint or awry look; 
looking askance . 
கீழ்க்கது , கட்டியின் அடிப் பாகம் , the 

bottom of an abscess or wart ; 2 . 
கீழ் வெடிப்பு , the fissure or rupture 
underneath the skin ; internal 
rupture . 
கீழ்க் கதுப்பு . கன்னத்துக் கீழ் , the 

lower part of the cheek . 
கீழ்க் கதுவாய் , கட்டியின் அடி 
பாகத்தில் உண்டாகும் துளை , the 
opening at the bottom of an 
abscess ; 2. வெடிப்பின் வாய் , the 
face of a fissure . 


கீழ்க் கருப்பை , கருப்பையின் கீழ்ப் 
பாகம் அதாவது கழுத்து , the neck 
or the lower part of the uterus 

Cervix uteri . 
கீழ்க் கரையாறு , கீழக் கரையில் 
உற்பத்தியாகும் ஆறு கடைச் 


6 


882 


கீழ் நோக்கல் 
from the lower regions of the body 
to the heart Interior vena cava . 


கிழ்க் கரையாறு 
சரக்கு , அவையாவன: - கல்லுப்பு , 
பொட்டிலுப்பு , இந்துப்பு , அப்பளா 
காரம் , பலகறை , கடல் நுரை, the 
six bazaar drugs commonly found 
in the Easterm sea - coast viz : - sea 
salt, salt - petre , rock - salt , sub 
carbonate of soda , cowry and 
sea -froth . 


கீழ்க் கவிசை , அடி வயிற்றிலேற் 

படும் கவிசை abdominal ascites . 
கீழ்க் கவிசை மகோதரம் , அடி 

வயிறு வீங்கி மேல் வயிற்றில் 
விற்போல் இசிவு உண்டாகி , மல 
சலம் தடைபட்டு , பெரு மூச்சுக் 
காணும் ஓர் வகைமகோதரம் , ( யூகி , 
முனி , 800 ) abdominal dropsy 
characterised by swelling of the 
abdominal region , tightness of the 
upper region , obstruction to the 
passage of faeces and urine, and 

hard - breathing. 
கீழ்க் காது . கன்ன பாலி , lobe of the 

ear ; 2. காதுக்குக் கீழ் அல்லது அடிப் 
புறம் காதடி the 

portion 
underneath below the ear ; 3 . 
காதின் கீழ் பாகம் , lobe of the ear . 
கீழ்க்காய் நெல்லி . see கீழா 

நெல்லி 
கீழ்க் காற்று . அபான வாயு , wind in 
the intestine escaping through the 
anus . 


கீழ்க்குரல் , அடிக் குரல் , voice rising 
fromthelowerlarynx ; 2.மெதுவான 
குரல் , feeble voice . 
கீழ்க் குரல் வளை , குரல் வளையின் 
அடிப் பக்கம் , the lower or the 

hinder portion of the larynx. 
கீழ்க்குறண்டி, கரப்பான் பூடு , இதன் 
அடிப் பாகம் முள்ளடர்ந்ததாயும் , 
பூக்கள் சிறிதாயும் , சிகப்பு நிறமாயும் 
உள்ளவை , carpaung shrub 
Lepidagathis cristata . it is a tree 
with spikes ; flowers , smati and 
rose - coloured . 
கீழ்த் தாடை , அடித் தாடை , lower 
jaw , 2. see கீழ்த்தாடையெலும்பு ; 
3. மோவாய்க் கட்டை , the point of 
the under - jaw - chin . 
கீழ்த் தாடை யெலும்பு , கீழ்வரிசைப் 
பற்கள் நிறைந்த கீழ் வாய் எலும்பு , 
the lower -jaw in which the lower 
teeth are fixed ; 2. விற்போல் 
வளைந்த மோவாய்க் கட்டை 
யெலும்பு , bone of the chin bent 
like arrow .. 
கீழ்த் தோண்டி , கழுதை விதை , 
bloody drop ordure tree - Stercutia 

guttata.. 
கீழ் நோக்கம் , கீழ்ப் பார்வை , down 
ward look ; 2. உள் நோக்கம் , (in 
Philosophy ) looking within 
Introspection .. 
கீழ் நோக்கல் , கீழ் முகமாய்ச் 
செல்லல் , taking a downward 
course in its discharge as urine , 


கீழ்க்குகா நாளம் , கீழ் பாகத்திய 
உறுப்புகளின் இரத்தத்தை 
இருதயத்திற்குக் கொண்டுபோகும் 
பெரிய இரத்தக் குழாய் , the large 
trunk which transmits the blood 


883 


கீழ் நோக்கல் 
semen ; 2. கீழ் முகமாய்ப்பார்த்தல் , 
seeing with the face downwards; 
3. கீழே பார்த்தல் , looking down ; 4 . 
கீழ்ப் பார்வை , downward look ; 
looking askance; 5. பேதி யாதல் , 

having motions ; purging . 
கீழ் நோக்கி , நேர்வாளம் , true croton 

oil plant - Croton tigilium ; 2 . 
அபான வாயு, wind in the intestines 
passing down or escaping 

through the anus . 
கீழ் நோக்குதல் , see கீழ் நோக்கல் , 

2. தான் தனக்குள்ளே பார்த்தல் , 
looking into oneself ; the act of 
looking inwardly ; 3. இறத்தல் , 
dying ; 4. நாடி யிறங்குதல் , pulse 

going down or sinking . 
கீழ்நோக்கு நாள் , மரணப் பொழுது , 
time or moment of death . 


a 


கீழ் வயிறு 
one half of the lower region of the 
body said of disease affecting 
such parts as paraplegia and 

hemiplegia .. 
கீழ்ப் பாய்ச்சல் , 

மலமூத்திர 
விறக்கம் , the descent of feces and 

urine ; running down of excretions. 
கீழ்ப் பாய்ச்சி , ஆசனத்தின் வழியாய் 
நீர் , உணவு அல்லது மருந்தைப் 
பாய்ச்சுங் கருவி , clyster 
employed for conveying water, 
nourishment or medicine through 
the rectum - Enema . 
கீழ்ப் புரைச் சவ்வு , கருப்பா சயத்தில் 

பிரசவம் வரையில் கருவைச் 
சுற்றிக் கொண்டிருக்கும் நாதப்பை , 
a temporary coat surrounding the 
ovum produced at the period of 
conception and thrown off from the 
uterus after parturition - Tunica 

decidua reflexa . 
கீழ்ப் புறம் , see கீழ்ப் பக்கம் . 
கீழ் மூக்கன் , see கற்றாழை . 
கீழ்வகைப் புணர்ச்சி , பிராணிகளின் 
புணர்ச்சி , the copulation of 
animals ; 2. மிருகங்களைப் போற் 
புணருதல் , having sexual inter 
course with women like animals ; 
3. கீழ் வகைப் பிராணிகளுடன் 
புணருதல் , man s inter - course 
with lower animals - Bestiality . 
கீழ் வயிறு , அடி வயிறு , இது கீழ் 

விலாவிற்கு நடுவாகவும் , நாபித் 
தானத்திற்குக் கீழாகவும் , முள்ளந் 
தண்டிற்குப் பின்னாகவு முள்ளது . 
abdomen . It is the large inferior 


கீழ்ப் பக்கம் , கீழாகவுள்ள பாகம் ,the 

lower part ; 2. உள் பாகம் , the under 
or inner side of a thing ; 3. அடிப் 
பாகம் , the bottom portion ; the 
under surface . 


கீழ்ப் பல் , கீழ் வரிசைப் பல் , the 

lower set of teeth . 


கீழ்ப் பல் முளைத்தல் , குழந்தை 
கட்கு முதலாகப் 

முதலாகப் பாற் பல் 
முளைத்தல் , the dentition of 
stomach tooth in children . 
கீழ்ப் பாடு , கீழ்ப் பக்கம் , which see . 
கீழ்ப்பாதி , உடம்பின் கீழுள்ள பாகம் , 
the lower region of the body ; 2 . 
உடம்பின் கீழ் பாகத்தில் ஒரு பாதி , 


884 
கீழ் வயிறு - 

கீறி வைத்தல் 
cavity of the trunk extending from an instrument used for effecting 
the pelvic cavity to the diaphragm 

a douche to the vagina. 
and bounded in front and at the 

கீழ் விலா வெலும்பு , சிறிய விலா 
sides by the lower ribs and the 

வெலும்பு . short - rib . 
abdominal muscles and behind 
by the vertebral column . 

கிளி , ஓர் வகைக் கடல் மீன் , a sea 

fish ; mullet - Upenius mac 
கீழ் வயிற்றுக் கட்டு , கீழ் வயிறு 

ronema . 
நழுகாமற் படிக்கு இறுகக் கட்டும் 
கட்டு , tight abdominal bandage கீறந்தி , see கச்சோலம் , 
used to prevent abdomen from 

கீறல் , கிழித்தல் , tearing ; 2. பீறுதல் , 
hanging down (worn by males ); 

scratching . 
2. பிரசவத்திற்குப் பிறகு கருப்பை 
சுருங்குவதற்காகவும் , நழுகாமற் கீறிக் காயப் போடல் , கீறிக் காய 
படிக்கும் வயிற்றை இறுகக் வைத்தல் , slitting and drying in the 
கட்டுதல் , ( In Midwifery ) bandage sun as is done with fish or meat. 
after confinement to insure 
contraction of the womb and also 

கீறிப் பார்த்தல் , அறுத்துச் சோதித் 
to keep it in position. 

தல் , dissecting ; 2. சலாகையிட்டுப் 

பார்த்தல் , to examine by probing ; 
கீழ் வயிற்றுப் பாகம் , வயிற்றின் examining with a probe. 
அடிப்பாகம் , the lower abdomen 
Abdominal region ; 2. அடி வயிறு , 

கீறிப் பார்த்தல் , கத்தியால் அறுத்துச் 
the lower part of the belly 

சோதித்தல் , dissecting. 
Abdomen . 

கீறியாற்றல் , 

கட்டி , 

சிலந்தி , 
கீழ் வாயு , see அபான வாயு ; 2 . முதலியவைகளை அறுத்து 
காலின் கீழ் புறத்தில் காணும் வாயு 

ஆற்றுதல் , opening an ulcer or 
inflammation of the joints of the 

abscess and then healing it up . 
leg ; 3. கால் பிடிப்பு , rheumatism கீறி யுப்பிடல் , மீனைப் பிளந்து உப் 
of the joints of the leg . 

பிடல் , sitting and salting fish ; 2 . 
கீழ் வாய் , தாடை , chin ; lower jaw ; 

உடம்பில் கத்தியால் அறுத்து 
2. வாயின் கீழ்ப்பாகம் , pharynx ; 3 . உப்பிட்டுச் சுடுதல் , making an 
பெண்குறி ; குய்யம் , the genital of 

incision and applying caustic . 
a female - Pudendum muliebre ; 4 . கீறி வைத்தல் , கத்தியா லறுத்து 
ஆசன வாய் , anus . 

திறந்தபடி வைத்தல் , cutting and 
கீழ் வாய் நெல்லி , see கீழா 

leaving anything open ; 2 . 
நெல்லி , 

கத்தியாற் பிளந்து மருந்து 

வைத்தல் , opening with a knife 
கீழ்வாய்ப் பாய்ச்சி , யோனித் and inserting medicine ; 
துவாரத்தைக் கழுவிச் சுத்தப் சத்திரம் வைத்தல் operating : 4 . 
படுத்த உபயோகிக்கும் ஓர் கருவி , காயம் படுதல் , inflicting injury . 


3 . 


885 


2. 


கீறு 
கீறு , பிளப்பு , incision ; cut ; 

துண்டம் , slice ; 3. see கீறுதல் , 
கீறுதல் , see கீறல் ; 2. வகுத்துப் 

GUILA , cutting into slices ; 
கத்தியால் பிளத்தல் , making an 
incision with a knife . 


குகன் வேர் 
etc , as chief ingredients - Pulvis 
kino compositus . It is a very useful 
preparation prescribed for pyrosis 
and dyspepsia attended with 

increased secretion . 
கன்றல் , கிழித்தல் , tearing . 


கீற் கட்டி , see கீல் . 
கீற்று , துண்டம் , slice ; 2. மரகதக் 

குற்றம் , flaw in diamond ; 2.பிளவு , 
fissure . 


குகம் , குதிரை, horse ; 2. மலைக் 
குகை , mountain cave ; 3. தபசிகள் 
வசிக்கும் குகை , habitation of 

hermits . 
குகாண சாஸ்திரம் , see குகுரண 

சாஸ்திரம் . 
குகரணம் , see குகுரணம் . 
குகரப் பல் , குடைவான அல்லது 
குழிப் பல் , hollow tooth ; tooth with 
a cavity. 
குகரம் , குடவறை , cavem ; 2. குரல் 
வளை , larynx ; 3. மலைக் குகை, 
cavern ; 4. குடவறை , subter 
ranean hole . 


கீற்றுக் கால் , வெடிப்புக் கால் , 
cracked foot ; 2.வெட்டுண்ட கால் , 
chopped foot .. 
கீற்று நோய் , உடம்பிற் சதை பிளந்து 
காணும் ஓர் மேக நோய் , a veneral 
disease characterised by 
fissures .. 
கீற்று வெடிப்பு , கத்தியால் கீறி 
யதைப் போன்ற வெடிப்பு , cleft like 
an incised wound . 
கீனம் பிடித்தவன் , கிரு துள்ளவன் , 
a whimsical fellow ; 2. கிருக்கன் , 
crazy or cranky fellow . 
கீனு , சீமை காண்டா மிருக விரத்தம் , 

kino. 
கீனு கூட்டுச் சூரணம் , சீமை 
காண்டா மிருக விரத்தத்தோடு 
அபினி , இலவங்கப் பட்டை 
முதலிய பலவகைச் சரக்குகளைச் 
சேர்த்துத் தயாரித்த சூரணம் . இது 
குலையைப் பிடிக்கும் , வயிற்று 
வலிக்கும் , எதிர்க் களிக்கும் குன்ம 
நோய்க்கும் உபயோகப்படும் , 
compound powder of kino mixed 
with other bazaar drugs such as , 
opium , powdered cinnamon bark 


குகலா , see கடுகு ரோகிணி . 
குகலிதம் , குயில் , Indian cuckoo ; 2 . 

குரல் , voice . 


குகலிகம் , நிலம் புரண்டி . இது தேள் 
கடிக்குதவும் , an unknown plant 
said to be an antidote for scorpion 

sting . 
குகறு முளிம்பம் , நல்ல மாதுளை , 

sweet pomegranate - Punica 

granatum . 
குகனன் , எலி , rat ; 2. பாம்பு , snake 
குகன் வேர் , வேல் மரத்து வேர் , root 

of acacia tree . 


* குழந் 


886 
குகா வியூனகம் 
குகா வியூனகம் , தொளை அல்லது 

குகூன 

வர்த்தமம் , 
குழியுள்ளதாக அமைத்தல் , தைகளுக்குக் காணும் ஓர் கண் 
cavemous structure . 

ணோய் . இது கபம் , பித்தம் , இரத்தம் 

இவைகளின் - கோளாறுகளினா 
குகா விருட்சம் , மலை மா , hill 

லுற்பத்தியாகி , கண்களில் வீக்கம் , 
balsam - Balsamodendron 

சிவப்பு , குத்தல் , நீர்க் கம்மல் , கூசல் 
caudatum .. 

ஆகிய விக் குணங்களையும் , காது , 
குகியம் , குய்யம் , anus . 

கண் , மூக்கு இவைகளின் 

தினவினால் தேய்த்துக் கொள்ளு 
குகு , குய்ய நாடி . இது தச நாடியில் 

தல் முதலிய குறிகளையும் 
ஒன்று . இது நாபியிலிருந்து மர்ம 

காட்டும் . இது தாயின் பால் 
ஸ்தானம் வரைக்கும் பரவியுள்ளது , 

குற்றத்தினால் அதிகப்படும் , a 
(in Eastem Physiology ) one of the 

disease of the eye in children due 
. 10 tubular vessels of the human 

to the deranged humours and 
body seated in the umbilicus and 

bioad.manifesting itself in the 
extending to the pudendum ; 2 . 

inner lining of the eye thus giving 
கள் , toddy. 

rise to swelling , inflammation , 
தகுதன் , see குகு . 

acute pain , collection of fluid in the 

eye , intolerance to light etc. and it 
குகுசண சாஸ்திரம் , உடம்பிலுள்ள is.conspicuous by the child s 
வியாதியின் கூறுபாட்டுகளைச் rubbing of the ear, eyes, nose with 

its fist . 
சொல்லும் நூல் , that part of 
medicine which explains the 

குகை , மலைக் குகை, cave ; cavern ; 
morbid changes of organs in 2.யோகம் அல்லது சமாதி புகுமறை , 
diseases - Pathology . 

a subterreneous walled room 
குகுரணம் , see குகரண சாஸ்திரம் . 

lined with plaster, constructed 

under the ground as a habitation 
குகுரணி , வியாதியின் கூறுகளை 

for silent ascetics , as if retiring for 
அறிவதில் வல்லோன் , one who is 

meditation or as a sepulchre to 
versed in pathology -Pathologist . 

one entering Samadhi after his 

death ; an artificial cave for 
குகுரன் , நாய் , dog . 

coolness , refreshment and 

meditation - Grotto ; 3. e .Cena 
குகுலா , see கடுகு ரோகிணி ; 2 . 
Cosoof, honey - bee. 

களை உருக்குவதற்காக வேண்டிச் 

செய்தகுகை, a crucible formelting 
குகுவிந்தம் , முத்தக் காசு , koray metals ; melting pot ; 4.see கடுஞ் 

root- Cyperus rotundus . 
குகூமுகம் குயில் , Indian cuckoo NOTE - Crucibles are of different 
Eudynamis honorata , 

kinds according to the materials 


கண்ணக் குகை . 


887 


குகைப் புடம் 
an estimation for determining the 
constituent materials ,, the 
dimension , the method etc. 
required for making a crucible 
according to the strength of the 
medicine introduced into it for 

purposes of melting or calcining . 
குகை பிடித்தல் , மூசை செய்தல் , 

making a crucible ; மூசையாகக் 
செய்தல் , turning to a shape of 
crucible . 


used in their manufacture and the 
purpose for which they are 
emplayed , For 

instance , 
jeweller s crucible usually made 
of clay are quite different from 
thasą employed in a chemical 
laboratory or in a metal factory or 
foundary, because of their use for 
melting metals to a higher degree 

of temperature. 
But in Alchemy, crucibles used for 

melting or calcihing metals , are 
specially made of alkaline 
substances or other strong 
chemicals so ao to withstand not 
only the higher degree of 
temperature in the melting 
process , but also to satisfy the 
other conditions peculiar to 
alchemical transmutations such 
as consolidation , sublimation , 

retention , annihilation etc. 
குகைக் காமன் , கல் நார் . asbestos . 
குகைச் சட்டி , தண்ணீர்க் கொப் 

பரை , kettle . 
குகைச்சி , கரையான் புற்று , white 

ant s hill ; 2. புற்றான் சோறு , awhite 
petrified substance probably a 
fossil found in the cavity of white 

ants . - 
குகை திட்டம் , உருக்கவோ அல்லது 

புடமிடவோ மருந்தினத்திற்குத் 
தக்கவாறு குகை செய்ய வேண்டி , 
இன்ன விதமாக இன்னதைச் 
சேர்த்துச் செய்ய வேண்டு 
மென்றும் , இன்ன அளவு . இன்ன 
கனதி இருக்க வேண்டும் 
என்பவைகளையும் நிர்ணயித்தல் , 


குகைப் புடம் , சித்த நூற்படி 

வைத்திய முறையில் பொன் , 
வெள்ளி , முதலியவைகளைப் 
பற்பம் , செந்தூரமாகச் செய்யவும் , 
வாத 

முறைப்படிக் கட்டு , 
சுண்ணம் , களங்கு , முதலியவை 
களைத் தயாரிக்கவும் குகையில் 
வைத்துப் போடும் புடம் . 
calcination with the aid of a 
crucible of metals such as gold , 
silver, copper etc., for converting 
them into oxides and red - oxides , 
according to the process 
contemplated in Tamil Medicine 
or for fixing up volatile substances 
for purposes of consolidating or 
otherwise altering them into 
alchemical compounds as 
carbonates , sulphides etc. as per 
methods of Alchemy 
contemplated in Siddhars 
science ; 2. உருக்குவதற்காகப் 
பொன் , வெள்ளியை குகையி 
லிட்தேல் , the act of melting by 
blowing gold and silver in a 
crucible for purposes of refining 
them ; 3. மாற்றைச் சோதிக்க 
வேண்டி பொன் , வெள்ளியைக் 


or 


888 
குகைப் புடம் 

குக்கல் 
குகையிலிட்தேல் , examination of வைத்து உருக்குதல் . melting 
gold or silver by melting it in a anything in a crucible . 
crucible . 

குகையி லூதல் . மூசையில் வைத் 
குகை மறைவாய் வைத்தல் , ஒரு தூதல் . blowing a substance after 
வருங் காணாதபடி குகையில் securing it in a crucible. 
கொண்டு போய் ஒளிய வைத்தல் , குகையில் வைத்தல் , see குகை 
concealing in caves anything to 

யிலிடல் ; 2. see குகையிலுருக்கல் ; 
be kept in secrecy as secret 

3. see குகை மறைவாய் வைத்தல் . 
sciences ; 2. உருக்குவதற்காக 
மூசையில் வைத்து மூடுதல் , குகையில் வைத்துதல் , உலோ 
concealing in a crucible for கங்களை மூசையிலிட்டுருக்குதல் , 
purposes of melting . 

blowing for the purpose of melting 

a metal secured in a crucible . 
NOTE - It is even now that many 
secret sciences records குகை யுறை , குகைக் கிடும் மேற் 
formerly kept concealed in caves கவசம் , the covering or the coating 

are discovered and published . of a crucible; crucible jacket . 
குகைமே னாதத்தி , சொர்ண பேதி , குகை வாய் மூடல் , புடமிடுவதற் 

a drug which dissolves gold ; 2 . காக மூசைக்குள் மருந்தை 
உருக்குக் காதி , solvent medicine ; யடைத்து அதன் மேல் சில்லிட்டு 
3. உருக்குவதற்காக உயயோகிக்கு களிமண் பூசுதல் , sealing or 
மருந்து , flux used for melting covering the top of a crucible 
metals .. 

containing the medicine with a lid 

or plug and then luting it before 
குகை யழுக வூதல் , குகை முழுதும் exposing it to fire for purposes of 
தணலாகும்படி உருக்குதல் , blow calcination .. 
ing a substance to that high 
temperature at which the crucible 

குகை வீசம் , கல் நார் , asbestos . 
itself is turned red hot. 

குக்கம் , see இந்திர கோபம் . 
குகையி லாடல் , மூசையில் உருகி குக்கலாதி , வாலுளுவை , spindle 
யாடுதல் , glowing of a metal when tree - Celastrus paniculata . 
melted in a crucible for a long 
time; glowing in molten 

குக்க லாதிதம் , நெற் பொரி , fried 
condition .. 

paddy. 
குகையி லிடல் , மூசையில் வைத் 

குக்க லிங்கோ , கொம்மட்டி , bitter 

melon . 
51560 , blowing after securing in a 
crucible ; 2. மூசையில் வைத்தல் , 

குக்கல் , see கக்குவான் ; 2. நாய் , 
placing in a crucible . 

dog ; 3. இருமல் , cough ; 4. வலி 
குகையி லுருக்கள் . மூசையில் 

யிருமல் , a fit of coughing 
Paroxyam ; chin - cough . 


al 


889 
குக்கன் 

குக்கில் 
குக்கன் , நாய் , dog . See குக்கல் . குக்கி யந்திரம் , ( குக்கி + அந்திரம் ) 
குக்கி , இரைக் குடல் , stomach ; 2 . 

வயிறும் குடலும் , stomach and the 

intestines . 2. ( குக்கி + யந்திரம் ) 
அன்னாசயம் , belly. 

see குக்கிரேகி . 
குக்கிக் கழிச்சல் , வயிற்றுக் 
கழிச்சல் , purging ; purgation . 

குக்கிரம் , வயிற்றிற்குக் காணும் பெரு 

வழற்சி . இது வயிற்றுக்கோளாறினா 
குக்கிசம் , இடுப்புப் பக்கம் , the iliac 

லுண்டாகும் , chronic inflamma 
region . 

tion of the stomach - Gastritis . It is 

an acute disorder of the stomach . 
குக்கிச் சளிநீர் , வயிற்றினுள் 

உண்டாகும் பிசு பிசுப்பான நீர், the குக்கி ரேகி , வயிற்றிலுள்ள திரவ 
mucous fluid secreted in the walls 

அல்லது நீர்த் தன்மையான 
of the stomach .. 

வஸ்துக்களை வெளிவாங்க 
குக்கிச் சுரம் , வயிற்றினுள் ஏற்படும் வல்லது உட் புகட்ட வேண்டி 

கோளாறினால் உண்டாகும் சுரம் , உபயோகிக்கும் ஓர் சிறிய சல 
fever relating to the gastric சூத்திரம் , a small pump used for 
disorder in the stomach - Gastric emptying the stomach 

or 
fever . 

pumping some liquid into it 
குக்கிடம் , see குக்குடம் . 

Stomach pump . 
குக்கி நீர் , இரைப் பையிலுற்பத்தி 

குக்கிலம் , வயிற்றைப் பீறுதல் , the 
யாகும் பாசக நீர், a fluid secreted 

operation of opening the stomach 
in the stomach -Gastric juice o 

for the removal of foreign bodies 
fluid . 

Gastrotomia or Gastrotomy ; 2 . 

see அதிவிடயம் . 
குக்கிப் பிளிகை , குடலை மூடிய 
561164, a membranous expansion 

குக்கிலிற் கண் , செங்கண் , blood 
which is attached to the intestines; 
appendices ; 

epiploon 

குக்கில் , see குங்கிலியம் , 2. செம் 
Omentum . 

போத்து , jungle- cock ; crow . 
குக்கியந்திர தாபிதம் . வயிற் pheasant - Centropus rufipennis , 

றிற்கும் , குடலுக்குங் காணும் See கள்ளிக் காக்கை ; 3. மை சாட்சி 
அழற்சி , inflammation of the அல்லது மைச் சாடிதம் , foreign 
stomach and the intestines googgal . It is a gum - resin akin to 
Gastric enteritis , 

myrrh . See குக்குலு . 
குக்கி யந்திர , வயிற்றையும் NOTE - According to Lushington s 
குடலையும் சார்ந்த , relating to the 

vernacular list of plants , the 
stomach and the intestines botanical name for Kukkil 
Gastro - intestinal.. 

( குக்கில் ) or Googgal ( குக்குலு ) 


shot eyes .. 


890 
குக்கில் 

குக்குடப் புடம் 
appears to be a common term தயாரிக்கும் ஓர் களிம்பு , an ungent 
referring to the product ( resin or prepared from cock s dung mixed 
gum ) of the following six kinds of with other ingredients. 
trees viz : 

குக்குட சருப்பம் , பறவை நாகம் , 
1. Shorea genus. 

flying snake or cobra ; a winged 
2. Vateria indica 

serpent - Basilisk . 
3. Boswellia serrata . 

குக்குட சிவப்புக் காரம் , சிகப்பு 
4. Balsamodendron roxburghil . 

சேவலின் பீ , the dung of a red 
5. Cauarium strictum . 

cock . 
6. Agathis australis .. 

குக்குடச் சூட்டு , கோழித் தலைக் 
குக்கில் சூரணம் , குக்கிலைக் குடல் கந்தகம் , red sulphur so called 

நீக்கிய கோழிக்குள் வைத்துப் from its resemblance to cock s 
புடமிட்டு தயாரித்த ஓர் ஆயுள் வேத 

crest .. 
மருந்து , an Ayurvedic preparation 

குக்குடத் தண்டம் , கோழி முட்டை, 
in which the dammer resin is 

fow s egg.. 
secured in a fowl after removing 
its viscera and then burnt in a குக்குடத் தவரை , கோழியவரை, 
heap of cow - dung cakes and west Indian sea - side bean - 
powdered . 

Canavelia obtusifolia . 
குக்கில் நவ நீதம் , வெள்ளைக் குக்குடத்தில் தீர்தல் . கோழிப் 
குந்துருக்கத்தை வெண்ணெயிற் புடமிடுதல் , calcining metals in a 
குழைத்துசூடு காட்டி இரணத்திற்கு 

fire which is determined from a 
உபயோகிக்கும் ஓர் பூசு மருந்து , an 

pile of cow - dung cakes calculated 
ointment prepared by application 

to reach the height of a fowi. 
of gentle heat to a mixture of 

குக்குடப் புடம் , கோழிப் புடம் . 
powdered white dammer and 

அதாவது விரட்டிகளைக் கோழி 
butter . 

உயரம் அடுக்கி எரிப்பதாலுண் 
குக்கில் பால் , குங்கிலியம் , resin of டாகும் நெருப்பின் உதவியைக் 

Indian Dammer - Shorea robusta. கொண்டு போடும் புடம் . பல 
குக்கில் புகை , குங்கிலியப் புகை , 

நூலாசிரியர்களின்படி இது அனேக 
fumes or incense of Indian 

விதமாய்ச் சொல்லப்படும் . calcina 
dammer. 

tion in which the pile of cowdung 

cakes from which the fire is 
குக்கு , கக்கு , to whoop . 

derived is calculated to reach the 
குக்குடக் களிம்பு, கோழிப் பீயுடன் 

height of a fowl. In describing the 

process , various writers differ as 
மற்ற சரக்குகளைச் சேர்த்துத் 

mentioned below : 


891 
குக்குடப் புடம் 

குக்குலு 
1.ஆயுள் வேதப்படி 1 சாண் சதுரம் , a sitting fowl with its soles 
1 சாண் ஆழமுள்ள பள்ளத்தில் 

touching the ground . 
காட்டு முட்டையைப் புடம் குக்குடாதி வடகம் , ஓர் ஆயுள் வேத 
போடும் மருந்திற்குக் கீழுமேலு மருந்து , an Ayurvedic preparation . 
மாக நிரப்பிப் போடும் புடம் , 
According to Ayurveda , the 

குக்குடி , இலவ மரம் , silk - cotton 
extent of fire is described as 

tree - Bombax malabaricum ; 2 . 
follows : - in a pit of a cubic 

பெட்டைக் கோழி , hen . 
span , cowdung cakes are 

குக்குதல் , இருமுதல் , coughing . 
piled up with the vessel 
containing medicine in the குக்குமுளம் , see அரக் காம்பல் . 
centre and fire is kindled . 

குக்குரம் , கோடக சாலை , a medi 
2.சித்த நூலின் முறைப்படி 5 cinal plant - Justicia procumbens. 
எருவைகோழி உயரம் அடுக்கிப் 

குக்குலவம் , குக்கிலி லிருந்து 
போடுதல் இதன் சுற்றளவு 16 

தயாரிக்கும் , தைலம் அல்லது நெய் , 
அங்குலமெனச்சொல்லப்படும் , 

a medicated oil or ghee prepared 
according to the Siddha 

from bdellium . 
system , it is a fire derived from 
burning five cow - dung cakes குக்குலா, see குக்கில் ; 2. See கடுகு 
piled up to the height of a fowl ரோகிணி . 
and the circumference of which 
is described as 16 inches . குக்குலு , மை சாட்சி , இது ஒரு சிறிய 

மரம் . இதினின்று குறுக்காகப் 
3.வேறு சில நூற்களில் ஆசிரியர் 

பாய்ந்த அனேக கிளைகள் தொங்கி 
கள் 10 எருவைக் கொண்டு 

பூமியைத் தொடும் . பூக்கள் சிவப்பு ; 
போடும் புடமெனக் கருதுவார் 

காய்கள் திராட்சை யளவாயும் , 
கள் , some authors roughly 
estimate it be a fire consisting 

சிவப்பாயு மிருக்கும் . இதன் பிசின் 
of 10 cow - dung cakes . 

மிக்க வாசனை ; சிறிது மஞ்சள் 

நிறமும் , கபில நிறமும் கூடியதாயும் , 
குக்குடம் , கோழி , fowl ; - 2. சேவல் , 

தொட்டால் பிசு 

பிசுப்பாயும் , 
cock ; 3.see குக்குட சருப்பம் , 

கசப்பாயுமிருக்கும் ; 
குக்குட வெண் மலம் , கோழியின் கொளுத்தினால் ஈரம் கசியும் ; அடி 
வெண்ணிறமான மலம் , the white மரத்தைக் கீறி வைக்கப் பிசின் 
coloured dung or excreta of a fowi. வரும் . இது போளத்தைப் போல் 

மருந்தில் உபயோகப்படும் . இது 
குக்குடா , இரவு , night . 

மிக்கச் சுறு சுறுப்பையுண்டாக்கும் ; 
குக்கு டாசனம் , கோழியைப் போல் கோழை யகற்றுந் தன்மையும் , 
குந்தியிருந்து யோகம் புரிதல் , a சூதகத்தைப் பெருக்குங் குணமும் 
yogic posture compared to that of வாய்ந்தது ; உள்ளுக்குக் கொடுக்க 


892 


குங்கிலி 
affections , scrofulous complaints , 
urinary disorders such as , 
stricture of urine , stranguary and 
stone in the bladder, rheumatism , 
swelling of throat etc. 


NOTE- ( குக்குலு ) Guggulu - 
Balsamodendron Roxburghii is 
not the same as குங்கிலியம் . 
Dammer genus consist of two 
kinds viz : 


Black dammer - Canarium strictum . 


இரத்தத்தைச் சுத்தி செய்யும் . ஆயுள் 
வேத வைத்தியர்கள் இதினின்று 
யோகராஜ குக்குலு , விடங்காதி 
குக்குலு , அமுர்தாதி குக்குலு எனப் 
பலவிதமான மருந்துகள் தயாரித்து 
நரம்பு நோய் , கழுத்து நோய் , 
நீரடைப்பு , கல்லடைப்பு , கணு 
வாதம் , தொண்டைவீக்கம் முதலிய 
நோய்களுக்குக் கொடுப்பார்கள் , 
buffalo googal ; buffalo myrrh ; 
bdellium -Balamodendron TOX 
burghli alias Amyris agallocha. It 
is a small tree with crooked trunks 
drooping down to the ground; 
flower small and red ; berry red 
and smooth of the size of a 
currant. It gives a fragrant gum 
resin which is of a yellowish . 
brown or dark brown colour 
unctuous to the touch ; of a 
bitterish taste ; in appearance not 
unlike myrrh ; in burning it sputters 
owing to its moisture . The gum is 
collected by making incisions in 
the stem . 


White dammer - Vateria indica . 


Medicinal properties are the 
same as myrrh . It is used as a 
perfume and a medicament. It is 
a stimulent , expectorant and 
emmenagogue; internally , it is a 
purifier of blood . It is capable of 
penetrating into the minutest part 
of the body . it is heat- making in 
potency and pungent in taste . 
Ayurvedic physicians use this in 
various forms and their 
preparations are known by 
several names as Yogaraja 
guggulu , Vidangathi guggulu , etc. 
as mentioned above and 
prescribe them for nervous 


However , it is used almost 
synonymously by some authors 
because of its kindred properties . 
See உதிர வேங்கைப் பால் and 
.also notes under குக்கில் . 
குக்குலுவம் , குக்குலு சேர்த்துச் 

செய்யப்படும் . ஓர்குளிகை , a pill of 
Ayurvedic preparation containing 
Googgul as the chief ingredient; 
2. குக்குலுப் புகை , fumigation of 

googgul. 
குக்குறம் , குடசப் பாலை , conessi 

bark - Holarrhena antidysenterica . 
குக்குறுப்பான் , கீச்சிடும் குருவி , a 

screeching bird , 2. ஆந்தை . 

screeching owl . 
குக்குறுவான் , see குக் குறுப்பான் . 
குங்கிப் போதல் , see குங்குதல் . 
குங்கி லாதிதம் , பலா வீழி , chilli 

fruited caper - Cadaba indica . 
குங்கிலி , தலுரம் bastard saul 

Shorea talura ; 2. காட்டு மா , wild 
mango - Spondias mangifera . 


இதை 


• 893 
குங்கிலிகம் 

குங்கிலய மரம் 
குங்கிலிகம் , see குங்கிலியம் ; 2 . அசுத்தத்தையகற்றவேண்டி இதை 
வாலுளுவை , spindle tree வீடுகள் , கோவில்கள் முதலிய 
Celastrus paniculata. 

பகிரங்கமான இடங்களில் புகை 

போடுவார்கள் , fumes of olibanum 
குங்கிலியக் களிம்பு , 

ஆறாத 

generated by placing the gùm on 
புண்களுக்குப் 

உதவும் the burning charcoal . It proves 
வெள்ளைக் குங்கிலியக் களிம்பு , very favourable in the treatment of 
an ointment prepared from chronic forms of bronchitis and 
olibanum - Ungentum olibani . It is laryngitis , moderates the morbid 
applied for unhealed sores . 

secretions and alleviates the 

cough and dyspnoea (hard 
தங்கிலியத் தூள் , குங்கிலியப் breathing ) . It is also used as a 
பொடி , 

வெள்ளைக் disinfectant in houses , temples 
குபயோகப்படுத்தப்படும் . powder and other public places . 
of indian olibamum . 

. It is 

குங்கிலய மரம் , குங்கிலியப் பால் 
prescribed for gonorrhoea . 

எடுக்கு மரம் . இம்மரம் 100-150 
குங்கிலியத் தைலம் , குங்கிலியத்தி அடி உயரம் ; பூக்கள் மஞ்சள் ; 
னின்று இறக்கிய தைலம் , oil வாசனையுள்ளது . இதின் வெடிப்பு 
extracted from olibamum ; 2 . களினின்று 

வெண்மையான 
அனேக சாதி மரங்களிலிருந்து வாசனையுள்ள பால் வடியும் ; 
சேகரிக்கப்பட்ட கசப்பும் , கர இதுவே குங்கிலியம் . கற்பூரத் 
கரப்பும் , வெகுட்டலுமுடைய ஓர் தைலத்தில் கரையக் கூடியது ; சிறு 
எண்ணெய் . இது முகம் விடாத துண்டுகளாகக் கிடைக்கும் ; இதில் 
கட்டிகளுக்கு முகத்தையெழுப்பும் , வெண்ணிறமானது மிகச் சுத்த 
an oil yellow in colour, bitter in மானது ; முதிர்ந்த விதைகளினின்று 
taste irritative to the throat, எண்ணெய் எடுக்கலாம் . இம் 
prepared from the resin obtained 

மரத்தின் பிசினிலிருந்து வாலை 
from several kinds of trees . it is 

ரூபமாகவாசனையுள்ள எண்ணெய் 
the best application as a local 

வடிக்கலாம் . பெரும் பாலும் 
stimulant in blind boils because 
of its effect in causing the boils 

குங்கிலியத்தின் வெளி நிறம் சிறிது 
point sooner than any other 

மஞ்சள் அல்லது சிவப்பாக 
remedy. 

இருக்கும் . இத்தேசத்தில் , இம் மரம் 

இமய மலைச் சாரல் , சிந்து தேசம் , 
குங்கிலியப் புகை , 

குங்கிலி 

ஆப்கனிஸ்தான் , காசுமீரம் , 
யத்தைக் கரியிலிடுவதனால் 

வங்காளம் முதலிய விடங்களில் 
எழுகின்ற புகை . இது மார்ச்சளி , 

உள்ள காடுகளில் உற்பத்தியாகும் . 
தொண்டைக்கம்மல் இவைகளைப் 

இதன் மரம் வீடுகட்ட உதவும் . 
போக்கி , கோழையை யகற்றி , Indian dammer - Shorea robusta . 
இருமலைத் தணித்து மேல் 

This tree is 100-150 ft . high ; 
சுவாசத்தைக் குணப்படுத்தும் ,, flowers yellow and fragrant. From 


894 


a 


குங்கிலய மரம் 
this tree exudes whitish 
aromatic resin soluble in 
turpentine. It occurs in small rough 
pieces ; and the white ones are 
considered pure ; oil is expressed 
from ripe seeds ; and an aromatic 
oil is procured from the resin by 
dry distillation . The pieces of this 
resin are outwardly little yellowish 
or reddish in colour. The tree is 
generally found in the forests of 
Himalayan regions, Sindh , 
Afganistan , Bengal and other 
places in India , and the wood is 
useful for building purposes 
குங்கிலியம் , குங்கிலிய மரத்தின் 
பால் . இது மரங்களின் வெடிப்பு 
களிலிருந்து பலவகை நிறமுள்ள 
தாய் வெளிவரும் பிசினைப் 
போன்ற வஸ்து . இத் தேசத்தியக் 
குங்கிலியம் மேல்நாட்டு வைத்தி 
யத்தில் மிகுதியாக உபயோகிக்கத் 
தகுந்த சரக்காகும் . இச் சரக்கு 
வெள்ளை , சிவப்பு என்று இரு 
வகைப் படும் ; இது சாம்பிராணி 
யைப் போல் புகை போட உதவும் ; 
சாராயத்தில் கரையும் . இதைக் 
கந்தகத்துடன் சேர்த்துக் களிம்பு 
செய்து இரணங்களுக்கும் , சிரங்கு 
களுக்கும் போடலாம் , மெழுகுடன் 
சேர்த்துப்பிளாஸ்திரியாக புண்ணுக் 
கிடலாம் . இது கசப்பும், கரகரப்பும் , 
வெகுட்டலும் உடையதா 
யிருக்கும் . இது பிரமேகம் , மேக 
வாய்வு இவைகளுக் குதவும் . 
இதைப் பாலில் கலந்து கொடுக்க , 
இருமல் , மூலம் , மார்ச் சளி , 
மாதருக்குக் காணும் வெள்ளை 
இவைகள் நீங்கும் . இதை ஆயுள் 
வேதத்தில் மாத்திரையாகவும் , 


குங்கிலியம் 
கிருதமாகவும் , பக்குவம் செய்து 
உள்ளுக்கும் கொடுப்ப துண்டு . 
சர்க்கரையோடுச் சேர்த்து சீதபேதி , 
செரியாமை , வெள்ளை, தாதுபுஷ்டி 
இவைகளுக்கும் கொடுப்பார்கள் . 
இது உடம்பிலுள்ள கெட்ட நீரை 
யிழுக்கும் தன்மையது ; ஆகவே 
இதை வீடு , கோயில் , பிணியாளி 
அறை இவ்விடங்களில் புகையிடு 
வார்கள் . இது அடியிற் கண்டபடி 
பலவகைப்படும் . Indian dammer 
resin - Shorea robusta ( Resin of ). 
It exudes from the fissure made 
in the bark of the tree in the form 
of a gem resin . It is a useful drug 
in European pharmacopoeia . It 
consists of two kinds viz . white 
and red . It is used for fumigating 
like frankincense and is soluble 
in alchohol . Mixed with sulphur . it 
is used as an ointment for 
wounds , sores etc .; and mixed 
with wax , it is used as plasters for 
wounds . It is bitter , pungent and 
nauseating. Vaidyans prescribe it 
for venereal complaints 
gonorrhoea , gout , etc. Mixed with 
boiled milk , it is a useful remedy 
in cough , piles , bronchitis , 
leucorrhoea or whites in women . 
In Ayurveda , pills and medicated 
ghees are prepared with it and 
given internally. Mixed with sugar, 
it is administered in cases of 
dysentry , weak digestion , 
gonorrhoea ; and is also used as 
an aphrodisiac . It is capable of 
absorbing all morbid fluid from 
the system . The resin is also . 
used as an incense in several 
Hindu households . temples and 
sick - rooms . 


as 


- 


895 
குங்கிலியம் 

குங்குமச் சத்தி 
The following are the different வெள்ளைக் குங்கிலியம் Boswellia 
varieties : 

serrata and கறுப்புக் குங்கிலியம் , 
1. பரங்கிச் சாம்பிராணி , Indian as Canarium strictum . 
oilbanum Boswellia serrata 

NOTE 3 .-- The male frankincense 
( typica ). 

is a hard dark - coloured , brittle , 
2. வெள்ளைக் குங்கிலியம் , resin as substance which exudes 
conkany resin - Boswellia from the trees of Dammara genus 
serrata ( glabra ). 

and is the one imported to India 

from the Eastern Islands and New 
3. குந்துருக்கம் , white or piney 

zealand . The indigenous 
dammer - Vateria indica . 

dammers are from other trees . 
4. கருப்புக் குங்கிலியம் , black 
dammer - Canarium strictum . 

குங்கிலியம் , சால மரம் , bastard 

sal - Shoreatalura ; 2. குங்கிலிய 
5. பூனைக்கண்குங்கிலியம் , cat s 

மரம் , indian dammer - Shorea 
eye resin of yellowish brown 
colour - Pistacia lentiscus . 

robusta ; 3. கிளுவை , Madras 

balsam tree - Balsamodendron 
6. குக்குலு , Indian bdellium berryi.. 
Balsamodendron roxburghii. 

குங்குதல் , குறைதல் , decreasing ; 
7. மை சாட்சி , foreign guggal 

becoming less . 
Balsamodendron mukal. 

குங்குமக் கலவி , see குங்குமக் 
8. சீமை அதாவது ஆஸ்திரேலியா , 

காவி . 
நியூசிலாந்து இவ்விடங்களி 
னின்று இறக்குமதியாகும் குங்குமக் காவி , செங்காவி , red 
குங்குலியம் , foreign dammer . ochre ; 2. குங்கும நிறக் காவி , 
( Australian or New Zealand saffron ochre . 
dammer imported into India ) 
Agathis australis . 

குங்குமக் கேசரம் , see குங்குமச் 

செவ்வந்தி , 
NOTE 1. - There are also other 
varieties such as Amboyna குங்குமக் கோதை . (சிவப்பு + சத்தி 
dammer, Burma dammer East 

சாரணை ) 

in குங்குமக் 
Indian dammer , Green dammer கோதைக் குடல் பிடுங்கி , see 
Raul dammer , Rock dammer 

குங்குமச் சத்தி , 
( உரப்புப் பிசின் ) Tambaga 
dammer etc. 

குங்குமக் கோவை , செங் கோவை , 

red bitter melon- Coccinea indica . 
NOTE2. - It should be noted here 
that the male frankincense is குங்குமச் சத்தி , சிவப்புச் சத்தி 
known as குங்கிலியம் , female சாரணை . இதன் பூவின் நிறத்தாலிப் 
frankincense as சாம்பிராணி ; பெயர் . இலைசதைப்பற்றுள்ளது ; பூ 


as 


சீதா 


896 
குங்குமச் சத்தி 

குங்குமப் பேரிகம் 
சிவப்பு , சிறியது ; இதன் இலைக் குங்கும தூபம் , வெள்ளைப் போளம் , 
கீரையாக உணவில் கொள் white myrrh - Balsamodendron 

myrrha.. 
ளப்படும் , red shauranay , red 
trianthema - Ooggiatria 

குங்குமத் தூள் , குங்குமப் பொடி , 
nthemoides. It is so called in Tamil 

see குங்குமம் . 
from the colour of its flowers . It is 
a procumbent herb with fleshy குங்கும பாஷாணம் , அஞ்சற் 
leaves of a brownish colour ; 

குளச்சி , இது வாதத்திற்குபயோகப் 
flowers small and red ; leaves are 

படும் , A prepared arsenic used in 
used in food . 

Alchemy .. 
குங்குமச் சம்பா , மஞ்சள் சம்பா 

குங்கும பாஷிதம் , செந்துளசி , red 
61156 , a yellow variety of paddy. 

basil . 
குங்குமச் சிவதை , சிவப்புச் 

குங்குமப் பயறு . பாசிப் பயறு 
சிவதைக் கீரை , a red variety of 

இனத்தைச் சார்ந்த ஓர் சிகப்புப் 
cat s greens - lpomaea pesti 
gridis . 

பயறு , a red variety of the species 

of green - gram . 
குங்குமச்சீதா , சிவப்புச் 
செங்கழு நீர் , அல்லது சிவப்பு 

குங்குமப் பருத்தி , செம்பருத்தி , 
நெய்ச் சிட்டிக் கீரை, a red variety 

Bengal cotton - Gossypium 
of ash - coloured fleabane 

arboreum . 
Vernonia cineria . 

குங்குமப் பிசின் , சிவப்புப் பிசின் , 
குங்குமச் செந் தொட்டி , சிவப்புச் 

red coloured gum or resin . 
செந்தொட்டி அல்லது சிகப்புக் 

குங்குமப் பிரண்டை , சிகப்புப் 
காஞ்சொறி , a red variety of 

புளியம் பிரண்டை , heavy wild 
காஞ்சொறி , which see . 

vine - Cissus acida alias Vitis 
குங்குமச் செம்பரத்தை , சிவப்புச் 

setosa .. 
செம்பரத்தை flesh - coloured 

குங்குமப் பூ , குங்குமச் செடியின் பூ . 
shoe- flower - Hibiscus rosa 

இது காஸ்மீரதேசத்தில் விளைவாகி 
sinensis ( carnea ) . 

ஏற்றுமதியாகும் ஓர் வாசனைச் 
குங்குமச் செவ்வந்தி , சிவப்புச் சரக்கு , English saffron flower 
செவ்வந்தி அல்லது சிவப்புச் Crocus sativus . It is an aromatic 
சாமந்தி , red chamomile drug cultivated in Kashmere . See 
Chrysanthemum indicum ( red ) . குங்குமம் . 
குங்குமச் செழு மலர் , சிகப்புக் குங்குமப் பேரிகம் , சிவப் பாத்தி , 
கொன்றை , a kind of red cassia crimson climbing mountain 
tree . 

ebony - Bauhinia phonicea . 


897 
குங்குமப் பொடி 

குங்குமம் 
குங்குமப் பொடி , see குங்குமம் . பலப்படுத்தி , 

சருமத்தின் 
குங்கும , மந்தாரை , - சிவப்பு 

தொழிலை விருத்தி செய்யும் . இது 
மந்தாரை, அல்லது செம் மந்தாரை , 

அதிக அளவில் விஷத்தன்மையது ; 
pink and yellow mountain ebony , 

மயக்கத்தை யுண்டு பண்ணும் . 
Bauhinia variegata (( purpu 

ஆகவே , மூளையையும் , நரம்பை 
rescens ) . 

யும் , பலவீனப்படுத்தும் . இது 

அம்மையைப் பூரிக்கச் செய்யும் ; 
குங்கும் மரம் , குங்குமப் பூச்செடி , 

கடற்கரை மயக்கத்தைப் போக்கும் ; 
see குங்குமம் . 

இருதயத் துடிப்பை நீக்கும் . நம் 
குங்குமம், குங்குமப் பூச் செடி . இது நாட்டு வைத்தியர்கள் தலைச் 
பிரான்ஸ் ஸ்பெயின் , துருக்கி , 

சுழற்சி , சன்னி இவைகளால் 
முதலிய ஐரோப்பிய தேசங்களிலும் , பீடிக்கப் படாத நரம்பு நோய் 
இந்தியாவில் காபூல் , காஸ்மீரம் களுக்குக் கொடுப்பார்கள் . அன்றி 
முதலிய விடங்களிலும் பயிராகும் . யும் , சித்தப் பிரமை , சூதகப் 
இது அடி உயரம் ; சிகப்பாயும் , பைத்தியம் , சன்னி பாதசுரம் , 
வாசனையாயும் , திரியாக நூலைப் முதலியவைகளுக்கும் , பிரசவித்தப் 
போலவும் , காரமாகவும் , கசப்பாக பெண்களுக்கும் , இதைக் கஷாய 
வுமிருக்கும் . தண்ணீரில் போட மிட்டுச்சுரத்திற்கும் , உற்சாகத்தைக் 
மஞ்சள் நிறமாகும் , கடைகளில் கொடுப்பதற்கும் , பிரசவ 
இதை மாதிரிப் போலிச் சரக் அழுக்கைப் போக்குவதற்கும் 
குகளை மஞ்சளிலிருந்து எடுத்து உபயோகப் 

படுத்துவதுண்டு . 
விற்பார்கள். மகம்மதியர்கள் இதை இதைக் கடுக்காய்த் தூளுடன் 
மருந்திலும் , தாம்பூலத்திலும் , கலந்து எலுமிச்சம் பழ ரசத்தில் 
சாப்பாட்டிலும் உபயோகிப்பார்கள் . குழைத்துக் கண்ணைச் சுற்றிலும் 
இதை கர்ப்பிணிகள் உட்கொள் கண்வலிக்குப் பற்று போடலாம் . 
வதால் அழகுள்ளகுழந்தைகளைப் சிறிய அளவில் சுரக் கட்டியைப் 
பெறுவார்களெனக் கருதப்படும் . போக்கும் ; சூதகத்தையுண்டாக் 
தலைவலி , சலதோஷம் இவை கும் . இங்கிலீஷ் மருந்தில் இதை 
களுக்கு இதை முலைப் பாலில் வாசனையும் , நிறமுங் கொடுப் 
இழைத்துப் பற்று போடலாம் . பதற்கு உபயோகிப்பார்கள் , English 
யுனானி வைத்தியர்கள் இதை 

saffron - Crocus sativus . it is a 
இலேகி யங்களில் விசேஷமாய் 

plant % feet high . cultivated in 
உபயோகிப்பார்கள் . இதை சாதாரண 

France , Spain , Turkey and other 

European countries ; and in India, 
மாய் நாவறட்சி , வாந்தி , கபம் 

Cashmere , Kabul etc. It is a 
இவைகளுக்குக் கொடுக்கலாம் . 

handsome plant of a red colour 
இதை மிதமாய் உள்ளுக்குக் 

with penetrating odour; fibrous 
கொடுக்க வயிற்றிற்கு வலிவைக் and pungent; bitter in taste; turns 
கொடுத்து , இரத்த ஓட்டத்தைப் into yellow when put in water . It is 


7 


898 


குங்குலிகம் 
also used as a coloring and 
favouring agent in European 
medicines . 


குங்குமம் 
subject to adulteration and even 
as such , ordinarily sold in the 
bazaars . Mahomadans freely use 
this in medicine, in chewing betel 
nut. and in food. It is believed that, 
by using this , pregnent women 
would beget beautiful children . 
Mixed with milk , it is applied for 
head - ache . Unani doctors 
frequently use this in electuaries . 
It is generally used for thirst , 
vomiting and for removing 
phlegmatic humours in the 
system . When taken in moderate 
doses internally as a med ne , it 
gives tone to the stomach , 
strengthens the blood circulation , 
favours the functioning of the skin , 
being a stimulent and anti 
spasmodic ; taken in overdose , it 
acts as narcotic poison and 
injures the brain and the nerves . 
It is supposed to promote eruption 
of small - pox , keep off sea 
sickness and relieve palpitation 
of the heart and induce sleep . 
Vaidyans prescribe it in nervous 
affections unattended with vertigo 
or disposition to apoplexy ; and 
also in melancholia , hysteric 
depressions and typhus fever. It 
is also recommended for women 
after childbrith ; and as an infusion 
to prevent fever, support spirits and 
to assist in carrying off the lochia . 
Externally, it is applied round the 
eye in ophthalmia by mixing it with 
powered gall and lime - juice. In 
small doses , it is used for curing 
enlargement of the liver and in 
catarrhal affectious of children . It 
has emmenagogue virtues . It is 


குங்குமம் , சாப்பிரா விதை, arnotta 

Bixa orellana; 2 . குரங்கு 
மஞ்சணாறி , kamela monkey face 
tree- Mallotus phillipensis ; 3 . 
6816be115 ), a kind of red paint; 4 . 
நெற்றியிலிடும் குங்குமப் பொடி , 
saffron powder of a fine crimson 
colour, worn by women on the 
forehead . It is obtained by mixing 
up turmeric with alum and lime 
Juice; 5. Gebpw , red colour; 6 . 
சிவப்பு , redness . 
குங்கும வடுக் கலரி , சிவப்பு 
அடுக்கலரி அல்லது இரட்டைச் 
Houvon , double red oleander 
Nerium odorum ( flore pleno 

rubra ) See on 
குங்கும வர்ணக் கல் , மஞ்சட் கல் , 

yellow stone, saffron stone . 
குங்கும வர்ணி , அரிதாரம் , yellow 
sulphuret of arsenic ; 2 . 
மஞ்சட்கல் , see குங்கும வர்ணக் 
கல் , 3. இரத்தப் புளி , redtamarind . 
குங்கும வர்ணிச்சி , 

SI OTTE 

கம் , 
orpiment ; 2. gigi , see 
குங்குமவர்ணி .. 
குங்கும வலரி ,, செவ்வலரி , red 

oleander or oleander rose bay 

Nerium odorum ( roseum ) . 
குங்கும வாடை , குங்கும வாசனை , 
saffron odour. 


குங்குலிகம் , see குங்கிலிகம் . 


\ 


899 
குங்குலியம் 

குசம் 
குங்குலியம் , see குங்கிலியம் ; 2 . unifoliate trefoil - hedysarum 
see குக்குலு . 

gangeticum ; 

; 2. பற்பாடகம் , 

sparrow leg ; fever plant - Mollugo 
குங்குலு , வாலுளுவை யரிசி , seed 

cerviana. 
of spindle tree. See குங்கிலிகம் ; 
2. தலூரம் , bastard saul-Shorea 

குசந்தம் , தருப்பைப் புல் , sacrificial 
talura ; 3. see குங்கிலியம் . 

grass - Eragrostis cynosuroides . 
குசக் கலத்தி , மண் பாண்ட வோடு , 

குசந்தனம் , சிகப்புச் சந்தனம் , red 

sandalwood - Pterocarpus 
a piece of an earthen pot ; 2. 10.600T santalinus .. 
UNGDOLL , earthen pot or vessel. 

குசந்தாதிகம் , சதை யொட்டி , an 
குசக் கலம் , குசக் கல், see குசக் unknown plant capable of uniting 
கலத்தி . 

the torn flesh . 
குசக்கிரம் , கருப்பை நுனி , the top குச பலம் , மாதுளை மரம் , pome 
portion of the sacrificial grass . granate tree - Punica granatum ; 2 . 

பெண்ணின் முலையைப் போன்ற 
குசக் குழாய் , குயவன் மண்ணாற் 

பழங்கள் , fruits of the shape of the 
செய்த வாலை யந்திரம் , a distilling 

female breast ; 3. விளா, wood 
apparatus made of earth by 

apple .. 
potters ; 2. மண் குழாய் , earthen 
tube ; 3. பீங்கான் குழாய் porcelain 

குச புட்பகம் , ஓர் விஷம் , a kind of 
tube .. 

poison . 
குசட தச்சன் , எட்டி , nux vomica . 

குச புட்பம் , மரணத்தையுண்டாக் 

கும் விஷக் கிழங்கு , a poisonous 
குசடம் . 

வெட்பாலை யரிசி , root causing death .. 
Tellicherry bark -Hollarhena 

குசப் பிரியம் , பவளம் , coral 
antidysentericum alias Nerium 
antidysentericum . 

Coranum . 
குசத்தி , சவர்க் காரம் , Fuller s earth ; 

குசப் புல் , தருப்பைப் புல் , இதைப் 
2. பூவழலை , earth impregnated 

பூசையில் ஆசனமாகக் கொள்வ 

துண்டு , sacrificial grass used for 
with soda ; 3. ஓடு , tile ; 4. சாதிக்காய் , 

a seat when offerings are made 
nutmeg - Myristica fragrans ; 5 . 

to God . See குசந்தம் . 
பூநீறு an efflorescent salt found 

or collected in the Fuller s soil . குச மரம் , see குசப் புல் , 
குசத்திர சத்தி , தாமரை வளையம் , குச முகம் , முலைக் காம்பு , nipple . 
lotus stalk . 

குசம் , see குசப்புல் ; 2. காட்டுத் 
குசத்தின் பாதி , சிறு புள்ளடி , துளசி , which see ; 3. மரம் , tree ; 4 . 


900 


சிகம் 


குசவன் , கல்லுப்பு , sea - salt ; 2 . 

வழலையுப்பு , Universal salt ; 3 . 
See குயவன். 
குவன் கலம் , சட்டி , earthen pot or 
vessel . 


குசம் 
முலை , woman s breast; 5. நீர் , 
water ; 6. தொப்புள் , navel ; 7 . 
சாமைப் புல் , millet grass 
Eragrostis plumosa ; 8. மூடம் , 
ignorance ; 9. குற்றம், mistake . 
குசலக் 

காரன் , மாந்திரீகன் , 
magician ; 2. மந்திரவாதி , sorcerer ; 

3. சால வித்தைக்காரன் , juggler. 
குசலக் காரி , மாந்திரிகப் பெண் , a 
woman supposed to display 
supernatural powers through the 
agency of the devil or other evil 
spirits-Witch ; Sorecress . 
குசலம் , மாயா வித்தை , sorcery ; 2 . 
சால வித்தை , magic ; 3. சுகம் , 
health ; 4. மிகக் கல்வி , profound 

learning.. 
குசல வித்தை , see குசலம் . 
குசல வேதனை , இன்ப வுணர்ச்சி , 

sensation of enjoying pleasures ; 
sensual enjoyment.. 
குசல வைத்தியன் , சாத்தியா சாத்திய 
நோய்களின் கூறுபாடுகளை நன்றா 
யறிந்து சிகிச்சை செய்யும் மிக்க 
வல்லமை யுள்ள வைத்தியன் , an 
able or expert physician skillful in 

diagnosis as well as treatment. 
குசலனி , see குசலக் காரன் . 
குசலன் , மிக்கவல்லோன் , an expert 

in anything . 
குசலா குசல வேதனை, இன்பமும் , 
துன்பமும் கலந்த உணர்ச்சி , 
sensation of pleasure and pain 
as felt sometimes in sexual 
intercourse . 


குசவன் கைவழித்த மண் , 
நுண்ணிய களிமன் , fine clay 
clinging to a potter s hand ; refined 
clay . 
குசவன் சூளை , குயவன் பாண்டம் 
சுடுவதற்கு ஏற்பட்ட இடம் , potter s 

kiln . 
குச வீசம் . See காட் டாத்தி . 
குச வீச்சை , see குசத்திர சத்தி . 
குசாச்சம் , குரங்கு , monkey . 
குசாமியம் , மலைமா , hill balsam 
tree - Balsamodendron 
caudatum .. 


குசாரன் , நாரத்தை , bitter orange 

Citrus aurantium . 


குசாலிங்கனம் . ( குசால் + ஆலிங் 
கனம் ) மனோற் சாகத்தினால் 
லீலையில் 

ஒருவரை ஒருவர் 
தழுவிக் கொள்ளல் , 

sexual 
embrace due to excess of delight 
and passion ; 2. ஆசையாற் 
தழுவல் , embrace out of love . 
குசிகம் , குதிரைச் செவி , horse ear ; 
2. குங்கிலிய மரம் , Indian dammer 
tree - Shorea robusta ; 3. இசுப 
கோல் , spogel seed - Plantago 
ovata ; 4. ஓர்வகைக் கள்ளி , a kind 
of spurge the leaf of which 


901 


குசிகம் 


குசும்பா 
குசும்பகம் , ஓர் விஷப் பூச்சி , a 
venomous insect. 


resemble the horse ear ; 
5. எண்ணெய்க் கசடு , the sedi 
ment of oil ; 6. தான்றி , the devil s 
abode - Terminalia bellerica . 


குசினி , சிறுபயிர் , a small tender 

plant ; 2. சிறியது , anything small; 
3. சமையலறை , kitchen from the 

French ward cuis . 
குசு , அபானவாயு , இஃதுார் இடர்க்கச் 
சொல் . இக்காற்று 

குடலில் 
உற்பத்தியாகி ஆசன வழியாய் 
வெளிப்படும் , the wind or gas of 
fetid smell generated from the 
intestines , finding its passage 

downwards through the anus . 
குகண்டம் , வெண் கருங்காலி , egg 

fruited ebony - Diospyrosoocarpa. 
குசும சத்தம் , நாணல் , reeds . 
குசுமம் , see காயா ; 2. பூ . flower ; 3 . 
மலையிலுப்பை ( காட்டிலுப்பை) , 
wild mowah - Bassia latifolia ; 4 . 
சங்கங் குப்பி , smooth volkameria 

Cleodendron inerme . 
குசும ரோகம் , ஓர் நோய் , 

unknown. disease. 


குசும்பம் , செந்துருக்கம் அல்லது 
குசும்பி , false or bastard saffron 
Carthamus tinctoria ; 2. குங்குமப் 
பூச்செடி , safflower . 
குசும்பா , ஓர் வகைப் பானம் , a kind 

of drink ; 2. செந்துருக்கம் பூ , the 
flower of false saffron tree , see 
குசும்பா ; 3. வெண்சிவப்பு நிறம் , a 
whitish pink colour. 
குசும்பா , செந்துருக்கம் . இம் 
மரத்தின் பூக்கள் பெரிதாகவும் , 
கிச்சிலி நிறமாகவுமிருக்கும் ; 
காய்கள் நான்கு மூலையாகவும் , 
வெண்மையாகவு மிருக்கும் ; 
பூக்களில் இரண்டு நிறம்மஞ்சளும் , 
சிவப்பும் அமைந்துள்ளன . விதை 
யிலிருந்து வடிக்கும் 

தைல 
எண்ணெய் வாதப் பிடிப்புக்கும் , 
பாரிச வாயுவுக்கும் உபயோகப் 
படும் . விதைகள் மலத்தை 
இளக்கும் . ஆகவே , இது பாண்டு 
வுக்குச் சிறந்தது . சாதாரணமாக 
வடிக்கும் எண்ணெய் விளக்கெறிப் 
பதற்கும் , சமையலிலும் , உபயோ 
கப்படும் , false saffron 
Carthamus tinctorius. The stem 
of the tree is erect ; flowers , large , 
deep orange ; fruit foursided , white 
and shining ; the flowers 
containing two - coloured princi 
ples, one yellow and the other red . 
Fixed oil from the seed is used in 
rheumatism and paralysis ; seeds 
laxative, employed in dropsy . The 
light-yellow oil from the seeds is 


குசும வரி , ( குசுமம் + அரி ) செம் 

urgong , Chinese rose -mallow 

Hibiscus rosasinensis , 
குசுமாகரம் , வெயிற்காலம் , summer . 
குசுமாகவம் , தேன் , honey. 
குமோ, சங்கங் குப்பி , see குசுமம் . 
குகமோபானம் , தருப்பைப் புல் , see 
குசப்புல் . 


902 


குச்சம் 


குசும்பா 
used for burning lamps and for 
culinary purposes . 
குசும்பாப் பூ , லாலாப் பூ , safflower . 
குசும்பாப் பூவெண்ணெய் , 
குசும்பாப் பூவினின்று வடிக்கும் 
எண்ணெய் . இதனால் திரிதோஷம் 
கோளாறடையும் . இது கிளர்ச்சியை 
யுண்டாக்கி இரத்தப் பெருக்கை 
யுண்டாக்கும் , oil extracted from 
safflower. it leads to the 
derangement of the bodily 
humours. It is irritating and acid 
in its reaction . It brings on 

haemoptysis . 
குசும்பா விதை , குசும்பா மரத்தின் 
விதை . இது காரமாயும் எளிதில் 
சீரண மாகாததால் உடம்பிற்குக் 
கெடுதியை விளைவிக்கக்கூடியது , 
seed of false saffron tree . It is 
pungent in taste and unwhole 
some to the body being hard to 
digest .. 
குசும்பா வெண்ணெய் , குசும்பா 
விதையினின்று வடிக்கும் 
எண்ணெய் . இது பலகாரம் 
சுடுவதற்கு உபயோகிக்கப்படும் , oil 
extracted from the seed of false 
saffron tree. It is used in 
confectionery. 
குசும்பை , see குசும்பா . 
குசுலம் , குதிரை, horse . 
குசூவம் , கீரிப் பாம்பு , worm in the 
intestines . 


குசேசியம் , செந்தும்பை , red leucas 

flower . 
குசை , தருப்பைப் புல் , sacrificial 

grass - Eragrostis cynosuroides . 
குச்சகம் , சடையொட்டிப் புல் , a kind 

of grass ; 2. பற்பாடகம் , fever plant. 
குச்ச காதிதம் , சத்தி சாரணை , 
spreading hogweed - Boerhaevia 

repens .. 
குச்ச தந்திகம் , வாழை , plantain 

tree -Musa sapientum . 
குச்சத்தின் பாதி , சிறு புள்ளடி , bird s 
foot plant - Hedysarum . See 

குசத்தின் பாதி . 
குச்ச பலம் , தேத்தான் , water 
clearing 

nut - Strichnos 
potatorum ; 2. 5000 U160 % 60 , Indian 
mimusops - mimusops 
hexandra ; 3. திராட்சை , the vine ; 
4. முள்ளி , Indian night shade 
Solanum indicum ; 5. கண்டங் 
கத்திரி , yellow berried night 

shade - Solanum jacquini . 
குச்சபாதி , see குசத்தின் பாதி . 
குச்ச புட்பம் , see ஏழிலைப் பாலை ; 

2. தாதகி புட்பம் , downy grislea 
Grislea tomentosa alias 

Woodfordia floribunda . 
குச்சப் புரதி , ஏழிலைப் 

புன்னை . 
குச்சம் , நாணற் புல் , reed ; 2 . 
பற்பாடகம் , fever plant - Mollugo 
cerviana ; 3. குன்றி , crab s eye 
Abrus precatorius ; 4. தர்ப்பை , 
sacrificial or kusa grass ; 


see 


குசேகம் , see குசேசயம் . 
குசேசயம் , தாமரைப் பூ , lotus 
flower - Nelumbium speciosum . 


903 
குச்சம் 

குஞ்சகிவம் 
5. நிலக்குரோசனை , a drug which குச்சி மூலிகம் , ஓர்வகை அலிகைப் 
removes the verdigris from brass; புல் , a kind of club grass - Scirpus 
6. பேய்ப் பீர்க்கு ; devil s gourd kysoor .. 
Luffa amara; 7. griOlsit si, bunch 
of flowers . 

குச்சி ராகிதம் , சந்திர காந்தி , moon 

plant . 
குச்சரித்தல் , அருவருப்புக் 

குச்சிலியப் பாப்பாத்தி குச்சர 
கொள்ளல் , feeling a disgust for 

தேசத்து பிராமணப் பெண் , a 
food or drink loathing. 

Gujarati Brahmin women . 
குச்சலிர் , கல்லவி , honey sweet 

குச்சு , மூங்கிற் குச்சு , bamboo 
tree - Meliosma simplicifolia . 

splinter ; 2. see குச்சுப் புல் ; 3 , 
குச்சவ கந்தம் , ஓர் தின் கிழங்கு , an 

பற்குச்சு , tooth pick , tooth - brush ; 
esculent root. 

4. அடைப்பு , plug ; 5. வேர் முடிச்சு , 

root knot . 
குச்சா , see மயிர்ச்சிகைப் பூடு , 
peacock s crest plant 

குச்சு பிடித்துக் கட்டல் , மடித்த 
Actiniopteris dichotoma. 

துணியில் கட்டுதல் , tyinginafolded 

cloth . 
குச்சா கரம் , செந்துவரை, red dhol . 

குச்சுப் புல் , குஞ்சத்தைப் போன்ற 
குச்சி , see குச்சா; 2.கொண்டை யூசி , புல் , cluster grass - Cynosurus 

hair pin ; 3. அரிவாள் மணைப் indicus ;; 2 . அழுக்கெடுக்க 
பூண்டு , sickle leat - Sida . வுபயோகிக்கும் கட்டிய புல் , brush 
carpinifolia; 4. சிறிய மரக்குச்சி , a 

for cleaning . 
small plug . 

குச்சுவாசம் , மேல் மூச்சு , dyspnoea . 
குச்சிக் கரும்பு , தட்டைக் கரும்பு , குச்செறிதல் , மயிர்கூச் செறிதல் ; 
the top portion of a sugar- cane மயிர் சிலுத்தல் , hair standing on 
without juice .. 

ends ; horripilation . 
குச்சிடுக்கி , சங்கு திருகி , cork தச் சோ, புங்க மரம் , Indian bsech 
screw . 

Dalbergia arborea . 
குச்சிதம் , see கடம்பு . 

குஞ்சகம் , குன்றி மணி , the bay of 

Abrus precatorius . 
குச்சிப் பட்டை , சூச்சி . லமைத்த ஓர் 
வித குஞ்சம் , a stick composed of 

குஞ்சணம் , சிவதை , Indian jaliap 
bristles and used for cleaning and 

Ipomaea turpethum . 
brushing . 

குஞ்சகாரம் , புளி நரளைக் கிழங்கு , 

for - grape - Cissus carnosa .* 
குச்சி மஞ்சள் , மர மஞ்சள் , tree 
turmeric - Coscinium fenes குஞ்சகிவம் , நெபத்திகை, , an 
tratum . 

unknown plant . 


al 


904 
குஞ்சத்தான் 

குஞ்சான் 
குஞ்சத்தான் , சீதாங்க பாஷாணம் , a குஞ்சர மயக்கி , யானை மயக்கி , 
kind of native arsenic . 

plant having the virtue 

of 

confusing elephants . C.f. w1760 % 601 
குஞ்சப் புல் , காட்டுக் கேழ்வரகு . 

வணங்கி . 
இதன் அடித் தண்டு 
நேராகவிருக்கும் . தானியம் குஞ்சரமேற் புல்லுருவி , அத்தி 
உண்பதற்குதவாது , cluster grass ; மேற் புல்லுருவி , a parasite grown 
wild raggy - Eleusine indica . its on the fig tree . 
stem is erect and smooth ; grain 
is not generally eaten . 

குஞ்சரம் , see கருங்குவளை; 2 . 

யானை , elephant ; 3. குன்றி , crab s 
குஞ்சம் , குன்றிக் கொடி , crab s eye 

eye. see குஞ்சம் ; 4. அத்தி , the fig 
creeper-Abrus precatorius ; 2 . 

tree .. 
see குச்சுப் புல் ; 3. கூன் , hunch or 
crooked back ; hump back ; 4 . குஞ்சரன் , see அரசு . 
பூங்கொத்து bunch of flowers ; 5 . 

குஞ்ச ராகிதம் , சங்கங் குப்பி , 
நாழி , a measure of -capacity 

smooth 

volkameria - Cleo 
( about a pint or 1/8 of a marakal); 

dendron inerme . 
6. புளி நறளை, fleshy vine ; itching 
creeper - Vitis carnosa alias குஞ்சராசனம் , அரசு , யானைகள் 
Cissus acida alias C. cinerca ; 7 . உணவாகலின் இப்பெயர் . peepul 
சீதாங்க பாஷாணம் , see tree . It is so called from its serving 
குஞ்சத்தான் ; 8. நரளை , wolly as elephant s food . 
heart- vine - Vitis lanata ;; 9 . 
GL60L , shortness of stature ; 10 . 

குஞ்சரி , மயிர் , hair; 2. see அத்தி . 
தந்தம் , ivory. 

குஞ்சலக்கம் , தாமரைத் தாது , pollen 

of lotus .. 
குஞ்சரக் கோடு , யானைக் கொம்பு , 
elephant s tusk . 

குஞ்சலம் , see குஞ்சா. 
குஞ்சர சுரபி , 

செவ்வந்தி , குஞ்சனம் , see அஞ்சன பாஷாணம் ; 
chamomile - Chrysanthemum 
caronarium . 

2. இருதயச் சுருக்கம் , contraction 

of the heart - Systole ; 3. விழியைப் 
குஞ்சரத்தீ , அதிக பசியை எழுப்பு பற்றிய நோய் , a particular disease 
மோர் நோய் ; யானைத்தீ , a disease of the eye ; 4. கண்இரப்பைச் 
causing voracious or ravenous சுருங்குதல் , contraction of theeye 
hunger .. 

lids ; 5. 646067764, curvature . 
குஞ்சர பிப்பிலி , யானைத் திப்பிலி , குஞ்சன் , குள்ளன் , a short person . 

elephant - pepper . 
குஞ்சர புட்பி , 

குஞ்சா, குன்றி மணி , crab s eye . 
கருங்கொடி , 
common delight of the woods குஞ்சான் , ஆண் குறி , penis 
Hiptage madablota . 

Membrum virile . 


905 


குஞ்சி 
குஞ்சி , குன்றிக் கொடி , see குஞ்சம் ; 
2. பறவைக் குஞ்சு, the young of a 
bird ; 3. குழந்தையின் ஆண் குறி , 
penis especially of a child Virile ; 
4. சிறியது , anything small ; 5 . 
குடுமி , tuft of hair ; 6. தலை , head ; 

7. ஆண் மயிர், man s hair . 
குஞ்சிகம் , குருந்து , குருந்த மரம் , 

Indian wild lime - Atlantial 
monophylla ; 2. குன்றி , crab s eye 
Abrus precatorius . 
குஞ்சிக் காய் , சீரகம் , cumin seed 

Cuminum cyminum . 
குஞ்சி தங்குலி , வளைந்த விரல்கள் 
உள்ளோன் , one with curved 

fingers . 
குஞ்சித பாதம் , காலை வளைத்து 

மேல் நோக்கும் படி எடுத்த பாதம் , 
leg bent with the foot raised up ; 2 . 
வளைந்த பாதம் , bent foot ; 3 . 
எடுத்தத் திருவடி , upraised foot 
with the knee bent as referring to 
Siva . 


குஞ்சு பொறித்த அண்டோடு 
குஞ்சித்தல் , ஒற்றைக் காலில் 
நிற்றல் , standing on one foot or 
tip -toe . 
குஞ்சிப் பூ, see குங்குமப் பூ . 
குஞ்சிப் பூரம் , கோரோசனை , 

bezoar especially the concretion 
found in a cow . 
குஞ்சின் முகம் , ஓர் வட்டத் துவாரம் , 

a rounded orifice. 
குஞ்சு, ஆண் குறி , see குஞ்சி ; 2 . 
பறவைக் குஞ்சு, the young of a 
bird ; 3. எலிக்குஞ்சு, the young of 
rats ; 4. மீன் , பல்லி , அணில் 
முதலியவற்றின் பிள்ளை , the 
young of fish , lizard , squirrel and 
other reptiles ; 5. அன்று பிறந்த 
G456035 , the new born baby. 
குஞ்சு குழந்தை , கைக் குழந்தை , 

பெரிய குழந்தை , baby and child . 
குஞ்சு குழுமன் , பலவித வயதுள்ள 
குழந்தைகளின் கூட்டம் , a number 
of children of different ages . 
குஞ்சுக்கு வைத்தல் , முட்டையை 
அடை வைத்தல் , setting eggs for 
hatching .. 
குஞ்சு சிப்பி , வாய் விடாச் சிப்பி , an 

unopened bivalve ; 2. இளங் 
கருவான முத்துச் சிப்பி , undeve 
loped oyster immature 
molluse . 


குஞ்சிதம் , சண்பகம் , champauk 

Michelia champaca ; 2 . 
வளைந்தது , that which is curved 
or crooked ; 3. ஒற்றைக் காலில் 
நிற்கை , standing on one foot ; 4 . 
வளைவு , crookedor contracted ; 5. 
எக்கச் சக்கமாய் அதாவது வழி 
தெரியாது நாளத்தை அறுத்தல் , an 

unskinful way of opening the vein . 
குஞ்சி தாமியம் , சங்கஞ் செடி , four 

spined monetia- Monetia 
tetracantha , 


or 


குஞ்சு பொறித்த அண்டோடு , 
குஞ்சுவெளி வந்த கோழி முட்டை 
யோடு , இது மருந்தில் உபயோகப் 
படும் . eggshell of a fowleft after 


906 


குடங் கால் 


உருகியாடுதல் , the glowing of the 
melted metal contained in the 
cavity of charcoal.. 


குஞ்சு பொறித்த அண்டோடு 
hatching. It is used in medicinal 
preparations . 
குஞ்சு பொறித்த புறாவோடு , 
குஞ்சு வெளிவந்த பின் எஞ்சி 
நின்ற புறாவின் முட்டையோடு , 
the shell of a pigeon egg left after 
hatching . 
குஞ்சு பொறித்தல் , குஞ்சு பிறப் 
பித்தல் ; அவயங் காத்து அல்லது 
மின்சார சக்தியினால் முட்டையி 
னின்று குஞ்சைவெளிப்படுத்தல் , 
producing eggs by incubation and 
of late , artificially by electricity. 
குஞ்சுரம் , - குன்றி 

குன்றி மணி , wild 
liquorice - Abrus precatorius . 
குஞ்சுறை , பறவைக் கூடு , bird s 
nest. 


குடகரி வாதம் , நரம்பில் குடைச்சல் 
வலி காணும் ஓர் வாத நோய் , a kind 
of rheumatism attended with a 
boring pain . 
குடகரி வாயு , வாயு அதிகரித்து 
அதனால் குடல் , முதுகு , நெஞ்சு, 
விலா முதலான விடங்களில் வாயு 
கூடி புடைத்துப் புரண்டு வலி 
கொள்ளும் ஓர் வாயு , inflammation , 
pain and swelling affecting the 
bowels , back , chest, the sides and 
other parts of the body due to the 
aggravated condition of Vayu 
prevailing in those parts. 
குட காற்று . மேற் காற்று , western 
wind . 


தேச 


குடக பாலை , see குடசப் பாலை . 
குடகம் , see கருஞ் சீரகம் ; 2. see 
உத்தாமணி ; 3 , வெட்பாலை , 
conessi or Tellicherry bark 
Nerium anti dysentericum ; 4 . 
கோளகபாஷாணம் , akind of native 
arsenic ; 5. 106006U LovaS608 , tree 
jasmine - Millingtonia bortensis . 
குட கரம் , வேலிப் பருத்தி , hedge 

cotton - Daemia extense . 
குடகரி , உலோகத்தை உருக்கு 

வதற்காகக் குடைந்து உபயோ 
கிக்கும் அடுப்புக் கரி , charcoal 
bored in the shape of a cup to hold 
the metal intended for melting. 

See குடை கரி . 
குடகரியி லாடல் , குடைந்த கரியில் 
இட்ட உலோகம் நெருப்பிற்கு 


குட கீலம் , மூலம் , piles , 
குடகு கிச்சிலி , குடகு தேசத்தில் 
விளையுங் கிச்சிலி , Coorg 
orange - Citrus aurantium nobilis 
( chryso - carpa ) . 
குடகு வெட்பாலை , தலைச்சேரி 
யில் விளையும் வெட்பாலை , 
Telicherry bark . See குடகம் . 
குடக் கனி , பலாப் பழம் , jack fruit 

Artocarpus integrifolia . 
குடக்கா, கோபுரப் பூடு , tower plant. 
குடக் கினி , கருங் காலி , blackwood . 
குடங்கர் , குடம் water - pot. 
குடங் கால் , மடி , lap ; 2. வளைந்த 

கால் , bent leg . 


907 


குடங்கை 


குடங்கை , குடத்தை அணைக்க 
வளைக்குங் கை , arm bent so as 
to hold a water pot on the hip ; 2 . 
உள்ளங் கைக் குழி , pit of the palm 
i.e. palm hallowed like a cup by 
drawing near all the fingers . 
குடச காரி , see அனிச்சை . 
குடசப் பாலை , வெட்பாலை , see 
குடகம் ; 2. கறிப்பாலை , whichsee ; 
3. கொடிப் பாலை , cotton milk 
plant - Dregea volubilis ; twining 
swallow - wort - Asclepias 
volubilis ; 4. ஊசிப் பாலை , needle 
leaved swallow wort - Oxystelma 
esculentum . 
குடசப் பாலை , கசப்பு வெட்பாலை , 
இதற்கு வட மொழியில் குடஜம் 
என்று பெயர் . இதன் பட்டை 
மிருதுவா யிருக்கும் . இதற்கு 
சுரத்தை நீக்கவும் , கிருமிப் 
பூச்சிகளை அழிக்கவும் 

குண 
முண்டு . பட்டைக் கஷாயம் 
வயிற்றுப் போக்கை நிறுத்தும் ; 
வேர்ப் பட்டைச் சத்தையெடுத்து 
அபினியுடன் கலந்து சீதபேதிக்குக் 
கொடுக்கலாம் ; வேரைப் புளித்த 
மோருடன் கலந்து குடல் வீக்கத்திற் 
குப் யோகிக்கலாம் . இவ் வேர்ப் 
பட்டைக்கஷாயத்தோடு இந்துப்பு , 
காட்டாத்திப் பூ , கறியுப்பு , ஓமம் , 
கார்போக அரிசி இவைகளைச் 
சூரணித்து சர்க்கரைப் பாகில் 
காய்ச்சி லேகியமாய்க் கிளறிச் 
சாப்பிட அதிசாரம் , சீத பேதி , 
இரத்தப் பெருக்கு , மூலம் இவை 
கள் போம் . ஆயுள் வேதத்தில் 


குட தேவர் 
இப்பட்டையைச் சூரணித்துக் 
கொள்வதுண்டு . இதன் விதைக் 
கஷாயம் வாந்தி பேதி , இரத்த மூலம் 
இவைகளையும் போக்கும் , a bitter 
variety of conessi bark - 
Hollarrhena antidysenterica . In 
Sanskrit, it is known as Kutajam . 
The bark is soft; and is febrile and 
anthelmintic . Decoction from the 
bark cures diarrhoea ; root mixed 
with sour butter milk is prescribed 
for the enlargement of the 
intestines ; root - bark essence 
mixed with opium is a good 
remedy for dysentery. The 
decoction from the root - bark is 
mixed with the above -noted drugs 
and the electuary prepared 
therefrom is used in diarrhoea , 
dysentery , piles , hemorrhoids . etc. 
In Ayurveda, the bark is used as a 
powder . Decoction from seeds 
forms an excellent remedy in 

cholera and hemorrhoids . 
குடசம் , see குடசப் பாலை ; 2. மலை 

மல்லிகை , tree jasmine 
Millingtonia hortensis .. See 


குடசம் . 


குடசோ, see குடசப் பாலை . 
குடச் சிப்பி , வட்டச் சிப்பி , round 

shell or oyster. 
குடச் சைலம் , மலைப் புரசு , hill 

palaus- Butea frondosa . 
குடஞ்சுட்டு , பசு , cow ; 2. எருது , bull. 
குட தேவர் , குடத்திற் பிறந்தவர் , 
one born from the pot . See 
அகத்தியர் . 


908 


குடம் 
குட மண்டூரம் , 

சோகைக்குக் 
கொடுக்கும் படி மண்டூரத்தில் 
தயாரித்த ஓர் ஆயுள்வேத மருந்து , 
an Ayurvedic medicine prepared 
from hydrated oxide .of iron and 
prescribed for anemia and 
bloodlessness . 


குடத்தி 
குடத்தி , கழுதைக் குடத்தி , a kind of 
wolf of the type of an ass 
Loboasnal ; 2. கழுதைப் புலி , 

hyenae, 
குட நாசனி , வெண் கடுகு , white 

mustard - Brassica alba alias 
Sinapis alba . 
குடந்தை , வளைவு , curve . 
குடபலை , மணித் தக்காளி , black 

berried nigrum ; 2. ஓர் கடம்பு , oak 
Carcua arborea ; 3. இலந்தை , 
jujube; 4. களர்வா , tooth - brush 

tree - Salvadora persica . 
குடபாசி , குடத்தைப் போன்ற பாசி , 

pot moss . 2. முட்டைப் பாசி , oval 
mosS .. 


குட மது . குடத்தில் வைத்த கள் , 

toddy securedin pots ; 2. குடத்தில் 
புளிக்கவைத்த கள் அல்லது 
FITTAWILD , toddy, arrack or any other 

liquor fermented in a waterpot. 
குட மலம் , see இருப்பவல் . 
குட மல்லிகை, செண்டு மல்லிகை , 

Arabian jasmine -Jasminum 
sambac ; 2. கூடல் மல்லிகை, 
shining trifoliata jasmine 

Jasminum calophyllum . 
குட மாகரம் , கோவை , Indian 

coccinea - Cephalandra indica . 
குட மாணகம் see குட மணம் . 
குட மிளகாய் , குண்டு மிளகாய் , bell 

pepper - Capsicum grosum . Title 
from its resemblance to a pot. 
குட முருட்டி , ஓர் மூலி .. 
குளிசமாட உதவும் . a plant with 
magical virtues used in preparing 
an amulet . 


குட புட்பம் , இலுப்பைப் பூ , mowah 
flower , see இலுப்பை ; 2. காட்டி 
லுப்பை , wild mowah - Bassia 
latifolia . 


S 


குடப்பம் , see குட புட்பம் . 
குடப் பனி நீர் , கருப்பையிற் றங்கிய 

பனிக் குடத்து நீர், the fluid inside 
the membrane which 
immediately surrounds the foetus 

in the womb - Amnil Liquor. 
குடப் பாலை , see குடசப் பாலை . 
குட மஞ்சரி , மிளிறை , an unknown 

plant , 


குட மணம் , கருஞ்சீரகம் , which 


குட மூலம் , ஓர் தண்டுக் கீரை , a kind 

of garden spinach - Amaranthus 
polygamus . 
குடம் , சதுரக் கள்ளி , square 
spurge - Euphorbia antiquorum ; 
2. சருக்கரை, sugar ; 3. வெல்லம் ; 
jaggery , 4. பசு , cow ; 5. நீர்க்குடம் , 
water pot . 


see . 


குட மண் , வெள்ளை மணல் , white 
sand . 


909 
குடம்பம் 

குடலண்ட விருத்தி 
குடம்பம் , see இலுப்பை . 

சவ்வும் பலவீனப்பட்டு தளர்ந்து 
குடம்பன் , see கருஞ்சீரகம் . 

கீழுக் கிறங்கும் , a rupture in which 

the intestines and the membrane 
குடம்பை , முட்டை , egg ; 2. உடம்பு , supporting them are rendered 
body ; 3. பறவைக் கூடு bird s nest . weak and pass through the 

inguinal canal ( in which lies the 
குட ராசன் , ஓர்வகைப் பூரான் , a kind 

spermatic cord and the blood 
of centipede. 

vessels of the testicles ) into the 

scrotum which 
குடர் . See குடல் . 

becomes 

enlarged . It is said to be due to 
குடலசைவு , see குடலியக்கம் . 

incarceration of wind in the large 

intestines 
குடலண்டம் , குடலை யுடைய 
அண்டம் அதாவது பிடுக்கினுள் குடலண்ட விருத்தி , குடல் தன் 
குடல் இறங்கும் ஓர் வாத நோய் . இருப்பிடத்தை விட்டு தானாகவே 
இக்குடல் ஒரு பக்கம் அல்லது நழுகித் தொடைக் கவுட்டியின் 
இரண்டு பக்கத்தின் தொடை 

வழியாய்ப் பிடுக்கில் இறங்குவது 
வழியாகவும் இறங்கும் . 

மல்லாமல் , நாளுக்கு நாள் பருத்து 
இருவகைத்து : - ஏறண்டம் , இறங் சில சமயங்களில் துருத்தி வாய்க் 
SCUOLE , rupture or descent of the காற்றைப் போல் ஒளியை 
intestines into the scrotum யுண்டாக்கும் ஓர் அண்ட நோய் , 
through the inguinal canal on one இது நெய்தல் நிலத்தில் வசிப் 
side of the groin or both -Hernia . பவர்களுள் சிலருக்கு பித்த வாயு 
It consists of two kinds viz . 

அல்லது வாதாதிக்கஉணவுகளை 
reducible which admits of being 

அதிகமாக உட்கொள்ளுவதாலும் , 
returned back into the abdomen 

வேகமாய் நடத்தல் முதலிய 
by manipulation ; and irreducible , 
when it cannot be restored by 

பலவிதமான காரணங்களாலும் , 
taxis . 

வாயு அதிகமாகச் சேர்ந்து இந்நோய் 

காணும் , a disease in which most 
லண்ட வாதம் , குடல் அண்டத் commonly the intestines being 
தில் இறங்கச் செய்யும் ஓர் வாத dislodged from the place , find 
நோய் . குடலும் , குடலைத் தாங்கிக் their way through the inguinal 
கொண்டிருக்கும் சவ்வும் , பீச canal in the groin into the scrotum 
நரம்புகள் ஓடுகிற துவாரம் 

which gets enlarged gradually. A 
வழியாய்க் கீழுக் கிறங்கி பீசப் 

gurgling sound sometimes may 

be felt or heard inside- Scrotal 
பையில் வந்து சேருவதால் மேற்படி 

hernia . It is due to the increased 
பைபருத்துக்காட்டும் . இது பெருங் 

pressure in the weakened parts 
குடலில் வாயு தங்குவதினால் 

within the abdomen , occurring in 
மேற்படி குடலும் அதைச் சார்ந்த some persons living in the 


910 


குடலுள் வாங்கல் 


குடலண்ட விருத்தி 
maritime tract , as a result of 
flatulence from gastric indigestion 
or of the aggravated condition of 
Vayu ( humour ) in the system 
caused by taking indigestible 
food or through ather external 
causes such as bathing in water 
intensely chili, walking fast etc. - 
Scrotal hernia . See அந்தர 
விருத்தி . 
NOTE : According to western 
science ,, rupture which is 
technically spoken of as hernia 
consists of different varieties ; but 
the most common is the inguinal 
hernia occurring in the male , as a 
tumour in the groin . This tumour 
is caused by the muscles over the 
bowels giving way, and letting 
some portion of the intestines 
escape outwards beneath the 
skin , or more often by the bowels 
being forced along a track of the 
lining tissue of the abdomen 
which should have been closed 
up or absorbed . The affection may 
come on gradually from natural 
weakness of the part, but more 
often it happens as suddenly due 
to undue exertion . This rupture 
eventually makes its way into the 
scrotum . 

. 


குடலாட்டம் , see குடலியக்கம் . 
குடலிசிவு , குடலையிழுத்துப் 
பிடிப்பது போல் , உண்டாகும் வலி , 
cramps or the spasm of the 
bowels . 
குடலியக்கம் , 

குடல் 

அசைவு 
அதாவது குடல் புழுக்கள் போல் 
நெளியுந் தன்மை , the worm - like 
movement of the intestines for 
carrying the contents from one 
section of the colon to the other 

Intestinal peristalsis . 
குடலிரைச்சல் , வாயுவினாலேற் 
படும் வயிற்றிரைச்சல் , flatulence 
or the rumbling noise from accu 
mulation 

in the 
intestines ; 2. குடல் பிடுக்கில் 
இறங்கி அவ்விடத்திற்காணும் ஒலி , 
the gurgling sound of the bowels 

heard inside the scrotum . 
குடலிறக்கம் , 

குடல் 

தன் 
னிருப்பிடத்தை விட்டு நழுவி , 
கவுட்டியின் வழியாய் பிடுக்கில் 
இறங்குதல் , protrusion or the 
descent of the bowels from its 
place into the scrotum through the 
groin . ) 


as 


of gas 


In the female, it generally remains 

as a small tumour in the groin . 
குடலழற்சி , குடல் 

வெந்து 
ரணமாதல் , inflammation of the 
intestines or bowels - Enteritis . 


குடலுக் குரிய , குடற் சம்பந்தமான . 

relating to bowels . 
குடலுப்பிசம் , குடல் பருத்துக் 
காணல் enlargement of the 
bowels ; 2. வயிற்றுப் பிசம் , 
distension of the abdomen . 
குடலுள் வாங்கல் , குடலின் ஓர் 
பாகம் மற்றோர் பாகத்தி லடங்கல் , 


குடலற்ற , உள்ளே சதைப் பற்றில் 
லாத , pithless . 


- 


see 


911 
குடலுள் வாங்கல் 

குடலை வயிறு 
the invagination of a portion of the 

குடலை , 

குடர் , bowels ; the 
intestines into the adjacent part 

intestines ; entrails . 
Intussusception . 

See குடற் 
சுமித்தல் . 

குடலைக் குழப்பல் , see குடலைப் 

பிரட்டல் , 
குடலுறுதல் , see குடலேற்றம் . 

குடலைப் பற்றல் , குடலைத் 
குடலுறுப்பு . வயிற்றுள் ளிருக்கும் 

தாக்குதல் , affecting or attacking 
குடலைச் சேர்ந்த உறுப்புகள் , 

the bowels . 
abdominal viscera or entrails . 

குடலைப் பற்றிய நோய் , 
குட லெடுத்தல் , குடலைப் பிடுங்கி 

குடல் நோய் . 
வெளியெடுத்தல் , removing the 
entrails from the body - Exenterate ; குடலைப் பிடுங்கல் , 

குடலை 
2. குடல் தட்டுதல் , tapping the வெளிவாங்கல் , unbowelling ; 
bowels by massage . 

drawing out of the entrails ; 2 . 
குட லெடுத்து விடல் , குடலைப் பசியால் வருந்தல் , pinching of the 
பிடுங்கி வெளியெடுத்தல் , pulling 

bowels as of hunger . 3 . 
and drawing out the entrails or நாற்றத்தினால் குடலில் குழப்பம் 
viscera - Embowelling; 2. குடல் உண்டாதல் , feeling unpleasant 
தட்டுதல் , see குடலெடுத்தல் . 

stirring sensation in the stomach 

through stench or fetid smell 
குடலெரிச்சல் . see குடலழற்சி . 

feeling nauseous . 
குடலேறுதல் , குடல் இடத்தை குடலைப் புரட்டுதல் , வாந்தி யுண் 
விட்டு மாறல் , derangement of the 

டாகும்படி குடலைப் புரட்டுதல் , 
intestines . 

affection of the bowels as to feel 
குடலேறு வாதம் , குடலுக்குண் vomiting sensation , See 
டான வோர் வித வாத நோய் . குடலை முறுக்குதல் . 
இதனால் அண்டத்திற்குள் 

குடலைப் பூச்சி , ஓர் பூச்சி , a kind of 
இறங்கின குடலை மறுபடியும் 

insect . 
மேலேறும்படிச் செய்தல் , reducible 
hernia which admits restoring of 

குடலை முறுக்கல் , 
the bowels descended into the புரட்டுதல் , a twisting sensation of 
scrotum into the abdomen . 

the bowels from various causes 

so as to feel nauseous . 
குடலேற்றம் , குழந்தைகளுக்கு 
குடல் பிசகி இடத்தைவிட்டு 

குடலை மூடிய சவ்வு , குடற் சவ்வு , 
மாறலால் ஏற்படும் நோய் , spasm a membrane envoloping the 
or derangement of the intestines intestines . See குடற் சவ்வு . 
especially in children ; 2 . 
வயிற்றிரைச்சல் , the gurgling 

குடலை வயிறு , சுருங்கிய வயிறு , 
noise of the belly . 

shrivelled stomach 


al 


குடலைப் 


912 


குடல் தாங்கி 
9. தீனிக் குடல் , the stomach of 

animals , birds etc. 
குடல் காய்தல் , பட்டினியாயிருத் 

தல் , starving 
குடல் கொழுத்தல் , 

குடலில் 
கொழுப்புப் பற்றுதல் , ( lit ) bowels 
growing fat . 


குடலோடல் 
குடலோடல் , பேதி யாதல் , having a 

loose motion of the bowels . 
குடல் , வயிறு தொடங்கி மல வாயில் 

ஈறாகவும் சீரணித்தவுடன் உண 
வின் மலம் வெளியே வருவதற் 
காகவு மேற்பட்ட குழாயைப் 
போன்ற உறுப்பு . இது சிறுகுடல் , 
பெருங்குடல் என இருவகைப் 
பட்டாலும் , குடலின் தன்மை , 
குணம் , தொழில் இவைகளைக் 
கருதி அடியிற் கண்டபடி பலவித 
மாகச் சொல்லப்படும் , that portion 
of the tube like organ between the 
stomach and the anus - opening 
just to evacuate the refuse of the 
digested food . Although it 
consists of two kinds viz : - small 
and large intestines , the following 
are the other kinds signifying their 
nature , function , purpose etc : 
1. கல் குடல் , hard bowels . 
2. சிறுகுடல் , the small guts or 

intestines . 
3. பெருங்குடல் , the large 

intestines or guts . 
4. இரைக் குடல் , the stomach of 
human beings for receiving 
food and drink . 


குடல் சரிவு , see குடற் சரிவு . 
குடல் சவ்வு , see குடற் சவ்வு . 
குடல் சுத்தி , குடலைக் கழுவி சுத்தி 
செய்வதற்காக வுபயோகப் படுத்து 
மருந்து , intestinal antiseptic ; 2 . 
குடலைக் கழுவுகை, cleansing of 
the bowels . 


3 . 


குடல் சூலை , குடலில் ஏற்படும் 
சூலை நோய் , pricking pain of the 

intestines . see குடற் சூலை . 
குடல் , குடர் , bowels ; entrails ; 2 . 

பூண்டின் குடல் , the soft , spongy 
substance in the centre of 
exogenous plants - Pith ; 

; 
கொடிக்காயின் குடல் , fungus 
matter in the central hollow 
portion of the fruit of a gourd ; 4 . 
சதைப்பாகம் , the fleshy portion of 

anything . 
குடல் தட்டல் , குடலேற்றத்தைத் 
தட்டிகுணப்படுத்தல் , setting right 
the derangement of the intestines 

by tapping .. 
குடல் தட்டுதல் , see குடல் தட்டல் . 
குடல் தாங்கி , குடல் நழுகாதபடி 

கட்டும் கட்டு a bandage used in 
cases of rupture of the intestines ; 


5. மணிக் குடல் , the mesentery . 
6. மலக் குடல் , rectum 

Intestinum rectum . 
7. கோழிக் குடல் , எளிதில் 
செரிக்கக்கூடிய குடல் , intestine 

easily digesting food . 
8. ஓட்டைக் குடல் , 

சதா 
பேதியாகும் குடல் , bowels 
always tending to purge. 


913 


குடல் தாங்கி 
2. குடல் கீழிறங்காதபடி இறுத்தி 
வைக்கும் ஓர் கருவி , an apparatus 
for holding up the reduced hernia 
and preventing it from descent- 
Truss . 


se e 


குடல் தாபன ரோகம் , 

குடலழற்சி , 2. குடலைப் பற்றிய 
ஒரு நோய் , a disease due to the 
formation of tubercle in the 
intestines - Tuberculosis of the 
intestines ; 3. குடல் தாபனத்தினா 
லேற்படும் வலி , colic due to 

intestinal inflammation , 
குடல் திருகுதல் , குடல் பிசகுதல் , 

derangement of the intestines ; 2 . 
குடல் நடுக்கம் , trembling of the 
bowels . 


குடல் வர்த்தம் 
குடல் பற்று , குடற் சம்பந்தம் , 

connection , with the bowels . 
குடல் பாகம் , ஆசனக் கடுப்பு , 

inflammation of the anus . 
குடல் பிசகு , see குடற் பிசகு . 
குடல் பிடுங்கல் , குடலைக் 
களைதல் , disembowelling . See 

குடலைப் பிடுங்கல் . 
குடல் பிரட்டல் , see குடற் புரட்டு . 
குடல் மடிப்பு , வயிற்றுக்குள் 
ளிருக்கும் குடலின் மடிப்புகள் , 
intestinal folds . 
நடல் மறுகல் , குடல் புரளுதல் , see 

குடலேற்றம் . 
குடல் மாலை , சிசுக்கள் பிறக்கும் 
பொழுது கழுத்தில் சுற்றிக் கொண் 
டிருக்கும் நஞ்சுக்கொடி , cordfound 
round the neck of the new born 
baby. 
குடல் முறுக்கு , வாந்தி செய்வதற்கு 

முன் காணும் உணர்ச்சி , a twisting 
sensation of the stomach just 
before vomitting - Nausea ; 2. குடல் 
வலி , intestinal colic ; 
பெருங்குடல் முறுக்கடைந்தது 
போற் தோற்றுவதுடன் கொடிய 
வலியும் காணும் ஓர் சூலை நோய், a 
kind of violent spasmodic colic in 
which the large intestine seem , 
as it were , twisted into knots. 
குடல் ரோகம் , பெருங்குடல் நோய் , 

disease of the last portion of the 
large intestines . 
குடல் வர்த்தம் , மலச் சிக்கல் ; 

constipation .. 


குடல் நீர் , குடலில் உற்பத்தியாகும் 

நீர் , the fluid secreted in the 
intestines ; intestinal secretions . 
குடல் நீர் கமம் , உறுப்புத் தள்ளல் , 

prolapsus ani . 
குடல் நெளிதல் , குடல் புழுப்போல் 
அசைதல் , vermicular or undulatory 
motion of the intestines in 
digestion ; peristaltic motion . 
குடல் நோய் , பொதுவாக குடலுக்கு 
ஏற்படும் நோய்கள் , disease in 
general of the intestines ; 2 . 
வயிற்று வலி , intestinal colic . 
குடல் பதறுதல் , குழந்தையை 
இழந்த தாய் படும் ஓர் வேதனை , 
agitation in the bowels experi 
enced by a mother on the death 
of a child . 


3 . 


8 


மல 


914 
குடல் வலி 

குடவப் புரசு 
குடல் வலி , உணவுக் கோளாறினால் குடல் விப்புருதி , குடலில் காணும் 
குடலில் ஏற்படும் வலி , pain in the விப்புருதி , tubercles 

in the 
bowels due to errors in diet : 2 . intestines . 
see குடல் நோய் . 

குடல் விருத்தி , குடலானது பருத் 
குடல் வளி , குடலின் பிதுக்கம் , தல் , அதாவது வாயுவினால் உட் 
protrusion of the bowels - Rupture. 

புகுதல் , distension of the bowels 
குடல் வறட்சி , 

வறட்சி , 

with gas or air ; 2. குடலில் தங்கிய 
constipation . 

வாயுவானது கீழ் நோக்கிய முகமாக 

அண்டத்திற் புகுந்து ஆங்குள்ள 
குடல் வாங்கல் , see குடலெடுத் 

விதைக்குள் வீக்கம் , வலி இவை 
தல் , 2. குடல் பிடுங்கல் , removing 

களை யுண்டாக்கி , பீச நரம்பிற்கும் 
the entrails or the viscera ; 
eviscerating . 

ஆண்குறி நரம்பிற்கும் வலியை 

யுண்டாக்கும் ஓர் நோய் , a disease 
குடல் வாதம் , குடலைப் பற்றிய 

of the testicles brought about by 
ஓர்வாத நோய் ; இது வாத வஸ்துக் the incarcerated wind of the 
களை மிகுதியாகப் புசித்தலினால் bowels extending downwards in 
வாதம் பெருங் குடலின் துவாரங் the region of the scrotum . It is 
களில் வியாபித்து , அதனால் குடல் 

marked by swelling and pain in 
பலவீனப் பட்டு , வயிறு பொருமி , 

the testes and affection of the 

nerves of the testes . 
உளைந்து , மலம் கட்டுப்படும் , 

See 
இதனை வட மொழியில் ஆந்திர 

குடலண்ட விருத்தி . 
பித்த வாதம் என்பர் , a disease in 

குடல் வீக்கம் , குடலில் காணும் 
which the intestines is rendered 

அழற்சி , புண் , சூலை முதலிய 
weak owing to the incarceration 
of wind caused by taking starchy 

காரணங்களினால் ஏற்படும் வீக்கம் , 
substances 

swelling due to inflammation , 
excess 
indiscriminately. It is invariably 

ulcers , colic etc. , of the intestines; 
attended with rumbling noise and 

enteritis ; 2. குடல் உப்பிசம் , 
pain in the stomach , together with 

distension of the bowels with gas . 
constipation of bowels . 

குடல் வெப்பம் , குடல் வேக்காடு , 
குடல்வாயு , குடலில் வாயு சேர்ந்து see குட லழற்சி . 
குமுறி விலாப் பக்கம் வலித்து 
மந்திக்கும் ஓர் வாயு , wind in the 

குடவங் குறள் , see கருப்பறுகு . 
abdomen or incarcereted flatus குடவ பீரிதம் , கோஷ்டம் , costus - 
attended with rumbling noice pain Aucklandia costus . 
on the sides and loss of appetite. 
It is due to the aggravated 

குடவப் புரசு , முதிரை அல்லது கரும் 
condition of Vayu ( wind ) in the 

புரசு , satin wood - Chloroxylon 
bowels . 

swietenia . 


in 


see . 


915 
குடவம் 

குடற் கரி ரோகம் 
குடவம் , பித்தளை, brass ; 2. நான்கு குடவன் பொன் , வாத முறைப்படி 
பலம் கொண்ட எடை , four palams பித்தளையைக் கொண்டு தயாரித்த 
weight .. 

பொன் , gold prepared by 
குடவயம் , பெருந் தக்காளி , edible 

transmuting brass through 
wintercherry - Physalis peruviana . 

alchemical process . 
குடவயிறு , குடத்தைப் போன்ற 

குடவாடிகம் , சடாமாஞ்சில் , valerian 

root - Valeriana jatamansi . 
பெரு வயிறு , pot- belly C.f. சட்டி 
வயிறு . 

குடவிலுப்பம் , see இலுப்பை . 
குட வளப்பம் , இலுப்பை , which குடவு , குகை cave ; cavern ; 2 . 

வளைவு , bend 
குடவறை , குகை , cave ; cavern ; 2 . 

குடவுகரி , பெரு நெருஞ்சில் , see 
நிலவறை , underground cellar . 

ஆனை நெருஞ்சில் . 
குடவன் , பித்தளை, crass ; 2. ஒரே குட வுண்ணி , ஓர் பெரிய உண்ணிப் 
கொட்டையுள்ள காய் , one - seeded பூச்சி , a large round tick . 
fruit such as palmyra, mowah etc ; 
3. கோஷ்டம் , Arabian costus குடவுதல் , வளைவாதல் , becoming 
Costus speciosus . 

crooked ; being bent . 
குடவன் செம்பு , வாத முறையில் குடவு புரசு , கரும் புரசு , East Indian 

stain 
பித்தளையைக் கொண்டு 

wood - Chloroxylon 

swietenia .. 
தயாரிக்கும் ஓர்வித களிம்பற்ற 
OF04 , ( In Alchemy) pure copper, குடற் கட்டு , குடலசைவுராமை , 
free from all verdigris , prepared absence or cessation of the 
from brass by a secret - process movements of the intestines due 
known to the Siddhars . 

to the lack of stimulus to 

Auerbach s plexus - Aperistalsis . 
குடவன் பருவதம் , பித்தளை 
மலை , mountain containing குடற் கபாடம் , சிறு குடலுக்கும் 
brass . 

பெருங்குடலுக்கும் மத்தி 
குடவன் பனங்காய் , 

யிலிருக்கும் கதவு , the fold at the 

ஒற்றைக் 
கொட்டை 

junction of the small and the large 
பனங்காய் , see 

intestines - lleo - coecal valve . 
குடவன் . 

குடற் கரி , குன்மம் , indigestion . 
குடவன் பொடி , பித்தளை ராவிய 
பொடி , brass filings ; 2. பித்தளை குடற் கரி ரோகம் , வாயு அதிகரித்துக் 
முதலிய பல உலோகங்கள் சேர்ந்த குடலில் தங்குவதனால் , உணவு 
பொடி , powder of several metals . செரியாமை , ஏப்பம் , குடல் வலி , 
with brass as chief ingredient. முதலிய குணங்களைக் காட்டு 


see 


குன்ம 


a 


or 


916 
குடற் கரி ரோகம் 

குடற் சுழித்தல் 
மோர் குன்ம நோய் , a kind of குடற் சரிவு , see குடலிறக்கம் . 
dyspepsia due to wind or gas in 

குடற் சல்லி , குடற்றுவாரம் , holes 
the intestines . Its characterised 

or perforation occurring in the 
by indigestion , belching, intestinal 

intestines . 
colic etc .. 

குடற் சல்லியம் , 

உரோம 
குடற் கரிவாயு , 

வாயு , 

விருட்சம் ; 2. see கருங்காலி , 
dyspepsia . 
குடற் கிரகம் , மலக் குடலிற் காணும் 

குடற் சவ்வு , குடலுக்கு சம்பந்தப் 
இசிவினாலேற்படும் வலி , spasm 

the membrane 
பட்ட சவ்வு , the 

wherein the bowels are wrapped ; 
of the rectum . 

membraneous expansion 
குடற் கிராணி , உடம்பை யடுத்த which is attached to the intestines ; 
நோய் அல்லது குடலின் கோளா epiloon - Omentum ; Visceral 
றினால் ஏற்படும் கிராணிக் கழிச்சல் , 

peritoneum . 

. 
a chronic dysentery due to 

குடற் சன்னி , குடற் கோளாறின் 
constitutional diseases 

சம்பந்தமாக உற்பத்தியாகும் 
disorders of the intestines . 

சுரத்தினால் எழுந்த சன்னி , delirium 
குடற் கிருமி , மனித உடம்பில் from fever due to intestinal 
குடலுள் சாதாரணமாய் வசிக்கும் 

causes . 
மூன்றுவித கிருமிகள் , the three 

குடற் சுண்ணம் , நஞ்சுக் கொடியி 
common varieties of worms 

னின்று தயாரிக்கும் ஓர் வகைச் 
infesting the human intestines 
viz : 

சுண்ண மருந்து , an 

alkaline 

compound prepared or extracted 
1. நாடாப் பூச்சி , tape -worm . 

from the navel - cord of children . 
2. நாக்குளிப் பூச்சி , round - worm . குடற் சுருக்கு குடலண்ட 

ரோகத்தில் பிடுக்கில் இறங்கிய 
3. கீரைப் பாம்பு , thread - worm or 

குடல் சில 

சமயம் பிரண்டு 
maw- worm .. 

முறுக்கடைதல் அதாவது சுருக்குப் 
குடற் 

கொழுப்பு , வயிற்றைக் போட்டது போலாதல் . strangula 
குடத்தைப்போற் பருக்கச்செய்யும் 

tion in which a portion of protruded 
குடலின் மேற் சவ்விற் காணப்படும் 

intestine is so 

very tightly 
அதிகக் கொழுப்பு , excess of fat of 

constricted that it cannot be 
the omentum which gives 

reduced - Intestinal strangulation . 
rotundity to the abdomen . 

குடற் சுருள் , குடல் மடிப்பு , intestinal 
குடற்கோளாறு , குடலுக் கேற்படும் 

fold . 
பலவித குற்றங்கள் , intestinal குடற் சுழித்தல் , குடலின் ஒரு பாகம் 
disorders arising from various மற்றொரு பாகத்திற்குள் அடங்கல் . 
causes . 

invagination (telescoping ) of the 


917 


குடற் புழு 


குடற் சுழித்தல் 
upper portion of intestine into the 
lower one - generally of the ileum 
into the colon - Intussusception of 

Intusvagination . 
குடற் சூலை , மல வறட்சியினால் 

குடலிற் காணும் ஓர் வகை குத்தல் 
நோய் . இதனால்தொப்புளைச் , சுற்றி 
பொறுக்க முடியாத வலி , மலக் 
கட்டு , வாந்தி , முதலிய குணங் 
களைக் காட்டும் , an acute form of 
intestinal disease characterised 
by violent griping pain around the 
umbilicus , spasm and retraction 
of the muscles of the abdomen , 
obstinate costiveness and 
vomiting . 
குடற் படுவோன் , விஷக் காற்றி 
னால் இரத்தம் முறிந்து தாங்க 
முடியாத பேதி , வாந்தியுடன் , சீதம் , 
ரத்தம் விழுந்து , நரம்பிழுத்து , உடல் 
குளிர்ந்து , காதடைத்து அடிவயிறு 
வலித்துக் காணும் ஓர் வகை பேதி , 
a kind of cholera due to poisonous 
microbes floating in the 
atmospheric air or wind entering 
into the system . It is characterised 
by the altered condition of blood , 
incessant purging and vomiting, 
discharge of mucous , cramps 
and coldness of the extremities , 
fatigue and coliky pain . 
குடற் பவுத்திரம் , குடலிற் காணும் 

பவுத்திரம் , intestinal tistula . 
குடற் பற்றாப் பிஞ்சு, இளம்பிஞ்சு, 

immature tender fruit in which the 

pith is not developed . 
குடற் பிசகு , குடலிருந்த விடத்தை 
விட்டு , 

காரணங்களை 
முன்னிட்டுப்பெயருதல் , displace 


ment of the bowels due to various 
causes ; 

; 2. குடற் கோளாறு , 
disorder or derangement of the 

intestines . 
குடற் பிடுங்கி , 

துருசு , இது 
குடலைப் புரட்டி வாந்தியை 
மூட்டுவதா லிப் பெயர் , blue vitriol 
( copper sulphate) so called from 
its tendency to induce nausea 

and vomiting .. 
குடற் பிதுக்கம் , குடல் நழுவி 
கவுட்டியில் இறங்கி , அண்டத்தில் 
பிதுங்கிக்காணல் , protrusion of the 

intestines in the scrotal region . 
குடற் பிரிவு . குடல் பிரளுதல் , 

dislodgement of the bowels . See 
குடற் பிசகு ; 2. குடலிறக்கம் , 
hernia or rupture ; 3. குடலின் பல 
பாகங்கள் . அவையாவன : - சிறு 
குடல் , பெருங்குடல் , மலக்குடல் , 
the different portions of the 
intestines such as , small , and big 

intestines and the rectum . 
குடற் பிளவை , குடலிற் காணும் 

பிளவை , intestinal ulcer . 
குடற் புண் , பல காரணங்களினால் 

ஏற்படும் விரணம் , 
ulceration of the bowels due to 
various causes , as tuberculosis , 
typhoid , syphilis etc ; 2. சிறு 
குடலுக்கேற்படும் விரணப் புண் , 

duodenal ulcer. 
குடற் புரட்டு , வயிற்றைப் புரட்டல் , 

griping sensation of the bowels . 
குடற் புழு , எல்லாவித பிராணிகளின் 

குடலில் சாதாரணமாகக் காணப் 
படும் கிருமிகள் , parasitic worms 


குடலில் 


பல 


918 


குடாரம் 
constipation ; 2. குடல் உணர்ச்சி 
யற்றிருத்தல் , numbness 
inactivity of the bowels - Torpor 
intestinum . 


குடற் புழு 
generally found in the intestinal 
regions of almost all the animals 
Ascaris ; 2. ஓர் வித நாக்குப் பூச்சி , 
intestinal worm ; 3. குடற் பூச்சி , a 
kind of worm in the intestines 

Lumbricus Strongiloides . 
குடற் புளிப்பு , வயிற்றுப் புளிப்பு , 

acidity of the stomach . 
குடற் புறை , குடலுக்குள் ளிருக்கும் 
துவாரம் , the tubular passage 
inside the intestines ; a portion of 
the alimentary canal . 
குடற்பெருக்கு , குடலில் அதிக 

மாகக் கொழுப்பு பிடிப்பதால் குடல் 
பருத்தல் , enlargement of the 
intestines due to undue formation 
offat; 2.குடலில் வாயுதங்குவதால் 
உப்பிக் காணுதல் , distension of 
bowels with gas or air in the 
intestines- Flatulence . 


குடற் றுடக்கு , மகளிர்ச் சூதகம் , the 

menstrual blood discharge from 
the uterus or womb through the 

vagina .. 
குடற் றொடர், குடலின் தொடர்ச்சி , 

that portion of the alimentary canal 
either above or below the region 
of the intestines . 


குடனோவு , see குடல் நோய் , 2 . 

கால்நடைகளுக்கு வரும் குலை 
முட்டியென்னும் நோய் , a disease 
in cattle affecting the lungs and 
the intestines . 
குடா , புடோகம் 

அதாவது 
கண்ணோரம் , the angle 
commissure of the eye - lids ; 
canthus of theeye - lids ; 2. வளைவு , 
curvature; 3. குடைவு cavity , 4 . 
மூலை அல்லது ஓரம் , corner or 
commissure . 


குடற் பை , குடலை மூடிக்கொண்டி 
ருக்கும் சவ்வு the serous 
membrane which invests the 
viscera contained in the abdomen ; 
2. கருப்பப்பை , walls of the uterus ; 
3. கருப்பத்தில் குழந்தையை 
மூடிக்கொண்டிருக்கும் சவ்வு , a part 
of the amnion or membrane 
enveloping the fetus 
Amnioticsac . A part of its 
sometimes found around the 
child s head at its birth - Caul. 


குடாகை , வளைந்த கை , bent or 

curved arm . C.f. டங் குகை . 
குடாக்கு , புகைக் குடிக்கு மருந்து , a 

composition of the Hookah . 
consisting of tobacco pounded 
with jaggery , plantain fruit and 
sandal wood powder and some 
other aromatics . 


குடற் போர்வை , see குடற் பை . 
குடற் றம்பனம் , see குடற் கட்டு . 
குடற் றிமிர் , குட லியக்கம் பல 
வீனப்படுதல் . இதுவே மலக்கட்டு , 


குடாக் குடல் , குடைவுள்ள குடல் , 
a branch of the intestines , 


குடாரம் , தயிர் கடை தாழி , churning 
pot. See குண்டலம் . 


919 


குடாரி 


குடாரி , திப்பிலி , long - pepper 

Piper longum ; 2. தயிர்த் தாழி , an 
earthen vessel in which the 
curdled milk is kept . 


குடாவடி , வளைந்த பாதமுடைய 

கரடி , bear so called from its 
crooked and hollow - claws . 


a 


குடானசம் , செம்முள்ளி , common 

red naildye - Barleria prionitis . 
குடானன் , தாளி , Ipomaea genus . 
குடான் , see குடானசம் . 
குடான்னம் , சர்க்கரைப் பொங்கல் , 

preperation of boiled rice mixed 
with sugar and ghee . 
குடி , உடம்பு , body ; 2. நெற்றிப் 
புருவம் , eye - brow ; 3. குடித்தல் , 
drinking ; 4. ஏலரிசி , cardamom ; 5 . 
மதுபானம் , drink liquor ; 6 , குடி 
மயக்கம் 

அல்லது போதை , 
iintoxication . 
குடிகம் , கோஷ்டம் , Arabian 
costum - Costus speciosus ; 2 . 
நீர்ச்சால் , water - pot . 
குடிகாரன் , குடியன் , drunkard . 
குடி கெடுத்த கண்ணோய் , see 

குமரி காசம் . 
குடி கெடுத்த வண்ணான் , 

சவர்க்காரம் , soap ; Fuller s Earth . 
குடி கெடுத்த வுவர்க்காரம் , கல் 

லுப்பு , sea - salt ( கொங் - சூத் . 40 ) 
குடி கெடுத்த வுவர்ச்சாரம் , வழலை 

யுப்பு . universal salt . See குடி 
கெடுத்த வுவர்க்காரம் . 


குடித்தனம் 
குடி கெடுத்தோன் , கள் , சாராயம் 
முதலிய போதைவஸ்து , intoxicants 
such as toddy - arrack or spirituous 

liquor . 
குடி கேடன் , எருக்கு , which see ;. 

2. குடியால் கெட்டுப் போனவன் , 
one spoiled through drunken 
ness .. 
குடிகை , ஏலரிசி , cardamom . 
குடிகொள்ளல் , வசித்தல் , staying as 
diseases in the system ; 2 . 
நிலையாகத் தங்கியிருத்தல் , 

becoming chronic as disease . 
குடிக்கு சகுனி , see குடியோட்டிப் 

பூண்டு . 
குடிக்கும் வஸ்து , சாராயம் , arrack or 

any spirituous liquor ; 2. கள் , toddy. 
குடிசரம் , நீர்ப் பன்றி , hog living in 

the sea .. 
குடி சன்னாகம் , கரிசலாங் கண்ணி , 

which see .. 
குடிச்சி , சாதிபத்திரி , mace - Myristica 
fragrans ; 2. செந்திராய் . Indian 
chick -weed - Mollugo parviflora ; 3 
சீந்தில் , mooncreeper - Tinos 

phora cordifolia . 
குடிஞை, ஆற்றுப் புன்கு , a plant of 

Dalbergia genus ; 2. புறவைப் 
பொது , birds in common ; 3. ஆறு 
river ; 4. கோட்டான் , rock horned 

owi - Bubo bengalensis . 
குடித்தல் , பருகுதல் , drinking ; 2 . 

உறிஞ்சல் , sucking . 
குடித்தனம் , மருக்காரை , common 

emetic- Randia dumetorum . 


920 


குடித் தைலம் 
குடித் தைலம் , உள்ளுக்குள் 
கொள்ளும் எண்ணெய் , a medi 
cated oil taken or administered 
internally ; 2. ஆமணக் கெண் 
ணெய் , castor oil . 
குடிநீர் , குடிக்கும் நீர், drinking water ; 
2. கஷாயம் , the water in which 
drugs or other substances have 
been boiled - Decoction ; 3. பத்திய 
முறையாகக் கொள்ளும் நீர் , diet 
drink ; 4. காப்பி , தேயிலைத் 
தண்ணீர் , prepared coffeeand tea . 
குடி நீர்க் கஷாயம் , காபி அல்லது 
தேயிலைக் கஷாயம் , decoction of 
coffee or tea .. 


குடியோட்டிப் பூண்டு 
குடிமம் , துத்தம் , vitriol . 
குடி மயக்கம் , see குடி போதை . 
குடியன் , கள் குடியன் , drunkard ; 2 . 
ஓயாக்குடியன் , bacchanal ; 3 . 
குடிப்பவன் , drinker . 
குடியாள் , தாளகம் , orpiment - Yellow 

sulphide of arsenic . 
குடியான மூர்த்தி , வழலை , earth 

impregnated with soda . 
குடி யேற்றம் , குடியின் மிகுதி , 

excessiveness in drinking . 
குடி யோட்டி , see குடியோட்டிப் 
பூண்டு . 


குடிநீர்த் திரவியம் , கஷாயத்திற்காக 
உபயோகிக்கும் மூலிகை அல்லது 
கடைச் சரக்குகள் , herbaceous 
plants or bazaar drugs used for 
preparing decoction ; 2. குடி நீரில் 
உபயோகிக்கும் காபி . தேயிலை 
முதலியன , coffeeand tea used as 
drink .. 


as 


குடி புகுதல் , உடம்பில் நோய்கள் 
நிலையாகத் தங்குதல் , taking root 
in the system 

chronic 
diseases . See குடி கொள்ளல் . 
குடி போதல் , உடம்பை விட்டகலல் , 

quitting from the human system . 
குடிபோதை , குடி மயக்கம் , Intoxica 

tion through drunken - ness ; 2 . 
குடிவெறியினாலேற்படும் மனக் 
கலக்கம் , தடுமாற்றம் முதலியன, a 
form of temporary alcoholic 
insanity characterised by mental 
clouding - Alcoholic amentia 


குடியோட்டிப் பூண்டு , இதுவே பிரம 
தண்டு . இதன் தண்டு, காம்பு , இலை 
இவைகளிலெல்லாம் முள்ளடர்ந் 
திருக்கும் ; பூ மஞ்சள் ; விதைகள் 
கறுப்பு , கடுகைப் போலிருக்கும் ; 
எண்ணெய்ச்சத்துண்டு , தண்டிலும் 
இலையிலும் , மஞ்சள் நிறமான 
கசப்புப் பால் வரும் . காய்ந்ததும் 
அபினியைப் போலிருக்கும் ; விதை 
மலத்தை இளக்கும் , வாந்தி 
ஓக்காளத்தை யுண்டு பண்ணும் ; 
கோழையை அறுக்கும் ; அழற்சி 
யைத் தடுக்கும் ; விதையின் 
எண்ணெய் பேதியையுண்டாக்கும் . 
வேர் , பல விருத்தி ; விதையும் 
எண்ணெயும் காசத்திற்கும் 
உதவும் ; எண்ணெயைச் சொறி , 
சிரங்கு , உடம்பு வலி இவை 
களுக்குப் பூச மருந்தாக வுபயோ 
கிக்கப்படும் . விதை புகையிலை 
யில் கலந்து புகைப் பிடிக்க 
மயக்கத்தைத் தரும் , Brahmin s 


a 


921 
குடியோட்டிப் பூண்டு 

குடிலை வாயு 
snuff , foreign datura - Argemona குடிலச்சி , கருவண்டு , black beetle ; 
mexicana . It is a herbaceous 

2. கதண்டு , which see ; 3. see 
plant; throny - toothed and full of 

கதண்டுக் கல் , 4. see இந்திர 
thistle; stem , leaves calyx are all 
prickly ; flowers bright yellow ; 

பாஷாணம் . 
seeds dark and resembling குடில மாயை , see குடிலம் . 
mustard seed ; full of oil ; the stalks 
and leaves abound with a bitter 

குடிலம் , குரா மரம் , common bottle 
yellow juice - like gamboge which , 

flower- Vebera , corymbosa 
when dried , resembles opium . ( typica ) ; 2. ஆகாயம் , etheric 
Medicinally, seeds are laxative , space ; 3. பிரணவம் , trilettered 
emetic , nauseant , expectorant mystic syllabe Om ; 4. சிலாவங்கக் 
and demulcent . oil is a drastic கல் , principal ore of lead- Galena ; 
purgative; root is an alterative tonic 

5.வெள்ளீயம் , tin ; 6. வங்க மணல் , 
seeds and oil have good effect in 

sand containing lead ; 7. நாக 
asthma ; oil is used externelly in 

பாஷாணம் , 

poisonous 
cutaneous diseases and 
muscular pains ; seeds 

compound ofzinc ; 8. குடில மாயை , 

are 
narcotic especially when smoked 

undeveloped Maya ; 9 , வளைவு , 
with tobacco . 

crookedness . 
குடியோட்டிப் பூண்டு , குருக்கு , 

குடிலி , செம்பல்லிப் பூடு , 
prickly or mexicana poppy unknown lizard plant used by the 
Argemone mexicana ; 2 . Siddhars for Rejuvenation ; 2 . 
கொல்லைப் பல்லிப் பூடு , garden நீலஞ்சோதி , another unknown 
lizard plant- Strigia euphrasoides , plant used by the Siddhars for 
see காரை . 

Rejuvenation . 
குடிரகம் , துளசி , holy basil 

குடிலை , சுத்த மாயை , development 
Ocimum sanctum . 

or absolute Maya ; Primitive Maya 

in its incipient 
குடிரம் , காரைச் செடி , common 

state of 
honey - thorn - Canthium development as opposed to 
parvifiorum , See 516035 . 

குடிலம் அதாவது அசுத்த மாயை , 

which see ; 2. பிரணவம் , the 
குடிரா கதி , கோழி யவரை , cock 

mystic Om . 
bean - Canavalia obtusifolia. See 
அவரை . 

குடிலை , சூக்கும வாயு , see குடிலை 
குடி ராகிதம் , See குடிரம் . 

வாயு . 
குடில கண்டகம் , see கருங்காலி , குடிலை வாயு , விறகுக் கட்டுக்குள் 

மூஞ்சூறு உலாவுதல் போல் 
குடில காவிதம் , சடைக் குறண்டி, a 

உடம்பில் வளைந்து வளைந்து 
thorny shrub - Lepidagathis 
scariosa .. 

ஓடும் ஓர் வகை நாடி . alternative 


an 


922 


குடுக்கை 
குடுகுடி , உக்கா புகைப் பிடித்தல் , 
smoking Hukkah . 


குடிலை வாயு 
ascending and descending 
motion of pulse in the human 

body - Undulatory pulse. 
குடில் , ஆகாயம் , etheric space ; 2 . 

உடம்பு , human body. 
குடிவகை பாவித்தல் , குடித்துப் 
பழக்கப்படுத்தல் , taking to the 

habit of drinking . 
குடி வருணி , செவ் விளநீர் , water of 

a red coloured tender cocoanut . 
குடிவிட்டோடல் , நோய் உடம்பை 
விட்டு வேரற நீங்கல் , to be 
completely or radically cured as 
in chronic diseases ; 2. இருந்த 
இடம் தெரியாமற் போதல் , 
disappearing from the usual 
place ; disappearing from the 

human system . 
குடி வீடு , முடி யண்டம் , the skull of 

a foetus . 
குடி வெறி , குடி போதை , delirium 

through drunkenness . 
குடி வெறிக் குரிய , குடி மயக்க 

சம்பந்தமான pertaining to 
revelling and drunkenness 
Bacchanalian . 

. 
குடீரகம் , கழுதை , ass : 2. முற்றுந் 
துறவாச் சன்னியாசம் , asceticism 

not wholly adhered to . 
குடீரம் , புணர்ச்சி , sexual inter 

course ., 


குடுகுடு , மிக்க வயது தளர்ந்த , of 
extreme old age as குடுகுடு 
கிழவன் , which 

see ;; 2 . 
வயிற்றிரைச்சல் , gurglingsound or 

rumbling noise of the stomach . 
குடுகுடு கிழவன் , தள்ளித் தடு 

மாடும் மிக்கவயது சென்ற கிழவன் , 
man of extreme old age in a 
tottering state .. 
குடுகுடுக்கை , கொப்பரைத் 

Corsaw , dried cocoaunt inside 
the shell ; 2. காய்ந்து உள்ளாடும் 
காய் , any dried fruit in which the 
kernal rattles ; 3. குடுகுடு வெனச் 
சப்தித்தல் , the act makingarattling 

noice . 
குடு குடுப்பை , கஞ்சாக் குடுக்கை , 
shell used in the smoking of 
ganjah ; 2. ஓர் சிறு பறை , a kind of 

clapper . 
குடுகுடெனல் , வயிற்றுப் பொருமல் , 

rumbling noise in the stomach ; 
2. காதின் இரைச்சல் noise in the 
ear. 


குடு , கள் toddy2 . மது , any fermented 

liquor . 
குடுகு , see குடுக்கை , 
குடுகுடானை , அண்டம் , egg . c.f. 
கும்பிடானை 


குடுக்கை , தேங்காய்க் குடுக்கை , 

dried cocoanut shell used as a 
vessel; 2. SSL06001LGULD , an earthen 
or wooden pitcher used by an 
ascetic or a hermit ; 3. கஞ்சாக் 
குடுக்கை see குடுகுடுப்பை , 4 . 
சுரைக்குடுக்கை , the dried shell of 
a bottle- gourd ; 5 . U1606usgu 
பயோகிக்கும் ஓர் மண்பாத்திரம் an 
earthen vessel or receiver in 


923 


குடுக்கை 


குடுவிச்சு 
ஆ . முன் குடுமி , lock of hair 

nearer the forehead . 


which a soild substance is 
submitted to destructive 
distillation - Retort ; 6. பிடுக்கு ,, 
scrotum.7 . காய்களின் மேல் ஓடு , 
மண் முதலியவைகளாற் செய்த 
சிறிய 

குப்பியைப் போன்ற 
பாத்திரம் , இதில் 
பல வகை 
களாவன , a small vessel like a 
bottle made of the hard dried 
shell of a fruit or clay etc. The 
different kinds of it are : 


இ . பின் குடுமி , lock of hair on 

the hinder part of the head . 
2. தலை யுச்சி , the crown of head ; 
3. மலையுச்சி , the summit of a 
mountain ; 4. நுனி , tip , end ; 
5.பாம்பாட்டி , snakecharmer ; 
6.விஷக்கடி மருந்து விற்போன் , a 
dealer in antidotes for snake or 

other poisonous bites , 
குடுமிக் கூந்தல் , உச்சி மயிர், hair on 

the crown of head . 


1. சுரைக்குடுக்கை , the hard shell 

of a bottle - gourd - Cucurbita 

lagenaria . 
2. தீக் குடுக்கை , the hollow shell 

made of iron . 
3.தென்னங் குடுக்கை , cocoanut 

shell . 
4. வில்வக் குடுக்கை , the shell of 

bael fruit . 
5. விளாங் குடுக்கை , the shell of 

wood apple .. 
6. கஞ்சாக் குடுக்கை , gunjah 

smoking shell . 
7. புகைக் குடுக்கை , smoker s 

shell . 
குடுக்கை தாங்கி , குடுக்கையை 

ஏந்தும் ஓர் கருவி , retort - stand . 
குடுமி , ஆண் மயிர் முடி , lock or tuft 

of hair tied into a knot at the top of 
the head especially of men . It is 
known by different names 
mentioned below according to its 
situation in the head : 


குடுமிப்பருந்து , உச்சிக் கொண்டை 
யையுடைய ஓர் வகைப் பருந்து , 
இது கறுப்பு , ஓரங்களில் வெண் 
ணிறம் , கழுத்தடியிலும் மார்பிலும் 
சுத்த வெண்மை , crested hawk 
eagle- Limnaetus cristatellus . It 
is deep black , tipped with white; 
beneath the foreneck and the 
breast , pure white ; 2. உச்சி 
சூட்டுடைய ஓர்வகை வல்லூறு , 
Ceylon crested falcon 
Spizachus Cirr hatus . 
குடுமியன், see குடுமிப் பருந்து . 
குடும்பம் , நான்கு பலம் , four 

palams . 
குடும்பு , பூங்கொத்து , bunch of 
flowers; 2. sms 56000 , bunch of 
fruits . 


as 


குடுவிச்சு, தேங்காய் , cocoanut , 2 . 

பாளைச் செடி , any plant or tree 
with spatha . 


அ . உச்சிக் குடுமி , tuft on the 

crown of head , 


924 


aal 


குடைச்சல் 
குடை , குடைவேல் , Umbrela thorn 

babool - Acacia planifrous alias 
A. latronum ; 2 . 

குடைதல் , 
scooping out . 
குடைகரி , see குடகரி . 

மாவரைக்கும் கல் , 
ortholithic stone with a wide cross 
slab .. 


குடைகல் , 


குடுவிதிப் பாளம் 
குடுவிதிப் பாளம் , see இலுப்பை . 
குடுவை , சிறு மண் பாத்திரம் , 
small earthen pot with a narrow 
mouth ; 2. மருந்தைப் புடமிடு 
வதற்காக உபயோகிக்கும் மண் 
கலையம் , a small earthen pot 
used for securing medicine for 
purposes of calcination ; 3. 5611 
குடுவை , pot used for collecting 
toddy ; 4. பிடுக்கு , scrotum . 
குடுவைப்பறி , மருந்திடு மட் 

பாண்டம் , see குடுவை . 
குடுவை பொறைப் பிரயோகம் , 
உடம்பைக் கீறி இரத்த மெடுக்கக் 
குடுவையைச் சதையினிடமாகச் 
செலுத்தல் , application of cupping 
- glass to the skin after 
scarification for drawing out 
blood .. 


குடை கொள்ளுதல் , மேலெழும் 
பல் , driving with a blast of air ; 2 . 
புடை கொள்ளுதல் , swelling as 
boils . 
குடைக் கருவேல் , see குடை . 
குடைக் காவலன் , see 

குடைக் 
கிழங்கு . 
குடைக் காளான் , பெருங் காளான் 
an umbrella - shaped large 
mushroom . 


குடுவைப் பொறையிடல் 
குடோரியாடி குடுவை வைத்தல் , 
இது உடம்பினின்று இரத்தத்தை 
யெடுக்க வேண்டிச் செய்யும் 
சிகிச்சை , a treatment consisting 
in the abstraction with the aid of a 
cupping glass . c.f குடோரி 
வைத்தல் . 
குடூசி , சீந்திற் கொடி , moon creeper 

- Tinosphora cordifolia. 
குடேசி , கற்றாழை , Indian aloe - 
Aloe officinalis . 


குடைக் கிழங்கு , சிற்றரத்தை , 

lesser galanga - Alpinia galanga 
( minor ) 2. சேனைக் கிழங்கு , 
elephant - foot yam - Amorpho 

phallus campanulatus . 
குடைச்ச லுண்டாதல் , நரம்புவலி 

யுண்டாதல் , being attacked with 
boring pain in the nerves ; aching 
in the limbs or bones . 


குடேரகம் , see குடேரசம் . 
குடேரசம் , வெண் துளசி , white 
basil . 

. 
குடேரம் , துளசி , holy basil - Ocimum 
sanctum . 


குடைச்ச லெடுத்தல் , see குடைச்ச 

லுண்டாதல் . 
குடைச்சல் , வாயுவினா லேற்படும் 
ஓர் வலி , a continuous boring pain 
as in neuralgia ; 2. கை கால் 
குடைச்சல் , neuralgic pain of the 
limbs; 3. மிகுந்த வலி , acute pain . 


925 


குடைச்சி 


குடைச்சி , சிறு கீரை , pig - greens - 

Amaranthus campestris . 
குடைச் சிணுங்கி , கொடிச் சிணுங்கி , 

a sensitive creeper of the Mimosa 
genus .. 
குடைச் சொருகி , செந்நாவி , red 

aconite . 


பனை 


குடை வாய்வு 
குடைப் பனை , தாளிப் 

பனை , 
talipot palm ; umbrella palm 
Corypha umbraculifera . 
குடைப் 

மணி , 

தாளிப் 
பனையின் விதைகள் , இதை 
மணிகளாகச் செய்து தாசரிகள் 
அணிவார்கள் , seeds of talipot tree . 
They are made into beads and 
worn by the Dasaris . 
குடைப் பாலி , மடையன் சாம்பி 
ராணி , false copaiba - Hardwickia 
pinnata , 
குடைப் புல் , மயிற் கொண்டைப் 
you , umbrella grass ; trail grass 
Chloris barbata . 


குடைதல் , குடைச்ச லுண்டாதல் , 

feeling continuous boring pain as 
in rheumatism ; 2. ஆழமாகச் 
செய்தல் , scooping making out a 
hollow ; 3. குளித்தல் , bathing ; 4 , 
துளைத்தல் , perforating ; making a 
hole through ; boring ; 5. நீரில் 
முழுகுதல் , plunging in water ; 6 . 
கை கால் குடைதல் , aching pain 

in the limbs or bones . 
குடைத்திரி வாதம் , உடல் கடுத்து 
இடுப்புளைந்து காணும் வாதம் , 
( யூகி . 1200 ) a kind of rheumatism 
attended with pain all over the 
body and boring pain especially 
in the loins . 


see 


குடை மகாலிதம் , see சதக்காரை. 
குடை மரம் , வேல மரம் , 

குடைவேல் . 
குடை மல்லிகை, 
மல்லிகை. 


see 


see 


குடை நந்தியா வட்டம் , 
அடுக்கு நந்தியா வட்டம் . 


குடை மிளகாய் , see குட மிளகாய் . 
குடையல் , see குடைதல் . 
குடை யிப்பி , கடலில் பாறைகளைத் 
துளைக்கும் சிப்பி , a genus of 
marine mollusc which pierces 
rocks , wood etc Pholas . 
குடையின் பருவதம் , பித்தளை , 


brass . 


குடைந்த காது , சதையைத் துணித்து 
துவாரம் செய்த காது , ear perforated 
with punch . See குரவன் 
குடைந்த காது . 
குடைந் தெடுத்தல் , புண் , பிளவை 
களில் புரையோடிய வரையில் 
சதையை ஆழமாகத் தோண்டி 
யெடுத்தல் , Scooping or scraping 
out the putrid portion of the skin 
as in carbuncle . gangrene etc. 


குடை வண்டு , ஓர் வகைத் துளை 
வண்டு , perforating beetle ; 2. ஓர் 
வகைச் சங்கு , a conch or shell - 
Pholas .. 


குடை வாய்வு , குடைச்சலை யுண் 
டாக்கும் வாயு , neuralgic pain . 


926 


குடோரி யாடல் 


குடைவு 


குடைவு , குடைவதனா லேற்பட்ட 

பொந்து , a hollow or cavity formed 

by scooping or excavating. 
குடை வேல் , see குடை . இதன் 

பட்டையினின்று சாராயம் 
காய்ச்சுவதுண்டு , arrack is said to 
be distilled from the bark of this 
tree ( acacia ) . 2. 260L , silver 
thorned acacia Acaia latronum ; 
3. கூந்தல் வேல் , umbrella thorn 
babool Acacia tomentosa ; 4 . 
கந்தன் வேல் , fragrant acacia . 


குடோச்சம் , see கஞ்சாங் கோரை . 
குடோர முட்சி , வெள்ளைக் கழற் 

கொடி , a white variety of கழற் 
கொடி , which see . 
குடோரி , வங்க மணல் , lead ore ; 2 . 
வெள்ளைப் பாஷாணம் , white 
arsenic Mercurius sublimatus ; 
3. வெண் காரம் , borax or biborate 
of soda Sodae biboras ; 4 . 
கீறுகை , slitting with knife ;; 
scarification ; 5. ஆற்றுவதற்காக 
கீறுகை, performing operation of 
healing ; 6. திப்பிலி மூலம் , root of 

long pepper. 7. மாத்திரை, pill . 
குடோரி , வாத முறைப்படி , உலோகச் 

சத்துக்களை உருக்குவதற்காக 
உபயோகிக்கும் போகர் நூலில் 
சொல்லியுள்ள ஓர் பதங்கம் , ( In 
Alchemy) a product derived from 
sublimation as contemplated in 
Bogar s works ; and used for the 
purpose of melting metallic 
essences ; a substance or mixture 
frequently employed by ancient 
chemists to facilitate fusion of 


minerals - Flux , 2. வெடியுப்பு , பூ 
நீறு , வெள்ளைப் பாஷாணம் , 
தாளகம் , இரசம் , கல்லுப்பு ஆகிய 
இவைகளை எருக்கம்பால் 
விட்டரைத்து 

வாலையிலிட்டு 
இறக்கிய பதங்கம் , a compound of 
sublimate obtained by heating 
the product which is arrived at after 
grinding a mixture of volatile 
substances such as nitre , Fuller s 
earth , white arsenic , borax , 
orpiment, mercury and sea -salt in 
certain proportions with madar 
milk .. 
NOTE : - In Alchemy , the term 
குடோரி (flux ) is a common name 
referring to various kinds of 
preparations of alkaline fluxes 
generally employed by ancient 
Alchemists to assist the fusion of 
minerals . According to modern 
chemistry, these alkaline fluxes 
render the earthly mixtures fusible 
by converting them into glass and 
they are : - Grude flux . White flux , 
Black flux , in which crystals of 
tartar form the main ingredient 
although the mixtures differ in 

other respects . 
குடோரி பண்ணல் , குடோரி யாடல் , 

making incision with a knife on 
the crown of head and inserting 
medicine for purposes of curing 
dangerous diseases . 


குடோரி மண் , சுத்த மண் , pure 

alkaline earth . 
குடோரி யாடல் , சில நோய்களில் 
உடம்பில் ஏதாவது ஒரு பாகத்தில் 
கீறி இரத்தம் அல்லது நீர் எடுத்தல் , 


927 


குடோரி யாடல் 


the making of small incisions or 
punctures in any part of the body 
for the purpose of abstracting 
Blood or any fluid in certain 
diseases , as anasarca , etc ; 2 . 
உடம்பில் ஏதாவது ஒரு பாகத்தில் 
சத்திரம் வைத்து அல்லது வேறு 
வகையாகக் கத்தியால் கீறி விரண 
முண்டாக்கி மருந்து வைத்தல் , 
making a slit with a knife in any 
part of the body for purposes or 
administering medicines to effect 
a cure in certain diseases 
Scarification . 


குட்டக் கரப்பான் 
குட்சி சூலை , ஈரலுக்கு மேற் பக்கம் 
காணும் குத்தல் வலி , shooting or 
piercing pain over the hepatic 
region . 
குட்சிம் , ஓர் நோய் , an unknown 

disease ; 2. கோஷ்டம் , Arabian 

costus - Costes speciosus . 
குட்சுர காண்டம் , வெள்ளைக் 

கரும்பு , white coloured sugar - 

cane . 
குட்ட கண்டகம் , காசுக் கட்டி , black 

catechu - Acacia catechu . 
குட்ட கண்டு , பேயத்தி , devil fig - 

Ficus hispida . 
குட்டக் கண்டு சமனி , பூச பத்திரி , 

, 
an unknown drug - ( See Counsit , 

நிகண்டு , 1200 ) 
குட்ட கந்தம் , கொம்புப் பாகல் , 

palwal snake gourd 
Trichosanthes dioeca . 
குட்ட கந்தி , வெள்ளி லோத்திரப் 
ULOL , the fragrant bark of wood 
- apple tree - Feronia elephantum ; 
Lodhra bark. 

. 


குடோரி யிடுதல் , see குடோரி 

வைத்தல் . 
குடோரி வைத்தல் , சன்னி விஷத் 
திற்குத் தலை மண்டையைக் கீறி 
மருந்து வைத்து குணப்படுத்தல் . 
நமது நாட்டுவைத்தியர்கள் பாம்புக் 
கடி , உயிர்ப்புண்டாக்கல் , உடம்பில் 
விஷமேறி ஏற்படும் நமர் , சன்னி , 
மயக்கம் , மூர்ச்சை , காக்கை வலி 
முதலிய நோய்களுக்கும் இவ்வித 
சிகிச்சை செய்வதுண்டு , slitting 
with knife or scarifying the scalp 
on the crown of head and inserting 
medicine . It is a curative treatment 
resorted to , by Vaidyans in cases 
of snake bites for reviving 
animation or as a cure in tetanus 
or apoplexy resulting from sceptic 
poison or in cases of syncope , 
coma , epilepsy etc. 
குட்கரம் , வேலிப் பருத்தி , hedge 

cotton Daemia extensa . 
குட்சி , வயிறு , stomach . 


aal 


குட்ட கரி , கந்தகம் , sulphur ; 2 . 
காசுக் கட்டி , catechu . 

. 
குட்ட களம் , குட்டத்தினால் 
ஏற்படும் புண் தொண்டை , 
leprous throat .. 
குட்ட கேது , see குட்ட கண்டகம் . 
குட்டக் கரப்பான் , குட்டத்தைப் 
போல் உடம்பு முழுவதிலும் 
படரும் ஓர் வகை மேகக் கரப்பான் 
நோய் , a white scabby scurf or 


- 


928 


குட்டம் 


Solanum nigrum . See 51.14.5 
தக்காளி . 
குட்ட நாசனம் , வெண் கடுகு , white 

mustard . 


see 


குட்டக் கரப்பான் 
syphilitic eruptions like leprosy 
spreading over the whole surface 

of the body . 
குட்டக்கனி பலா , 

கருந் 
தக்காளி , 
குட்டக்கினம் , குட்டத்தைத் தீர்க்கும் 
பூடு , plant curing leprosy : 2 . 
குட்டத்தைத் தீர்க்கும் மருந்து a 
remedy for leprosy , 3. பேயத்தி , 
wild fig - Ficus oppositifolia ; 4 . 
காட்டுச் சீரகம் , wild cumin 

Vernonia anthelmintica . 
குட்டக் கினி , see கருங்காலி , 2 , 

தான்றிக்காய் belleric myrobalan . 
குட்டக் குறடு , கொல்லன் 

யோகிக்கும் சிறுகுறடு , a kind of 
small brazier s pincers used by 

smith s working at metals . 
குட்டங்கம் , குட்டங்கொண்ட கால் 

608 , leprous limbs . 
குட்டங் கொள்ளல் , குட்ட நோயால் 

பீடிக்கப்படல் , to be attacked with 
leprosy . 


குட்ட நாசனி , see கருப்பு அகரம் , 

2 வெள்ளைக் , கிலுகிலுப்பை , white 
- flowered crotolaria - Cratolaria 
verrucosa ; 3. தகரை , ring - worm 
plant - Cassia tora ; 4. காட்டுச் 
சீரகம் , wild cumin Vernonia 
authel mintica ; 5. குட்டத்தை 
நாசப் படுத்து மருந்து , any 
medicine curing leprosy. 
NOTE : - The following are also 
considered useful in leprosy : 
Chaulmoogra oil , madar root 
Indian pennywort . cashewnut oil ; 
gurjon oil ; wood oil , arsenic and 

corrosive sublimate . 
குட்ட நோதனம் , 

குட்ட 
சிகிச்சிதம் , 
குட்ட நோய் , see குட்டம் 
குட்ட நோய் கடிய காரா , குட்ட 

நோயைத் தீர்க்குங் கருப்பரிசி , a 
kind of black rice said to cure 
leprosy .. 


see 


குட்டங் கொள்ளி , குட்ட ரோகி , one 
who is attacked with leprosy 

Leper. 
குட்ட சிகிச்சிதம் , குட்டந் தீர்க்கை , 

cure of leprosy, 
குட்ட சூதனம் , குட்டம் தெளிதல் , 
subduing leprosy ; 2. கொன்றை 
மரம் , 

cassia tree 
Cathartocarpus fistula . 
குட்டணம் , see கருஞ்சீரகம் . 
குட்டத் தக்காளி, சிறு தக்காளி , 
black berried solanum 


குட்டப் பாண்டு நாசனி , see கரு 

மருது . 
குட்டமம் , கோஷ்டம் , see குட்சிம் , 
குட்ட மயம் , குட்டம் நிறைந்தது . full 

of leprosy ; leprous . 
குட்டம் , குளம் tank ; 2. கோஷ்டம் , 
Arabian costus Costus speci 
osus ; 3. ஆழம் depth ; 4. திரள் , 
multitude ; 5. see கருங்குட்டம் , 


- 


929 


குட்டம் 


- 


6. துவாரம் , hole ; 7. சிறுமை , 
smallness ; 8. குரங்குக் குட்டி , the 
you ng one of a monkey ; 9. see 
இருள்விடுசெடி . 
குட்டம் , தொழுநோய் , அல்லது பெரு 
வியாதி முற்பிறப்பில் செய்த 
வினைகளால் கன்மம் வந்த 
டைந்து தோஷங்கள் திடீரென 
வுண்டாகி , உடம்பின் குறுக்கு 
நெடுக்காய் ஓடும் சிரைகளிற் 
பிரவேசித்து , நாடி , நரம்பு , சவ்வு 
முதலியவைகளைத் தாக்குவது 
மல்லாமல் எலும்பு , இரத்தம் , 
மாமிசம் இவைகளைச் சிதைவுறச் 
செய்து , பிறகு வெளிப்புறத்துத் 
தோலில் தீவிரமாய்ப் பரவி . 
உடம்பில் பல விதமான தழும்பு 
களை எழுப்பி தீரா விரணத்தை 
யுண்டு பண்ணும். இதனால் காது . 
உதடு , மூக்கு , விரல்கள் முதலா 
னதும் தடித்து , உடம்பு மினு 
மினுத்துத் தோல் கடினமாகி 
சிவந்தும் , வெளிர் மஞ்சளாயும் 
கொப்புளங்கள் ஏற்பட்டு , தினவு 
எரிச்சலுடன் புண்ணாகி ஆறாமற் 
குழி விழுந்து , கடைசியாக முகம் 
விகாரப்பட்டு விரல்களும் 
குறையும் . 
இது மேகம் , கிரந்தி , வண்டுக்கடி , 
பாம்புக் கடி , பூச்சிகடி முதலிய 
காரணங்களினாலும் , பிறரிடத்தி 
லிருந்து தொத்து வகையினாலும் 
பிறவியினாலும் உண்டாகிற 
தென்று -சிலர் அபிப்பிராயம் . 
இவையும் மேற்கண்ட கர்ம 
வினையை அனுசரித்தேவரும் என 
நிச்சயிக்க இடமுண்டு , இதில் 


குட்டம் 
அனேக விதங்களுண்டு , 
அவையாவன . leprosy - Lepra 
arabum alias Leprae verae. It is a 
disease believed to be due to a 
reflection of one s evil action s 
( Karma ) in one s previous births . 
The disease appears all on a 
sudden and gradually spreads 
over and affects the nerves 
blood vessels . mucous 
membrane etc. internally ; and 
after eating away the flesh and 
bones therein comes out with 
increased sensitiveness and 
inflammation in some parts of the 
skin ; developing patches of varied 
form and size . After a time, the 
ears , the lips , the nose and other 
parts get thickened in size, while 
the skin itself, becomes glossy 
and thick with red or yellowish 
white patches . It is marked by 
blisters on the skin accompanied 
by itching and burning sensation ; 
and they in turn , burst in to 
perforating uicers which 
sometimes eat away a large 
portion of the face ; and finally the 
fingers and toes contract and 
then mutilate and drop off. 
Some authors of Indian Medical 
science attribute the origin of this 
disease to several pathological 
causes such 

venereal 
complaints , syphilis , ring - worm , 
snake - bite , poisonous insects 
bite or sting , infection , inheritance 
etc. Even in such cases , it is - 
contemplated that the 
circumstances leading to them 
are entirely based on one s 


as 


9 


930 


குட்டம் 
previous Karma, The following 
are the eighteen varieties of 
leprosy : 


A. ஆயுள் வேதப்படி , according to 
Ayurveda. 
1. அவுதும்பா குட்டம் - அத்திப் 

பழக்குட்டம் , leprosy with 
lived blotches resembling 

the ripe fig .. 
2. மண்டல குட்டம் , leprosy 

with elevated , black , round 
and spreading patches ; and 
confluent ulcers with 

leprous germs . 
3. விசர்ச்சிக குட்டம், leprosy 
with black ulcers discharging 
morbid fluid or followed by 

serous exudation . 
4. உருகிய சிம்மிக குட்டம் , one 

attended with ulcers having 

granuling base . 
5. சரும குட்டம் - யானைத் தோற் 

குட்டம் , a form with skin 
thick like elephant s skin . 
6 . ஏக சரும குட்டம் , one 

deprived of perspiration , in 
which patches are very large, 
of a dark brown colour and 
oblong , like the scales of a 
fish while the skin itself is 

rough like elephant s skin .. 
7 , கிடிம குட்டம் , one followed 

by patches of a dark yellow 
colour like the cicatrices of 

healed ulcers . 
8. சித்துமா குட்டம் , a kind of 

leprosy with shall, white or 


குட்டம் 
copper - red spots which 
spread over large surfaces 
accompanied with a thin 

mealy dust - Lepra vulgaris . 
9. அலசக் குட்டம் , a mild form 

in which tubercles are large, 

of a red colour and very itchy. 
10. விபாதிகாகுட்டம் - கை கால் 
வெடிப்பு , one characterised 
by sores in hands, feet, and 
about the nails , accompa 
nied with small fissures of a 

red colour . 
11. தத்துரு மண்டல குட்டம் 
அக்கி வட்டம் , a kind of 
leprosy in which the patches 
are of a slightly dark reddish 

colour like herpes . 
12. சதாரு குட்டம் , a form 

attended with phagedenic 
uicers .. 


13. புண்டரீக குட்டம் - வெண் 

டாமரைக் குட்டம் , a variety in 
which the patches are pale 
red in the centre , and dark 
and dull- sed on the edges 
resembling the petals of the 
lotus .. 
14. விசுபோட குட்டம் - கொப் 

புளக் குட்டம் , a form marked 
by boil or eruptions of a dark 
yellow or red colour artd a 
skin dry and thin . 
15. பாமாகுட்டம் , one attended 
with multilation of the 
extremeties - Lepra 
multilans . 


931 


குட்டம் 
16. சருமதல 

குட்டம் - செம் 
புள்ளிக் குட்டம் , a mild form 
of leprosy with red spots 
Macular leprosy. 
17. காகச குட்டம் - செம்புள்ளி 
கள் கருகி ஏற்படும் குட்டம் , 

leprosy with black red spots . 
18. கபால குட்டம் - மண்டைக் 

கரப்பான் , a form of leprosy 
with black and purplish 
patches resembling broken 
pieces of a black earthen 
vessel . 


B. தமிழ் வைத்தியத்தின்படி accor 
ding to Tamil Medical science: 
1. நீர்க் குட்டம் , leprosy , with 

serous exudation , 
2. வெண் குட்டம் , white 

leprosy .. 
3. சொறி குட்டம் , psoriasis . 
4. கருங் குட்டம் , black leprosy . 
5. பெருங் குட்டம் , true leprosy . 
6. செங் குட்டம் , macular 

leprosy . 
7. பொரி குட்டம் , leprosy with 

granules . 
8. விரி குட்டம் , leprosy with 

fissures . 
9. எரி குட்டம் , onewith burning 

sensation. 
10. விரற் குறைக் குட்டம் , lepra 

mutilans . 
11. சடைக் குட்டம் , leprosy 

with confluent ulcers : 


குட்டம் 
12. யானைக் குட்டம் , thick 

skinned leprosy. 
13. திமிர் குட்டம் , anaesthetic 

leprosy. 
14. விரணக் குட்டம் , ulcerated 

leprosy. 
15. காய்க் குட்டம் , nodular 

leprosy .. 
16. அழிக் குட்டம் , a form with 

sloughing ulcers . 
17. கிருமிக் குட்டம் , leprosy 

with microbes . 
18. ஆறாக் குட்டம் , incurable 

leprosy . - 
NOTE 1.- in Tamil Medicine ,, 
குட்டம் means cutaneous 
affections in general; and so it is 
a comprehensive term used for 
various skin diseases . It is 
considered to be a highly 
contagious disease arising from 
various causes such as , constant 
use of milk in combination with 
the meat of any domestic ; 
acquatic or amphibious animal, 
sexual intercourse immediately 
after partaking any oleaginous 
substance etc. 
in this , the enraged Vayu , in 
combination with the agitated 
humours ( Pitham and Kapham ) 
enters into the vessels or ducts , 
which tranversely - spread over the 
body. It is Vayu which deposits 
Pitha and Kapha ( பித்தம் , கபம் ) 
on the skin - surface through the 
medium of their channels and 
spreads them over the entire 
surface of the body. 


932 


3 . 


குட்டாரி 
போக்கு மருந்து , thatwhich cures 
leprosy ; 

பாற்சோற்றி , 
caoutchouc plant - Euphorbia 
cattimandu ; 4. சுரபுன்னை , 
Soora poon - Ochrocarpus 
longifolius .. 


குட்டரி , மலை , mountain ; 2. குன்று , 
hill . 


குட்டம் 
The regions of the skin in which 
the aforesaid morbifio diatheses 
( தோஷம் ) are deposited , become 
marked with circular sings or 
patches . In course of time , if the 
disease is neglected at the 
outset, it enters deeper into the 
tissues and 

destroys the 
fundamental parts ( தாதுக்கள் ) of 
the human body.. 
The prenopitory symptoms are : 
Roughness of the skin , sudden 
horripillation itching sensation , 
anaethesia of the parts , black 
colour of the blood and rapid 
growth and spread of ulcers . 
NOTE 2 - Some authors classify 
this disease only under eight 
varieties and they are: 


குட்ட ரோகம் , see குட்டம் . 
குட்ட ரோகவக்கினி , கோஷ்டம் , 

see குட்டமம் , 
குட்ட ரோகி , குட்டத்தினால் பீடிக் 
கப்பட்டவன் , one attacked with 
leprosy .. 
குட்டல் , தலையிற் குட்டல் , cuffing 

on the head 
குட்ட விசர்த்தி , வெட்டிவேர் , Khus 
Khus root - Andropogon 
aromaticus .. 


1. Blisters in feet . 
2. Deformity of generative 

organs .. 
3. Cutaneous fissures . 
4. Elephantiasis . 
5. Ulcers . 
6. Coppery blotches - Lepra 

maculosa .. 
7. Black leprosy - Lepra 

graecorum of the highest 
degree of scabbednesls , 

canker of the whole body. 
8 . White leprosy - Lepra 

mosaica . 


குட்ட வியாதி , see குட்டம் . 
குட்ட விரணம் , குட்ட நோயில் 
ஏற்படும் விரணம் அல்லது புண் . 

ulceration or sores in leprosy . 
குட்ட விரணம் போக்கி , சேங் 
கொட்டை , marking nut 
Semecarpus anacardium . It is so 
called from its use in ulceration 
of leprosy . 
குட்டன் , சிறுவன் , lad ; a young boy ; 

2. குழந்தை , baby ; 3. ஆட்டுக் 
குட்டி , lamb ; 4. see குட்ட ரோகி . 
குட்டாம் , பெருங்காயம் , asafoetida . 
ட்டாரி , கந்தகம் , sulphur . 


குட்டம் பிடித்தல் , see குட்டங் 

கொள்ளல் , 
குட்டம் போக்கி , வெண் கடுகு, 
white mustard ; 2. குட்டத்தைப் 


933 
குட்டி 

குட்டிப் பல் 
குட்டி , நாய் , ஆடு , பூனை , பன்றி செப்படி வித்தை . மாந்திரீகம் , 
முதலியவைகளின் குழந்தை , the சாலவித்தை இவைகளுக்கு மிக 
young of any animal as dog , 

வுபயோகமாக இருக்கும் . A goblin 
sheep , cat, pig etc : 2. சிறுபெண் , invoked in a juggling trick or magic . 
a young girl ; 3. கடைக் குட்டி , It is a mischievous devil or spirit 
youngest or the last child (son or with an ugly form and of a 
daughter ) ; 4. காக்கைப் பலா , false wandering nature . See குறளி . 
Kamela ; 5. see கடிச்சை ; 6 . 

குட்டிச் சாத்தி , ஓர் பெண் தேவதை. 
கோஷ்டம் , see குட்சிம் ; 7 . 

7 

a female spirit . c.f. குட்டிச் 
வாழைக் கன்று . young plantain 

சாத்தான் . 
tree ; 8. see குட்டிச்சாத்தான் ; 9. ஓர் 
செல்லப் பெயர் , a pet name for a குட்டிச் சாத்திக் காரன் . குட்டிச் 
child especially a girl; 10. பாம்புக் சாத்திக்கு ஏவல் விடுவோன் , one 
குட்டி , சுறாக்குட்டி முதலியன, the who has power over a female 
young of serpents and sharks; 11 . spirit ( elf ) . 
அழிகுட்டி , aborted fetus or child . 

குட்டிதம் , நாளத்தை தாறு மாறாகக் 
குட்டிகம் , see ஓரிலைத் தாமரை. 

கீறல் , an unskillfull opening of a 

vein , which is cut to pieces 
குட்டி கரைத்தல் , கருப்பம் சிதையும் repeatedly with knife . 
படிச்செய்தல் , causing abortion ; 2 . 
கர்ப்பம் மருந்துகளினாற் கரைதல் , 

குட்டித் தக்காளி , சிறு தக்காளி , see 
abortion induced by drugs or 

குட்டத் தக்காளி . 
other medicines ; Abactio 

குட்டித் தாய்ச்சி , சினை கொண்ட 
Abaetus venter . 

மிருகம் , animal being with young . 
குட்டிகா தக்காளி , see குட்டித் C.f. Seinen SUA, a pregnant 
தக்காளி , 

woman . 
குட்டிக் கழுதை , கழுதைக் குட்டி , குட்டித் தேவி , விளா, wood - apple 
the young of an ass . 

tree . 
குட்டிக் கானாங்கெளிறு . கெளிற்று குட்டி நரை , பாலியத்தி லேற்படும் 

மீன்குஞ்சு the young of a cat -fish ,. 1560T, premature grey hair. 
குட்டிக் கிழங்கு , ஒரு கிழங்கை குட்டிப் பலா , குட்டிப் பிலா , small 
யொட்டிமுளையும் சிறு கிழங்கு , a jack tree - Artocarpus integrifolius. 
small esculent root growing as an 2. பேய்முன்னை , charcoal tree 
off -shoot from another root. 

Sponia wightii ; 3. பிராய் மரம் , 
குட்டிச் சாத்தான் , விகார ரூபத் 

paper tree -Streblus asper . 
தோடு நாய் போல் அலையும் ஓர் குட்டிப் பல் முளைக்கும் பல் , a 
ஆண் குறளி தேவதை . இது short projecting tooth - Snag tooth ; 


934 


குட்டி விலாங்கு 
young sesbane plant - Sesbania 
grandiflora . 


குட்டிப் பல் 
2. பல்லிடையே முளைக்கும் சிறு 
பல் , small tooth projecting as an 
oft - shoot between the two main 
teeth . 
குட்டிப் பனை , பனையைச் சுற்றி 
லும் முளைக்கும் சிறுபனை , small 
stunted palmyra young ores 
growing at the bottom of a main 
tree.. 
குட்டிப் பாடவம் , see குட்டிப் 
பிடவம் . 


குட்டி யழித்தல் , சோரப் புணர்ச்சி 
யினால் நேர்ந்த 

கருவைக் 
கரைத்தல் , ( a contemptuous term ) 
causing miscarriage or abortion 
of a child conceived in adultery. 
See குட்டி கரைத்தல் . 
குட்டி யழிவு, கருப்பத்திற் கேற்படும் 

நாசம் , abortion .. 
குட்டியிடுக்கி , சிற்றரத்தை , lesser 
galangal - Alpinia galanga 
( minor) . See கோடைக் கிழங்கு ; 2 . 
கோஷ்டம் , Arabian costus 
Costus speciosus ; 3. பயிரின் 
களை , corn weed ;; 4 . 

கற்றாழை . 
குட்டிரம் , சணல் , Indian hemp 

Crotolaria juncea . 
குட்டி வாசுகி , சப்பாத்துக் கள்ளி , 
prickly 

pear - Opuntia 
monocantha . 


see 


குட்டிப் பாடித்தி , சிற்றரத்தை . 

lesser galangal - Alpinia galanga 
( minor ) 
குட்டிப் பிடவம் , பிடவு , bedaly 

emetic nut -Randia malabarica . 
குட்டிப் பிண்டம் , பிண்டத்திற்குள் 
பிண்டம் a monster fetus 
consisting of a small imperfect 
fetus within the body of the , 

principal fetus - Fetus in fetu . 
குட்டிப் பிராய் , See குட்டிப் பிலா . 
குட்டிப் பிலா , see குட்டிப் பலா ; 2 . 
குற்றிப் பிலா , stunted jack 
Epicarpurus orientalis . 
குட்டிப் பை , விலங்கின் வயிற்றில் 
குட்டியின் மேல் மூடிக்கொண்டி 
ருக்கும் பிண்டப் பை , foetal 
membranes in animals filled with 
liquor amnij which dilates the 

mouth of the womb . 
குட்டிப் போடல் , விலங்கினங்கள் 

குட்டிகள் ஈனுதல் , the bringing 
forth of the young by beasts . 
குட்டி யச்சம், இளம் அகத்திச் செடி , 


குட்டி விரல் , விரலோ டடுத்து 
முளைக்கும் சிறு விரல் , ஆறாவது 
விரல் . the sixth extra small finger 
or toe - Hyperdactylia . 
குட்டி விலாங்கு . சமுத்திரத்தில் 
பொரிக்கப்பட்டு முட்டையினின்று 
வெளிவந்தவுடன் நதிகளுக்கு 
வந்து சேரும் ஓர் வகை விலாங்கு 
மீன் . இது 

இது பாம்பைப் போல் 
நீளமாயும் , பழுப்பு - நிறமாயும் 
உள்ளது ; தின்பதற்குதவும் , akindof 
river - fish or Eel fish - Elver, Eggs 
of this fish are hatched in the sea 
and the young fishes SO 


935 


குட்டி விலாங்கு 
produced frequent the river. It is 
long and brown in colour very 
much resembling the snake ; and 
it is used in food . 


குட்டி விளா, நரி விளா; நில விளா , 
wood apple - Feronia elephantum ; 
2. நாய் விளா, dog -wood apple 
Limonia acidissima . 
குட்டி விளா, இது ஓர் சிறிய பூடு ; ஒரு 
அடிக்கு மேல் வளராது . இப்பூடு 
சாதாரணமாக சீதளத்தையும் 
சுரத்தையும் போக்குங் 

குண 
முள்ளது . இதன் இலையை வெந் 
நீரில் கஷாயமிட்டு நாவறட்சி , 
சுரம் , பிரமேகம் இவைகளுக்குக் 
கொடுக்கலாம் ; It is a small plant 
of the Feronia genus about 1 ft. 
high . It is employed in medicine 
for curing cold and fever .. 
Decoction of boiled leaves is 
given for parched tongue , fever 
diabetes etc. 


குண கண்டி 
குருக்கள் கண்டு உரிந்து , உதிர்ந்து 
நமைச்சல் கண்டு தோலின் 
உணர்ச்சி மாறுபடும் . a disease 
characterised by small eruptions , 
exfoliation of the cuticle in minute 
portions or scales ; itching 
sensation occasioned by morbid 
change of the sensibility of the 
skin - Scurf ; 

2 . 

குள்ளம் , 
dwarfishness ; shortnes s ; 3 . 
குறுணி , a measure of capacity 
known as Marakkal ; 4. வெள்ளைக் 
குட்டம் , white leprosy . 
குட்டைக் கால் , குள்ளமான கால் , 
short leg ; 2. அங்கக் கேடான கால் , 
deformed leg . 
குட்டைக் கை , குறைந்த கை , short 
arm ; 2. அங்கக் கேடான கை , 

deformed arm . 
குட்டைச்சி , குள்ளப் பெண் , a short 

woman .. 
குட்டைச் சுருட்டை , ஓர் வகைப் 

பாம்பு , a kind of coiled snake 
Oligodon subgriseus . 
குட்டைப் புடல் , கொம்புப் புடல் , 
short snake gourd 
Trichosanthes nervifolia . 
குட்டையன், நோயுள்ளோன் , sickly 

man , 2. குள்ளன் , dwarf . 
குட்டை யாடு , பள்ளை யாடு , a 

variety of small goat. 
குட்டை யிடுக்கி , 

see குட்டி 
யிடுக்கி . 
குண கண்டி , சிவதை , Indian jalap 
or turpeth root - Ipomaea , 
turpethum , 


குட்டி விளாதிதம் , சருகு மஞ்சள் , 

dried turmeric . 
குட்டினம் , see கருஞ்சீரகம் , 2 . 
மாதுளை, pomegranate - Punicam 

granatum . 
குட்டு , தலையில் குட்டுதல் , giving 
a blow on the head with the first; 
cuffing on the head ; 2. குட்டம் 
leprosy . 3. கோஷ்டம் see குட்டி 

யிடுக்கி . 
குட்டுமம் , பூ வரும்பு , the bud of a 
flower . 


குட்டு மலம் see குட்டுமம் . 
குட்டை , ஓர்வகைச் சொறி கரப்பான் , 
இதனால் உடம்பின் தோலில் 


936 


குண சுபாவம் 


குணகம் 
குணகம் , அப்போது பிறந்த குட்டி , 
the young of an animal just born ; 
the new - born young of an animai . 

கரணகம் , வேண்டா 
வெறுப்புக் காட்டுகை, assumed 
faculty of showing or exhibiting 
neither desire. nor vexation . 


செய்தல் , exhibiting one s real 

character or natural disposition . 
குணங்குறி , நோயின் அடையாள 
மும் சுபாவமும் , symptom , 
disposition and characteristics of 
a disease. 


குணகு , பிசாசம் , a devil ; a goblin , 
குணக்கம் , குருந்த மரம் , a species 

of wild lime - Atlantia racemosa . 
குணக்காரி , குன்றி மணி , jeweller s 

bead . 


or 


குணக்கி , இலைக் கள்ளி , which see . 
குணக்கு , நோயின் சிக்கல் , கோளாறு 
முதலியன , complications of 
diseases; 2. CIT GOUT , curvature ; 
3. பிணக்கு , love quarrel. 
குணக்குதல் , வளைத்தல் , bending . 
குணக்கு மணல் , வெள்ளி மணல் , 

silver ore .. 
குணக் கூறுபாடு . வஸ்துக்களின் 
பிரிவினை , பேதம் , 

குணம் 
முதலியன , the determination of 
the division , nature and number 
of elements that compose a 

body - Qualitative analysis. 
குணக்கேடு , அவகுணம் , bad 

disposition . See Groun my . 
குணங் காட்டல் , நோயின் 

வாசியைக் 
காட்டுதல் showing signs of cure 
or improvement in other ways in 
a disease ; 2. இயற்கை அல்லது 
சுபாவ குணத்தைத் தோன்றச் 


குணங்குறி நூல் , நோயின் தன்மை , 
குணம் , அடையாளம் முதலியவை 
களைக் கூறும் நூல் that branch of 
medicine which explains the 
nature and quality of diseases 
together, with their signs and 
symptoms .. Semeiology 
symptomatology. 
குணசலி , வல்லாரை , Indian penny 

wort - Hydrocotyle asiatica . 
குண சாலி , நற்குண முடையவன் 
a person of good qualities ; 2 . 
கொத்தான் . moss - creeper 
Cassytha filiformis ; 3. தாளகம் , 
yellow orpiment. 
குணசாலிச்சி , see உதிரி மாரி . 
குணசாலியாள் , தாளகம் , yellow 

orpiment .. 
குணசால் மூன்றுக்கு மித்துரு, முட 
வாட்டுக் கால் , ( lit ) a plant 
resembling the crippled leg of a 

sheep ( unidentified ). 
குணசீலன் , நற்குணம் , நன்ன 
டத்தை , நற்செயல் 

நற்செயல் முதலிய 
மேம்பட்ட குணங்கள் வாய்ந்தவன் , 
a man of sterling qualities , 
excellent conduct and noble 
actions . 


குண சுபாவம் . 

சுபாவ 
natural disposition . 


குணம் , 


937 
குணட்டு 

குண பாட லியற்றுவோன் 
தணட்டு , திராட்சைக் 

குலை , குண நிவர்த்தி , நாரத்தை , bitter 
Cluster of grapes . 

orange - Citrus aurantium 

( bigaradia ) . 
குணஷ்டை, நோயின் தோஷங்கள் , 

morbid symptoms of a disease . குண நூல் , நோய் அல்லது மூலிகை 
2. தொந்திரவு , trouble . 

மருந்துகளின்குணாதிசயங்களைக் 
குண தத்துவம் , குணத்தின் சுபாவத் 

கூறும் ஓர் நூல் that branch of 

medical science dealing with the 
தன்மை , the nature of quality in nature and quality of any disease 
general ;; 

2 . பிரகிருதியின் or drug . 
தன்மைக்கும் , மனிதனின் சுபாவத் 

குணபம் , பிணம் , corpse ; 2 . 
திற்கும் உண்டான சம்பந்தம் , the 
relative connection between man 

இடுகாட்டுப் பிசாசம் , devils or evil 
and Nature in regard to the 

spirits haunting about the burial 

ground; and they are supposed 
manifestations of the three - fold 

to animate dead bodies . 
doctrine of Nature . 

குண பலம் , see அதிவிடயம் . 
குணதோஷம் , ஒருவன் குணாதி 
சயங்களில் ஏற்படும் குற்றங்கள் , 

குண பாகம் , நோய் குணமாகி 
eccentric qualities of a man வருகிற நிலைமை , the favourable 
leading to morbid changes in his 

progress in a disease; the stage 
character .. 

of recovery from illness ; 2 . 

தைலம் , லேகியம் முதலிய 
குணத்தி , வல்லாரை, see குணசலி ; 

வைகளைத் தயாரிக்குங்கால் 
2. சிவகரந்தை , fever toolsy 

அனுசரிக்கும் முறைமை , the rules 
Sphoeranthus amaranthoides , and processes adopted in the 

preparation of medicated oils , 
குணத்தித் தரு , see உத்தாமணி . 

electuaries etc. 2. சுக்கு நாறி , 
குணத் திரயம் , முக் குணம் , the 

lemon grass -Andropogon 
three fundamental qualities in 

nardus . 
man emanating from the three 

குணபாகி , see குணபாசி . 
fold principles in nature i.e. purity, 
passion and mental darkness. குண பாசி , பேய் devil ; demon ; 2 . 

பிசாசம் , goblin . 
குணத்திற்கு வரல் , நோயினின்று 

தெளிந்து வருதல் , recovering from குண பாடம் , பதார்த்த குணநூல் , 
illness . 

that branch of medical science 

which deals with medicinal drugs 
குணந் துல்லியம் , வெண் பாதிரி , 

and their uses - Materia medica .. 
white coloured fragrant trumpet 
flower - Stereospermum 

குண பாட லியற்றுவோன் , நோயின் 
chelonoides .. 

கூறுபாடுகளை அறிந்தவன், one 
who is thoroughly acquainted with 


938 
குண பாடலியற்றுவோன் 

குண முள்ளது 
the nature of diseases and their குணப் பிரதி , see குணக் கேடு . 
symptoms etc. - Pathologist . 

குணப் பிழை , கெட்ட குணம் , bad 
குண பாடல் , see குண வாகடம் , 2 . qualities in general; 2. நோயினால் 
மருந்தின் தன்மை , 

குணம் , 

நேர்ந்த குணக்கேடு , affection of a 
இவைகளைப் பற்றிப் பாடிய நூல் , man s disposition directly due to 
any treatise in verse on the nature , some diseases . 
quality etc. of drugs .. 

குணமாகத் தக்க , சொஸ்தமாகக் 
குணபேதம் , குணத்தின் வேறுபாடு , Forlqu , fit to be cured ; that may be 
change in the disposition of a cured or healed-Curable . 
man ; 2. தேக குண வித்தியாசம் . 

குணமாக்கல் , நோயை சொஸ்தப் 
idiosyncrasy; 3.நோய்களின் குணா 

படுத்தல் , curing diseases . 
குணம் , distinct qualities of 
diseases - Diagnosis 4. நோயின் 

குணமாதல் , சௌக்கிய மாதல் , 
அசாத்திய நிலை , unfavourable 

becoming cured ; being restored 

to health ; recovering from 
symptoms of a disease ; that 

sickness . 
stage of a disease in which 
recovery 

is considered குணமாயிருத்தல் , சுகமாயிருத்தல் , 
impossible . 

being in sound health ; to be well 

conditioned . 
குண பேதி , குணத்தைப் பேதிக்கு 

மருந்து ; any drug or medicine குணமாய்ப் பேசல் , அறிவோடு 
likely to bring about changes in பேசுதல் , talking with reason and 
one s ualities or character such sense ; talking sanely ; 2. சன்னி , 
as, intoxicants, stupefying drugs மயக்கம் , வலிப்பு முதலியவை 
etc. 

களினால் நினைவு தடுமாறிப் பேசு 
குணப் படுதல் , நோயினின்று சுகப் வதினின்று தெளிந்து சாதாரண 
படுதல் , recovering from illness . மாய்ப் பேசல் , talking sanely after 

recovery from the effects of 
குணப்படுத்தல் , நோயை , அவிழ்தத் 

delirium , giddiness , fits etc. 
தினால் சொஸ்தப் படுத்தல் , involving incoherant talks . 
effecting the cure of a disease 
through medicine ; 2 . 

குணமாய்ப் 

போதல் , போதல் 
மடையும்படிச் செய்தல் , restoring 

நோயினின்றுதெளிதல் , recovering 
one to health . 

from illness . 


சுக 


குணப் பாடு , சொஸ்தம் , recovery 
from illness . 


குணப் பிரகிருதி , இயல்பாயுண் 
டான குணம் , natural disposition 
or temperament. 


குண மாலி , மாவிலிங்க மரம் . 

lingam tree - Crataeva religiosa . 
குண முள்ளது , சொஸ்த மாக்கக் 

கூடியது . that which has curative 
virtues or healing power ; 


939 
குண முள்ளது 

குணா குணம் 
2. நற்குணம் வாய்ந்தது , any thing குண ரஞ்சிதம் , மனோரஞ்சிதம் , 
having good qualities. 

Cupid s plant - Artabotrys 

odoratissimus . 
குண முற்றவன், நற்குணம் வாய்ந்த 
வன் , man of good qualities . குண லாகிதம் , சம்பங்கிப் 

champauk - Michelia champaka . 
குண மூலி , நோய்களைக் குண 

மாக்கும் மருந்துகள் drugs having குணலி , சீந்தில் , moon - creeper 
healing power ; curative drugs . 

Menispermum cordifolium ; 2 . 

செவ்வகத்தி , red sesbane 
குணம் , ஒழுக்கம் character ; 2. சத்து 

Coronilla coccinea . 
essence ; 3. நோயின் குணம் , the 
quality of a disease ; 4. மூலிகை 

குண வல்லபை . அதிவிடயம் , 

Indian atees - Aconitum hetero 
யின் குணம் , thevirtue of a drug : 5 . 
தன்மை அல்லது யோக்கியதை , 

phyllum . 
merit ; 6. மனோ சுபாவம் . ( in குண வாகடம் , நோய்களின் குணங் 
Metaphysics ) disposition of mind ; குறிகளைப் பற்றிக் கூறும் ஓர் 
7 . முக்குணம் , the three வைத்திய நூல் , a medical treatise 
fundamental qualities in nature ; on the nature and symptoms of 
8. சொஸ்தம் , the gradual recovery diseases - Symptomatology. 
from illness- Convalescence ; 9 . 

ண வாகு , குணத்தின் இயல்பு , 
நிறம் , colour ; 10. குடம் , waterpot 

natural disposition . 
11. நற்குணம் , good nature ; good 
quality ; 12. துற் குணம் , ill- nature ; 

குணவிலக்கணம் , நோயின்குணத்தைப் 
bad quality; 13. சீலைப் பேன் , an 

பற்றிய நூல் , a treatise on the 
insect in clothes ; ( ouse ; 14 . 

nature , sign and symptoms which 

are characteristic of and peculiar 
தொப்புள் அழுக்கு , dirt in the navel. 

to a disease - Pathognomy. 
குணம் பாழ் , திகைப் பூடு , இதை 

குணனை வில்லாக்கினோன் , துரிசு, 
மிதிப்பதனால் திகைப்புண்டாகும் , 

blue vitriol - Copper sulphate . 
a plant supposed to cause 
perplexity or bewilderment when குணா குணம் , நோயின் சாத்தியம் 
touched or otherwise coming in அல்லது அசாத்தியத்தின் தன்மை , 
contact with it ; 2 , பைத்தியம் , 

the curable or incurable nature of 
lunacy .. 

a disease ; 2. நன்மை அல்லது 

தீமையைப் பயக்கும் குறிகள் , the 
குணம் பேதித்தல் , குணம் மாறுதல் , favourable or unfavourable 
change of temperament of mind 

symptoms of a disease ; 3 . 
or disposition in some 

நன்மையும் தீமையும் , merits and 
diseases . See குணபேதம் . 

demerits . 


as 


a 


940 
ணா குண விளக்கம் 

குண்டம் 
குணா குண விளக்கம் , நோயின் குணுங்கு , பேய் , devil; 2. சுடுகாட்டுப் 
குணத்தையும் மாறுபாட்டையும் பேய் , goblin ; 3. மொச்சை நாற்றம் , 
கூறும் நூல் , amedical work on the the peculiar smell of cattle, butter 

etc. 
nature of a disease together with 
its changes . 

குணை வண்டு , ஓர் வண்டு, a kind 

of beetle 
குனா குணா , see குணு குணு . 
குணாசகம் , சிறு காஞ்சொறி , small குணேடகம் , see அதிவிடயம் . 
climbing nettle - Tragia involucrata 

குணேட்டம் , see குணேடகம் . 
( cannabina ). 

குண்டக் 

கன்னிகை , தாசி , 
குணாதியகம் , see அழிஞ்சல் . 

prostitute. 
குணாலம் , ஓர் பறவை , a bird . குண்டக் காய்ச்சி , பானையைப் 
குணாலயம் , see அறுகம் புல் . 

போல் காய்க்கும் ஓர் வகைத் 

தேங்காய் , a species of round 
குணானுபவம் , குணத்தின் அனுப cocoanut resembling a pot 
வம் , experience of nature as of 
diseases . 

குண்டச் சம்பா , see குண்டு சம்பா . 
குணி , ஊமை, a dumb person ; 2 . 

குண்ட்டி காயம் , துப்பாக்கி யினாற் 
நகச் சுற்று , withow ; 3. நொண்டி , a 

சுட்ட காயம் gunshot wound ; 2 : 
crippled person 4. சொத்தைக் 

நோய்கொண்ட 

பெண்ணைப் 
கையுடையோன் ; a cripple with a 

புணருவதாலேற்படு 
crooked or withered arm . 

அரையாப்புக் கட்டி , ( fig ) a 

venereal bubo of the groins as a 
குணு . புழு , worm ; maggot . 

result of venereal or syphilitic 

contact. 
குணுகிணி , கிருமிக் கொல்லி , a 
remedy which expels worms from 

குண்டடித்தல் , பங்கியடித்தில் , being 
animal bodies - Vermifuge. 

used or becoming accustomed to 

bhang . 
குணுகுணு , see குணுகுனுத்தல் , 

குண்ட டியன் , ஆண் சிவிங்கி , 
குணு குணுத்தல் , மூக்கின் வழி 

leopard - Felis. jubata . 
யாய்ப் பேசல் speaking through 
the nose - Rhinism . 

குண்டண்டம் , பெரு முத்தக் காசு , 

Cyperus root ; 2. பேரண்டம் , the 
குனுக்கு , 

வெள்ளி , silver human skull.. 
Argentum . 

குண்டம் , குடுவை , a small pot ; 2 . 
குணுங்கல் , வருந்தல் , suffering as கற்பழிந்து வேசை யானவள் , a 
from cold ,, 

woman who became a prostitute 


941 


குண்டம் 


மகா 


after surrendering her chastity , 3 . 
குளம் , tank ; 4. பாசிப்பயிறு , green 
gram ; 5. பெரும் பானை , a large 
pot ; 6. கிணறு , wel ; 7 . குழி , a deep 
hole ; cavity ; 8. குட்டை , pond . 
குண்டல பாலை , ஓர் கற்ப மூலிகை, 
23 

மூலிகைகளி 
OURGOTDI, a rejuvenating drug 
( unidentified ) . It is one of the 23 
all -healing drug contemplated in 
the Siddhars medicine . 
குண்டலப் புழு , தொட்டால் 
சுருட்டிக் கொள்ளும் அட்டை, see 
அட்டை , 2. ஓர் வட்டப் புழு , a 
round worm . 
குண்டலப் பூச்சி , see குண்டலப் 

புழு . 
குண்டல மார்க்கம் , பாழ் மண்டலம் , 

etheric region . 
குண்டலம் , செவ்வாப்புக் கட்டி , see 
குண்டாலம் ; 2. வட்டம் , circle ; 
roundness;; 3 . ஆகாயம் , 
atmosphere ; ether ; 4. மந்தாரை , 
mountain ebony - Bauhinia 
variegata . 
குண்டலம் பாலை , see குண்டல 
பாலை . 


குண்டலி 
Corsmu , a disease characterised by 
the aggravated condition of Vayu 
in the intestines , which in turn 
extends all over the body 
decreasing gradually the appetite; 

2. ஆகாயம் , ether . 
குண்டல வுளுவை, ஆறு அல்லது 

கடலில் வாழும் ஓர்வகை உளுவை 
மீன் . a river - fish or sea - fish known 
as ringed - goby - Gobius striatus . 

See உளுவை. 
குண்ட லாத்தி , சங்கன் வேர் , 

mistletoe berry-thorn - Azima 
tetracantha. 
குண்டலி , சங்கு See குண்டலாத்தி ; 

2. சீந்தில் moon creeper 
Menispermum Cordifolium ; 3 . 
மூலா தாரம் , the first and the 
lowest psychic region in the 
human body viz , the sacral plexus ; 
the posteriors including the hip ; 
4. see குண்டலி வாயு , 5. மான் , 
deer ; 6. குண்டலி சக்தி , serpent s 
power -- the cosmic energy 
supposed to be coiled up in the 
sacral region . ( உ - ம் ) " குண்டலி 
யதனிற் கூடிய அசபை " ( விநா . 
அக . ) ; 7. தாளகம் , orpiment ; 8 . 
பாம்பு , snake ; 9. மயில் , peacock ; 
10.நாபித்தானம் , thenavel region ; 
11. சுருட்டை , carpet -snake 
Echis carinata; 12. பிரணவம் the 
mystic sound " Om " ; 13. பிராண 
வாயு , the Prana ( உ - ம் ) உண்மை 
யென்றகுண்டலியே பிராணவாயு 
ஓங்காரம் பிண்டத்தி லுதித்த 
ஆன்மா. 


குண்டல வாசி , ஆகாயப் பாழில் 
சஞ்சரிப்பவன் , one who travels in 
the etheric region of the sky. 
குண்டல வாயு , 

வாயு மிகுந்து 
வயிற்றில் கல்லைப்போற்றிரண்டு 
பிறகு சிதறி உடம்பு முழுவதும் 
பரவிக் குத்தலை யுண்டாக்கிப் பசி 
தீபனத்தை யொடுக்கும் ஓர் வாயு 


see 


942 
குண்டலிகம் 

குண்டலினி 
குண்டலிகம் , மூலாதாரம் , 

கும் ஓர் வகை வாயு , a kind of 
குண்டலி . 

flatulency due to air or gas in the 

stomach or the intestines . It is 
குண்டலிகா, சம்பங் கோரை , a kind 

attended with acute pain . 
of sedge - grass . 

குண்டலினி , 

மூலாதாரத்தில் 
குண்டலிக் கவிசை , வயிற்றிலேற் பாம்பைப் போல் சுருண்டுக் 
படும் ஓர் வகைப் பாண்டு , 

கொண்டிருக்கும் ஓர்வித சக்தி , இச் 
abdominal dropsy - Ascites. 

சக்தியை யோக சாதனையினால் 
குண்டலிக்குள் காயசித்தி , தான் எழுப்பக் கூடும் . ஆறாதாரத் 
நாகதாளி , snake hood fig - Opuntia தினடியிற் காட்டியுள்ள படி மனித 
dillenii . 

வுடம்பினில் ஆறுதலங்களுண்டு . 

இவ்வாறுதலங்களில் குதத்திற்கும் 
குண்ட லிங்கம் , மலாக்கா சாம்பி 
proof, Malacca benzoin - Styrax 

குய்யத்திற்கும் இடையே யுள்ள 

மூலாதாரம் தான் , முதன்மையான 
benzoin . See கூந்த லிங்கம் . 

இடம் . இதில்தான் குண்டலிச் சக்தி 
குண்டலி சக்தி , வல்லபை சக்தி , the அமைந்துள்ளது . இத்தலத்திற்கு 
serpent s power coiled up at the கணபதியும் வல்லபையும் காரண 
end of the spinal column . See 

கர்த்தர்கள் . குண்டலித் தாயாகிய 
குண்டலி . 

இவ்வல்லபையே குண்டலிச்சக்தி 
குண்டலிச் சம்பங்கி , புல் சம்பங்கிப் 

யெனப்படும் . பிரணவமாகிய ஓம் 
பூ , சுருட்டைச் சம்பங்கி , a species 

என்பதும் இதில் அடங்கியுள்ளது . 
of coiled champauk. 

தாந்திரிக நூலில் இச் சக்தியே 
சுருட்டைப் 

பாம்பு போற் 
குண்டலித் தாய் , சக்தி , the 

காட்டப்பட்டுள்ளது . 
Universal energy ; 2. துர்க்கை , the 
goddess Durga . 

மானிடருள் ஒவ்வொருவரிடமும் 
குண்டலிப் பாம்பு , see குண்டலி 

இச்சக்தி வாய்ந்திருந்தாலும் , அச் 
சக்தி . 

சக்தியை எழுப்பி அதற்குண்டான 

சித்திகளைச் சாதாரணமாகத் தம் 
குண்டலிப் பாலை , ஓர் வகைப் வசமாக்கிக் கொள்ள ஒருவராலும் 
பாலை , kind of paulay இயலாத காரியமா யிருக்கின்றது . 
(Mimusops genus ) 

இதைச் சபம் , தபம் , தியானம் , யோக 
குண்டலிப் பால் , ஏழுவகைப் பால் சாதனைகள் முதலிய பழக்கங் 
குண்டலியா, சீந்தில் , see குண்டலி 

களினால்தான் வசப்படுத்தக் 

கூடுமே ஒழிய வேறு வகையாகச் 
குண்டலி யோகம் , சிவயோகம் , a சித்தியாக்கிக் கொள்ள முடியாது . 
kind of Yoga practice. 

இத்தகைய சாதனைப் பழக்கங் 
குண்டலி வாயு , see குண்டலினி ; 

களினால் மூச்சொடுங்கிய பின்னர் , 
2 , வயிற்றில் குத்தலை யுண்டாக் 

இச்சக்தியானது அணு அணுவள 


al 


943 


குண்டலினி 


. 


வாகத் தன்னிடத்தை விட்டகன்று , 
முள்ளந் தன்டின் கயிற்றிற்கு 
நடுவேயுள்ள சுழி முனைக்குப் 
போகும் தாரையின் வழியாய் , 
சாதிப்பவரின் மனோ சக்திக்கும் , 
சாதனைக்கும் தக்க 

வாறு 
மேலுயர்ந்து செல்லும் . இவ்வாறு 
தலமும் ஒன்றிற்கொன்று சம்பந்த 
மில்லாதபடி , நரம்பு முடிச்சுகளி 
னால் இடைக்கிடையே மூடப்பட்டி 
ருப்பதால் , இக் குண்டலிச் சக்தி 
ஒன்று தான் இதன் வழியாக 
ஊடுருவிச்செல்லக்கூடும் அப்படி 
மேல் நோக்கிச் செல்லுங்காலத்தில் 
ஆறு தலமும் தரிசனையாகும் . 
அப்பொழுது தான் எல்லாவித 
சித்திகளும் கைகூடும் ; அநேக 
காட்சிகளும் தெளிவாகத் தோன்றும் ; 
நினைத்த காரியங்கள் எல்லாம் 
சித்தியாகும் . 
இச் சித்திகளை ஒரு பொருட்டாக 
யெண்ணாமல் இவ்வாறுதலத்தை 
யும் கடந்து போனால் , கபாலத்தி 
லுள்ள ஆக்கினைத் தானத்தின் 
உச்சியிலுள்ள பிரம ரந்திரத்தில் இச் 
சக்தி போய் ஒடுங்கும் . இப்படி 
ஒடுங்கும் காலத்தில்தான் சமாதி 
கைகூடும் , serpent s power coiled 
up at the end of the spinal 
coloumn in the sacral region . It is 
said to be a awakened by Yoga 
practice As pointed out in the 
diagram under ஆறாதாரம் , there 
are six psychic centres (nerve 
plexuses ) in the human body ; 
and that which is situated in the 
sacral plexus between the anus 
and the penis is the most 
important being the one from 


குண்டலினி 
which the said power starts and 
passes upwards along the 
remaining centres ; and in it, are 
stored the dynamic forces of life 
and energy popularly known as 
Kundali Sakti or Serpent Vallabhai 
is said to be lording over this 
centre ; and it is this . Goddess 
Vallabhai that represents, the 
Creative force . Moreover the 
sacred cosmic sound Om is 
merged in this centre . in Tantric 
science , the said stored up energy 
is described as a coiled serpent 
sleeping in the human body. 
Although this spiritual power of 
Kundalini is latent in all human 
beings it is impossible to awaken 
it for purposes of gaining psychic 
powers . This can only be effected 
successfully through the practice 
of japam ( chanting of Mantras ) , 
Tapas ( penance ) , Dyana 
(Meditation ), Yoga ( suspension of 
mind functions ) and other spiritual 
exercises ; for , it is only by such 
practices . that breath has to be 
controlled . With the suspension 
of breath , begins the real 
awakening of the dynamic force 
lying dormant at the base of the 
spinal coloumn in the Sacral 
plexus ; and when once this is 
roused . it slowly forces , atom by 
atom , upon the centre of the spinal 
cord ; and gain entrance into the 
middle channel of சுழிமுனை 
where from it passes through the 
other centres according to the 
willpower and persistent practice 
of the aspirant. 


944 
குண்டலினி 

குண்டால ரோகம் 
Because these nerve - centres are a subtle force giving life, motion , 
closed and bound by knots or sensation and particularly energy. 
obstructions , the Kundalini force ( M. Sircar ) . 
alone can pierce through these 

குண்டலினி சக்தி , see 
obstructions; and the moment , 

see . குண்ட 
the breath is confined in the body, லினி , 2. சுத்த மாயை , absolute 
the Kundalini forces its way up 

Maya . 
gradually through the subtie 

குண்ட லீகம் , சங்கஞ் செடி , see 
passage in the spinal - cord 
reaching the other five centres. As 

குண்டலாத்தி. 
it rises higher and higher , the 

குண்டல் , இசங்கு , which see . 
aspirant naturally attains all 
wonderfull Siddhis ( psychic குண்டழித்தல் , விலங்கின் விதை 
powers ) . gets spiritual visions யடித்தல் , castrating; depriving of 
and obtains all that he desires ; virility,. 
but, if he continuses his practice , 

குண்டற் காய்ச்சி , ஓர் வகைத் 
even after reaching these six 
centres without aspiring for the 

தென்னை , a kind of cocoanut 
above mentioned Siddhis . the 

discriminated according to its 
said power finally reaches and 

fructility . 
gets lodged in the hold of Brahma 

குண்டன் . பருத்து வலுத்து 
( பிரம ரந்திரம் ) beyond the 

குள்ளமாக வுள்ளவன் , a short, 
Cerebral centre ; and here begins 

stout and able -bodied man . 
the stage which is known as 
Samadhi ( complete concen குண்டாணிக் கொடி , கொம்மட்டிக் 
tration ) when all external matters கொடி , mortar - flower bindweed 
and conditions are forgotten . See ipomaea bracteata . 
ஆறாதாரம் . 

குண்டாதி , பீ நாறிச் சங்கு , smooth 
NOTE - It is the dormant or volkameria - Cieodendron 
sleeping power of the Supreme inerme . 
life which is in everything. It is 
found at the base of the middle 

குண்டாலக் கட்டி , செவ்வாப்புக் 
channel passing through the கட்டி இக் கட்டிகள் பழுக்குங் 
spinal cord ; 
cord ; and here , 

, it காலத்தில் பள்ளம் விழும் . skin 
embraces the three channels disease in children characterised 
Idagalai, Pingalai and Suzimuna by the formation of peculiar 
the fire , the sun and the moon blisters or blebs - Pemphigus 
where these three merge. mingle 

infantalis .. 
and create a peculiar substance 
Vija, which is intensely vigorous 

குண்டாலம் , see குண்டாலக் கட்டி 
and active ; and which passes குண்டால ரோகம் , குழந்தைகட்குக் 
through the entire human body as 

காணும் செவ்வாப்புக்கட்டி , blisters 


see 


see 


945 
குண்டால ரோகம் 

குண்டிமுனை 
in several parts of the body inflammation of the kidney, 
especially in 

chidren . See Nephritis . 
குண்டாலக் கட்டி . 

குண்டிக் காய் , மூத்திரக் குண்டி , the 
குண்டாலி , சங்கஞ்செடி , 

kidneys ; 2. தாமரைக் காய் , the 
குண்டாலத்தி . 

heart. 
குண்டானி . 

குண்டாணிக் குண்டிக் காய்க் கோசம் , குண்டிக் 
கொடி 

காயைக் கவர்ந்துள்ள பை , the 

internal capsule or covering of the 
குண்டி , ஆசனப் பக்கம் , the gluteal 

kidneys - Capsula renalis . 
region ; 2. அடிப்பக்கம் , the bottom 
portion of anything; 3. இருதயம் , குண்டிக் காய் வலி , குண்டிக் 
the heart ; 4. மூத்திரக் குண்டி , the காயைச் சுருட்டிப் பிடிக்கும் நோவு , 
kidney ; 5. மீன் சினை , roe of fish ; griping pain of the kidneys ; 2 . 
sprawn ; 6. ஈரல் , the liver ; 7 . மூத்திரத் தாரையில் கல்லடைப் 
நொச்சி , chaste tree- Vitex பினாற் காணும் 

காணும் வலி , pain 
negundo ; 8. சூத்தாம் பட்டை , the produced by the passage of stone 
posteriors ; 9 , பிட்டம் , rump ; 10 . 

along the ureter - Renal colic . 
வயிறு , the stomach ; 11. see 

குண்டிக் 

கொழுப்பு , குண்டிக் 
குண்டியெலும்பு , 12. ஈரற்கொத்து , 

காயின் கொழுப்பு the fatty 
the liver, lungs , spleen and other 

degeneration of the kidney ; 2. மர்ம 
viscera. 

ஸ்தானம் அதாவது ஆண்குறி 
குண்டிகம் , எரு , வராட்டி , cow dung அல்லது பெண் குறியிலேற்படும் 
cake ; 2 . பேரேலம் , large கொழுப்பு, fatness of the genitals 
cardamom . 

either of a male or female . 

( slang ) . 
குண்டி காய்தல் , வயிறு காய்தல் , 
leaving the stomach empty ; 2 . குண்டிப் பட்டை , சூத்தாம் பட்டை , 
பட்டினியா யிருத்தல் ; starving as the buttocks . 
"குண்டிக் காய்ந்தால் குதிரையும் 
வைக்கோல் தின்னும் " . 

குண்டிப்பி , சிப்பி முத்து , pearl of 

oysters . 
குண்டிக் குளப்புதல் , புணர்ச்சி 
செய்தல் , 

குண்டிப் புறம் , குண்டிப் 
having sexual 
intercourse .. 

பட்டை . 
குண்டிகை , see குடுக்கை; 2. குடம் , 

குண்டிமுனை , கூபகத்தின் முன் 
pot. 

பக்கத்துக்கு மேலாக விருக்கும் ஓர் 

முனை , the anterior upper bone 
குண்டிக்கா யெரிச்சல் , மூத்திரக் 

of the pelvis ; the gluteal 
குண்டிக்குக் காணும் அழற்சி , 

prominence .. 


see 


10 


946 
குண்டி யட்சரம் 

குண்டைச் சம்பா 
குண்டி யட்சரம் , குழந்தைகட்கு உருண்டைச் சட்டி a round and 
ஈரல் வெந்து நாக்கு சிவந்து , உடல் 

hollow pot 
நொந்து வாந்தியும் பேதியுங் 

குண்டுச் சம்பா , ஓர் உருண்டைச் 
காணும் ஓர் ஈரல் நோய் , disease of 

சம்பா நெல் , சொரிகுரும்பை நெல் , 
the liver in the children attended 

a species of round paddly : 
with inflammation of the liver and 
the tongue bodily pain . purging குண்டு நீர் , கடல் , sea . 
and vomitting - Ulceration of the 

குண்டு பீங்கான் , ஆழ்ந்த பீங்கான் , 
liver . 

a deep or hollow dish . 
குண்டி யெலும்பு , பிட்ட வெலும்பு, 

குண்டுப்பி , சிப்பி முத்து , pearl of 
bones of the pelvis - Ossacrum .. 

oysters .. 
குண்டில் , ஓர் செடி, a plant 2. முதுகு , 
the back .. 

குண்டுப் பூக் கொன்றை , வெள்ளைத் 

58009 , sulphur - flowered . senna 
குண்டி வற்றல் , பட்டினியாயிருத்தல் , Cassia glauca . 
starving . வயிற்றிற் கில்லாமல் 
இளைத்தல் , being emaciated for 

குண்டு மணி , குன்றி மணி , Indian 
want of food . See குண்டிகாய்தல் . 

liquorice - Abrus precatorius . 
குண்டு மல்லிகை, 

குட 
குண்டு , விலங்குகளின் பிடுக்கன் 

மல்லிகை. 
விதை , testicles of beasts ; 2 . 
ஆண்குதிரை, stallion 3. இலாகிரி குண்டு மாணிக்கம் , தூம்புர வாலி , 
R_5600760 ) L . bolus of opium , safflower - Carthamus tinctorius. 
garjah and other drugs ; 4. தடித்த 

குண்டு மிளகாய் , see குட மிளகாய் . 
அல்லது பருத்த உடம்புள்ள பெண் , 
a term referring to a woman குண்டு ரோசனை , see குண்டோசனை . 
unduly fatty and stout. 

குண்டேசின் , சுரத்தை யுண்டாக்கும் 
குண்டு கழுதை, ஆண் கழுதை , he பேய் , a demon causing fever . 
ass ; jack ass . 

குண்டேந்தி , மலை தாங்கி , wound 
குண்டு காயம் , வெடிகுண்டு காயம் , plant - Sida.carpinifolia . 
gun - shot wound . See & GODTL - 14 
காயம் , 

குண்டேறு , ஓர் மீன் , a fish . 
குண்டுக் காளை , பொலி யெருது , 

குண்டை , எருது , bull ; Ox ; 2. ஈகை , 
covering bull . 

which see ; 3. கருஞ்சுண்டி , 
குண்டுக் குதிரை, ஆண் குதிரை, 

இண்டங் கொடி , sensitive tree 

Mimosa rubicaulis , 
stallion .. 

குண்டைச் சம்பா , see குண்டுச் 
குண்டு சட்டி , ஆழமான ஓர் 

சம்பா. 


see 


947 . 
குண்டோசனை 

குதப்புதல் 
குண்டோசனை , உருண்டையாக குதண்டகம் , see ஆதொண்டை 
வளரும் ஓர் மருந்துக் கிழங்கு , a 
round medicinal root . 

குதநாயகம் , பெருமருந்து , see 

குண்ணம் . 
குண்டோதினி, நிறைந்த மடியுள்ள 

see 
பசு, a cow with a full udder . 

குத நெகிழ்ச்சி , அண்டு 

தள்ளுகை; 2. ஆசன வாய் தளர்தல் , 
குண்ணம் , பெரு மருந்து Indian relaxation of the muscles of the 
birth -wort - Aristolochia indica .. 

anus . 
குண்ணி , see குண்டு மணி . 

சூதயம் , பகற் பொழுது , mid- day ; 2 . 
குண்ணிச் செடிச்சி , தொழு கண்ணி , 

தருப்பை , sacrificial grass . 
a medicinal plant - Hedysarum குத பாகம் , குழந்தைகட்கு ஆசனத்தில் 
gyrans . 

ஏற்படும் சீழ் ஒழுக்கு, suppuration 
குத கிலம் , see குத கீலம் . 

in the anal region of the child . 
குத கீலம் , மூல ரோகம் , piles ; 

குதப்பல் , உள்ளாக மெல்லாமலே 
hemorrhoids .. 

வாயை அசைத்தல் , eating with the 

!lips close - Mumble . It is the 
குதக் குதல் , see குதப்புதல் . 

process of reception and 
குதக் குமம் , மஞ்ச பத்திரி . இது 

conversion of food as in the case 
தங்கத்தைச் செந்தூரிக்கும் , an 

of one without teeth ; 2. மெல்லுதல் 
unidentified plant capable of 

masticating ; 3. உதப்புதல் chewing 
reducing gold into a calcined red 

food to increase the saliva and 
oxide . 

prepare for swallowing and 

digestion; stuffing the mouth with 
குதக் கூடம் , ஆசனப் புற்று . இது food .. 
சிறுவர்களுக்கு வயிற்றில் புளித்த 
மலஞ் சேருவதாலும் , அதிசாரத் 

குதப் பவுத்திரம் , ஆசனப் பவுத்திரம் , 

anal fistula . 
தாலும் பிறந்து , குதத்தில் சிவந்த 
சிலேட்டும மொத்தையைப் போல் குதப்பிய உணவு , விழுங்குவதற்கு 
இரணத்தையும் , உள்ளாக நமைச் முன்மென்றஉணவு, thefood after 
சலையு முண்டாக்கும் , a tumour mastication and just before 

deglutition 
like swelling covered with pimples 

( swallowing ) 
redder than the skin found in the 

Alimentary bolus . 
posteriors or private parts of குதப் பிரம்சம் , see அண்டு தள்ளுகை . 
children ; and attended with 
intense itching . It is due to the 

குதப்புண் , ஆசனப்புண் . ulceration 

of the anus . 
acidity of the stools or to diarrhoea . 
குதட்டுதல் , குழறிப் பேசல் , 

குதப்புதல் , உதப்புதல் , 
blabbering . 

குதப்பல் . 


see 


948 


குத வளையம் 


குதப் பூரிகம் 
குதப் பூரிகம் , சம்பு நாவல் , large- fruit 

jaumoon - Eugenia malaccensis . 
குதப்பை , மலக் குடலின் உட் 
சவ்விலுண்டாகும் பை , sacciform 
mucous membrane of the rectum ; 
2. குதப்பை ரோகம் , Sacciform 
disease of the anus - Encysted 
rectum . 


குதம காயம் , வெங்காயம் , onion . 


குதமூலம் , குதத்தில் உண்டாகும் 

முளை மூலம் : இதினின்று சீழும் , 
இரத்தமும் ஒழுகும் , a small round 
tumour situated at the verge of the 
anus and attended with discharge 
of pus and blood --Piles or 

Hemorrhoids . See மூலம் . 
குதம் , மலம் வெளி வருவதற்கான 

துவாரம் . இது பெருங்குடலின் கீழ்ப் 
பகுதியாகிய மலக்குடல் ; 4 % விரல் 
நீளமும் , மூன்று மடிப்புகளையும் 
உடையது . ( literally ) the channel of 
fecal matter - Rectum . It is the 
lower end of the large intestine 
which passes into the flexure of 
the rectum . It is 4 % fingers in 
length and the interior is provided 
with three spiral grooves of outflow , 
defecation and closure of the 
anus . 

. 


குதம்பை , see கூத்தன் குதம்பை . 
குதம்பைச் சித்தர் . மாந்திரீகம் , 
ஞானம் , இவைகளின் விஷயமாய்ப் 
பாடியுள்ள சித்தர்களுள் ஒருவர் . 
இவர் அநேக சித்துக்கள் விளை 
யாடியதாகவும் சொல்லப்படுவர் . 
one of the Siddhar s school.who 
composed poems on practical 
wisdom and magic . He is said to 
have played several wonders 
through Siddhis ( supernatural 
powers ). - 
குத யந்திரம் , மல வாயைச் சோதிக் 
கவும் , கார மருந்திடவும் வசதிய 
மைக்கப்பெற்ற ஓர் வகைக் கருவி , 
an instrument containing two 
apertures , one for seeing the 
interior of the rectum and the other 
for applying an alkali- Rectal, 
speculum . 
குத யோனி , ஒருவன் தான் முதலாக 
ஆசனப்புணர்ச்சிக்கிணங்கி , பிறகு 
அவனே பெண்ணினிடமாகச் 
சென்று ஆசன்ப் புணர்ச்சியை 
இயற்றுபவன் , the man who first . 
becomes a passive member for 
an act of sodomy and then again 
commits , sodomy with the woman 
he visits . See கும்பிகா. 
குத ரோகம் , ஆசனத்தைப் பற்றிய 
Cosmus, diseases of the anus or 
rectum in general. 
குதலை , மழலைச் சொல் , the prattle 
of a child ; 2 : மாதர் இனிய சொல் , 
fond word or the amorous talk of 
a female. 


குதம் , தருப்பை , sacrificial grass ; 2 . 
வெங்காயம் , onion ; 3. மலம் கழியும் 
கால்வாய் , a channel through 
which the faeces are expelled 
Rectum ; 4. தும்மல் , sheeze ; 5 . 
மிகுதி , excess ; 6. குசைப் புல் , 

Kusa grass - Poa cynosuroides . 
குதம்புதல் , கொதித்தல் , boiling. 


குத வளையம் , ஆசன வாயைச் 
சுருக்கும் சக்தி வாய்ந்த வளையம் , 


949 
தத வளையம் 

குதிகால் விரணம் 
circular or ring like muscles குதி , உள்ளங் காலின்பின் பக்கம் , the 
which close the external orifice of 

hind most part of the foot ; 2. காற் 
the anus - Sphincter ani . 

குதி , heel of the foot ; 2. குதித்தல் , 
குதவாய் , அபான வாயில் , anal jumping . 
orifice 

குதிகராசிலந்தி see குதி கால் 
குத வெடிப்பு , மலவாயிற் காணும் 

விரணம் 
வெடிப்பு , anal fissure. 

குதிகா லிசிவு , குதி காலிற் காணும் 
குத வொழுக்கு , ஆசன வொழுக்கு , 

இசிவுவலி , cramp in the heels . 
discharge of mucous from the 

குதிகாலெலும்பு , 

குதிகால் 
rectum - Rectal catarrh . 

உள்ளாகவிருக்கும் எலும்பு , heel 
குதறாதி , புளி , tamarind 

bone -Calcaneum ; Oscalcis . 
Tamarindus indicus . 

குதி கால் , see குதி . 
குதறுதல் , விரணமாதல் , turninginto குதிகால் மேகப் புடை , மேகத்த 
an open wound or sore ; 2 . னால் குதிகால் எலும்பு வளர்ந்து 
கிண்டுதல் , exciting heat and 

பிதுங்கிக் காணல் , exostoses on 
redness . 

the heel due to gonorrheal in 
குதற்கம்மல் , ஓர்வகைக் கண்ணோய் , 

fection - Gonorrheal heel . 
an eye - disease . 

குதிகால் வலி , குதிகால் நோவு , pain 

in the heel - Talalgia; 2. குதிகால் 
குத னாசம் , see குதனாசனம் . 

அழுந்தவைக்கும்போதுதோன்றும் 
குத னாசனம் . 

பெருங்காயம் , வலி , pain caused by pressure on 
asafoetida - Ferula asafoetida. 

the heel - Painfull heel . 
குதனு , அவலட்சண உடம்பு , body குதிகால் வாதம் , குதிகால் ஊணு 
with a disagreeable appearance . வதற்கு முடியாமல் 

நோய் 

கொள்ளும் ஓர் வாத நோய் , a 
குதாங் குரம் , முளை மூலம் , piles . 

disease of the heel rendering one 
குதா தோஷம் , சித்தா மல்லி , short unable to rest on the heel owing . 
tubed arabian jasmine 

to excessive neuralgic pain 
Jasminum sambuc ( typica) 

Pododynia ; 2. முன்னங்காலில் 

நின்று பிறகு குதிகாலை ஊண 
குதானகம் , see குதானன் . 

முடியாமல் வலி கொள்ளும் வாத 
குதானத் திகம் , சம்பங்கி , champauk 

Comu , pain experience in raising 
Michelia champaca . 

the toes and suddenly bringing 

the heels to this ground - Heel- jar. 
குதானன் , தாளி , convolvulus 

குதிகால் விரணம் , குதிகாலிற் 
creeper ; American bindweed 
Ipomaea sepiaria . 

காணும் விரணம் , ulceration of the 
heel . 


a 


950 
குதிகால் வெடிப்பு 

குதிரைக் குளம்படி 
குதிகால் வெடிப்பு , குதிகாலில் குதிப்பு , சுதும்பு மீன் , milk - fish - Rixe 
ஏற்படும் பித்தம் அல்லது parava alias peixe peuba. 
பனியினாற்காணும் வெடிப்பு crack 

குதிப்புண், குதிகாலில் வரும் புண், 
or fissure of the heel arising from 

கட்டி , 

விரணம் , பிளவை , 
the bilious condition of the system 
or frost - bite. 

முதலியன, a common name for 
wound 

or sore . abscess , 
சூதி காளான் , குதிகாலிலுண்டாகும் ulceration , carbuncle etc. of the 

காளானைப் போன்ற கழலை , heel . 
tumour in the heel resembling a 
fungus ; a fungus growth of the 

குதிப் புற்று . . குதிகாலிற் காணும் 
heel . 

புற்று , cancer of the heel, 
குதி கொப்புளம் , see குதிக் குதி யாணி , முள் முதலியவைகள் 
கள்ளன் . 

தைத்து ஓடிதலால் குதிகாலில் 

விழும் ஆணி ,, a growth of 
குதிக்கள்ளன் , குதி காலில் ஏற்படும் 

thickened skin on the heel due to 
கொப்புளம் , a boil or abscess on 

thorns etc , running and breaking 
the heel ; a sore in the heel ; 2. see , 

into it; corn on the heel . 
குதி வாதம் . 

குதியைப் பாதி , வெட்டி வேர் , khus 
குதிங் கால் , See குதி . 

khus root - Andropogon muricatus . 
குதிங்காற் குத்து . குதிங் காலிற் 

குதிரை, ஊர்க் குருவி , sparrow , 2 . 
ஊணுதற்கு முடியாதபடி ஏற்படும் 

பரி , horse - Equus vulgaris ; 3 . 
குத்தல் நோய் , an acute neuraigic 

மரம் , mango tree - Mangifera 
pain rendering one unable to rest 
on the heel - Pternalgia . 

indica . 
குதிங்காற் சிப்பி , குதிகால் எலும்பு , 

குதிரைக் காலிரும்பு . தேய்ந்த 
heea- bone . 

லாடம் , worn - out horse - shoe . 
குதிச் சந்து , உடம்பினில் நாடியானது 

குதிரைக் கால் வாதம் , see குதி 
இயங்கப்பட்ட பத்து இடங்களில் வாதம் . 
ஒன்று . one of the ten places in the 

குதிரைக் காற் சுண்டு வாதம் see 
human body selected for feeling 

குதிரை வலிப்பு . 
the pulsation i.s. the one behind 
the ankle .. 

குதிரைக் குளம்படி , நீர்ச் சேம்பு . 
குதிப் பனிகம் , பலா விளி அல்லது 

இதன் இலைகளை வீக்கங் 
பலா வீழி , an unidentified plant . 

களுக்குக் கட்ட வுதவும் , arrow 

head - Saggitaria obtusifolia alias 
குதிப் பிளவை , குதிகால் விப்புருதி , Cyanotes cristata . Its leaves are 
cancer of the heel . 

applied to swelling. 


மா 


951 


குதிரைக் குளம்பு 
குதிரைக் குளம்பு . see குதிரைக் 
குளம்படி , 2. நீலக்கடம்பு , common 
cadamba - Anthocephalus 
cadamba ; 3. குதிரைக் காலடி . the 
hoof of a horse. See நீர்க் குளிரி .. 
குதிரைக் கொல்லி , see குதிரை 
வாலி ; 2. ஓர் பூடு , a plant 
Convolvulus tridentatus ; 3 . 
மனிதற்குக் காணும் ஓர் குதிரை 
தோய் , a disease of horses 
communicable to man 
Glanders . 
குதிரைச்சாணி , குதிரை வைத்தியன் , 
a farrier having experience of 
veterinary surgery ; 2. குதிரை 
லத்தி , the dung of a horse . 
குதிரைச் சாலி , துயிலிக் கீரை , a 
kind of greens - Achyranthes 
polygonoides . 
குதிரைச் செவி , குதிரைக் காதைப் 
போன்ற இலையுடைய ஓர் கள்ளி , a 
kind of spurge tree . the leaf of 
which resembles the horse s ear ; 

குங்கிலிய மரம் , Indian 
dammer - Shorea robusta . 
குதிரைச் சேகிதம் , சடைத் தும்பை , 
a kind of leucas .. 


ஓர் வீக்கம் , aly swelling 
about the size of hen s egg in the 
fetlock joint of a horse -Wind - gall. 
குதிரை நோய் , குதிரைகளுக்குக் 
காணும் நோய்கள் . disease of 
horses in general 2. மனிதருக்குக் 
காணும் குதிரை நோய் , a mild form 
of glanders seen in man and 
contracted from horses - Equinia . 
குதிரைப் பசலை , ஓர்வகைப் பசலை , 

a kind of spinach . 
குதிரைப் பயிரி , 

வகைச் 
சாரணைப் பூண்டு , a kind of 
shauran ay - Trianthema 

crystallina . 
குதிரைப் பல்லன் , வெள்ளைப் 
பூண்டு , garlic ; 2. பெரிய தடித்த 
பல்லையுடையவன் , aman having 
large thick teeth . 
குதிரைப் பல்லி , பெரிய பல்லை 

யுடையபெண் , a woman having 
large teeth . c.f. மாட்டுப் பல் , 
குதிரைப்பற் பாஷாணம், 64 பாஷா 

ணத்திலொன்று . red orpiment or 
realgar - Arsenicum rubrum . it is 
one of the 64 kinds of arsenic .. 
குதிரைப் பால் , குதிரையின் பால் , 

உடம்பிற்கு வலிவை 
யுண்டாக்குவது மன்றி தாது 
புஷ்டியையுங் கொடுக்கும் . இது 
எளிதில் செரிக்கக் 

கூடியது . 
உடம்பிற்கு உஷ்ணம் , சுவைக்க 
துவர்ப்பாயிருக்கும் , horse s milk . it 
invigorates the system , and is an 
aphrodisiac. It is light in digestion , 


குதிரை நடை வாய்வு , மனிதர் 
காலில் தற்செயலாய் காயப்பட்டு 
வாயு சேர்ந்து ஊனமடைவதனால் 
குதிரையைப் போல் நடத்தல் , a 
horse like gait resulting from 
wounds due to some accident 
such 

as , gun - shot wound 
Equinism ; 2. குதிரைக்குக் காலில் 
கோழிமுட்டையைப் போல் காணும் 


952 
குதிரைப் பால் 

குதிரை ரோகம் 
heat- making in its potency and பிடுக்கன் ; 2. குதிரையைப் போல் 
astringent in taste . It is appetising. பிடுக்குள்ளோன் , one having 

testicles like those of a horse . 
குதிரைப் பிடுக்கன் , பீநாறி மரம் . 
இதன் காய் குதிரை பிடுக்கைப் குதிரை ம்சாலி , தேன் மரம் , honey 

tree - Schleichera trijuga . 
போலிருப்பதாலிப்பெயர் fetid tree ; 
horse almond - Sterculia foetida . குதிரை மசாலை , குதிரைக்கு 
It is so called from its seed 

அசீரணத்திற்காக கொடுக்கு 
vessels resembling horse s 

மருந்து , a mixture or maas of 
testicles .. 

· ingredients beaten or blended 

together and given to horses for 
குதிரைப் பிடுக்கு , குதிரைப் பிடுங்கன் . 

indigestion .. 
இதன் காய்கள் நீள நீளமாய்த் 
தொங்குவதால் பார்வைக்கு 

குதிரை மாறி , பெண் குதிரை, 

female horse; mare ; 2. குதிரைக் 
அழகாக விருக்கும் . ஆகவே , இது 
தோட்டம் , அரண்மனை , சோலை 

குட்டி , colt 
இவ்விடங்களில் வைத்து குதிரை மீன் , see குழாய் மீன் . 
வளர்க்கப் படும் . இம் மரத்தின் 

குதிரை முகம் , நளகம் அதாவது 
இலை பலத்தையும் , வியர்வையு 

முன்னங்கால் எலும்பு , the skin 
முண்டாக்கும் ; இதன் விதைகள் bone . 
கறுப்பாயும் , நீளமாயுமிருக்கும் ; 

குதிரை மூத்திரம் , குதிரையின் 
இதன் பூ கெட்ட நாற்றம் வீசுமாத 
லால் இதற்கு பீநாறி என்று ஓர் 

மூத்திரம் தமிழ் வைத்தியப்படி இது 
பெயருமுண்டு . இதற்கு மூத்தி 

பசி தீபனத்தை யுண்டாக்கும் ; 
ரத்தை வடிக்குங் குணமுண்டு . 

உருசிக்கக் காரமாயும் , சூடுண்டாக் 
ஆதலின் , மூத்திர ரோகத்தில் இது 

குந் தன்மையதாயும் , சித்த பிரமை 
மெத்த உபயோகப்படும் . horse 

யைத் தருவதாயு மிருக்கும் , இது 
almond -Sterculia foetida . The 

படை, வயிற்றுப் பூச்சி இவைகளுக் 
fruit is long and ornamental; and 

குபயோக மாகும் horse s urine . 
so , it is cultivated in gardens , 

According to Tamil medical 
palaces , parks etc. The flowers 

science , it is appetising, pungent 
have most offensive odour, and 

in taste; strong and heat-making 
hence given another name 

in its potency ; and cures mental 
Peenai ( பீநாறி ) . The leaves are 

aberrations . it is usually 
aperient and diaphoretic . Seeds 

recommended by Vaidyans in 
are black and long; and they are 

cases of ring -worm and worms 
diuretic and as such , useful in 

in the intestines . 
urinary complaints . 

குதிரையடிப் பச்சிலை , see குதிரைக் 
குதிரைப் பீஜன் , See ஒட்டை மரம் . குளம்படியிலை. 
குதிரைப் புடுக்கன் , see குதிரைப் குதிரை ரோகம் , see குதிரை நோய் . 


953 
குதிரை லத்தி 

குதிரை வாவிகம் 
குதிரை லத்தி , குதிரைச் சாணி , குதிரை வாலி , see குதிரை வாலிச் 
horse dung . 

சம்பா , 2. see குதிரை வாலிச் 
குதிரை வலி , see குதிரை வலிப்பு . சாமை ; 3. see குதிரை வாலிப்புல் , 

4. குதிரை வாலைப் போன்ற பூடு 
குதிரை வலிப்பு , பெண்களுக்குப் 

வகை , equisetacae family of 
பிரசவ காலத்தில் கருப்பைக் 

plants - Horse - tails . 
கோளாறு அல்லது குண்டிக்காய் 
நோயினால் ஏற்படும் ஓர் வகை 

NOTE-These are plants - having 
வலிப்பு நோய் , இதனால் கண் 

great resemblance to ferms . 
கதித்து , வாயில் நுரை தள்ளி , குதிரை வாலிகம் , கொடிப் பாசி , 
கையும் காலும் ஒரு பக்கத்தில் moss - creeping upon water 
திருகிக் காணும் , a kind of fits is Hydrilla verticillata . 
lying in woman due to irritation in 

குதிரை வாலிக் கியாழம் , குதிரை 
the womb or to a disease of the 
kidney. It is characterised by 

வாலில் புல் அல்லது பூவினின்று 
swollen eyes, foamy froth from the இறக்குங் கஷாயம் , decoction 
mouth controption of the limbs etc. prepared from horse - tail grass or 
See அமர கண்ட வலி ; 2 . purple- wrath : 
மூளையைப் பற்றிய சன்னியினால் 

குதிரை வாலிச் சம்பா , வால் நீண்ட 
ஏற்படும் வலிப்பு. இதில் சன்னி 

FWUN 6560 , horse - tail paddy. 
வாதம் உடம்பினுள் தங்குவதால் 
இவ்வலி காணும் போது கண்களின் குதிரை வாலிச் சாமை , ஓர் வகைச் 
புருவம் துடித்து , கை கால் ஒரு 

HITOOLD , horse -tail millet - Panicum 
பக்கம் திருகிச் சோர்ந்து , வாயில் 

verticilltum alias P. crusgalli ; 2 . 
நுரை தள்ளி , நெஞ்சிற் கபங் கட்டி , ஒட்டுப் புல் , sticking grass . 
அவயவங்கள் தீப் போற் காந்தி , 

குதிரை வாலிப் புல் , ஓட்டுப் புல் , 
உடல் படபடத்து நடுங்கிக் 

இதைப் பசு நெய்யிற் கொள்ள 
கண்நிலைக்குத்தலிடும் , apoplec 

குழந்தைகட்குக் காணும் தசை 
tic fits due to Vatha ( humour) in 

யில்லா எலும்புருக்கி மேகம் தீரும் , 
the system . It is attended with 

horse tail 
symptoms such as , brow- beating 

grass- Panicum 
sudden paralysis on one side of 

brizoides . A powder of this mixed 
the limbs , forthy saliva from the 

with ghee is said to cure osteo - 
mouth , accumulation of phlegm 

tabes attacking children . 
in the chest , burning and 

குதிரை வாலிப் பூ , ஓர் கொடி , 
trembling sensation of the whole 

purple - wrath creeper - Petraea 
body, fixedetc; 2. குதிரையின் காற் 

volubilis . 
சுண்டு வாதம் , a disease of the 
herse attended with trembling of குதிரை வாவிகம் , கோரைப் புல் , 
the legs. 

koray grass .. 


954 


குதிரை வாற் புல் 
குதிரை வாற் புல் , see குதிரை 

வாலிப்புல் . 
குதிரை விட்டை , see குதிரை 

லத்தி . 
குதி வலி , see குதிகால் வலி . 
குதி வாதம் , முழங்காலில் வாதம் 
மிகுதியாகச் சேர்ந்து அதனால் 

அடி 
யெடுத்து வைக்க வொட்டாது 
குதியினுள் திரண்டிருக்கும் வாத 
நோய் , cramp in the heels marked 
by excessive pain rendering one 
unable to walk . It is due to the 
aggravated condition of Vayu 
which is collected in the knee 
finding its lodgement in the heel ; 
neuralgic pain of the heels 
Pododynia , See குதிகால் வாதம் . 
குதி குதெனல் , கத கதப்பு , 

feverishness . 
குது குலிப்பு . மிகு மகிழ்ச்சி , ecstasy, 

rapture ; 2. மயிர்ச் சிலிப்பு , hair 
standing on ends - Horripillation . 
குதும் பகர் , தும்பை , bitter toombay 
Leucas aspera alias Phlomis 
indica . 


குத்தல் 
நுட்பமான பை , the little bag or 
vesicle in animals or plants 

Follicle or gland . 
குதாணகம் , 

குழந்தைகளுக்குக் 
காணும் ஓர் கண்ணோய் , an eye 
disease common in children . 
குதை , பசி , hunger; 2. பாசி , moss . 
குதோஷ்டம் , குதத்தின் பக்கம் , the 

margin of the anus . 
குதோதரம் , ( குதம் + உதரம் ) ஆசன 
சுருக்கத்தாலேற்படும் வயிற்றுப் 
பிசம் , tympanites due to 
, constriction of the anus .. 
குத்தசி , சாதி முத்து , superior solid 

pearls 
குத்தம் , எருது , bull , 
குத்தரசம் , பெருங்காயம் , assafoe 

tida . 


குதும்பை , see கூத்தன் குதும்பை . 
குதுக்கி யந்திர தாரம் , உடம்பிற் 
குள்ளிருக்கும் குடலின் மேற் 
சவ்வுக்குக் காணும் அழற்சி 
inflammation of the membranes 
of the bowels - Follicular gastro 
enteritis , 


குத்தலம் , முக்குருந்து , wild lime . 
குத்தல் , கையாற் குத்தல் , giving a 

blow with the fist ; 2. கத்தியாற் 
குத்தல் , stabbing with a knife ; 
thrusting with a word ; 3. சிறுக 
வார்த்தல் , as in பிறைக்குத்தல் , 
pouring in small quantity for the 
purpose of coagulation ; 4. துளை 
செய்தல் , pricking ; boring as ear ; 
5. நெரித்தல் , crushing to pieces ; 
6. இடித்தல் , pounding as of rice 
7. அலகு குத்தல் , hook swinging ; 

8. பறித்தல் , plucking 
குத்தல் , உடம்பினுள் ஏற்படும் 
குத்தல் வலி internal pain ; boring 
pain inside the body ; 2. இடித்த 


குதுவம் , உடம்பின் மேற்றோலிலும் , 
சவ்விலும் அல்லது பூண்டுகளிலும் 
ஏராளமாய் நிறைந்திருக்கும் மகா 


955 
குத்தல் 

குத்து 
அரிசி . pounded rice ; 3. நரம்பு குத்தி சரித்தல் , கத்தியால் வயிற்றில் 
வலி , nerve - pain . 

குத்தி குடலை வெளிப்படுத்தல் , 

bringing out the bowels or 
குத்தல் குடைச்சல் , வாயுவால் entrails by stabbing in the 
ஏற்படும் நரம்பு வலி , piercing and abdomen .. 
boring pain in the course of the 

குத்திப் பிடுங்கல் , 
nerves due to 

குமட்டல் , 
aggravated 

hoving a tendency to vomit through 
condition of Vayu ( humour ) , 2 . 

irritation of the bowels. 
வாத வலி , pain experienced in 
Theumatism . 

குத்தி யிருமல் , set குத்திக் குத்தி 

யிருமல் . 
குத்தாகம் , see குட்டி வினா. 

குத்திர சடை , திருநீற்றுப் பச்சை 
குத்தாக்கு சிமிட்டி, see குத்துக்காற் see உருத்திர சடை, 
சிமிட்டி . 

குத்திரம் , சணல் , see குத்தாலகம் , 2 . 
குத்தாமணக்கு , see உரலாமணக்கு . மலை mountain ; 3. தலைக்குத்து . 

piercing pain in the head ; 4 . 
குத்தா மணி , see உத்தா மணி . 

முலைக் குத்து , piercing pain in the 
குத்தாமற் குத்தல் , காயம் படாமற் breast; 5. குரூரம் , cruelty . 
குத்தல் , causing contusion 

குத்திர வித்தை , சூனிய வித்தை , 
without inflicting apparent injury. 

black magic ; sorcery . 
குத்தாலகம் , பருத்தி - cotton 

குத்திரன் , சூனியம் வைப்பவன் , 
Gossypium herbaceum ; 2. see 

sorcerer .. 
காட்டாத்தி , 3 . see கடுகுரோகிணி . 

குத்திருமல் , புகைந்து வரும் 
குத்தாலம் , குத்தாலா , see கடுகு இருமல் , cough due to irritation , 2 . 
ரோகிணி . 

கக்குவான் , whooping cough . 

Pertussis . 
குத்தாலிகம் , see குட மிளகாய் . 

குத்து , see குத்தல் , 2. சணல் , hemp ; 
குத்தா வகம் , சணல் , hemp , flax -- 

3. வாயுக்குத்து , aching or piercing 
Ciotolaria juncea . 

pain due to wind ( humour ) , 4 . 
குத்தி , குப்பி , bottle ; 2. எண்ணெய் முலைக் குத்து . breast pain ; 5 . 

குத்தல் வலி acute throbbing pain . 
குடுவை , cruet or small vial for oil ; 
3. மண் , earth ; 4. நெய் குத்தி , 

See குத்திரம் , 6. போத்து , as in 
cruise for ghee . 

மூங்கிற் குத்து . bamboo shoots ; 

7 , கும்பலாய் , வளர்வது , that which 
குத்திக் குத்தி யிருமல் , புகைந்து grows in clusters ; 8. கை யளவு 
இருமல் , coughing often due to hand - ful as of rice. ( உ - ம் ) குத்து 
irritation .. 

சாதம் . 


- 


956 
குத்து குத்தாக முளைத்தல் 

குத்துக்காற் சம்மட்டி 
குத்து . குத்தாக முளைத்தல் , கொத்து சமூலத்தைக் கஷாயமிட்டு வீக்கம் , 
கொத்தாக முளைத்தல் , growing in வாத சம்பந்தத்தினால் உண்டாகும் 
ciusters . 

கீல் வாயு , சூலைப் பிடிப்பு , வாத 

வீக்கம் இவைகளைக் 
குத்துக் கண்டங் கத்திரி , கொத்தாக 

கழுவ 
முளைக்குங் 

காட்டுக் உதவும் , a herbaceous plant 
கண்டங்கத்திரி . wild Indian cluster common in Southern india . Its 
brinjal Solanum indicum 

root powder is given to all 
( multiflora ) . 

complaints arising from venereal 

or syphilitic disorders such as , 
குத்துக் கரணம் , குட்டிக் கரணம் , a 

-ulcers , numbness fatigue etc. 
turn of the body in the air : allays heat in the system 
somersault.. 

Decoction of the entire plant is a 
குத்துக்கரந்தை , கொத்தாக முளைக்கும் 

useful application as a lotion for 

rheumatic complaints such as 
S1156035 , a species of flea - bane 

arthritis ,, swelling through 
growing in clusters Erigeron 

rheumatic inflammation , gout etc. 
obliquum . 
குத்துக் கல் , பூநீறு an efflorescent 

குத்துக் காரை , கொத்தாக வளரும் 
salt found in Fuller s soil ; 2 . 

காரைச் செடி see காரை , 
காயத்தை யுண்டாக்கும் கூர்மை 

குத்துக் காலிடல் , காலை செங்குத் 
யான கல் , sharp stones likely to 

தாய் மடக்கி உட்காரல் , sitting in an 
cause injuries . 

upright posture with legs folded 
குத்துக் காயம் , ஆயுதத்தா லுண்டான 

and held vertically; sitting or lying 
காயப் புண் , astab wound caused 

with bent legs . 
by a sharp or pointed weapon குத்துக் கால் , செங்குத்தாய் , மடித்தக் 
such as , an incised wound or a 

கால் , legs folded and kept in an 
punctured wound . 2. கூர்மையான 

upright position ; 2. see கீரிப் பூடு 
முனையுள்ள ஆயுதங்களினால் 

3. see குத்துக்காற் சம்மட்டி , 
குத்துவதா லேற்படும் புண் , a 
punctured wound caused by a குத்துக் கால் நீறு . பூ நீறு an 
pointed weapon . 

effiorescent salt collected in the 

Fuller s soil . 
குத்துக் காரன் சம்மட்டி , குத்துக் 
காற்சம்மட்டி இது தென்னிந்தி குத்துக்காற் சம்மட்டி , கீல்வாதம் , 
யாவில் எங்குங் கிடைக்கக் முழங்கால் வாயு முதலிய வாத 
கூடியது . இதன் வேரைச் வலிக்குபயோகிக்கும் ஓர் பச்சிலை, 
சூரணித்துக் கொடுக்க மேகத்தா a herbaceous plant useful as a 
லெழுந்தவிரணங்கள் , திமிர்வாதம் , 

remedy in arthritic and rheumatic 
மூர்ச்சை இவைகள் போம் . complaints . see 695 8TITOOT 
உஷ்ணத்தைத் தணிக்கும் , 

சம்மட்டி . 


957 


குத்துக்காற் சிமிட்டி 
குத்துக்காற் சிமிட்டி , see குத்துக் 

காற் சம்மட்டி , 
குத்துக் காற் பயறு , உளுத்தம் பயறு , 

biack gram . - 
குத்துக்காற் பாணிதம் , அறுவகைச் 

Glow Bi .. which see . 
குத்துக் குமிளன் , see குமிழ் . 
குத்துக் குடைச்சல் , see குத்தல் 


குடைச்சல் , 


குத்துக் குளம்பு , நேரான விலங்கின் 

குளம்பு , vertical hoof of animals. 
குத்துக் கொம்பு , நேரான விலங்கின் 

கொம்பு , straight horn . 
குத்துக் கோரை . குத்துக் குத்தாக 
முளைத்த கோரை , sedge - grass 
grown in clusters Cyperus 
compressus . 
குத்து சாதம் , பிடி சாதம் , a grasp - 
ful of boiled rice ; 2 : கையினா 
லெடுக்கு மளவு கொண்ட சாதம் , 
handful of boiled - rice. 
குத்துச் சீந்தில் , சீந்திற் செடி , aal 
species of moon creeper ( in 
clusters ) 
குத்துச்சூலை , வாதக் கோளாறினால் 
உடம்பில் பல விடங்களில் 
குத்தலையுண்டாக்கும் வாத நோய் , 
rheumatic pain affecting the 
several parts of the body due to 
the derangement of vayu in the 
system . 
குத்துச் செடி, நிலத்தில் படராது 
குத்தாக முளைக்கும் செடி , any 
plant which grows erect and in 
clusters without spreading in the 


குத்துப் பசலை 
surrounding parts ; 2. சிறு குத்துச் 
செடி , any small plant oroff - shoot 
growing into a close body or 
situated near each other. 
குத்துச் செடி கண்டங் கத்திரி , 
குத்தாக முளைக்கும் பாப்பார 
Lootorfe Glen ( bunch + plant + 
Solanum xanthocarpum ) Brahmin 

mully growing in clusters 
Solanum indicum . See குத்துக் 
கண்டங்கத்திரி . 
குத்துண்டல் , கத்தியாற் குத்து 
படுதல் , being stabbed with a 

knife, 
குத்துதல் , துளி துளியாய் விடுதல் , 

pouring in drops as into the ear 
or eye; 2. எண்ணெய்க் குத்தல் , 
letting oil in drops ; 3. கத்தியாற் 
குத்தல் , stabbing with a knife ; 4 . 
நுழைத்தல் , the act of thrusting ; 5 . 

See குத்தல் , 
குத்துத் திராய் , குத்தாக முளைக்கும் 
திராய்க் கீரை , wild indian 
chickweed ( in clusters ) - Mollugo 
stricta . 
குத்துநாம் பழம் , பேரீச்சம் பழம் wild 

date fruit - Phoenix acaulis . 
குத்துப் பகன்றை , குத்துச் சீந்தில் , a 

species of moon creeper 
tinosphora genus ; 2 . 
பகன்றைச் செடி , a species of 
bindweed Lechenverticillata 
குத்துப் பசலை , குத்தாக முளைக்கும் 
பசலைக்கீரை species 

of 
Malabar nightshade growing 
itclusters - Basella lucida . 


- 


a 


958 
குத்துப் பலா 

குத்துவெட்டு 
குத்துப் பலா , குட்டையாக வளரும் செய்யும் ஓர் வாத நோய் , ( In 

பலாமரம் , இது பாலைத் தயிராக Humoural Patholgy ) acute 
மாற்றும் , a species of stunted - articular rheumatism frequently 
jack - Epicarpurus orientalis . It is producing ankylosis of the joints 
capable of turning milk into a curd .. 

Gonorrheal rheumatism . 
குத்துப் பன்னீர் , குத்தாக முளைக்கும் 

குத்து வல்லாரை, மலை வல்லாரை, 
பன்னீர்ச் செடி , dew - fiower plant 

a species of Indian penny - wort 
( growing in cluster ) - Gardenia (in clusters ) - Hydrocotyle asiatica 
speciosa . 

( genus ) . 
குத்துப் பாகல் , நிலப் பாகல், ground 

குத்துவா , கடல் அயிரை மீன் , 
pagal Momordica humilis . 

golden herringfish - Pellona 

brachysoma .. 
குத்துப் பாலாடை , see குத்துப் பலா. 

குத்து வாகை , நில வாரை , East 
குத்துப் பிடாரி , வன தேவிச் செடி , Indian senna 

Cassia 
an unknown plant . 

angustifolia .. 
குத்துப் பிராய் , கும்பலாய் வளரும் குத்து வாதம் , வாதம் மிகுந்து உடம்பு 
ஓர்வகைப் பிராய் , cluster pirai நொந்து சயித்தியமும் ஒக்கக்கூடி 
Eleodendron genus . 

எரிச்சலையும் குத்தலையும் 
குத்துப் பூகியம் , பாவட்டை , Indian உண்டாகும் ஓர் நோய் , ( யூகி 1200) 
pavetta - pavetta indica . 

a kind of acute rheumatism due 

to the aggravated condition of 
குத்து முலை , நிறு திட்டமான 

Vatha ( wind ) . It is marked by 
Lp60360 , funnel shaped breast in 

bodily pain , burning sensation 
woman . 2. Cosi (1960 % 60 , erect and and piercing pain in the affected 
pointed breast of a woman . 

parts . 
குத்துயிர் கொலை யுயிர் . கத்திக் குத்து . வாதை , பசி வருத்தம் , a 
குத்தினால் ஏற்பட்ட அபாயகரமான 

craving through hunger. 
நிலைமை , an endangered 
condition of life in a case of 

குத்துவாய் , கடிவாய் , the seat of bite ; 
stabbing ; condition of life and 

2. வெட்டு வாய் the mouth of an 
death .. 

incised wound . 
குத்து வலி , see குத்தல் வலி 

குத்து வெட்டு , கத்தி அல்லது வேறு 

விதக் கூர்மையான ஆயுதங்களால் 
குத்து வலிப் பிடிப்பு , மேகத்தினால் ஏற்படும் குத்துக்காயமும் , வெட்டுக் 
உடம்பின் மூட்டு அல்லது காயமும் , punctured and incised 
பொருத்துகளில் அழற்சி கண்டு wounds caused with a knife or 
இறுகி அசைக்க வொட்டாமற் other sharp instruments . 


959 
குத்துளைச்சல் 

குந்தம் 
குத்துளைச்சல் , பூச்சியாலுண்டாகும் 

தைலப் 

பாத்திரத்தின் வயிறு 
காது வலி , ear - acheor acute pain மட்டும் கொள்ளும் படியாக 
in the ear due to some microbes . 

வமைத்து அடிப் பாகத்தில் கரி 
குத்தூசி , உடம்பினுள் மருந்து 

நெருப்பின் புகையானது வெளியே 
புகட்டு மூசி , injection -needle. 

போகும் படித் 

துவாரங்கள் 

ஏற்படுத்தி , வட்டமா யுள்ள பாதங் 
குநகம் , நகத்திற் காணும் நோய் , a. 

களமைத்து அண்டாவைப் போல் 
disease of the nails . 

இரும்பினாற் செய்யப்பட்டது , an 
குநக வெலி , மரக்காலைப் போல் iron - covering or iron- stand set 

with round knobs at the bottom 
உடல் உள்ள ஓர் வகை எலி , இது 

and carved in a way just to fit the 
கடித்தால் வலியும் சிவந்த 

middle portion of the big earthen 
மச்சங்களுமுண்டாகும் . a species 

pot intended for the preparation 
of rat with a cylindorical body 

of medicated oil or ghee , so as to 
resembling a wooden measure . 

serve as a protection when the pot 
Its bite is marked by pain and red 

happens to give way ; several 
- dots in the body . 

holes are also made at its bottom 
குநகி , நகம் சொத்தையாகவுள்ளவன் , 

for the escape of smoke . It almost 
one with rotten nails. 

resembles a kettle . 
குநர்ச் சகம் , சிறு காஞ்சொறி , small குந்தந் தள்ளல் , விழிபிதுங்கிக் 
- leavedi climbing nettle - mercury 

காணல் . protrusion of the anterior 
- Tragia involucrata (cannabina ). 

surface of the eye - Staphyolma ; 

2. கண் ணோயினால் கருவிழி 
குந்தகத் தசை நார் , தடைப் 

பிதுங்கல் , protrusion of the 
படுத்தும் தசை நார் obturator 

tubercle in the cornea of the eye 
ligament . 

Staphyloma iridis . 
குந்தக பாஷாணம் , 

குந்தம் , நோய் , disease ; 2 குருந்த 
பாஷாணம் . 

மரம் , wild lime Atlantia 
குந்தகம் , குங்கிலியம் : see குந்தம் . missionis ; 3. See குந்துருக்கம் , 4 . 

கோளாக பாஷாணம் ; a kind of 
குந்தக் குந்தம் , புனுகு cvet . 

native arsenic ; 5. See கற் 
குந்தணை , தைலம் , மருந்து நெய் பாஷாணம் ; 6.தாலம்ப பாஷாணம் , 

( கிருதம் ) காய்ச்சும் பொழுது a kind of native arsenic ; a mineral 
பாத்திரம் விரிந்து பழுதுண்டாகக் poison ; 7. கள் , toddy ; 8. ஓர் 
கூடுமெனக் கருதி , அதற்குத் WEUSI60 € , a kind of jasmine - 
துணையாக தைலம் முடியும் jasminum multiflorum alias 
வரையில் பொருந்தியிருக்கும்படி J. pubescens ; 9. குங்கிலியம் , 
வைக்கும் ஒர் பாத்திரம் . இது 

Indian olibanum Boswellia 


see 


கற் 


960 
குந்தம் 

குந்தி நடத்தல் 
turttera alias B serrata ( resin of ); குந்த லீகம் , முண்டினி மரம் , an 
10. அலரி , -fragrant oleander - unknown tree said to possess 
Nerium odorum ; 11 .குதிரை, 

occult virtues . 
horse ;. 12. கவளம் , handful 

குந்தளம் , பெண் மயிர் , woman s 
quantity ; 13. நான்கு பலம் , four hair ; 2. மயிர்ச் சுருட்டை , hair 
palams weight .. 

curls ; 3. மயிர்ப் பொது , hair in 

general . 
குந்தம் , கருவிழியின் மேற்றோலிற் 
காணும் ஓர் சதை வளர்த்தி . இது குந்தளை, தைலப் பாத்திரம் , 
அடியிற் கண்டபடி பலவகைப் வைக்கும் பிரிமணை , a stand a 
படும் . protrusion in the cornea of 

seat made of straw for keeping 

medicated oil pots ; any round 
the eye . It consists of different 

wooden base for keeping pots . 
kinds as mentioned bellow ; 
1. சதைக் குந்தம் , staphyloma 

குந்தனத் தகடு , தங்க ரேக்கு , gold 

leaf. 
( muscies ) . 

குந்தனம் , தங்கம் , refined gold ; 2 . 
2. இரத்தக் குந்தம் , staphyloma 

சந்தனம் , sandalwood . 
( blood ). 

குந்தாணி , கண்ணோய் , see குந்தம் , 
3. நீர்க் குந்தம் , staphyloma ( fluid ) . 

2 மலர்ந்திட்டபூ , flowering Asoka 
குந்தம் புறப்படல் , கண் விழியில் - Humboldtiadecurrens ; 3. பருத்த 
கொப்புளம் உண்டாதல் , the rising 

வுரல் , a large wide mouthed 
of a tubercle in the eye; protrusion 

mortar . 
of the eye - ball , See குந்தந் 

குத்தாணிக் கொடி , கண்ணில் 
- அள்ளல் . 

பட்ரும் ஓர் நோய் , a disease 
குந்தம் பூ , கண்ணி லுண்டாகும் பூ , 

spreading on the cornea of the 
cataract in the eye .. 

eye. 2. ஓர் கொடி , mortar flower 

bindweed - Ipomaea bracteata . 
குந்தரம் , ஓர் புல் , a kind of grass . 

குந்தாலம் , ஓர் பறவை , all unknown 
குந்தல கீடி , பெருங் குடலில் bird . 
வளரும் ஓர் நீண்ட நாகப் பூச்சி , 
along thread - worm inhabiting the 

குந்தி , கள் , toddy ; any fermented 
large intestines - Trichocephalus.. 

liquor ; 2. ஓர் சிட்டுக் குருவி , a 

sparrow ; 3. ஓர் செடி , glandular - 
குந்த விளக்கம் , வெள்ளைப் போளம் , leaved olive - Olea glandulifara . 
white myrrh or woman s bole. 
Balsamodendramyrrh . 

குந்தி கறையான் , பச் சோந்தி , 

green - lizard - Chameleon . 
இந்த லிங்கம் , சாம்பிராணி , frank 
inct 

குந்தி நடத்தல் , முன்னங் காலில் 

நடத்தல் , walking on tip - toe . 


961 
குந்தி நிற்றல் 
குந்தி நிற்றல் , ஒற்றைக் காலில் 
நிற்றல் , standing on one leg ; 2 . 
முன்னங்காலில் நிற்றல் , standing 
on tip -toe. 
குந்திரம் , ஓர் பறவை a bird . 
குந்திரிகம் , குந்திருக்கம் , 

குந்துருக்கம் , 
குந்து , எலி mouse ; rat . 
குந்து காலன் , முன்னங் காலால் 
நடப்பவன் one who walks on tip - 
toe . 


see 


குந்து காலி , முன்னங் காலால் நடப் 

பவள் , a woman walking on tip - 
toe . 


குந்து கால், குந்தின கால் , tip - toe . 
குந்துரு . குந்துருசம் , see குந்துருக்கம் . 
குந்துருக்கம் , வெள்ளைக் குங்கிலியம் , 
white dammer - Vateria indica 
(resin of ) ; 2 , பறங்கிச் சாம்பிராணி , 
Indian or country resin - Boswellia 
serrata ; 3. கருங் குங்கிலியம் , 
black dammer Canarium 
strictum . 


குந்துருக்கம் 
கரையும் . கடைகளில் இதைச் 
சிறியது பெரியது என இரண்டு 
விதமாக விற்பார்கள் , ஒன்று 
மற்றொன்றைவிட தாழ்ந்தது , 
இதைக் கிறிஸ்துவக் கோவில்களில் 
சாம்பிராணியைப் போல் புகை 
போடுவார்கள் , இது வயிற்று: 
வலிக்குபயோகப்படும் , the resin 
of a tree Gum olibanum or Gum 
animi ; Indian copal- Resinof 
Vateria indica . It is collected from 
the bark of the tree . A native of 
Ceylon , Malabar , Canara and 
Travancore . It is a white , pellucid . 
fragrant . acrid and bitter , honey - 
like resin which . in summer , 
becomes yellow and looks like 
amber , Insoluble in water and 
soluble in turpentine . It is sold in 
bazaars as two varieties - one big 
and hard and the other small 
cellular structure of shining 
appearance , greatly inferior to the 
other. It is burnt as incense in 
churches , and is useful in 
stomach - ache . 
Note : - The differences of the resin 
in colour and size is mainly due 
to the mode of collection and the 
age of the trees yielding them , 
Mixed with wax and oil it forms , a 
basis for various ointments and 
plasters; combined with butter 
and wax and heated it forms a 
good stimulent dressing for 
carbuncles and other ulcerations . 
The fatty oil obtained froin the fruit 
is a useful application in chronic 
rheumatism and other painful 
affections . 


குந்துருக்கம் , வெள்ளைக்குந்துருக்கம் . 
இது பிசின் மரப் பட்டையினின்று 
எடுக்கப்படும் ஓர் விதப் பால் , இது 
இலங்கை , மலையாளம் , கன்னடம் , 
திருவாங்கூர் இவ்விடங்களில் 
விசேஷம் . இது வெண்ணிறமும் , 
வாசனையும் , விறுவிறுப்பு முள்ளது . 
கசப்பு , தேனைப் போல விருக்கும் . 
வெயில் படமஞ்சளாகி அம்பரைப் 
போலவிருக்கும் . 

தண்ணீரில் 
கரையாது , கற்பூர தைலத்தில் 


11 


962 


குபாதன் 
bronchorrea and chronic 
laryngitis . it has been advanta 
geously employed both internally 
and externally in the form of 
fumigation . Locally it is useful as 
a stimulant in carbuncle , foul 
ulcerations , boils etc. 


குந்துருக்கம் 
குந்துருக்கம் , வெள்ளைக் குங்கிலியம் 
அல்லது பறங்கிச் சாம்பிராணி , இது 
உயர்ந்த செங்குத்தான மரம் , 
பச்சையோடு 

கூடிய 

சாம்பல் 
நிறமான பட்டை யுண்டு . இலை 
மாறி மாறியும் இறகைப் போல் 
இலை அடர்ந்த காம்புகளும் 
உண்டு . 6- 10 ஜோடி இலைகள் , 
சிறிய வெள்ளைப் பூக்கள் 
வாய்ந்தது . இது கொறநாடு மலைச் 
சாரல்களிலும் தட்சணத் திலும் 
கிடைக்கும் . இதன் வாசனையுள்ள 
பிசின் கசப்பாயும் , சாராயத்தில் 
கரையக் கூடியதாகவும் இருக்கும் . 
இதை நெய்யில் கலந்து வெள்ளை, 
வெட்டை முதலிய நோய்களுக்கும் , 
எலுமிச்சம் பழம் சாற்றில் 
குழைத்துச் சரும் வியாதி 
கொப்புளம் , புண் முதலிய 
வற்றிக்குப் பூசு மருந்தாகவும் 
உபயோகிப்பதுண்டு , white 
frankincense - Boswellia serrata 
alias B , glabra Tall erect tree 
covered with greenish ash 
coloured bark ; leaves alternate ; 
pedicles with thick foliage ;leaflets 
6 - 10 pairs; small green flowers . 
it is common in hilly tacts of 
Concon and Southern India ; the 
fragrant gumresin is bitter in taste 
and soluble in alcohol. Mixed with 
ghee.it is given for gonorrhea and 
syphilitic complaints and with lime 
- juice . it is used as an external 
application for all cutaneous 
diseases . boils . abscesses , 
sores etc. 


The gum is used in rheumatic and 
nervous diseases . Urinary 
disorders 

and scrofulous 
affcetions . The oil is useful in 
aphthae .. Placenta previa . 
amenorrhea . dysmenorrhea . 
sore nipples . gonorrhea and 

ringworm 
குந்துருக்கன் , கருங் குங்கிலியம் , 

black dammer Canarium 

strictum . 
குந்தேசிகம் , கோபுரக் கள்ளி , a kind 

of spurge - tree ; tower - spurge. 
குபக்கினம் , தகரை , ring worm 

plant Cassia tora . 
குபசியா, see குப சுபா , 
குப சுபா, எட்டி , nux vomica - 

Strychnos nux - vomica . 
குபம் , கோஷ்டம் Arabian coatus - 

Costus specious ; 2 , தழும்பு scar , 
cicatrix .. 
குபயம் , சிறு புள்ளடி , unifoliate tick - 

trefoil Desmonium latifolium . 
குபலம் , பலவீனம் , weakness . 
குபாணி , கோணற் கையன் , one 

having a bent or crooked arm . 
குபாதன், பாத மில்லாதவன் , one 


- 


- 


NOTE : - In sub - acute branchitis , 
in chronic pulmonary affections. 


963 


குபாதன் 
deprived of foot ; 2.குற்றமுள்ள பாத 
முடையோன் ; one with defects in 
the foot ; 3. பாதக்குறைவால் 
செவ்வையாக நடக்க முடியாதவன் , 
one unable to walk owing to 
defective foot. 


குப்பாயசம் 
குபையா தீதம் , கோரைப் புல் , 

sedge - grass . 
குபோகம் , 

கைமுட்டி போகம் , 
masturbation ; Onanism , 2. சிறு 
சின்னி ; see குபேரகம் , 
குபோதகம் , மஞ்சட் செவ்வந்தி , 
Chinese flower 

Indian 
chamomile -- Chrysanthenum 
coronarium .. 
குபோதகி , பசலை , Malabar night, 
shade Basella cordifolia . 


or 


C 


குபிகை, எள் , sesamum seed ; 2 . 

நல்லெண்ணெய் , gingelly oil. 
குபி தாந்தகம் , துன் மரணம் , 

unnatural death 
குபீ ரிடுதல் , இரத்தம் வேகமாகப் 

பாய்தல் , flowing forcibly or 
gushing out in streams ; spurting 

as of blood . 
குபேரகம் , சின்னி , birch - leaved 

acalypha- Acalypha fruiticosa 
alias A. betulina 2. சந்தன வேம்பு 
red cedar - Cedrelatoona ; 3. ஓர் 
நீர்ப் பூடு , an aquatic plant - Trapa 

bispinosa . 
குபரேட்சம் , பாதிரி , see குபேராட்சி , 
2. கழற்கொடி , grey bounduc - 

creeper - Guilandina bonducella . 
குபேரம் , கோஷ்டம் . Arabian 

costus- Costus speciosus alias 
Carabicus . 


குப்தம் , பூனைக் காலி , cowhage - 

Mucana pruritus . 
குப்பக் கூளி , செய்யான் , a venomous 

centipade . 
குப்ப மன்னி , see குப்பை மேனி . 
குப்பலை , see குப்பளை . 
குப்பளை, வெதுப் படக்கி , indian 

birth wort - Aristolochia indica . 
குப்பாசம் , பாம்புச் சட்டை , slough 

or - cast off skin of a snake . 
குப்பாஜி விதை , சிறு சீமைத் துத்தி 

மருதோன்றி 
விதையைப் போலிருக்கும் இதை 
யுனானி மருந்துகளில் விசேஷ 
மாய்ச் சேர்ப்பார்கள் , marsh 
mallow : small foreign tootty - 
Malva sylvestris . The seed 
resembles that of mindie . It is 
frequently used in Unani 
medicine . 
குப்பா மணி , See குப்பை மேனி . 
குப்பாயசம் , உடல் the body , 2 . 
சட்டை coat. 


விதை , 


- 


குபேராட்சி , கொடிப் புன்கு , hog - 

creeper Derris scandens ; 2 . 
பாதிரி , trumpet flower tree 

Bignonia chelonoides . 
குபேரிகை, வட்டத் திருப்பி , sickle 

- leaf Sida acuta . 


- 


குபையம் , சிறு புள்ளடி , unifoliate 

tick trefoil Hedysarum 
gangeticum .. 


- 


964 
குப்பி 

குப்பித் தைலம் 
குப்பி , 24 அவுன்ஸ் கொண்ட புட்டி , anything prepared by process of 
a bottle containing 24 ounces ; 2 . 

sublimation , sublimed pre 
ஓர் குடுவை , vial ; 3. காசிக்குப்பி , 

paration . 
which see ; 4. அரக்கு புட்டி , a குப்பிச் சுக்கு , சூரணம் செய்து 
flask ; 5. சிறு கலசம் , cruse , 6 . 

புட்டியில் அடைத்த சுக்கு , 
சங்கங் குப்பி , smooth volkameria 

சுக்குத்துாள் , Powdered dried . 
- Cleodendron inerme ; 7. ஓர் 

ginger secured in a bottle . 
வகை வயிரம் a species of 
diamond ; 8. சாணி , cowdung ; 9 , 

குப்பிச் செந்தூரம் , சுத்தி செய்த 
குப்பிப்பூ bottle - flower , see குரா 

இரசத்தை மற்ற மருந்துகளோடு 
, 10. மருந்துப் புட்டி , a phial. 

கூட்டி அரைத்துக் காசிக்குப்பியில் 
குப்பிக் கல் , குப்பி செய்வதற்காக 

வைத்து , முறைப்படி சீலை மண் 

செய்து வாலுகா யந்திரத்தில் 
உபயோகிக்கும் கல் , a species of 
glass of which flint was formerly 

வைத்து எரிக்க மேற் பக்கத்தில் 
an ingredient, used for making படிந்திருக்கக் காணும் சிவப்புச் 
bottle etc Flint glass .. 

செந்தூரம் . இதுவே இரசப்பதங்கம் 

sublimate of mercury - It is 
குப்பிக்குட் சமைந்த கன்னி , பஞ்ச obtained by grinding mercury 
பட்சி பாஷாணம் , a kind of 

mixed with other drugs and 
prepared arsenic . 

securing it in a Benares bottle 
குப்பிக் கெந்தம் ,, 

which , when subjected to a 
குப்பை 

see 
மேனி , 

process of sublimation , will be 

found to contain a deposit of 
குப்பிக் கேற்றல் , புடம் போடுவதற் mercury on its top ; 2. மருந்தை 
காக மருந்தைப் புட்டியிலடைத்தல், சாதாரணமாய்ப் புடமிடாமல் 
securing medicine in a bottle for 

குப்பியில்வைத்து எரித்து எடுக்கும் 
purposes of calcination ; 2. புடம் 

ஓர் வகைச் செந்தூர முறை , red 
போட்ட பின் மருந்தைச் சீசாவி oxides prepared by the process 
லடைத்தல் , filling in a bottle as 

of heating ( sublimation ) and not 
medicine after calcination 

by calcination . 
குப்பி சாரம் , காசிக் குப்பியிலடைத்து குப்பிச் செயநீர் , see அறுவகைச் 
எரித்த சாரம் , a prepared salt செயநீர் , 
obtained by. 

burning the 
necessary ingredients secured in குப்பித் தைலம் , காய்ச்சிய பிறகு 
a Benares bottle . 

குப்பியிலடைத்து , மருந்தின் 
குப்பிச் சரக்கு , குப்பியில் வைத்துப் 

வேகம் மாறும்படி நெற்குவியலில் 
புடமிட்டு நீற்றிய 

மாதங்களாகப் புதைத்து 

மருந்து , 
medicinal powder calcined in 

வைக்குந் தைலம் , medicated oil 
bottles ; 2. பதுங்க வைப்பு , 

seasoned after its preparation by 
keeping it in bottles buried under 


பல 


965 
குப்பித் தைலம் 

குப்புறக் கவிழ்த்தல் 
a heap of paddy for several குப்பியம் , பொன் , வெள்ளி யல்லாத 
months so as to moderate its 

மற்ற உலோகம் , metals other than 
virulency . 

gold and silver. 2. இழிந்த 
குப்பிப் புடத் தைலம் , தைலம் சிறு 

உலோகம் inferior or base metal ; 
அளவாகச் செய்ய வேண்டி வரின் , 

3. வங்க மணல் , lead mixed with 
சீலைமண் செய்த மருந்துப் 

sand ; lead - ore . 
புட்டியை 

பெரிய மண் குப்பியிலே நுணுக்க மானோன் , 
பாண்டத்தி னடியில் செய்த சூதபாஷாணம் , a kind of prepared 
துவாரத்தின் வழியாய்த் தலை 

arsenic . 
கீழாகக் கவிழ்த்து அடுப்பின் குப்பி லவணம் , வளைய லுப்பு , 
மேலேற்றி , புட்டியைச் சுற்றிலும் glass- gall - Fel vitri. 
எரு அடுக்கிப் போடும் புடம் , 
medicated oil prepared in small 

குப்பி லிங்கம் , see குப்பி வைப்பு 

லிங்கம் , 
quantities by adopting the 
following method : - The bottle 

குப்பி வைப்பு , புட்டியில் வைத்துச் 
containing the oil is to be luted 

செந்தூரிக்கும் முறை , the actor the 
with clay and then held in an 

process of securing medicine in 
inverted position by passing the 

a bottle for purposes of oxidation ; 
neck through a hole made at the 

chemical preparation 
bottom of a large pot. The bottle Alembics . 
so held inside the pot is to be 
surrounded with cow - dung cakes 

குப்பி வைப்புச் செந்தூரம் , 
and the whole apparatus is 

குப்பிச்செந்தூரம் . 
placed on the oven and than 

குப்பி வைப்பு லிங்கம் , பதங்கித்த 
heated . 

ரசம் , sublimate of mercury . 
குப்பிப் புடம் , see குப்பிப் புடத் 
தைலம் . 

குப்புக் குப்பெனல் , வயிற்றி லெழும் 

ஓர்விதவுணர்ச்சி , peculiar 
குப்பிப் பூ . குரா , bottle - flower tree sensation felt or experienced in 
cupiacorymbosa . 

the stomach . 
குப்பி மா , மாக் கல்லு , soap - stone , குப்புசம் , புன்கு , pungam tree - 
so called from its use as a cork to Pongamia glabra . 
bottles . 

குப்புந்துக் கொள்ளல் , see குப்புற்றுக் 
குப்பி முடித்தல் , பதங்க முடித்தல் , கொள்ளல் , 
accomplishing the process of 
sublimation ; preparation 

குப்புழாய் , சொத்தை நாரை an 
anything by sublimatory process . 

unknown tree .. 
குப்பி முறை , பதங்க முறை , the குப்புறக் கவிழ்த்தல் , தலை கீழாய்க் 
process of sublimation . 

கவிழ்த்தல் , turning upside down . 


al 


see 


al 


of 


966 


குப்பை மேனிக் கீரை 
அடுப்பு அல்லது யந்திரம் , shut - in 
fire for burning waste material ; a 
furnace - like structure or similar 
contrivance for burning rubbish to 
ashes - Incinerator ; 2. பிரேதங் 
ஸ்களைக் கொளுத்திச் சாம்ப 
லாக்கும் ஓர் கட்டடம் , a furnace 
for cremating dead bodies 
Cremator .. 


- 


குப்புறக் கிடத்தல் 
குப்புறக் கிடத்தல் , முகம் கீழ் 
நோக்கிக் கிடத்தல் , lying with the 
face downwards; lying prostrate . 
குப்புறத் தள்ளல் , முகம் கீழ் 
நோக்கித் தள்ளுதல் , throwing 

down upon the face. 
குப்புறப் பிடித்தல் முகம் கவிழும் 
படிப் பிடித்தல் , holding anything 
with the face downward . 
குப்புறல் , குப்புறப் படுத்தல் , lying 

upon the belly - Ventricumbent. 
குப்புற விழுதல் , முகம் கீழ் 
நோக்கும்படி விழுதல் , falling flat 
on the face. 
குப்புற்றுக் கொள்ளல் , முகம் கவிழும் 
படிமாறுதல் , குழந்தைகள் மூன்றாம் 
மாதத்தில் கவிழ்ந்து கொள்ளல் , 
turning or lying with the face 
downwards as children do in the 
third month . 


- 


குப்பை , கூளம் , rubblish ; 2. குப்பை 
மேடு dung - hill ; 3. சத குப்பை , 

dill seed - Anethum sowa . 
குப்பைக் கிண , குப்பையில் முளைக்கும் 
கீரை, dung hill greens 
Amlaranthus virdis ; 2 , அறு கீரை , 
garden spinach - Amaranthus 
tritis ; 3. முள்ளுக் கீரை. prickly 
spinach 

Amaranthus 
polystachyus . 
குப்பைக் குடையாள் , சிறு கீரை , 
field spinach - Amaranthus 
campestris .. 
குப்பைக் கொளுத்தி , குப்பை 
களைக் கொளுத்திச் சாம்ப 
லாக்கும்படி உபயோகிக்கும் 


குப்பை நோய் , குதிரைக்கு வரும் 
ஓர் நோய் , a disease attacking 
horses . 
குப்பைப் பருத்தி , see உப்பம் 

பருத்தி , 
குப்பை மஞ்சள் , ஓர் இழிந்த மஞ்சள் , 
an inferior kind of turmeric ; 2 . 
குரங்கு மஞ்சள் , monkey turmeric 

Bixa orellana .. 
குப்பை முள்ளி , சிவப்பு முள்ளிக் 
கீரை, red prickly - spinach 
Amaranthus spinosus . 
குப்பை மூலிகை , முடக் கொத்தான் , 
palsy curer Cardiospermum 
halicacabum .. 
குப்பை மேனிக் கீரை , குப்பையில் 
வளரும் ஓர்வகைக் கீரை . இது 
வீட்டின் புறக்கடை , தோட்டம் 
இவ்விடங்களில் 

முளைக்கும் . 
இதற்கு மலத்தை இளக்குங் குண 
முண்டு . இதை உப்புடன் சேர்த்து 
அரைத்து சொறி சிரங்குக்குப் 
போடலாம் , எண்ணெயோடு கலந்து 
வாதப் பிடிப்புக்கு உபயோ 
கிக்கலாம் . இதன் ரசம் சிறிய 
வளவில் குழந்தைகளின் மார்ச்சளி , 
கோழை முதலியவைகளை வாந்தி 
மூலமாய் வெளிப் படுத்தும் இதன் 


967 
குப்பை மேனிக் கீரை 

குமஞ்சான் 
கஷாயம் காது வலிக்குக் காதி the plant dropped into nostrils 
லிடவும் , காதிற்கு ஒத்தடம் relieves congestive headaches ; 
கொடுக்கவும் உதவும் . உலர்ந்த 

leaves ground into a paste and 
இலைத் தூள் படுக்கைப் introduced into the rectum of 

children relieve obstinate 
புண்ணுக்கும் உபயோகிக்கலாம் . 

constipation . Roots bruised in 
இவ்விலையை அரைத்து மேகக் 

water acts as a cathartic , Leaves 
கிரந்திப் புண் , அரிகிரந்திப் புண் , mixed with other vegetable 
பாம்புக் கடி முதலியவைகளுக்கு greens, and taken in food is a 
வைத்துக் கட்டலாம் . இதன் சாற்றை good remedy for stomach - ache , 
மூக்கில் 

பிழிய தலைவலி rheumatism , catarrhal comp 
குணப்படும் , குழந்தைகளின் 

laints etc. 
மலச்சிக்கலுக்கு இவ்விலையை 

குப்பை மேனி மெழுகு , குப்பை 
அரைத்து அபான வாயிலில் பூச 

மேனியை மற்ற சரக்குகளோடு 
குணமுண்டாகும் . இதன் வேரைக் 

சேர்த்துத் தயாரிக்கும் மெழுகு , a 
கஷாய மிட்டுக் கொடுக்க 

wax like preparation from 
பேதியாகும் . இதைக் 

கீரை 

rubbish plant mixed with other 
வகைகளில் சேர்த்துச் சுண்டி ingredients . 
சாப்பிடவயிற்றுவலி , வாதரோகம் , 

குப்பை யணைதல் , குப்பையைச் 
பீனிசம் இவைகள் போம் , rubbish 

சேர்தல் , resorting to a dung - hill , 
plant - Acalypha indica . It is 

said of a hen for purposes of 
common in Indian gardens and 

hatching eggs . 
backyards of houses . Leaves are 
laxative ; mixed with common salt குப்பை யலரி , ஈழத் தலரி , pagoda 
they are applied to scabies. The 

tree Plumeria acutifolia . 
expressed juice of leaves mixed 
with oil, forms a useful application 

குமக்கி , see கடுகு ரோகிணி , 
in rheumatic arthritis ; In smaller 
doses it is an expectorant and a 

குமஞை, ஆந்தை , owl . 
safe remedy in cases of குமஞ்சம் , பறங்கிச் சாம்பிராணி , 
bronchitis and asthma . The Indian resin Boswellia serrata ; 2 . 
decoction is employed in ear குங்கிலியம் , sauidammer 
ache as instillation and also as 

Shorea robusta ( resin of ) ; 3 . 
fomentation . The powder of dry 

சாம்பிராணி , frankincense . 
leaves is used for curing bed 
sores . A cataplasm or poultice of குமஞ்சான் , see குஞ்சம் , 1. ஆண் 
.brusied leaves is applied to குமஞ்சான் அதாவது குங்கிலியம் , 
syphilitic ulcers and maggot - male frankincense , 2. பெண் 
eaten sores ; and also to relieve 

குமஞ்சான் அல்லது சாம்பிராணி , 
The pain in snake - bites , juice of 

female frankincense ; 3. தூப 


- 


968 
குமஞ்சான் 

குமரகண்ட வலி 
வர்க்கம் different varieties of குமட்டுள்ள , ஓக்காள 

முள்ள , 
incense ; 4. பறங்கிச் சாம்பிராணி , qualmish . 
benzamin . 

குமண தனுசாதி , அஸ்தசுக சாதி 
குமஞ்சி , ஆந்தை , owl . See குமஞை. யாகிய ஆண் சாதி நாலில் ஒன்று . 

one of the four classes of men 
குமடு , கன்னம் , cheek . 

divided according to lust. 
குமடெறிவாள் , கர்ப்பூரம் , camphor . 

குமண்டை , வயிறு நிறையும் படி 
குமட்டல் , வாய்க் குமட்டல் , having சாப்பிட்டுத் தெவிட்டுகை , 
a sudden fit of nausea ; 2. வயிறு retching from over - heating 
நிரம்ப உண்ணலினால் தேக் feeding beyond natural dasire . 
கெடுத்தல் , retchingness in 

குமண்டையிடுதல் , வயிறு 
vomiting .. 

நிறைந்து தெவிட்டல் , filling to 
குமட்டி , ஓர் சுரைச் செடி , bottle - loathing . 
gourd creeper ; 2 , காட்டுப் பூவம் , 

குமம் , கோஷ்டம், Arabian costus - 
eye ball tree Nephelium 

Costus speciosus . 
longana . 
குமட்டிக் கீரை , ஓர் வகைக் கறிக் 

குமர கண்டம் , see குமர கண்ட 
கீரை, a kind of vegetable green - 

வலி . 
Celosia nodiflora . 

குமரகண்ட வலி , ஓர் வகை இழுப்பு 
குமட்டிக் கொண்டிருத்தல் , ஓக்காளித் 

வலி . அது வாத சிலேட்டுமத்தாற் 
திருத்தல் , being nauseous . 

பிறந்து , சுரம் , தலைவலி கண்டு , 

முன் கழுத்தையும் முகத்தையும் 
குமட்டு , வாந்தி யெடுக்கை , nause 

முறுக்கி தோளின்பக்கம் வைத்தல் , 
ousness ; 2. ஓக்காளம் , vomiting 
sensation ; 3 . அருக்களிப்பு , 

தாடை , கண் , செவி , உதடு 

இவைகைளைக் கோணச் செய்தல் 
nausea ; 4. வயிற்றுப் புரட்டு , a 

முதலிய குறிகளோடு , வலிப்பும் 
peculiar stirring sensation of the 
stomach with a propensity to 

காணும் , மாதர்களுக்கு இந்நோய் 
vomit .. 

கருப்பவாயுவைப் போல் கருப் 

பையில் அடங்கியிருந்து சில 
குமட்டுகை, குமட்டுதல் , a sudden 

காலத்திற்குப் பின் சந்நியைப் போற் 
fit of nausea - Qualm . 

காணும் , a kind of epileptiform fits 
குமட்டுதல் , அருவருத்தல் , loathing , marked by fever and head - ache 
nauseating ; 2.ஓக்கா ளித்தல் , the 

attended with violent convulsions 
act of retching as vomiting ; having 

in which the front - neck and the 
a vomiting sensation ; 3. குடலைப் 

face are distorted to one side of 
புரட்டல் , affection of the bowels 

the shoulder thereby twisting the 
as to feel a vomiting sensation . 

face , especially chin , eyes and 


see 


969 
குமரகண்ட வலி 

குமரி 
ears . It is said to be due to the 

குமர மூக்கன் , கொம்பேரி 
concerted action of the deranged மூக்கன் , 
Vayu and phlegm ( humours ) In 
cases of women , this disease குமரம் , கொம்பில்லா மிருகம் , 
does not manifest itself suddenly 

animals with out horns . 
nor do the symptoms make their 

குமர லண்டம் , see குமுர லண்டம் , 
appearance all at once , but it lies 
latent in the uterus till develops in குமரனுட மனைவி மூலம் , வள்ளிக் 
fits . 

கிழங்கு , see குமரகன் பெண்டீர் . 
குமரக மூலி , புதினாக் கீரை , Indian 

குமரனேறும் பச்சிலை, மயிற் 
peppermint ; Marsh mint - Mentha 

சிகைப் பூடு - peacock s crest 
arvensis . 

Actimopteris dichotoma . 
குமரகம் , மாவிலக்கு , garlic pear குமரனேறும் பட்சி , மயில் , pea 
Crataeve religiosa . 

cock . 
குமரகன் பூடு , கோழிக்காற் பூடு , a குமரனோசிகம் , பிள்ளை மருது , 
plant resembling the leg of a fowl. flowering murdah - Terminalia 

paniculata . 
குமரகன் பெண்டர் , வள்ளிக் கொடி , 
sweetpotato creeper - Ipomaea குமரன் , இளைஞன் 1. a young man 
batatus . 

6 years old ; 2. வாலிபப் புத்திரன் 
குமரக் கிரியை , சிரித்தல் , சிறு நீர் 

ayouthful son ; 3. ஆண்மகன் , man 
குடித்தல் , தரையைக் குத்தல் , கல் in the prime of youth i.e 16 to 32 
பொருக்கல் , முதலிய குணங்களை 

( years ) . 
யுண்டாக்கும் ஓர் சித்தப் பிரமை , a குமரன் மாலிகம் , பிராய் முட்டி , 
state of unsound mind rose - coloured sticky - mallow 
manifesting such tendencies as Pavonia zeylanica . 
laughing . drinking of urine , 
striking with the fist on the ground , 

குமரி , இளம் பெண் , a young girl; 2 . 
gathering of pebbles etc. 

கற்றாழை , Indian aloe - Aloe 
indica ; 3.கன்னி 

young 
குமரப் பாரை , சுராவைப் போன்ற ஓர் 

marriageable woman ; 

; 4 . 
பெரிய கடல் மீன் . இது 5 அடி நீளம் , கன்னியா குமர , Cape Comorin ; 
மேற் பக்கம் பச்சை ,, கறுப்பு , 5 , குப்பை மேனி , rubbish plant - 
வயிற்றின் புறம் வெள்ளியைப் 

Acalypha indica ; 6 , கௌரி 
Cursos!, shark pauray - Caranx WAG IT GOUTID a kind of prepared 
rottleri. It is so called from its arsenic - Yellow oxide of arsenic . 
resemblance to shark . It is 5 ft. 7 , தையோக அல்லது கரு தரித்தற் 
long , glossygreen on the back and 

குரிய பருவ முடையவள் , 
silvery - white on the abdomen . 

woman at the age during which 


a . 


970 


குமரி 


குமரி சீவன் 


குமரி கற்றாழை , சோற்றுக் கற்றாழை , 
aloe pulp , 2. செங் கற்றாழை , red 
aloe , 


she is fit for sexual intercourse or 
fit to be in a state to conceive ; 8 . 
பருவமடைந்த பெண் , a matured 
girl; 9 , அழி வில்லாப் பெண் , a 
virgin of unchanging youth ; 10 , 
பத்து அல்லது பன்னிரண்டு வயதுப் 
Ourvor, a young girl 10 or 12 years 
old ; 11. பதினாறு வயதுப் பெண் , 
any girl up to the age of 16 years ; 
12. காக்கணம் , mussel - shell . 
creeper - Clitoria ternatea ; 13 . 
மல்லிகை, jasmine --Jasminum 
Sambuc . 14 , பேரேலம் , greter 
cardamom ; 15 , புடமிட்ட பொன் , 
refined gold . 16 , சக்தி , the 
goddess Sakthi. 17. பூப்படையாப் 
பெண் , 

a girl in whom menst 
ruation has not commenced ; 18 , 
சப்த மாதர்களில் ஒருத்தி , onsof 
the seven renowned women or 
mother ( Saktis ); 19. சுத்தப் பொன் , 
pure gold ; 20 , வழலை , see குமரி 

காமம் , 21 சத்தி சாரணை , 
குமரிகர்ப்பிணி , சிறுபெண்ணா 

யிருக்கும் போதே கருப்பமடையும் 
பெண் , a girl pregnant while still 
young ; 

girl conceiving 
prematurely . 
குமரி கற்பம் , சோற்றுக் கற்றாழை 

யிற் கொள்ளும் காய கற்ப மருந்து . 
medicine taken along with aloe 
pulp for rejuvenation ; 2. பெண்ணின் 
நாதத்தோடு மருந்தைச் சேர்த்துக் 
கொள்ளும் கற்ப மருந்து , a 
rejuvenating medicine in which 
the female vaginal secretion 
forms the chief ingredient 
amongst other drugs used for the 
purpose . 


குமரி காசம் , கண்ணுக் கேற்படும் ஓர் 
வகைக் காச நோய் , இதனால் 
கண்கள் கலங்கி தாங்க முடியாத 
கடுப்புடன் வலியுண்டாகிப்பீளை 
சேர்ந்து , நடுவிழியில் குத்தலும் 
அத்துடன் கண்ணில் வாயுவுங் 
கொண்டு , கண்மணி பெருத்து 
வீங்கித் திரண்டு நீர் கோர்த்துக் 
கொண்டு பார்வைக்குக் கெடுதி 
நேரிடும் . cataract of the eyes . It is 
marked by a bluish - white 
appearance like contusion 
intolerable pain and irritation 
mucopurulent discharge.Piercing 
pain in the iris . As a result of 
deranged vayu ( humour ) It is also 
characterised by dilatation of the 
pupil , swelling due to the 
collection of morbid fluid in the eye 
and impaired vision . 


aal 


குமரி காமம் , பெண்ணின் நாதம் , 
sexual discharge in woman 
Semen muliebre { உம் ) 
கொள்ளடாகொள்ளடாகுமரி காமம் 
கொண்டவனே உயிர்பிழைப்பான் 
மற்றோன் சாவான் . 

( பூரணச் சந்தி ரோதயம் ) 
the above is a quotation from a 
Tamil work , alluding to the 
importance of the woman s 
secretion in Rejuvenation . 
குமரி காவிகம் , சிவப்புக் கற்றாழை , 
red aloe. 


குமரி சீவன் , விசாரணை அல்லது 


971 
குமரி சீவன் 

குமரி யட்சரம் 
புத்திர சீவிப் பூடு , child s amulet களைநீர் , see குமரி காமம் , 2 . 
tree - Putranjiwa roxburghii. 

கற்றாழை நீர் , aloe juice ; 3. வெடி 
குமரிச் சாறு , கற்றாழைச் சாறு , aloe 

யுப்புத் திராவகம் , nitricacid , 4. சிறு 
juice 2. பெண்ணின் நாதம் , see 

பெண் மூத்திரம் girl s urine . 
குமரி காமம் . 

குமரி நீலி , கௌரி பாஷாணம் , see 
குமரிச் சுறா , குரங்கன் சுறா , zebra குமரி . 

shark - Stegostoma tigrinum . குமரிப் பருவம் , கரு தரித்தற் குரிய 
குமரிச் சோறு , கற்றாழைச் சோறு , 

பருவம் , பருவ காலம் , the 
aloe pulp .. 

reproductive period of a woman s 

life - Genesial cycle. 
குமரி ஞாழல் , மல்லிகை jasmine ; 
2. see சங்கபுட்பம் , 3. இலவங்கம் , 

குமரிப் பால் , see குமரிச் சாறு , 2 . 
clove - Cinnamomom genus ; 4 . 

வயது பெண்ணின் முலைப் பால் , 

the breast- milk of a young 
ஓர் பச்சைப் பூடு an ever - green 

woman . 
plant . 

குமரிப் பூ , இளம் பெண்ணின் ருது 
குமரித போதம் , துரிய நிலை , the 
highest degree or state of the soul 

அதாவது சூதக ரத்தம் , menstrual 

blood of a virgin girl. 
in which Yogis attain entire 
quiescence 

குமரி மஞ்சணத்தி , பூசு மஞ்சள் , 

Indian saffron . 
குமரித் தைலம் , சோற்றுக் கற்றாழை 
ஆதியாகத் தயாரிக்கும் தலை குமரி மடல் , see கற்றாழை மடல் . 
முழுக்குத் தைலம் , a medicated oil 
prepared with aloe as chief 

குமரி மணி , வயது பெண்ணின் யோனி 
ingredient along with other drugs . 

லிங்கம் , the small elongated 
It is used for anointing the head . 

organ or clitoris of a young 

woman .. 
குமரி நாதம் , see குமரி காமம் , 2 . 
மாத ருது . menstrual blood . 

குமரி மூத்தல் , கன்னிகையாய்க் 

காலங் கழித்தல் , living to die as a 
NOTE : The 

word implies 

virgin . 
menstrual blood as found in many 
dictionaries , but strictly speaking குமரி மூலம் , கற்றாழை வேர் , aloe - 
it is not correct as according to root. 
Siddhar s science , it refers only 
to semen muliebre , which is quite 

குமரி யட்சரம் , குழந்தைகளுக்கு 
a different fluid discharged by அழற்சியினால் நாக்கு கொப்புளிக் 
women during sexual intercourse காமலே தடித்து , வெடித்து , சுரங் 
in the same way as men 

காய்ந்து , இரத்தமாய் வயிற்றுப் 
குமரி நீர் . பெண்ணின் காமக் 

போக்குடன் வாந்தியையும் 


972 


குமார வாகனம் 


குமரி யட்சரம் 
உண்டாக்கும் ஓர் நோய் , a kind of 
stomatitis due to alimentary 
disorder it is marked by swollen 
tongue . fissure from inflammation 
without ulceration , fever , dysentery 

and vomiting .. 
குமரி யன்னம் , see குமரிச் சோறு . 
குமரியாடுதல் , கன்னிப் பெண்ணோடு 

புணர்தல் , having sexual inter 

course with a virgin . 
குமரியா யிருத்தல் , கன்னிகையா 

யிருத்தல் , to be a maiden . 
குமரியிசை , பேரீச்சம் பழம் , wild 

date fruit - Phoenix dactylifera . 
குமரி யிருட்டு . விடியுமுன்னுண் 
டாகும் இருட்டு , darkness before 
daybreak . 


or 


at 


- Crataeva religiosa ; 3. பத்து , 
பன்னிரண்டு வயதுப் பெண் , a girl 
of 1.0 or 12 years ; 4. கற்பழியாப் 
பெண் , a chaste woman ; 5 . 
இரட்டை மல்லிகை , double - 
flowered jasmine . 
குமார தந்திரம் , இராவணேஸ்வரன் 
கோகர்ணத்திற் தவம் செய்து 
பிரமதேவன் வரத்தினாற் பெற்ற ஓர் 
வைத்தியக் கிரந்தம் . 
வடமொழியில் எழுதிய ஆயுள் 
வேதத்தின் ஒரு பாகம் , one of the 
divisions of Ayurveda in Sanskrit 
obtained from God Brahma by 
Ravana as a reward for his 
penance austerities 

Gokharna . 
குமார பிருத்தியம் , ஆயுள் வேதத்தில் 
குழந்தைகள் , பெண்கள் இவர் 
களின் நோய்களைப் பற்றிக் கூறும் 
ஆறுவைத்திய புத்தகங்கள் . இவை 
களில் மேற்படி 

மேற்படி நோய்களின் 
காரணம் , குறி , குணம் , முறை 
முதலியவைகளைப்பற்றிக்கூறும் , 
6 books iŤ Ayurveda on the 
Practice of Medicine containing 
etiology, symptomatology etc. of 
diseases peculiar to infants and 
women ; and the pathology etc. of 
those diseases .. 
குமாரப் பாறை , ஓர் கடல் மீன் , இது 
5 அடி நீளம் , a kind of horse 
mackerel Caranx rottlerii . Its 
length is about 5 feet. 
குமாரம் , ஓடவைத்த பொன் refined 

gold obtained by melting process. 
குமார வாகனம் , மயில் , peacock ; 2 . 
யானை elephant. 


குமரி லிங்கம் , see குமரி மணி . 
குமரி வாயு , ஓர் வாயு a kind of windy 
humour. 


an 


குமரி வாழை , ஈனா வாழை , the 
young of a plantain tree which has 

not yielded .. 
குமர் , கன்னியழியாமை , virginity : 2 . 
விவாகமில்லாத பெண் , 

unmarried woman ; virgin . 
குமர்ப் பிள்ளை , குமரி , virgin , 
குமலி , துளசி , holy basil - Ocimum 

sanctum .. 
குமளம் பாசு , சூரை மீன் , a kind of 

fish . See அறக்குளா மீன் . 
குமாரகம் , ஓர்வகை ஈயம் , a kind of 

lead ; 2. மாவிலங்கம் , lingam tree 


aa 


973 
குமார விருத்தியை 

குமிழஞ் சுளுந்து 
குமார விருத்தியை , மருத்துவச்சி , seed ; 2. எள் which see ; 3 . 
mid - wife. 

custolosit, white gingelly see or 

sesamum .. 
குமாரன் , see அக்கினி குமாரன் , 2 . 
வாலிபன் a young lad ; 3. ஓர் மரம் குமிகை சோளம் , வெண் சோளம் , 
a variety of cinnamon Rhoebe White guinca- corn Sorghum 
paniculata. 

vulgare . 
குமாரி , சொர்ண பேதி , a solvent or குமிடக் கல் , கிட்டக்கல் , iron dross . 
menstruum dissolving gold ; 2 . 

குமிட் கல் , கற் கிட்டம் . ovar - burnt 
அழியாக் கன்னி , a woman of 

brick .. 
perpetual youth said of goddess 
Sakthi; 3. குமரி , a girl arrived at குமிட்டிக் காய் , கறிக் குமட்டி , 
puberty : 4. யவ்வன குமாரி 

vegetable variety of குமட்டி , see 
அதாவது துலுக்கக் கற்றாழை , 

கலியாணபூசினி . 
Bombay aloe - Socotrine aloe . 

குமிட்டிக் காளான் , மரக் காளான் , 
குமாரிகா, see காய்ப் பாகல் . 

mushrooms growing on trees . 
குமாரிகை, பத்து முதல் பன்னிரண்டு குமிட்டிக் கீரை , see குமட்டிக் 
வயதுப் பெண் , a girl of 10- 12 கீரை . 
years . See குமாரகம் . 

குமிட்டி மாதுளை , see கொம்மட்டி 
குமாரி பூசை. ஓர்வகை துர்க்கை 

மாதுளை. 
பூசை இதில் 10-12 

வயது குமிட்டில் , ஓர் கீரை , a vegetable 
பெண்ணை நிர்வாணமாக நிறுத்தி green . 
அவளுக்குப் பூசை நைவேத்தியம் 
செய்தல் . இதன் விபரம் சித்த 

குமிண்டி , see குமிட்டில் . 
நுாற்களில் விரிவாகக்காணப்படும் . குமிதம் , தேக்கு மரம் , teakwood ; 
a worship of Durga in which a girl Indian oak - Tectona grandis . 
10-12 years old is placed naked 
aal pedestal 

குமிதிகம் see குமிதம் . 

as the 
representative of the Goddess 

குமிலயம் , மயிலிக் கீரை , 
and offerings are made to her as 

குப்பைமேனி . 
generally done to an idol . A 
detailed account of this will be குமிலி , துளசி , see குமிலி . 
found in Tamil Siddhar s works . 
See சக்தி பூசை . 

குமிழகம் , குமிழ் மரம் , see குமிழ் . 
குமாரீசம் , மண் திருஷ்டி , madder 

குமிழங் கொடி , see குமிழ் . 
of Bengal; chay - root - Qldenlandia 

குமிழஞ்சுளுந்து , குமிழங் கட்டையில் 
umbellata . 

கொளுத்தும் தீவட்டி , torches 
குமிகை, இளவெள், tender gingelly 

made of coomil stick . 


on 


see 


| 


974 
குமிழ ரோகம் 

குமிழ் 
குமிழரோகம் , அல்குலின் சளி சவ்வில் spontaneum , 4. எருதின் திமில் , 
மேடிட்ட அனேக கொப்புளங்களை the hump of an ox ; 5. நீர்க்குமிழி , 
யெழுப்பும் ஓர் பிரமேக நோய் , higly water - bubble . 
contagious suppurating ulcers in 

குமிழ் , பெருங் குமிழ் அல்லது 
the mucous membrane of the 
woman s genital , arising from கும்பிடு தேக்கு , இம் மரம் 
venereal complaints ; 2. கடைக் சாதாரணமாய் இமாலயம் , நீலகிரி , 
கண்ணில் குமிழ் போல் சவ்வைப் கீழ்க் கடல் , மேற் கடலோரங்கள் , 
புடைப் பிக்கும் ஓர் கண்ணோய் . மலையாளம் இவ்விடங்களில் 
இது அடியிற் கண்டபடி மூன்று பார்க்கலாம் . அடி மரம் கனதி , 
வகைப்படும் . a disease develop பூக்கள் கொஞ்சம் பெரியது , 
ing the growth of the membrane 

கந்தகத்தைப் போல் மஞ்சள் நிறம் , 
( red - boil) in the white of the eye. 

வேர் கசப்பு . இதன் வேர் பல 
It consists of three kinds as 
mentioned below: 

விருத்தி , இரைப்பு வலிவு , மலம் 

இளக்கம் முதலிய குணங்கள் 
1. சதைக் குமிழம்red boil ( flesh ) . 

வாய்ந்தது , இதைக் கஷாயமிட்டுக் 
2. இரத்தக் குமிழம் red boil ( blood ) 

கொடுக்க , இருமல் , வாதநோய் , 

வாத சுரம் , அசீரணம் , பாண்டு 
3. நீர்க் குமிழம் , ( water ) 

முதலியவைகள் குணமாகும் . 
குமிழன் , see குமிழ் . 

இலைகளைக் கஷாய மிட்டுக் 

கொடுக்க வெள்ளை, மூத்திரப்பை 
குமிழி , நீர்க் குமிழி , water - bubble; 

அழற்சி இவைகள் போம் , வேருடன் 
2. இரத்தக் குமிழி , bubble raised 
on the surface of the blood as in 

அதிமதுரம் , தேன் , சர்க்கரை 
hemorrhage or when blood 

இவைகளைக் கூட்டி யுண்ண 
gushingout ; 3. குமிழஞ்செடி . see 

பெண்களுக்கு முலைப்பால் 
குமிழ் . 

சுரக்கும் . இம் மரத்தின் நிழல் 

உடம்பிற்கு நன்மையைத் தரும் . 
குமிழ்க் கொள்ளுதல் . see குமிழித்தல் . 

வேர்ப்பட்டையின் சூரணம் 
குமிழித்தல் , குமிழி தோன்றல் , rising சூலைப் பிடிப்புக்கு மேற்பூச்சு 
of bubbles ;; 2 . குருக்கள் மருந்தாக உபயோகப்படும் . இதில் 
கொப்புளமாய் எழும்பல் , rising or பல வகை யுண்டு . அவையாவன - 
maturing of pustules into boils as Kashmere tree Gmelina 
in small pox ; 3. கொப்பளித்தல் , 

arborea . It is a useful tree 
gargling . 

commonly found in the 

Himalayas, Nilgris and in the East 
குமிழ் , குமிழஞ்செடி Kandahar tree; 

and west coasts including 
2. உள்ளங் காற் கட்டி , boil or Malabar. It has a short, thick trunk , 
swelling in the sole of the foot, 3. few flowered , flowers large and 
நாணல் , 

reed Saccharum sulphur - coloured . Root is bitter 


al 


- 


975 
குமிழ் 

குமிளிக் கண் 
tonic ; stomachic and laxative ; 

; decoctions for fever and burning 
decoction of the root is given in of the body .. 
cough rheumatism . fever accom 
panying gout , indigestion , 

குமிழ் , கடைக் கண்ணில் கெட்ட 
anasarca etc. Infusion of leaves சவ்வுச் சதையை வளர்ப்பிக்கும் ஓர் 
is useful in gonorrhoea and கடைக்கண் ரோகம் , a disease of 
catarrh of the bladder. Root when the corner or angle of the eye 
taken with liquorice , honey and developing 

membraneous 
sugar, increases the secretion of 

growth .. 
milk in woman ; the shade of this 
tree is good for health ; ashes 

குமிழ்க் கொடி , நிலக் குமிழ் , small 

Kashmere tree Gmelina 
used as mordant. The powdered 
root - bark is applied externally in 

asiatica . 
gout . The tree consists of different 

குமிழ்ப்பு , கொப்புளம் , boil ; 2 . 
varieties and they are: 

4500L._U4 , bubbling ; the growth of 
1. செங் குமிழ் , red coomil - anything into a conical shape ; 3 . 
Gmelina tomentosa . 

மயிர்ச் சிலிர்ப்பு , horripilation; the 
2.நிலக் குமிழ் , small 

standing of hairs on end . 
Kashmere tree Gmelina 

குமிழ் மிட்டான் , தண்ணீர் மிட்டான் . 
asiatica .. 

water root Asparagus 
3. பெருங் குமிழ் , see குமிழ் . 

racemosus . 
4. நாய்க் குமிழ் , dog - bamboo குமிழ் மிட்டான் . உள்ளங்கைக் 

Sac- harum spontaneum . கட்டியை குணமாக்கு மருந்து , a 
5. நீர்க் குமிழ் , another variety . 

medicine curing boil on the palm . 
6. கருங் குமிழ் . black குமிழ் ரோகம் , கண்ணின் வெள்விழி 
Kashmere tree . 

யில்கொப் புளத்தை யுண்டாக்கும் 

ஓர் கண்ணோய் , a tubercle on the 
7. சிறுங் குமிழ் . same as No.2 

white or sclerotic coat of the eye . 
8. காட்டுக் குமிழ் , forest bell - 
vervain - Gmelina lobata . 

குமிழ் வண்டு , குடை வண்டு , 

Perforating beetle - Xylocopa 
Note - The root of this tree forms tenisocapa . 
one of the ingredients of தசமூலக் 
கஷாயம் , a decoction of the 

குமிளம் , see குமிழ் ரோகம் ; 2. see 
mixture of 10 plants , which is held 

குமிழ் , 
in great repute by the Hindu 

குமிளி, நீர்க் குமிழி , bubble on water . 
physicians; where as the fruits 
enter into the composition of குமிளிக் கண் , குருக்கள் எழும்பிய 
several cooling and refrigerant 

5600 , eye marked by vesicles. 


976 


குமிளி பாய்தல் 
குமிளி பாய்தல் , நீர்க் குமிழியைப் 
போல் எழும்பல் , 

rising like 
bubbles . 
குமின் , see குமிழ் . 
குமுகம் , பன்றி , hog ; 2. பிரம்புக் 
கொடி, cane creeper ; water - ratan - 

Calamus rotang. 
குமு குமெனல் , கும்மென மணத்தல் , 

throwing a strong fragrant smell. 
குமுக்குதல் ,ஊமைக்காயம் உண்டாக்கல் , 
causing contusion , as by beating 

with a stick or something bulky. 
குமுடக் கனிவழி , முட்டைச் சிலந்தி , 
an ulcer of the size of an egg ; an 

egg- shaped venereal boil . 
குமுணா சுளை , சிங்கி விளையாட்டிற் 

குபயோகிக்கும் ஓர் மூலிகையின் 
சுணை , hairy prickles of an 
unknown drug ( GLOUTI ) used in 

magic .. 
குமுதகம் , see செவ்வாம்பல் ; 2 . 
தருப்பை , Sacrificial grass ; 3 . 
வெள்ளி , silver ; 4 . வெள்ளைப் 
பாஷாணம் , white arsenic . 
குமுதகி , வெள்ளாம்பல் , white 
Indian water - lily - Nymphaea 
pubescens . 


. 


குமுதம் 
eruption on the surface of the 
body ; 2. ஓர் வகைச் சிலந்திப்பூச்சி . 
இதன் விஷம் பட்டவிடத்தில் 
கொப்புளங்கள் எழும்பி , அதனின்று 
மாறாது சீழ் வடிந்து எரிச்சலுடன் 
இரைப்பும் , நெஞ்சடைப்பு 
முண்டாகும் , a kind of spider . the 
poisonous bite of which is said to 
cause or develope in different 
parts of the body, ulcers attended 
with constant discharge of pus , 
burning sensation , hard 
breathing and spasmodic 
suffocative attacks . 
குமுதபதி மங்கை , செவ் வல்லி , red 

Indian water lily - Nymphaea 
rubra .. 
குமுத பத்திரம் , பெருங் குமிழ் , see 

குமிழ். 
குமுத பாஷாணம், வைக்கிராந்த 

பாஷாணம் , a mineral poison . 
குமுத பாந்தவம் , கர்ப்பூரம் , 

camphor . 
குமுதம் , ஆம்பல் , Indian water - fily ; 

2. கர்ப்பூரம் , camphor , 3. see 
கற்பாஷாணம் , 4. செவ்வாம்பல் , 
red Indian water -lily - Nymphaea 
rubra 5. தருப்பைப் புல், Kusa or 
sacrificial grass Erogrostis 
cynosuroides ; 6. வைக்கிராந்த 
பாஷாணம் , a mineral poison ; 7 . 
அடுப்பு , hearth ; fire - place ; 8 . 
வெள்ளாம்பல் , white Indian water 

{ ily Nymphaea alba ; 9 . 
வெள்ளல்லி , white Nymphaea 
lotus - Nymph a ea lotus 
{ pubscence ) ; 10. ஓர் வகை 
நாணல் , a kind of reed 


- 


- 


குமுதச்சிலந்தி , கொப்புளம் எழும்பாமலே 
உள்ளே புடை கொண்டு சீழ்வடியும் 
ஓர்வகைச் சிலந்திப் புண் , a kindof 
suppurating venereal ulcer 
discharging pus without visible 
signs of development on the 
surface of the body ; an ulcer 
developing underneath the skin 
and discharging pus without 


977 


see 


குமுதம் 
Saccharum spontaneum , 11 . 
வெள்ளி silver , 12 . வெள்ளைப் 
பாஷாணம் , white arsenic - Arsenic 
trioxide ; 13. பன்றி ,hog; 14.குமிழ் , 
kashmere tree- Gmelina arborea; 
15. புள்ளடி , acute unifoliate tick - 
trefoil - Desmodium gangeticum ; 
16. தாதகி புட்பம் . downy grislea 
Grislea tementosa alias 
Woodfordia flori- Pistia stratiotes ; 
18. நேத்திர குமுதம் அதாவது 
கருவிழியில் வரும் ஓர் சதை 
வளர்த்தி , இது மூன்றுவகைப்படும் , 
அவையாவன , a disease of the 
black of eye marked by morbid 
growth of flesh over the pupil . It 
consists of three kinds viz : 
1.செங் குமுதம் , redgrowth . 
2. கருங் குமுதம் , black growth . 
3.வெண்குமுதம் , white growth c.f 

குமிழம் . 
குமுதாஸ்தம் , ஆம்பற்கொடி , creeper 

of Indian water - lily. 
குமுதிகை, பூசனி , sweet pumpkin 

Cucurbita maxima . 
குமுதிசை , ஓர் வாசனை மரம் , a 

fragrant tree . 
குமுதிப் பனை , கிச்சிலிப் பனை , 
இம் மரம் மிகவும் உயரம் , பூக்கள் 
மஞ்சள், ஊதாநிறம் , அடிபாகத்தின் 
உட்புறத்தில் 

சவ்வரிசி 
அபரிமிதமாய்க் கிடைக்கும் . 
பூவினது தண்டுச் சாற்றினின்று 
வெல்லமும் மதுவும் தயாரிப்பார் 
கள் . Singapore sago - palm 
Arenga saccharifera alias 
Borassus gomutus . It is a very 


குமுற லண்டம் 
large and tall palm ; flowers yellow 
and purple ; heart of the stem 
contains large quantities of sago ; 
flower stalks yield a sugary sap 
which is made into jaggery and 
palm wine . 
Note -Sago is a farinaceous pith 
obtained from the stem of many 
plants mostly palms , 

, 
சவ்வரிசி . 
குமுதை , ஓர் மரம் a tree ; 2. கற் 

பாஷாணம் see குமுந்தம் , 
குமுந்தகம் , see குமுந்தம் . 
குமுந்தம் , கற் பாஷாணம் , a kind of 

native arsenic . 
குமுந்தம் , கடுக்காய் , Indian galnut . 
It is so called probably from its 

being considered next to nectar. 
குமுலி , துளசி , holy basil - Ocimum 

sanctum ; 2.பெருந்தும்பை , large 
leucas Leucas aspera . 
குமுறக் காய்ச்சுதல் , கொதிக்கும்படி 
மிகுந்த தீயிட்டுக் காய்ச்சுதல் , 

heating any liquid to boiling point . 
குமுறப் பிழிதல் , இறுகப் பிழிதல் , 

squeezing out by pressure ; to 
express completely . 
குமுற லண்டம் , ( குமுறல் , gurgling + 
அண்டம் , scrotum ) பிடுக்கில் 
இரைச்சலிடும் ஓர் வகையண்ட 
நோய் . இதில் பிடுக்குகைத்துருத்தி 
யைப் போல் பருத்து , குடல் 
மேலேறினாலும் , கீழிறிங்கினாலும் 
தவளையைப் போலி ரையும் . 
ஆகவே , நடக்கும் போது 
கனதியால் இசிவு வலியையும் 


- 


12 


978 


al 


2 . 


குமுற லண்டம் 
அதிகரிக்கும் , reducible hernia . In 
this , when the rupture which 
eventually makes its way into the 
scrotum is pushed back or 
returned into the cavity of the 
abdomen , a gurgling sound is 
commonly heard . So , when the 
patient begins to walk , a feeling 

of weight dragging pain is noted . 
குமுறல் , ஒலித்தல் , gurgling ; 

roaring ; sounding ; 2. நுரை 
கிளம்பல் , giving out foam ; 3 . 

குமிழி யுண்டாதல் , bubbling up . 
குமுற வெடித்தல் , அதிரும்படி 

இடித்தல் , pounding forcibly in a 
mortar . 


கும்பகம் 
3. சோர்வடைதல் . getting fainted . 
குமைத்தல் , உரலில் இடித்தல் , 
pounding in mortar; 
குழையும்படி வேக வைத்தல் over 
- boiling as to become slimy ; 3 . 
வருத்துதல் , vexing ; 4. நொருங்க 
மிதித்தல் treading out into a 

mash . 
குமைந்து போதல் , see குமைதல் , 
கும்பகம் , see கற்றாழை , 2. சாலாங்க 
பாஷாணம் , a kind of native 
arsenic ; 3. தொட்டி பாஷாணம் , 
another kind of native arsenic ; 4 . 
பாதிரிப் பூ , see கும்பம் , 5. மருதம் 
box myrtle - Myrica sapida ; 6 . 
இரப்பையைப் பற்றிய ஓர் 
கண்ணோய் , a disease of the eye 

- lids . See கும்பிகம் . 
கும்பகம் , தினப்படி பழகி பிராண 
வாயுவையடக்கல் , retention of 
breath in Pranayama in daily 
practice as a religious exercise . 
Note : - This method of exercise in 
Pranayama not only develops 
one s Personal Magnetism , but 
also one s will and power of 
concentration . 


குமுற வெரித்தல் , கொதிக்கும்படி 
நன்றாய் எரித்தல் , heating or 

boiling anything to a great heat. 
குமுறுதல் , களகள் வென்னும் சப்த 

முண்டாதல் , causing a gurgling 
sound . See குமுறல் , 2. கோபம் 
அல்லது விசனத்தினாலெழும் 
அழுகையை யடக்குதலினா 
லேற்படும் சத்தம் . a peculiar 
sound caused by suppressed 
anger or grief ; 3. செருமுதல் , 

hemming . 
குமேதகம் , நீர்ச் சுருக்கு , difficulty in 

passing urine attended with pain 
and a sensation of heat - Dysuria . 
குமைஞ்சான் , see குமஞ்சான் , 
குமைதல் , புழுக்கமா யிருத்தல் , to 

be close the air ; sultry 
2. குழையும் படி வேகுதல் , being 

boiled as to becomeslimy; 


2. சுவாச பந்தனம் , control or 
complete suspension of breath . 
as in Yoga practice . This is done 
by stopping the breath by shutting 
the mouth and closing both the 
nostrils with the fingers of the right 
hand , for purposes of attaining 
Supernatural power rather than 
Divine and Superhuman powers. 


as 


Over 


979 


கும்பகம் 


கும்ப சாதி 
collyrium to strengthen the eyes 

and beautify the lashes . 
கும்பகாரி , சிகப்புப் பாஷாணம் . red 

arsenic 


குடைச்சல் 


Note :: Kumbaka comes in when 
all the clamourings of the mind 
are hushed and suspension of 
breath follows , It comes even 
through Bhakti for , through 
intense Bhakti the breath remains 
suspended in the same way as 
in Yoga practice . c.f. கேவல 
கும்பகம் . 
கும்பகயம் , பேய்த் தேற்றா , a bitter 
variety of clearing - nut - Strychnos 
potatorum .. 
கும்பக வவஸ்தை, see கும்ப 

காவஸ்தை . 
கும்ப காமாலை , பித்தம் இரத்தத்தில் 
கலப்பதால் உடம்பு வீங்கி , மூட்டில் 

கண்டு , 

சில 
பாகங்களில் கண்டு கண்டாய் வீக்க 
முண்டாகி , மூத்திரம் , நகம் , கண் 
இவைகள் மஞ்சள் நிறமடைந்து 
வாதம் அதிகரித்து , மாலையில் 
வியர்த்து , அசதி கண்டு துன்புறுத்து 
மோர்வகை காமாலை , a kind of 
jaundice due to the presence of 
bile in the blood . It is marked by 
general swelling of the body, 
crushing pain in the joints . Knotty 
swelling in the affected parts ; 
urine . nails , and eyes assuming 
parts ; urine nails , and eyes 
assuming a yellow tint . aching 
pain in the limbs . perspiration in 
the evenings , physical langour, 

drowsiness etc. 
கும்ப காரம் , கண்ணுக்கு வலிவைத் 
தந்து , இரப்பைகளுக்கு அழகைக் 
கொடுக்கும் அஞ்சனம் , a mineral 
substance ( antimony)used as 


கும்ப காரிகை , கண்ணுக்கிடு மருந்து , 

collyrium for the eyes , See 

கும்பகாரம் , 
கும்ப காவஸ்தை, அபான வாயு 
மறைந்து , பிராண 

வாயு 
இருதயத்தில் நிறைந்து , 
அசைவற்றிருக்கு மோர் யோக 
நிலை , a state of Yoga in which 
same difficulty is experienced 
when the corbonic acid gas in the 
system is gradually expelled and 
the oxygen with the prana is made 
to take its place in the lungs . This 
is what really takes place in the 
suppression of breath . 
கும்பக் கிருதம் , 110 வருடம் சென்ற 
நெய் , (In Ayurveda) clarified butter 

110 years old . 
கும்பங்கம் , கருங்கூளி, black eagle. 

It is so called probably of its body 
resembling a pot in shape . 
கும்பசம்பவன் , அகஸ்தியர் ,குடும்பத்திற் 

பிறந்த தாலிப் பெயர் , the sage 
Agastiya; so called from his taking 

birth in a pot . 
கும்ப சரம் , சிவதை , Indian jalap - 

Ipomaea turpethum alias 
convolvulus turpethum . 


கும்ப சாதி , பெண்களின் நாலுவகை 

சாதிகளில் ஒன்றாகிய சங்கினிசாதி , 
one of the fourclasses of women 
characterised according to their 
lust ( Sankini). 


as 


a 


al 


980 
கும்ப சீனகம் 

கும்ப மூர்த்தன் 
கும்ப சீனகம் , see கும்ப சரம் . 

40 துவாரங்கள் செய்து , அப் 

பானையில் பாதி வரை அடுப்புக் 
கும்பச் சீனிதம் , பீநாறிச் சங்கு , 

கரியிட்டு அதன் மீது மருந்தை 
smooth volkameria 
Cleodendron inerme . 

வைத்து , அப்பானையின் வாயை 

மடக்கால் மூடி சீலைமண் செய்து 
கும்பச் சுரை , குடத்தைப் போன்ற உலர்த்தி அடுப்பேற்றி , அப்பானை 
உருண்டைச் சுரை, round bottle - 

யின் மடக்கு மீது நெருப்பையிட்டு 
gourd - Cucurbita lagenaria . 

மூன்று நாள் அடுப்பில் வைத்து 
கும்பஞ் சாய்தல் , மரணப் போழ்தில் எரிக்குமோர் முறை , a process of 
தலை சாய்தல் , drooping of the calcination in which a large round 
head symptom of 

pot containing of 40 holes at the 
approaching death . 

bottom , is half filled with charcoal , 

over which is placed the required 
கும்பஞ்சான் , சிவதை, see கும்ப medicine. The lid of the pot is than 
சரம் , 

covered with dish and 

hermetically sealed by luting the 
கும்பஞ் செய்தல் , பிணத்தைப் 

joint with clay and then getting it 
புதைத்தல் , burying the dead . 

dried . The whole apparatus is 
கும்பதும்பி , குடத்தைப் போன்ற ஓர் 

than placed on an oven and 

heated for three days continously. 
சுரை , a large round gourd 
resembling a pot See கும்பச் கும்ப மாதி , சிவதை , see கும்ப சரம் , 
சுரை , 

கும்ப மாமுனி , see கும்ப முனி . 
கும்பத்தனி , see கும்பஸ்தனி , 

கும்ப மீன் , கடல் நத்தை . இதன் 
கும்பஸ்தனி , குடத்தைப் போன்ற அடிப்பக்கத்து ஓடுவெட்டுண்டது 
முலை யுடையவள் , a woman போற் காணும் , sea - snail with a 
having pot- shaped breasts . 

fissure in the shell at the bottom 
கும்ப நீர் , குடத்துத் தண்ணீர் , water 

portion .. 
contained in a drinking pot. கும்ப முசுகம் , தண்ணீர்ச் சாலைப் 
கும்பந்தம் , வெண்கருங்காலி , 

போன்ற பிடுக்கு . jar - shaped 

scrotum . 
whitish black wood - Dyospyros 
oocarpa . 

கும்ப முனி , கலசத்திற் பிறந்தோ 
கும்பப் பிளவை , மேல் முதுகில் 

னாகிய அகத்திய முனி , the sage 

Agastya who took his birth in a 
தோள் பக்கமாக உண்டாகும் 

pot ; 2. கொக்கு stork . 
11676060 , carbuncle in the upper 
portion of the back just below the கும்ப மூர்த்தன் , மனிதரை நோயால் 
sides of the neck . 

பீடிக்கச் செய்யும் பேய் , a demon 

causing diseases in human 
கும்பப் புடம் , ஒரு பானைக் கடியில் 

beings . 


- 


- 


கை 


981 
கும்பம் 

கும்பளிக்காய் 
கும்பம் , சாலாங்க பாஷாணம் , a kind water - pot ; 2. see குமிழ் , 3. சிறு 
of native arsenic ; 2. குவியல் , குமிழ் , bell vervain Gmelina 
heap ; 3. தோள் மேல் , the upper asiatica . 
portion of the shoulder ; scapula 
or shoulder blade ; 4 . நெற்றி , 

கும்ப லிகம் , மூலாதாரம் , the lowest 

center in the pelvic region of the 
forehead ; 5 , பலண்டுறுக 

human body - Sacral plexus . 
பாஷாணம் , a kind of arsenic- 6 . 
தாலம்ப பாஷாணம் , a mineral கும்ப வாதம் , ஓர் வாதநோய் , இதனால் 
poison ; 7. குடம் , water - pot : 8 . தோள் , மிக்க வலித்து , 
பிணம் சுட்ட எலும்புகளைச் கன்னமும் கண்ணும் கடுத்து , 
சேகரித்து வைக்கும் குடம் , an urn சிரசில் துடிப் புண்டாகி , வாயு 
in which the bones of a cremated கோளாறடைந்து நாபியின் கீழ் வலி 
dead body are collected ; 9. பாதிரிப் காணும் , a kind of rheumatism 
பூ , trumpetflower - Bignonia attended with boring pain in the 
suovalens ; 10. பேயா மணக்கு , shoulders and arms , inflamma 
wild croton - Croton polyandrum tion of cheeks and eyes , tremor 
11 , சிவதை indian jalaplomaea 

of the head , flatulent disorders 
turpethum .. 

and colicky pain below the navel . 
கும்பம் பாலை , வெட்பாலை , 

கும்ப விம்பம் , தொட்டி பாஷாணம் , 
dysentery rosebay - Holrrhena 

a kind of prepared arsenic , 
antidysenterica alias Wrightia 

கும்பளக் கொடி , see குமிழங் கொடி 
tinctoria.. 

கும்பள மோசு , சூரை மீன் , tunny 
கும்ப யோனி , அகத்திய முனி , sage 

fish ; 2. மால்டிவ் தீவிலிருந்து 
Agastiya; 2. see கவிழ் தும்பை , 3 . 

இறக்குமதி யாகும் ஓர் கருவாடு , a 
துரோண புட்பம் , a flower plant - 

dried fish exported from Maldive 
phlomis zeylanica- 4. சாலைப் 

Islands . 
போன்ற பெண் குறி jar - shaped 
pudendum muliebre . 

கும்பளம் , கலியாண பூசனி , ash 

pumpkin Cucurbita indica ; 
கும்பலக் கொடி , see குமிழ் . 

2. see இலைப்பாசி , 3. see குமிழ் , 
கும்ப லடித்தல் , கும்ப வாசனை 4. நீர் வெட்டி , shining melon 
யடித்தல் , flavour of being over - feather foil - Glochidion zeylani 
boiled ; 2. சுடு நாற்றம் வீசுதல் , cum . See கும்பலம் . 
throwing scorched smell ; smell 

கும்பளா, ஓர் வகைக் கருப்புப் பாரை 
as of being over - burnt . 

மீன் , a black rock - cod sea - fish - 
கும்பலம் , குடத்தைப் போன்ற Sparus berda. 
பூசினி , pumpkin so called 

கும்பளிக்காய் , தீவாந்திரத்தில் 
because of its reser.blance to 

விளையும் பருத்த தேங்காய் , a 


விதை , 


982 
கும்பளிக்காய் 

கும்பிகா வர்த்தமம் 
round big cocoanut imported to கும்பிகம் , நீலோற் பல 
Inida from the islands of Maldives seeds of blue Indian water - lily - 
and Nicobars . 

Nymphaea stellata; 2. பெருங் 
கும்பளி மௌலி , மலைச் சூலி , a 

குமிழ் ; see குமிழ் , 3. ஆண் குறி , 
kind of cedar tree - Cedrela toona . 

male genital ; 4. ஓர் பூடு , a plant - 

Rottleria tinctoria ; 5. கண்ணிரப் - 
கும்பற் சாதம் , புகை சூழ்ந்த அன்னம் , 

பை ஓரத்திற் குருக்கள் எழும்புவ 
smoked rice ; 2 , தீய்ந்த சாதம் , 

தனாற் காணும் வீக்கம் , swelling of 
charred boiled rice . 

the eye - lids due to a number of 
கும்பனாற்றம் , தீப் பற்றிய நாற்றம் , 

boils or pustules rising at the 
scorched smell ; srnell of anything 

margin of the eye - lids . 
when charred . 

கும்பிகன் , see குத யோனி . 
கும்பா , வெள்ளி அல்லது வெண்கல 

கும்பிகா, நாகப்பழக் கொட்டையைப் 
பாத்திரம் , silver or bell - metal 

போன்ற ஓர் விதக் கல் பரு , 

a hard 
vessel .. 

black wart resembling the stone 
கும்பா காரம் , காட்டுக் கோழி , jungle - 

or the seed of a jambolin fruit in 
fowl. 

shape; 2. கழற்கொடி , bonduc - nut 

creeper - Guilandina bonducella ; 
கும்பாசம் , வெள்ளை நாகணம் , 3. வெண் பாதிரி , white trumpet 
white crotonoil plant Croton flower tree Streosper - mum 
tigilium . 

chelonoides ; 4. பாதிரி trumpet - 
கும்பாதிரி , அரக்கு மரம் , lac tree 

flower - Bignonia chelonoides ; 5 .. 
Schliechera trijuga . 

See குதயோனி , 6.ஆகாசதாமரை, 

sky - lotus - Pistia stratiotes . 
கும்பி , சிவதை , Indian jalap . see 
கும்பரசம் , 2. தாலம்ப பாஷாணம் , a 

கும்பிகா ரோகம் , பித்தம் அல்லது 

இரத்தம் கோளாறடைந்து ஆண் 
kind of arsenic ; 3. நெருப்பு , fire ; 

குறியில் இலந்தைக் கொட் 
4. நெற்றி forehead ; 5. வயிறு , 

டையைப் போல் மாமிசக் கட்டியை 
belly ; 6. யானை , elephant ; 

எழுப்பும் ஓர் நோய் , a disease 
7. பலண்டுறுகம் , see கும்பம் , 8 . 

arising from the derangement of 
சுடு சாம்பல் , hot - ashes especial 

bile or blood in the system . It is 
ly of the oven ; 9. சேறு , moist mud marked by a tumour of the size of 
containing filthy matter ; mire ; 10 . an Indian plum in the penis . 
see கும்பித்தல் , 11.பீழை , carey s 
myrtle bloom - Careya arborea ; 12 

கும்பிகா வர்த்தமம் , ஓர் வகைக் 

கண்ணோய் , பித்தமானது இமையின் 
குவியல் , heap . 

நரம்புகளை அனு சரிக்கும் போது 
கும்பிக பிடகம் , ஓர் கண்ணோய் , இந்நோய் பிறந்து , அனேக சிறு 
see கும்பிகம் . 

கட்டிகள் அல்லது குருக்களை 


- 


983 


கும்பி முகம் 
கும்பிடு சிப்பி , ஓர்வகைக் கடற் 
சிப்பி . இது 

உணவில் 

மிகச் 
சிறந்தது , a well - known bi -valve 
shell fish or moliuse living in the 
sea and much esteemed for food . 


as 


கும்பிகா வர்த்தமம் 
யெழுப்பி , உட்புறத்திலேயே தங்கி 
வேதனை கொடுக்கும் , a disease 
of the eye due to the derangement 
of bile (humour ) extending to or 
prevalling upon the nerves of the 
eye- lids . It is marked by a number 
of boils or pustules of the size of 
jambolin ( Kumbika ) seeds , 
appearing at the junction of the 
eye lids and eye - lashes and 
becoming inflamed without 

bursting .. 
கும்பிகை , see குட பாசி . 
கும்பிசம் , see குமிழ் . 
கும்பி , கவேதம் , வேது பிடித்தல் , 
treatment by vapours - Vapour - 

bath . 
கும்பிடானை , பிண்டம் , foetus . c.f . 

குடு குடானை . 
கும்பிடு கல் , வழலை , fuller s earth ; 

2.பிண்டக்கல் . இது ஓர் பரிபாஷைச் 
Osno ., white lime - stone . A secret 

term used in Alchemy 
கும்பிடுகற் சுண்ணம் , சுந்தரானந்தர் 
நூலிற்கூறியுள்ளவழலைச்சுண்ணம் , 
an alchemical compound of 
calcium referred to in Sundara 
nanthar s words on Tamil 
Medicine . 
கும்பிடு கிளிஞ்சில் , சிப்பி , bivalve 

- shell . 
கும்பிடு சட்டி , கணப்புச் சட்டி , 
portable firepot; 2. பொன் , வெள்ளி 
உருக்குவதற்கு கம்மாளர் உபயோ 
கிக்கும் நெருப்புச் சட்டி , fire - pot 
used by goldsmiths for melting on 
a small scale , gold and silver - 
Chafing - dish . 


கும்பிடு பூச்சி , இலைப் பூச்சி , 

praying insect found on the leaves 
of trees - Mantus religiosa . 
கும்பிட்டுக் கட்டுதல் , தழுவுதல் , 

embracing .. 
கும்பித்தல் , பிராணாயாமம் செய்யும் 
போது மூச்சடக்குதல் , holding or 
suppressing breath 

in 
Pranayama 2. யோகத்தில் வாசி 
யொடுக்கல் , suspending 
respiration while in Yoga practice 
கும்பித் திருத்தல் , சமாதி நிலையி 
லிருத்தல் , ( In Yoga Philosophy ) 
being in a state in which the 
individual consciousness gets 
fused and is lost in the 
transcendental; 2. மூச்சிற்றிருத்தல் , 
( In Psychology ) being in a state of 
trance or suspended animation . 
கும்பித்துப் போதல் , சமாதி புக 
வேண்டிய தம் பித்தல் causing 
respiration to cease so as to 
enter Samadhi ; 2. மூச் சொடுங்கி 
நிற்றல் , being in a state of 
breathlessness . 

. 
கும்பி நாசி , குடத்தைப் போன்ற 

மூக்கு , jarnose . 
கும்பிப் போதல் , புகை சூழல் , 
being clouded with smoke when 
charred or over - burnt 


கும்பி முகம் , நெருப்பைப் போற் 
சிவந்த புண் , a red inflamed 


a 


984 
கும்பி முகம் 

கும்பை மரம் 
wound ; 2 . ஓர் சிவந்த விஷப் பூச்சி , கும்பை மரம் , கம்பிப் பிசின் மரம் , 
a kind of red venomous insect. இதைக் கம்பளிப் பிசின் 

மர 

மென்றும் சொல்வதுண்டு . இது ஓர் 
கும்பிரச் சரு , பேரி லாழம் , bile of 
cobra snake . 

சிறிய மரம் , முள்ளில்லாதது , பிசின் 

நிறைந்தது , இலைகளின் காம்பு 
கும்பில அகாலத்தில் பிறந்த குழந்தை , 

சிறியது , பூ வெள்ளை , வாசனை 
child begotten in undue season ; 

யுடையது , மொக்குகளினின்றும் , 
2. கரு முற்றாத குழந்தை , child of 
an imperfect pregnation ; child not 

பட்டையினின்றும் மஞ்சள் பிசின் 
fully matured ; or developed ; 3 . 

கீறி யெடுக்கப் படும் . 
ஓர் மீன் , a kind of fish called gilt - சுத்தமாகவே அகப்படாது . இப் 
head - Ophiicephalus wraht ; 4 . 

பிசின் வலிப்பைக் கண்டிக்கும் , 
முதலை , crocodile. 

பூச்சிகளைக் கொல்லும் . போளத் 

தைப் போன்ற குணம் இதற்கு 
கும்பீ நசம் , பெரும் பாம்பு , a big 

முண்டு புண் புரைகளைக் கழுவு 
snake . 

தற்கு இதைச் சாராயத்திற் கரைத்து 
கும்பீரம் , see கும்பீலம் . 

உபயோகிக்கலாம் , அன்றியும் , 
கும்பலம் , யானையையும் விழுங்கக் 

சூதகப்பிரமை , குன்ம வாயு , நரம்புக் 
கூடிய பெரிய முதலை , 

கோளாறு , முதலியவைகளுக்குக் 
tremendously big crocodile கொடுப்பதுண்டு , வயிற்றுப் பூச்சி 
capable of devouring even an களையும் கொல்லுந் தன்மை 
elephant . 

வாய்ந்தது . cumbly resin tree - 
கும்புதல்), see கும்பிப் போதல் , 2 . 

Gardenia lucida alias G. resinifer. 

It is a small tree unarmed , with 
உணவு தீய்தல் , being over 

resinous buds ; leaves short - 
heated or scorched as boiled rice 
or other food ; 3. அடிப் பற்றுதல் , 

petioled ; flowers , pure white and 
becoming charred and sticky at 

large, it yields a yellow gumresin 
the bottom of a vessel while food 

from buds and from wounda in 
substances are heated . 

the bark ; the odour is pecuuliar 

and oftensive. Gum - resin is anti 
கும்பை , ஓர் வாழை , a kind of - spasmodic and insecticide, 
plantain tree See கும்பவாழை , 2 . possesses nearly similar virtues 
டிக்காமல்லி , digamalli - Gardenia to myrrh ; by dissolving it in spirits , 
lucida , 3. பெருங்கம்பில் மரம் , it is employed as an external 
broad gardenia Gardenia application for cleaning foul and 
latifolia ; 4. சிறு கம்பில் பிசின் , 

callous ulcers and for keeping off 
cumbyresin tree - Gardenia fi : es from sores , it is mostly 
gummifera, 5 , குடம் , pot 

employed internally in hysteria , 

flatulent dyspepsia and nervous 
கும்பைப் பிசின் , கும்பை மரத்தின் disorders . It is a successful 
பிசின் , comby resin - Gardenia 

anthelmintic in cases of round 
gummifera . 

worms . 


985 


கும்பை மரம் 


NOTE : This tree should not be 
confounded 

with Gardenia 
gummifera , which is another 
variety.. 


கும்போ வச்சம் , see குடச பாலை . 
கும்மட்டி , see ஆற்றுத் தும்மட்டி , 2 . 
சர்க்கரை கொம்மட்டி , sweet water 
melon . See கொம்மட்டி , 3 . 
கம்மாளர் நெருப்புச் சட்டி , chafing 
dish especially of goldsmiths . 
See கும்மட்டி . 
கும்மட்டிக் கீரை , see குமட்டிக் 
கீரை , 


குயம்பிக் கடி 
கும்மெனல் , தண்ணீர் காதினுட் 
புகுதலாலும் அல்லது 

அல்லது உரத்த 
சத்தத்தினாலும் ஏற்படும்காதடைப்பின் 
காரணமாக வுண்டாகும் உணர்ச்சி , 
the effect of sensation in the ear 
due to water entering into it or 
sound striking against the drum 
from excessive cry . 
குயக் கலம் , மண் பாண்டம் , earthern 

vessel . 
குயக் காலம் , நிலக் கடம்பு , common 
cadamba Anthocephalus 
cadamba . 
குயத்தினலகை , நில வாகை , East 
indian senna- Cassia angusti 
folia .. 
குய பாசியம் , பீநாறிச் சங்கு , smooth 

volkameria- Cleodendron 
inerme . 
குயபீசகம் , எட்டி மரம் , nux -vomica 

tree . 
குய பேதி , see குய்ய பேதி . 
குயப் புண் , see குய்யப் புண் 
குய மயக்கு , மனக் குழப்பம் , confusion 
of mind ; 2 .குழம்புதல் , getting 
confused . 


கும்மதாரி , see இடு கொள் . 


கும்மவி , தடித்தவள் , 


aal 


stout 


woman . 


கும்மாயம் , சுண்ணாம்பு , slaked 
lime.. 


கை 


கும்மாளங் கொட்டுதல் , கும்மாளம் 

பாய்தல் , see கும்மாளித்தல் . 
கும்மாளித்தல் , சித்தப் பிரமையினால் 
குதித்தல் , 

கொட்டல் , 
கேளிக்கை செய்தல் , தன்னை 
உயர்வாகப் பேசிக் கொள்ளல் 
முதலியன , a mild form of mania 
in which the symptoms are 
manifested under the form of 
gayety or sport , as jumping , 
clapping hands , moving merrily . 
exaggerating social conditions 
and indulging in other agreeable 
hallucinations - Amenomania . 
கும்மிருட்டு , காரிருட்டு , perpetual 
or complete darkness ; utter 
darkness . 


குய மாதுகம் , கடுக்காய் , Indian 

galnut . 


குயம் , தருப்பை , sacrificial grass . 

see குசப்புல் , 2. பெண் முலை , 
female breast ; 3. இளமை , 

youthfulness .. 
குயம்பிக் கடி , சுரை , bottle - gourd 

Cucurbita lagenaria . 


986 
குயலன் 

குயின் மொழி 
குயலன் , சஸ்திரவித்தை அதாவது 

காக்கையின் 

கூட்டில் குஞ்சு 
புண் , கட்டி முதலியவைகளை 

பொரிக்க விட்டுவிடும் . இதன் கறி , 
கத்தியால் அறுக்கும் வகைகளில் புடை , பிரமேகம் , வயிற்று வலி 
தேர்ச்சி அடைந்தவன் , one who is இவைகளைப் போக்கும் . வீரிய 
skilled in surgery - Surgeon . 

விருத்தி யுண்டாக்கும் , இப்பறவை 

அடியிற் கண்டபடி இருவகைப் 
குய வரி , வரிகளமைந்த புலி , tiger 

படும் . Indian cuckoo - common 
from its sickle - shaped stripes . 

koel-Eudynamis orientalis . The 
குயவன் கை வழித்த மண் , மிகவு 

male of this bird is glossy , 
மெல்லிய களி மண், avery fine clay 

greenish black throughout and 

the female . glossy dusky - green , 
sticking to the hand of a potter at 

spotted with white above ; length 
work .. 

about 1-1 / 2 ft . and tall about 2feet ; 
குயவன் வீட்டு மண் , குயவன் களி it has a melodious voice . Female 
மண் , potter s clay . 

bird deposits her eggs in the nest 

of a crow for the purpose of 
குயா , கோங்கிலவு , false tragacanth hatching . Its flesh possesses the 
Cochlospermum gossypium . 

virtue of reducing swelling and is 

useful in diabetes and colic . It is 
குயாகம் , see குயா . 

an aphrodisiac . It consists of two 
குயி மாவதி , கொக் கிறகு , stork s 

varieties as mentioned below : 
feather .. 

1. புள்ளிக் குயில் , spotted cuckoo . 
குயி லண்டம் , துரிஞ்சில் , bat ; 2 , 2. வரிக் குயில் , variegated cuckoo . 
குயில் முட்டை , egg of Indian 

குயில் மூக்கெலும்பு , முதுகின் அடி 
cuckoo .. 

பாகத்தின் எலும்பு. இது குயிலின் 
குயில் மோதி , see அதி மதுரம் . மூக்கைப் போன்றதா லிப்பெயர் . 

coccyx bone , which is situated in 
குயிலல் , துளைத்தல் , boring ; 

the lower extremity of the back 
perforating . 

bone . It is so called from its 
குயிலாயம் , பறவைக் கூடு , bird s 

resemblance to Koei s beak . 
nest . 

குயில் மொழி , see அதி மதுரம் , see 
குயிலென மரம் , see கடம்பு 

குயின் மொழி . 
குயில் , குயிற் பறவை , இதில் ஆண் 

குயிற் கண்டிகை , பாற்குறண்டி, milk 
கரும்பச்சை நிறமாயிருக்கும் , பெண் 

corandy - Lepidagathis pungens . 
கம்மலான பச்சை நிறத்தோடு வெண் குயின் மூக்கெலும்பு , see குயில் 
புள்ளிகளுள்ளன. சுமார் 1-17 அடி மூக்கெலும்பு 
நீளம் ; வால் 1/2 அடி நீளம் . இதன் 
குரல் மிக்க இனிமையாய் இருக்கும் . 

குயின் மொழி , see அதி மதுரம் ; 2 . 
பெண் குயில் தன் முட்டையை 

குயிற் குரல் , sweet and melodious 
voice . 


987 


குயீ, ஓர் வகை நாடி , a kind of artery . 
குயோகம் , சின்னி , birch - leaved 

acalypha -- Acalypha fruiticosa . 
குய் , தாளித்த கறி , seasoned curry : 

2. சாம்பிராணி , frankincense ; 3 . 
Snorluy , seasoning with spices; 
2. நறும்புகை , sweet scented 

smoke ; incense . 
குய்ய கோடம் , கவுபீனம் , a piece 

of cloth worn in the loins to cover 
the genital .. 
குய்ய தீபகம் , மின் மினிப் பூச்சி , fire 

fiy. 
குய்ய பத்திரம் , அரசிலை , leaf of 

peepul tree -Ficus religiosa . 
குய்ய பீசகம் , see குய பீசகம் . 
குய்ய பீசம் , கற்பூரப் புல் , lemon 

grass - Andropogon schoen 

anthes . 
குய்ய பீதம் , see குய்ய பீசகம் . 
குய்ய புட்பகம் , மகிழ மரம் , monkey 
face flower tree - Mimusops 
elengi ; 2. அத்தி மரம் , fig tree so 

called from its hidden blossom , 
குய்ய பேதி , ஆசனத்தின் வழியாய் 
ஏற்படும் கழிவு , discharge of 

foeces from the anus . 
குய்யப் பால் , முலைப் பால் , women s 

breast milk . 
குய்யப் புண் , ஆசனப் புண் , ulcer of 
the anus as , fistulous ulcer etc. 
2. இலிங்கப் புண் , ulceration of the 
penis ; 3. Cwnsoflů 46001, pudendal 
ulcer ; 4. ஆண் பெண் இருவருக்கும் 


குய்ய ரோகம் 
குறியில் வரும் புண் , ulceration of 
the male and female genitals as 
chancre, chancroid etc. 
குய்ய மல்லிகம் , see அழிஞ்சில் . 
குய்ய மைதுனம் , ஆசனப் புணர்ச்சி , 
sodomy ; 2. இரகசியப் புணர்ச்சி , 
secret copulation ; 3. WodotCOOTH 
460011860 , having intercourse with 
woman .. 
குய்யம் , ஆண் குறி அல்லது பெண் 
குறி , the genital of a male or a 
female Varenda viri or Varenda 
mulibre 2. அபான வாயில் , the 
anus . 
குய்ய ரோக மாதாந்திரம் , பெண்களின் 
மாத விடாய்ச் சம்பந்தமான 
நோயின் பேதங்களாகிய சூதகச் 
சிக்கல் , சூதகச்சூலை , பெரும் பாடு 
முதலியன . the different varieties 
of menstrual disorders such as 
amenorrhoea , dysmennorrhoea , 
Menorrhagia , Menopause etc. 
குய்ய ரோகம் , நோய் கொண்ட 
பெண்களைப் புணருதல் , தினப் 
புணர்ச்சி , வலுவந்தமாக இலேபன 
முண்டாக்கிப் புணர்தல் முதலிய 
அடாத செய்கைகளினால் வாத 
பித்தசிலேட்டுமங்கள் கோளாறடைந்து 
ஆண் குறியிற்றங்கி விளைவிக்கும் 
பற்பல நோய்கள் , diseases in 
general of the genital of a male 
arising from the derangement of 
the humours vatha and Bile due 
to various causes such as sexual 
congress with a venereal woman , 
frequent sexual intercourse . 
Inducing or promotion sexual 
passion voluntarily by forcing 


988 
குய்ய ரோகம் 

குரகு மஞ்சள் 
power of erection ; 2. பெண் Maina tagracula ; 2. ஓர் விதக் 
குறியிலுண்டாகும் மேக நோய்கள் , காக்கை , jack- daw- Gracula ; 3. நீர் 
venereal or syphilitic diseases of வாழ் பறவைப் பொது , aquatic 
the genitals of a woman chiefly birds in common ; 4. சந்திர 
chancre ; 3. பொதுப்பட ஆண் 

வண்ணத்தைப் போல் வெண்மை 
பெண்குறிகளிற் காணும் நோய்கள் , 

யாயும் , மிருது வாயும் , சீக்கிரம் 
diseases in general of the genital 

உருகத் தக்கதும் , பளுவாயு முள்ள 
organs of males and females ; 4 . 

ஓர் வகை வெள் வங்கம் , tin 
ஆண் , பெண் ஆசன வாயிற் 

resembling the colour of the moon 
காணும் பெளத்திரம் , மூலம் முதலிய 

( white) . soft , but heavy and easily 
நோய்கள் , diseases of the anus 

melted . 
in males and females such as , 
piles or hemorrhoids , fistula etc. குரகீளு, see குங்கிலியம் 
குய்ய விரணம் , ஆண் அல்லது குரகு மஞ்சள் , சாப்பிரா விதை மரம் , 
பெண் குறிகளிற் காணும் இதற்கு வெண்ணெய் விதைச்செடி 
கொறுக்கு , யோனிப் புற்று மேக என்றும் பெயர் . இது அமெரிக்க 
விரணம் , முதலியன , venereal or தேசத்தினின்று கொண்டு வந்து 
syphilitic ulcers occurring in the இவவிடம் பயிராக்கப்பட்டது . மரம் 
genitals of a male or female as 30 அடி உயரம் ; இலைகள் இரண்டு 
chancre , chancroid , pudendal பக்கமும் மிருதுவாயிருக்கும் ; 
ulcer, ulcer of the glans penis etc. காயினுள் 8-10 விதைகளும் , 
2. நோய் கொண்ட பெண்களைப் 

சுற்றிலும் சிவப்புச் சதைப் 
புணருவதால் அல்குல் மார்க்கமாய் 

பற்றுமிருக்கும் . இவ்விதை வெண் 
ஆண் குறியில் ஏற்படும் மேகப் 

ணெய்க்குச் சாயமேற்ற வுதவும் . 
புண்கள் , venereal or syphilitic 

இதன் வேரின் பட்டை சுரம் , முறை 
ulcers of the penis contracted 
from the sexual contact with 

சுரம் இவற்றிற் குதவும் ; விதைகள் 
women suffering from veneral or 

சிறிது துவர்ப்புள்ளன ; வெள்ளைக்குக் 
syphilitic complaints . 

கொடுக்கலாம் ; வேர் பட்டையின் 

கஷாயம் கொய்னா ( quinine ) 
குரகச் சின்னம் , திலக விருட்சம் , 

வுக்குப் பதிலாக முறைசுரத்திற்குக் 
country cinnamon - cinnamo 

கொடுக்கலாம் ; monkey country 
mum iners . 

saffron ; arnotta -Bixa orellana. It 
குரகதம் , குதிரைப் பற் பாஷாணம் , a 

is also known as butter - seed 
kind of native arsenic ; a mineral 

plant ; it is of American origin but 
poison ; red orpiment or realgar 

naturalised in the West coast . 
arsenic; 2 , குதிரை horse . 

Tree is 30 ft . high ; leaves smooth 

on both surfaces; seed capsules 
குரகம் , நாகண வாய்ப் புள் , common contain 8-10 seeds surrounded 
maina -Acridotheres tristis alias by a red pulp . Seeds are used as 


of 


989 
குரகு மஞ்சள் 

குரங்காதி 
dye to colour butter. The root -bark தாக்கும் . மலச் சிக்கலினாலும் 
and seeds are medicinally ஏற்படலாம் . spasm or cramps in 
antiperiodic and antipyretic ; the 

the legs . It is a sudden attack in 
sseds are slightly astringent and which the muscles of the calf are 
a good remedy for gonorrhoea . drawn into knots which may be 
Decoction of root bark is a felt. The malady is prevalent in 
substitute for quinine and other elderly people and pregnant 
alkaloids chincona as women . It is also often caused 
antiperiodic .. 

by constipation . 
குரக் களித்தல் , குரக்கு வலி வாங்கல் , குரக் கொளி , see குரக்கு வலி 
being affected with cramps. 

குரங்ககம் , ஓர் அவரை , a kind of 
குரக்கன் , கேழ்வரகு , ragi . 

bean . 
குரக்கு , குரங்கு , monkey ; 2 . குரங்கதம் , மான் , deer 
குரங்கினுடைய of or belonging to 

குரங்க நாபி , see குரங்கு நாபி 
a monkey . 

குரங்கம் , மான் , deer ; antelope; 2 . 
குரக்குக் கால் கை , குளிர் அல்லது 
பலவீனத்தால் குரக்கு வாங்கும் 

வெகுவேகமாய் துள்ளி ஓடும் சிறிய 

LONGOT, a small deer leaping or 
8 60 606 , limbs affected with 
cramps due to cold or chillness 

walking swiftly 3. எட்டி , nux 
and weakness . 

vomica ; 4. வாடாக் குறிஞ்சி , a 
species of 

green 
குரக்கு முகம் , குரங்கு முகம் , 

conehead -- strobilanthus genus ; 

; 
monkey - face . 

5. விலங்கின் பொது , beast in 
குரக்கு வலி , குரங்குக்குக் காணும் general ; 

; 6. குற்றி விளா, see 
வலிப்பு , fits or convulsions 

குரங்கு , 7. see குரங்கன் . 
attacking monkeys ; 2 . 
மனிதனுக்கு பலவீனத்தால் கை 

குரங்கவம் , நஞ்சு முறித்தான் , see 
கால்களிற் காணும் குரக்கு வலி , 

அவுரி 
cramps or spasmodic 

குரங்கன் , மலைக் கொன்றை , 
contractions of the limbs 

shingle tree - Acrocarpus 
occurring from weakness in 

fraxinifolius 
human beings . 
குரக்கு வாதம் , see குரக்கு வலி , 2 . 

குரங்கன் சுறா , மான் நிறத்தைப் 
கால் குரக்கு . இது திடீரெனக் 

போன்ற சுறா மீன் , dertal shark or 
கெண்டைச் சதையை இழுத்து 

dog- fish - Chiloscyllium indicum . 

It is so called from its colour 
முடிச்சுப்போலாக்கி , மிக்கவலியை 

resembling that of deer. 
யுண்டாக்கும் . இது கிழவர்களையும் 
கர்ப்பிணிகளையும் விசேஷமாய்த் குரங்காதி , see குரங்கன் . 


ever 


990 


குரங்கிரத்தம் 
குரங்கிரத்தம் , குரங்கினுடைய 

இரத்தம் இது விடாச் சுரத்தைக் 
கேட்கும் , monkey s blood 
capable of curing chronic fever 
when taken internally ; 2. பூவந்தி 
மரம் , soapnut tree --Sapindus 

emarginata.. 
குரங் கிலை , முசு முசுக்கையிலை . 

இது தாளகத்துக்குச் சுருக்குக் 
கொடுக்க வுதவும் , leaf of bristle 
bryony - Mukia scabrella alias 
Bryonia scabra . Its juice is 
pouned in small quantities 
intermittently while heating 
orpiment gently ( the process of 
absorption in Alchemy ) ; 

) ; 2 . 
நாயுருவி , Indian burr - Achyranthes 
aspera . 
NOTE : This plant may have been 
so named either from fruits being 
eaten by monkeys or from leaves 
and stalks being covered with 
hairs like those of monkey or from 
red seeds resembling the face of 
a white monkey .. 
குரங்கு , வளைவு , curvature . 2 . 
வானரம் , monkey , ape ; 3. முசு , 
முசுக்கை , bristly bryony - Bryony 
scabra ; 4. சாமந்தி , chamomile 
flower ; 5. குற்றி விளா, நாய் விளா , 
dog wood - apple -- Limonia 
acidis -- Sima ; 6. பூண்டின் முதற் 
பெயர் , plant s first term . 


குரங்கு 
என்று நம்பப்படுகிறது . இது கபில 
நிறமாயும் , வால் நீண்டும் , தலையில் 
மயிரடர்ந்த தாயுமிருக்கும் . வயிற்றின் 
பக்கம் வெண்ணிறம் . மருந்துகளைத் 
தயாரித்து மனிதருக்குக் கொடுக்கு 
முன் ஆராய்ச்சி சாலைகளில் 
இதற்கு முன்னம் பிரயோகித்து 
குணா குணாங்களை 

அனுப 
வத்தில் காணும் பொருட்டு இப் 
பிராணி தற்காலத்தில் உபயோகப் 
படுத்தப் பட்டு வருகிறது . இது 
நெடுநாள் சீவித் திருக்கக் கூடிய 
பிராணி யாகையால் இதனின்று 
கோளங்களை பகிர்ந் தெடுத்து 
மனிதருக்குப் பிரயோகித்து 
அவர்கள் நெடுநாள் சீவித்திருக்கும் 
படி தற்கால மேனாட்டு சாஸ்திர 
முறைப்படி 

சிகிச்சை செய்து 
வருகிறார்கள் . குரங்கின் இரத் 
தத்தைக் குடிக்க நாட்பட்ட மலைச் 
சுரம் போம் . monkey- Macacus 
sinicus . Although it is a 
quadruped , it is popularly 
believed that it is next to man in 
creation . It is ashcoloured with 
long - tail and with the abdomen 
white . For testing medicines 
before it is administered to man , 
this animal serves as a useful 
medium in laborataries of the 
present day. It is said to live long 
and so , its gland is taken out and 
implanted into aged persons to 
enable them to live long . Monkey s 
blood is said to cure hill - fever . 
The following are the differnt kinds 
of monkeys .. 
1. கருங் குரங்கு , black monkey - 
Silenus veter. 


குரங்கு , வானரம் , இது பெரும்பாலும் 
மனிதரை ஒத்திருக்கும் . நாற்கால் 
பிராணியாயினும் சிருஷ்டி 
வகையில் மனிதருக்கு அடுத்தது 


991 


குரங்கு 
2. சிங்கவாற் குரங்கு , lion - tailed 

monkey - Macacus silenus . 
3. குட்டைவாற் குரங்கு , stump - 
tailed monkey - Macacus 
aretoides .. 


குரங்கு மஞ்சள் 
குரங்கு கை , சூப்பிய கை , the 
wasting of the muscles of the 
hand - Ape - hand ; an atrophied 
hand . 


குரங்குக் காய் , விளாங் காய் , wood 
apple monkey - fruit . 


4. வெண்குரங்கு , white monkey - 

Simia sinicus . 
5. வங்காளக் குரங்கு , Bengal 

monkey - Macacus rhesus . 
6. மலைக் குரங்கு , hill - monkey - 

Macacus assamensis . 


குரங்குக் கொடி , ஆனைத் திப்பிலி , 

monkey creeper - scindapsus 
officinalis . It is so called from hairy 

appearance . 
குரங்குச் சொறி , பூனைக் காலி , 

monkey s itch cowitch Mucana 
pruriens . 


- 


குரங் குண்டகி , மலை நாரத்தை , 
trifoliate, winged lime - Limonia 
acidissima . 

. 


- 


7. நண்டு தின்னிக் குரங்கு , crab - 
eating monkey Macacus 
cynomolgus , 
8. பன்றி வாற் குரங்கு . pig - tailed 
monkey 

Macacus 
nemustrinus . 
9. சப்பைத் தலை குரங்கு , toque 

monkey - Macacus pileatus . 
10. இலங்கைக் குரங்கு , Ceylon 
black monkey ; wanderoo 
Semnopithecus ursinus . 
11. நாய்த் தலைக் குரங்கு . dog 

headed monkey. 
குரங்கு கடியன் , முகிழின் அடி 
சுருங்கியகாய் , a fruit withered at 
the topof its fold ; குரங்கு , அணில் 
முதலியவைகளால் நுனியில் 
கொரிக்கப்பட்ட தேங்காய் , a 
cocoanut being gnawed at the tip 
or otherwise injured by monkey, 
squirrel etc. 
குரங்கு கா , முசு முசுக்கை 
குரங்கிலை . 


குரங்கு நாபி , கஸ்தூரி , a strong 
scented substance found in a bag 
attached to the belly of the deer 
just above the navel - Musk . 
குரங்குப் பலா , சிறு பலா , small 

Jack - Artocarpus lukoochas . 
குரங்கு மஞ்சணத்தி , ஓர் வகை 

GEOTI , a kind of dyeing mulberry - 
Morinda cirtrifolia . 
குரங்கு மஞ்சணாத்தி , See குரங்கு 

மஞ்சணத்தி 
குரங்கு மஞ்சணாறி , ( குரங்கு + 

மஞ்சள் + நாறி ) smell of monkey 
turmeric . See குரங்கு 

மஞ்சணத்தி . 
குரங்கு மஞ்சள் , குடகு மஞ்சள் 

west coast turmeric . 2. குரங்கு 
மஞ்சள் , monkey turmeric . 


see 


992 
குரங்கு மஞ்சள் விதை 

குரச்சை 
குரங்கு மஞ்சள் விதை, சாப்பிர விதை . The species best known in 

Southern India is monkey face 
இதினின்று சாயம் இறக்கப்படும் . 
அன்றியும் இவ்விதை , 

மேக 

paulay ( Mimusops hexandra ). 
வெள்ளைக்குச் சிறந்த மருந்து குரங்கு மூத்திரம் , குரங்கின் மூத்திரத் 
சுரத்திற்குக் கொடுக்கலாம் , butter தோடாவது அல்லது அது காய்ந்த 
seed ; monkey - turmeric tree பின் அதன் 

உப்போடாவது 
seed . Dye may be extracted from வெள்ளைப் பூண்டைச் சேர்த்த 
this seed . It is a useful remedy in 

ரைத்து பற்று போட வாதப் பிடிப்பு 
gonorrhea , it is antiperiodic and 

நீங்கும் , urine discharged inathick 
antipyrteic . 

stream or its salt collected when 
குரங்கு முசு , இரு குரங்கின் கை 

dry and mixed with garlic is said 

to cure rheumatism when applied 
அதாவது முசு , முசுக்கை , see 

externally to the affected Part. 
குரங்கிலை . 

குரங்கு வலி , குரங்குக்கு இழுப்பது 
குரங்கு மூஞ்சி , செம் முகம் , red - 
face; blushed face ; 2. குரங்கு முகம் , 

போற் காணும் வலி . இதனால் கை 

கால் நீட்டினபடியே துடித்தலும் , 
monkey s face ; 3. குரங்கைப் போன்ற 

கண்சிமிட்டாமல் மேலே பார்த்தலு 
முகம் , an abnormal resemblance 
of the face of a human being to 

மாகிய குணங்களைக் காட்டும் 

இதனால் கை காலில் இரத்த 
that of a monkey ; 4. See குரங்கு 

வோட்டம் தாக்கப்பட்டு நடுக்கலும் 
மஞ்சணாறி . 

வலியும் உண்டாகும் , a peculiar 
குரங்கு மூஞ்சிக் காய் , முன் பக்கம் convulsive affection just 
சிவந்த மாங்காய் , red - faced resembling that to which monkeys 
mango . 

are subject. In this the limbs 

which are stretched , tremble ; and 
குரங்கு மூஞ்சிப்பாலை , கணுப் 

the eyes are fixed with an upward 
பாலை , monkey - face paulay ; 

look . It is a disease due to the 
Indian ape face flower 

interruption of the circulation of 
Mimusops hexandra . 

blood in the limbs of the body and 
குரங்கு மூஞ்சிப் பூ , மகிழம் பூ மரம் , 

is consequently attended with 
ape - face flower ; monkey - face - 

shivering and pain . C.f குரங்கு 
flower Mimusopselengi . 

வலி . 
குரங்கு மூஞ்சி மரம், கபிலப் பொடி குரங்கு வலி திமிர் , numbness ; 2 . 
மரம் , monkey - face tree - Mallotus 

see 

பிரமகண்டவலி ; 3. see 
philippenensis . Kamela powder 

குரக்கு வலி. 
is prepared from the capsuled of 
this tree.. 

குரசு, see குரச்சை . 
Note : - Monkey - face plants belong குரச்சை , குதிரைக் குளம்பு , horse s 
botanically to genus Mimusops. hoof . 


- 


குரரி 


993 
குரஞ்சனம் 
குரஞ்சனம் , வெண்காரம் , borax . 

குரபகம் , சிவப்பு , வாடா மல்லிகை , 
குர்ணசன் , பாழி மூக்கன் , one having 

red amaranth .. 
broadnose . 

குரபம் , எள் , sesamum , 2 ஓர் பூடு , 
குரண்டகம் , பச்சைப் பூ மருதோன்றி , 

a kind of barleria . 
henna with green flowers 

குரப்புல் , தருப்பைப் புல் , see குரம் . 
Lawsonia alba ,, 2. பெருங் 
குறிஞ்சி , large conehead 

குரப் பூலிகம் , சரக் கொன்றை , 

indian labournam Cassia 
Strobilanthes consanguineus , 3 . 

fistula .. 
பழுப்பு நிறம் அதாவது பொன் 
னிறங் கலந்த சிவப்பு , yellowish குரமடம் , பெருங்காயம் , asafoetida . 
red colour ; 4. ஓதம் , hydrocele : 5 . 

குரமாலிகம் , பாதிரி , trumpet - flower 
ஓர் மஞ்சள் வாடா மல்லிகை , a 

tree - Stereospermum chelonoid 
yellow amaranth . 

es alias Bignonia chelonoides . 
குரண்ட நாசி , see குரண்ட நாசினி . 

குர மேனிகம் , கோழிக் காற்பூடு , 
குரண்ட நாசினி, பருத்திச் செடி , 

fowl s legplant i.e.plant 
country cotton plant - Gossypium resembling the leg of a fowl. See 
herbaceum .. 

குமரகன் பூடு , 
குரண்டம் , பச்சைப் பூ மரு தோன்றி , குரம் , தருப்பைப் புல் , sacrificial 
see குரண்டகம் , 2. கொக்கு stork ; grass ; 2. பாகல் , spiked bitter 
Indian crane Ardea sibirica ; 3 . 

Cucumber - Momordica charantia ; 
ஓதம் , hydrocele ; 4. நாரை , a 

3. பசு, cow ; 4. மிருகத்தின் குளம்பு . 
water- bird ; heror ; 5. அண்ட 

animal s hoof ; 5. குதிரைக் 
வீக்கம் , enlargement of the testicle குளம்பு , horse s hoof . 
as in hydrocele , inguinal hernia 

குரம்பை , உடம்பு , body , 2. முட்டை , 
etc ; 6. ஓர்பூடு , a plant - Marselia 

egg ;; 3. கோஷ்டம் , Arabian 
quadrifolia.. 

costum costus speciosus , 4 . 
குரண்டல் , see குறண்டல் . 

பறவைக் கூடு , bird s nests ; 5 . 

குறிஞ்சா scammony swallow 
குரத்தம் , ( கு + ரத்தம் ) குறைவான wort Secamone emetica ; 6 . 
இரத்தம் , deficiency or decrease 

Coudig , wild date tree - Phoenix 
of blood - Anaemia . 

dactylifera . 
குரத்தி , see காட்டுத் துளசி . 

குரரம் , ஓர் பூடு a plant - Capparis 
குரநாசம் , வெங்காயம் , onion . 

aphylla ; 2. பெண் பருந்து , 

female hawk or eagle , 3. see 
குரந்திகம் , செந் நாயுருவி , red 

குரரி , 
Indian burr- Achyranthes aspera 
( rubra ) . 

குரரி , பெண்ணாடு ewe ; sheep 


- 


a 


13 


994 
குரலடைப்பு 

குரல் வளை 
குரலடைப்பு , சீதளத்தால் தொண்டைக் குரலோசை , குரலின் சப்தம் , vocal 
கம்மல் , இது சாதாரணமாய் வாயு sound ; voice . 
கோளாறடைந்து மற்ற தோஷங் 

குரல் , தொண்டையின் பேச்சொலி , 
களும் சீதளத்தால் மெலிடுவ 

a sound produced by the speech 
தாலும் , அதிகக் கூச்சலிடுவதாலும் organs and uttered by the mouth 
உற்பத்தியாகி , குரல் வளையில் 

Voice ; 2. பாதிரி , மரம் , trumpet 
தங்கி பேச்சோலியை மாற்றும் , flower tree . See குரமாலிகம் , 3 . 
harsh , rough , grating voice , as 

மிடறு , wind - pipe; throat ; 4 . பெண் 
when the throat is affected with 

மயிர் , woman s hair ; 5. தினை , 
cold Hoarseness . It is caused . 

millet - Panicum , 6.குரல்வளை, 
by the deranged Vayu and the 

glottis ; 7. பூங் கொத்து , bunch of 
other Doshas which are 
aggravated by exposure to cold , 

flowers ; 8. மயிர்ச் சுருள் , curl of 
loud talking etc. getting lodged in hair ; 9. பறவை யிறகு , bird s 
the sound carrying channels plumage ; 10. ஓசை , sound . 
and thereby affecting the voice ; 2 . 

குரல் கம்மல் , see குரற் கம்மல் , 
குரற்கம்மல் , loss of voice 
occasioned by functional disease குரல் காட்டல் , பெருஞ் சத்த மிடல் , 
of the vocal cords - Aphonia . See 

crying loudly. 
அகிரை , 

குரல் நெரித்தல் , தொண்டையை 
குரலதிர்ச்சி , குரலசைவு , vocal 

அழுத்திக்குரல்வளை முறியும்படிச் 
vibration - Fremitus vocal . 

செய்தல் , fracturing the throat by 

pressing the anterior part of the 
குரலி , தொண்டைக் குழி , glottis . 

neck . 
See கிராதம் , 2 பாதிரி , see குரல் . 

குரல் மாற்றம் , வேற்றுக் குரல் , 
குரலிராவம் , எதிரொலி , பாயும் 

change of voice in the throat due 

to the affection of the larynx. 
குரலோசை, vocal resonance . 

NOTE : - In tuberculosis this af 
குரலின்மை , see குரலடைப்பு , 

fection of the throat becomes 
குரலீனம் ; கழுதை , ass , so called 

chronic .. 
from its harsh voice . 

குரல் வளை , சத்தம் பிறப்பதற்காக 
குரலுறுப்பு , குரல் ஓசையின் உறுப்பு , 

வேண்டி சுவாசக் குழலின் மேல் 
organ of voice - Larynex. 

அந்தத்தோடு தொடங்கி , கழுத்தின் 

முன் மேற் பகுதியில் சுவாசக் 
குரலெடுத்தல் , சிகிச்சையினால் 

குழலுக்கும் , 

அடி நாவுக்கும் 
குரலோசையை அதிகப் படுத்தல் , 

இடையில் 

புடைத்திருக்கும் 
improving the voice of the throat 

குழாய் 

பெட்டியை போன்ற 
by undergoing special 

உறுப்பு , a short tubular box , 
treatment . 

opening above into the pharynx 


aal 


995 


குரல் வளை 
and below into the top of the tra 
chea , with vocal chords for pro 
duction of sound - Larynx ; 2 , 
மிடறு , trachea . 
குரல்வளைத் தபம் , see குரல்வளைத் 
தாபனம் , 2 , கிருகரம் , an acute 
type of inflammation of the larynx 
- Cynanche laryngea . 
குரல்வளைத் தாபனம் , குரல்வளைக் 
கேற்படும் அழற்சி , inflammation 
of larynx - Laryngitis . 
குரல்வளை நெரித்தல் , தொண்டையை 
அமுக்கல் , squeezing the throat ; 
throttling ; 2. தொண்டையின் 
முருந்தை நொருக்குதல் crushing 
or fracturing the cartilages of the 
throat . See குரல் நெரித்தல் . 
குரல்வளை நோய் , குரல்வளைக் 
கேற்படும் நோய்கள் , diseases in 
general of the larynx ; 2. மிடற்று 
வாதம் , தொண்டைவாதம் , trache 
algia . 
குரல்வளை முருந்து , மோதிர 
முருந்து , a round ring - like carti 
lage of the larynx - Cricoid carti 
lage . 
குரல்வளை யழற்சி , see குரல்வளை 

தாபனம் . 
குரல்வளை யறுத்தல் , பேச்சின் 
ஒலியை குணப்படுத்த வேண்டி 
குரல் வளையைக் கத்தி கொண்டு 
அறுத்தல் , an operation for open 
ing the larynx for purposes of cur 
ing voice - defect - Laryngotomy ; 
Tracheotomy ; 2. மருந்தினால் 
குரல் வளையை சுத்தப்படுத்திக் 


குரவிகம் 
கொள்ளல் , curing voice - defects 

by.application of medicine .. 
குரல்வளை யறுத்துக் கொள்ளல் , 
தற்கொலை புரிதல் , committing 

suicide by cutting the throat. 
குரல்வளை யிசிவு , தொண்டை 

வாதத்தினால் மிடற்றிலுண்டாகும் 
இசிவு , a pulling sensation in the 

trachea - Tracheal tugging . 
குரவகம் , மருதோன்றி , nail - dye - 

Lawsonia alba ; 2. வாடாக் 
குறிஞ்சி , any plant which always 
retains its colour, even after be 
coming dry and wrinkled as , 

Lawsonia genus . 
குரவகி , கோழிக் கீரை , cock s 

greens - Portulaca oleracea ; 2 . 
குறிஞ்சா, scammony swallow 
wort - Secamone emetica . 
குரவம் , குரா , common bottle 
flower- Webera corymbosa ; 
2. குறிஞ்சா, emetic swallow 
wort- Tylophora asthmatica , 3 . 
நறுமணம் , fragrant smell ; 4 . 
போஞ்சு, wild date - pald - Phoenix 
dactylifera ; 6. கோஷ்டம் , Arabian 

costus - Costus specious . 
குரவம் பாவை , குரா மரத்தின் பூ , 
common bottle flower - Webera 

corymbosa ( flower of ) . 
குரவரம் , குறிஞ்சா, a winding 

plant , see குரவம் . 
குரவளை , see குரல் வளை . 
குரவிகம் , பேரீஞ்சு , see குரவம் . 


996 


குரவிகா 


. 


குரவிகா, புல் லாமணக்கு , a plant 

resembling castor plant 

Sebastiana chamaelea . 
குரலிக் கோணிகம் , புளித்தகரை , 
a sourring worm plant - Cassia 
tora . 


குர விளிம்பு , பிடரி யெலும்பையும் 

பித்திகையெலும்பையும் இணைக்கும் 
கருக்கு விளிம்பு , lamboid suture 
which unites the occipital and the 
parietal bones . 


குரவு , see குரா ; 2. நறுமணம் , fra 

grant smell . 


see 


குரவை , கடல் , 

sea ; 2 . 
குறவை . 
குரவைத் திகிரி , see ஆண் துடரி . 
குரற் கந்து , see குல் கந்து . 
குரற் கம்மல் , குரல் வளையில் 
உள்ளீரம் வறண்டு பேச முடியாமல் 
கம்மிய பேச்சை யுண்டாக்கு மோர் 
தொண்டை நோய் , a disease of 
the larynx due to dryness and the 
consequent inability to talk ex 
cept with hoarse voice - Hoarse 
ness ; 2. குரற் கம்மி யிருத்தல் , to 
be hoarse . 


குராசானி யோமத் திரவம் 
சாதாரணமாக கட்டாந் தரையில் 
முளைக்கும் . இதன் சிறிய பழம் 
கருப்பாயிருக்கும் ; தின்பதற் 
குதவும் இம்மரம் இலங்கையில் 
விசேஷம் . இதன் மரத்தால் படகு 
செய்வார்கள் , common bottle 
flower tree - Webera corymbosa . 
It is commonly found growing in 
barren land : flowers small and 
white ; its small black - berry is 
eaten . The tree is common in 
Ceylon where fishing boats are 
made of its wood . 
குராசானி , see குராசானி யோமம் . 
குராசானிப் பூடு , ஓர் ஓமப் பூடு , a 

plant - Heliotropium zeylanicum . 
குராசானி யோமச் சத்து , குராசானி 
யோமத்தின் இலையினின்று 
வடிக்கும் நீர் , இதை வலி கொண்ட 
இடத்தில் பூசலாம் . தண்ணீர்க் 
கலந்த சொட்டைக் கண்ணிலிட 
அல்லது 

கன்னப் பொறியில் 
தேய்க்க கண்மணி விரியும் , extract 
of hyoscyamus Extractum 
Hyoscyami. It is prepared from 
fresh leaves and young 
branches of henbane ; and is a 
useful application in many pain 
ful affections . A solution of it 
dropped into the eye or the extract 
rubbed on the temple , causes di 

latation of the pupil. 
குராசானி யோமத் திரவம் , குராசானி 
யோமத்தின் இலையினின்று 
தயாரிக்கும் பாவனத் திரவம் , tinc 
ture of Hyoscyamus - Tinctura 
Hyoscyami . It is prepared from 
the leaves of henbane . 


- 


குரற் கனப்பு , see குரலடைப்பு . 
குரற் செப்பு , குரல் வளை , glottis. 
குரனாசம் , see குரநாசம் . 
குரனாசனி, குரலோசையைக் கெடுக்கும் 
உணவு வகை முதலியன , food 
substances likely to affect the 
voice of the throat. 
குரா , மரம் , இதை வெள்வெட்சி 
யென்றும் சொல்வதுண்டு . இது 


997 
குராசானி யோமப் பத்திரி 

குரிகிற்றாளி 
குராசானி யோமப் பத்திரி , குராசானி proves valuable from the power it 
யிலை . இது ஓர் கற்ப மூலிகை, the possesses in contracting the pu 
leaf of the khorassan omum 

pil when locally applied . The 
plant . It is considered as a reju seeds are powdered and given 
venating drug . 

in nervous irritability , mental ex 

citement, discharge of excessive 
குராசானி யோமம் , குராசன் என்னும் urine , sleeplessness and palpi 

ஊரில் உற்பத்தியாகும் ஓமம் . இது tation of the heart. The extract 
பெரும்பாலும் துருக்கி தேசத்தி from the leaves is given in men 
னின்று ஏற்றுமதி யாகும் . நமது 

strual disorders ; asthma etc. As 
நாட்டிலும் 

பாகங்களில் 

an external application , the 

seeds are employed in neuralgic 
மருந்திற்காக வேண்டி பயிரிடு 

and rheumatic affections, painful 
வார்கள் . விதை சிறியது . கசப்பு ; 

glandular enlargements , irritable 
இதன் காய் , விதை , இலைகள் 

and cancerous ulcerations and 
மருந்தில் மிக்க வுபயோக மாகும் . hemorrhoids . Hyoscyamine has 
இதற்கு அபினியின் 

குணமு sedative , anodyne and anti 
முண்டு . இதைக் கண் வியாதி spasmodic properties. 
களுக்கிட கண்மணி சுருங்கும் . 

NOTE : - Its activity resides princi 
இதன் விதையைச் சூரணித்து 

pally in an alkaloid contained in 
இருதயத் துடிப்பு , நரம்பு ரோகம் , 

the seeds , leaves and green 
சிரோரோகம் , அதி மூத்திரம் , தூக்க flowering tops ; and it is known as 
மின்மை முதலிய நோய்களுக்கும் Hyoscyamine . In over - doses , 
இதன் சத்தைச் சூதக வாய்வு , Hyoscyamus is a narcotic poison 
சுவாச காசம் , இவைகளுக்கும் producing delirium , coma and 
கொடுக்கலாம் . அன்றியும் இதை 

death ; and its effect is very rapid . 
அரைத்து நரம்புவலி , வாதப் 

Another species called Muticus 
பிடிப்பு , கோள வீக்கம் , சிலந்தி 

is sometimes used for smoking . 
விரணங்கள் மூலம் 

இவை 

குரா மசனம் , நிலவேம்பு , ground 
களுக்குப் பூசலாம் . Khorassan 

neem - justicia paniculata . 
ajwaun ; common henbane 
Hyoscyamus niger. It is so called குரா மரம் , see குரா . 
from its being grown and ex 

குரால் , கபில நிறப் பசு , brown cow ; 
ported from khorrasan in Turkey. 
It is also cultivated in India for 

2. கோட்டான் , rock - horned owl 
medicinal purposes . It is a com 

Urrua bengalensis ; 3. கபில 
mon weed and it seed is small , நிறம் , brown colour ; 4. கூகை , 
round and bitter in taste . The cap large owl .. 
sules , seeds and leaves are ex 

குரிகிற்றாளி , ஓர் வகைத் தாளிக் 
tensively used in medicine ; and 
they produce effects similar to 

கிழங்கு , the root of convolvulus 
opium . In diseases of the eye , 

it genus :: 


998 


குரிச்சி 
குரிச்சி , சீனக் காரம் , alum . 
குரிச்சி கட்டல் , கை கால் முடங்கல் , 

persistent and organic contrac 
ture of a joint in certain diseases 
such as , small - pox and rheuma 
tism attended with venereal or 
syphilitic affections. 
NOTE : - It may be due to a stiff 
ness or immobility of joints aris 
ing from various causes or union 

of bones . 
குரிஞ்சி , see குறிஞ்சி . 
குரிஞ்சில் , தொட்டி பாஷாணம் , a 

kind of prepared arsenic . See 
குறிஞ்சில் . 
குரிஞ்சில் வெண்ணெய் , 

கண்டில் வெண்ணெய் . 
குசிந்தை , see குருக்கத்தி ; 2. சிறு 

குறிஞ்சா, small Indian 
ipecauanha Gymnema 
sylvestri.. 


see 


body ; 5. கரப்பன் குரு , eruptions 
on the skin in cutaneous dis 
eases , as prickly heat , itch , her 
pes , lichen etc ; 6. ஓர்வித ஒலி , 
murmur sound , 7. இரசம் , mer 
cury ; 8. சத்தி யுப்பு , an alchemical 
salt ; 9 , வேர்க்குரு, prickly heat ; 
10. உவர் மண் , Fuller s earth ; 11 . 
நிறம் , colour ; 12. கொட்டை , nut ; 
13. பலண்டுறுக பாஷாணம் , a 
mineral poison ; 14. sif & , blue 
vitriol ; 15. (Opposed to இலகு ) 
வயிற்று பாரம் , heaviness in the 
stomach ; 16. எளிதில் செரியாத , 
difficult to digest ; 17. அளவில் 
மிகுதி , high in degree ; 18 . 
கொடிய அல்லது உக்கிரமான , vio 
lent ; 19. அரிய , valuable ; 20 . 
விலை யுயர்ந்த , highly prized ; 21 . 
பூனைக் காலி , see குப்தம் ; 22 . 
SIJUSIsofl, a pregnant woman ; 23 . 
சுத்த சலம் , clear or pure water ; 
24. சோறு , boiled rice ; 25 . 
அறுபத்து நான்கு நிமிடம் 
கொண்ட கால வளவு , a period of 
time consisting of 64 minutes ;; 
26. நிறம் , colour ; 27. மேன்மை 
யான , superior ; 28. பெருமை 
வாயந்த , reputed ; 29. பசுமை , 
greenness ; 30. இளமை , tender 
ness ; 31. இழிந்த உலோகங்களை 
பேதிக்கும் குரு மருந்து அதாவது 
இரும்பு , செம்பு , ஈயம் முதலிய 
உலோகங்களைப் பொன் அல்லது 
வெள்ளியாக மாற்றும் சக்தி 
வாய்ந்த வாத முறைப்படிச் செய்த 
சிந்தூரம் , சுண்ணம் , முப்பு 
முதலியன , Philosopher s pow 


குரி மல்லி , see குடச பாலை . 
குரீஇ , குருவி , a small bird ; spar 


row . 


குரீஇப் பூளை , சிறு பூளை , woolly 

caper - Achyranthes lanata . 
குரீரம் , மைதுனம் , copulation . 
குரு . ஆசான் , a spiritual teacher ; 2 . 
வாலை ரசம் , sublimate of mer 
cury ; 3. அம்மைக் குரு , pustules 
in smail - pox ; 4. உடம்பி லெழும் 
சிறு கொப்புளங்கள் , vesicles or 
small blisters or bladder - like el 
evations on the surface of the 


999 


ரு 


der or Universal powder capable 
of converting baser metals into 
gold i.e. any alchemical prepara 
tion such as red oxides , calcium 
compounds , three salts etc. em 
ployed for converting or trans 
muting iron , copper , lead etc. into 
gold or silver as the case may be . 
குரு . 

குரு மருந்து அதாவது 
முதன்மையான மருந்தென 
அர்த்தங் கொள்ளும் . இம்மருந்து 
சாதாரணமாக உடம்பிற் கேற்படும் 
எல்லாவித நோய்களையும் அறவே 
தீர்க்கு மாதலின் , எல்லா மருந்து 
களுக்கும் இதை அரசனைப் போற் 
கருதுதலும் பொருந்தும் . மேலும் , 
எம் மருந்து இழிந்த உலோகங் 
களைப் பொன்னாக மாற்றக் 
கூடியதோ , அம் மருந் தொன்று 
தான் எல்லாவித நோய்களையும் 
கண்டித்து , உடம்பைப் பலப் 
படுத்தி , பொன்னைப் போலாக்கு 
மெனத் தமிழ்ச் சித்தர்களின் 
கொள்கை , ஆகவே , தமிழ்ச் சித்த 
வைத்திய நூற்களில் இத் தகைய 
மருந்தைச் சோதிக்க வேண்டியே 
வாத முறையும் சேர்த்துக் கூற 
வேண்டிய தரியிற்று . இக் குரு 
மருந்தை முடிக்க வேண்டி , வாத 
முறைப்படி சுருக்குக் கொடுத்தல் , 
புடமிடல் , கொல்லுதல் , கட்டுதல் , 
செயநீர் வாங்கல் , கிராசங் 
கொடுத்தல் , திராவகம் இறக்கல் , 
பதங்க மேற்றல் , காசாரங் கூட்டல் , 
மாற் றுயர்த்தல் , சாரணை தீர்த்தல் , 
ஊத்து முறை முதலிய அனேக 
முறைகளையும் , வைத்திய நூலிற் 
காட்டியுள்ள நோய்களுக்குரிய 


மருந்திற்குத் தக்கவாறு சொல்ல 
வேண்டிய அவசியமும் ஏற்பட்டது . 
தமிழ்ச் சித்த வைத்திய நூற்களில் 
கூறியுள்ள 

அனேக 
மருந்துகளைத் தெரிந்த வளவில் 
சுருக்கமாகவும் , ஒவ்வொரு குரு 
மருந்திற்கும் வாத முறைப்படி 
யுள்ள சோதனையும் , அதன் 
குணங்களையும் 

அடியிற் 
கண்டபடி அதனதற் கெதிரே 
கூறலாயிற்று : 
A. போகர் நூல் 7000த்தின்படி : 
1. இலிங்கக் குரு - இதை வெள்ளிச் 
செம்பில் பத்துக்கொன்று 
கொடுக்க பொன் 6 மாற்று 
ஆறாகும் . 
2. இரசக் குரு - இதை வெள்ளிச் 
செம்பில் பத்துக் கொன்று 
கொடுக்க பொன் 6 மாற்றாகும் . 
குன்றி யுண்ண சட்டை கக்கும் . 
காய சித்தியாகும் . 
3. நாகக்குரு - வெள்ளிச்செம்பில் 
10 : 1 கொடுக்க 8 மாற்றாகும் ; 
1000 : 1 நவலோகத்தில் 
கொடுக்க 25 மாற்றாகும் . 
4. சாரக் குரு - நவலோகத்தில் 
100 : 1 பாய்ச்சிட 16 மாற்றாகும் . 
அருணனைப் போல் தேக 
மாகும் , கண்ணொளீ மீறும் , 
காயத்தை கர்ப்பாந்த காலம் 
இறுத்தும் . 
5. துரிசிக்குரு - நவலோகத்தில் 
100 : 1 பாய்ச்சிட 10 % மாற்று 
காணும் , நாகங்கட்டும் , சவ்வீரம் 
மெழுகாகும் . 


1000 


- 


6. உப்புக் குரு - நவலோகத்தில் 
50 : 1 கொடுக்க 6 மாற்று காணும் 
நரை , திரை மாறும் . காயம் 
சிவந்து போகும் . உடம்பில் 
சட்டை கக்கும் . 
7. காந்தக் குரு - நவலோகத்தில் 
100 : 1 இட பன்னிரண்டு மாற்று 
காணும் . மேனி தங்க மாகும் , 
நரை , திரை மாறும் . 
8. சிங்கிக் குரு - தங்கம் , செம்பு 
சமன் சேர்த்து உருக்க 8 மாற்று 
ஆகும் . செம்பின் ஊறலறும் . 
9. நிமிளைக் குரு 

செம்பின் 
ஊறல் போகும் . குளிகைக் 
குதவும் . 
10. பூரக் குரு - செம்பின் களிம்பு 
போகும் . உடம்பினில் காணும் 
வாத ரோகம் 80 - ம் போம் . 
11. தாளகக் குரு 

வெள்ளிச் 
செம்பில் 10 : 1 தாக்க எட்டு 
மாற்று ஆகும் . 
12. அயக் குரு - வெள்ளியில் 4 : 1 

கொடுக்க 7 மாற்றாகும் . 
13. பித்தளைக் குரு - வெள்ளியில் 

1 : 1 கொடுக்க 6 மாற்றாகும் . 
14. தங்கக் குரு - வெள்ளி செம்பில் 

10 : 1 கொடுக்க தங்கமாகும் . 
15. வெடியுப்புக் குரு - வெள்ளி 
யில் 10 : 1 கொடுக்க 8 
மாற்றாகும் . 
16. சுக்கான்கள் குரு - செம்பில் 
10 : 1 கொடுக்க செம்பின் ஊறல் 
போகும் . 


17. வெள் வங்கக் குரு - வெள்ளிச் 
செம்பில் 10 : 1 கொடுக்க 
பசுமையாகும் . 
18. கரு வங்கக் குரு செம்பில் 

10 : 1 கொடுக்க பசுமை யாகும் . 
B. கொங்கணவன் வாத காவியம் 

3000 த்தின் படி : 
19. அப்பிரகக் குரு - வெள்ளிச் 
செம்பில் கொடுக்க 8 மாற்று 
ஆகும் . பச்சை மண் பாண் 
டத்தில் சலம் விட்டு துவாரம் 
செய்து , இதில் குன்றியெடை 
போட் துவாரம் அடைபடும் , 
குன்றியெடை யுண்ண மேகம் 
20 ம் நீங்குவதுடன் நீரிழிவும் 
காணா தோடும் . காயம் இறுகிக் 
கட்டும் . சுவாசம் மேல் 
நோக்காது . தேகம் கற்றூ 
ணாகும் . 
20 , செம்புக் குரு - வெள்ளியில் 
10 : 1 கொடுக்க 8 மாற்றுப் 
பொன்னாகும் ; உடம்பினி 
லுள்ள நோயைப் போக்கி 
தேகத்தை கற்றூணாக்கும் . 
21. கெந்தகக் குரு - 

வெள்ளிச் 
செம்பில் 10 : 1 கொடுக்க 6 
மாற்று காணும் . இரசத்தைக் 
கட்டும் , தங்கம் நீறும் , நாகம் 
சாகும் . 
22. ஆறுமுகக் குரு 

இதைச் 
சவாதி லூட்டிப் 

பிறகு 
சரக்குகளுக்குப் பூசி புடம் 
போட வேதை யாகும் வாதத்திற் 
காணி யாகும். 
23. அங்கிஷக் குரு - இரசத்தைக் 
கட்டும் . இதில் குன்றி யெடை 
யுண்ண காய சித்தியாகும் . 


1001 


குரு 


24. வச்சிரக் குரு - இதில் சூதம் 

கட்டும் , உடம்பு கல் தூணாகும் 

நிர்க்குணம் வாய்க்கும் . 
c . சட்டைமுனி வாத காவியம் 

1000த்தின் படி : 
25. துரிசிக்கட்டுக் குரு - வெள்ளிச் 
செம்பில் 20 : 1 எட்டு மாற்றுக் 
காணும் . 
26. தாளகக் குரு - நவலோகத்தில் 

100 : 1 மாட்டிட வெள்ளி யாகும். 
27. நாகக் குரு 

வெள்ளிச் 
செம்பில் 10 : 1 கொடுக்க தங்க 
மாகும் . இத்துடன் இலிங்கம் 
எடைக் கெடைச் சேர்த்து 
வெள்ளிச் செம்பில் 10 : 1 
கொடுக்க மாற்று எட்டாகும் . 
28. கெந்தகச் செம்பு குரு 
நவலோகத்தில் 1000 : 1 
கொடுக்கத் தங்கமாகும் . 
29. கெந்தகக் குரு - நவலோகம் 

1000 : 1 பாய்ச்ச 11 மாற்று 
காணும் . இதில் குன்றி யுண்ண 
சட்டை கக்கி , காய சித்தியாகும் . 
30. சூதக் குரு 

வங்கம் 100 : 1 ல் 
இடவெள்ளியாகும் . 
31. நாகரசக் குரு - நவலோகத்தில் 

100 : 1 சேர்க்க தங்க மாகும் . 
32. வெள்ளிக் குரு 

500 : 1 இட்டால் 15 மாற்று 
ஆகும் . 
Universal Medicine , it is a re 
puted medicine of high potency , 
capable of curing radically all ail 
ments ; and as such deserves to 


be called , King of medicines ; It 
was held by Siddhars School of 
thought that a medicine , capable 
of transmuting inferior metals 
into gold is the only sovereign 
remedy ( panacea ) for curing 
radically all diseases in the hu 
man system on account of its all - 
healing virtues ; hence the neces 
sity had risen for the incorpora 
tion of Alchemical processes for 
preparing such remedies, in the 
Tamil Siddha works on Medicine , 
So , the several methods contem 
plated in Siddhar s Alchemy such 
as , absorption calcination , de 
struction , consolidation or con 
centration amalgamation , distil 
lation , sublimation , alkalization , 
cupellation , animation or vivifica 
tion , augmentation , etc., have to 
be adopted according to the na 
ture of medicine required for a 
particular disease . The several 
universal medicines described 
in the Tamil Siddha works on Al 
chemy together with their tests 
and qualities are mentioned be 
low as far as known and as 
briefly as possible : 
( A ) According to Bogar ( 7000 ) : 
1. Vermilion quintessence 

added to white alchemical 
copper (an alloy of silver and 
copper ) in the proportion of 
10 : 1 gold of 6 Matru can be 

obtained .. 
2. Mercury quintessence - added 

to white alchemical copper in 
the same manner - as above , 
the same result i.e. gold of 6 


- 


குடவன் 


1002 


Matru is obtained . A grain of 
this taken internally rejuve 
nates the human system by 
removing the wrinkles of the 

body. 
3. Zinc quintessence - added to 

alchemical copper in the pro 
portion of 10 : 1 gold of 8 Matru 
is derived ; but when added to 
an alloy of nine metals , in the 
proportion of 1000 : 1 , it results 

in gold of 25 Matru . 
4. Sal - ammoniac quintessence 

added to an alloy of nine 
metals in the proportion of 
100 : 1 , gold of 16 Matru is ob 
tained . Body becomes cop 
per -coloured ; eye sight is ren 
dered keen and longevity in 

creased for several ages . 
5. Copper - sulphate quintes 

sence -- added to nine metals 
in the proportion of 100 : 1 gold 
of 10/2 Matru is got. Moreover, 
it consolidates zinc and turns 
corrosive sublimate into the 
colloid . 


wrinkles of the skin ; and ren 

ders the body glossy and red . 
8. Litharge quintessence 

added to an equal quantity of 
refine gold and copper, it re 
sults in gold of 8 Matru ; and it 
purifies copper by destroying 

its verdigris . 
9. Gold pyrites quintessence 

purifies copper ; and is used 

for animating mercurial pills . 
10. Mercuric chloride quintes 

sence purifiers copper from 
its verdigris and eradicates all 
kinds of rheumatism ( 80 ) from 

the human system . 
11. Orpiment quintessence. 

added to white alchemical 
copper in the proportion of 
10 : 1 , gold of 8 Matru can be 
obtained . This gold mélted 
with the refined gold in due 
proportions converts the 
whole mass into a standard 

refined gold ( gost ) . 
12. Iron quintessence - given to 

silver in the proportion of 4 : 1 , 

gold of 7 Matru is obtained . 
13. Brass quintessence - added 

to silver in the same manger 
as , above yields gold of 6 
Matru . 


6. Common salt quintessence - 

added to nine metals in the 
proportion of 50 : 1 , gold of 6 
Matru is arrived at . It removes 
grey hairs and wrinkles of the 
skin ; and renders the body red 

like copper. 
7. Magnet quintessence - in 

combination with the nine 
metals in the proportion of 
100 : 1 , yields gold of 12 Matru , 
when taken internally, it re 
moves grey hairs and 


14. Gold quintessence - added 

to white alchemical copper in 
the proportion of 10 : 1 . gives a 
standard refined gold of 8-9 
Matru . 


1003 


குரு 


15. Nitre quintessence - given to 

silver in the proportion of 10 : 1 , 

gives gold of 8 Matru . 
16. Limestone quintessence 

added to ordinary copper in 
the proportion of 10 : 1 , re 

moves its verdigris . 
17. Tin quintessence - given to 

white copper as 10 : 1 , yields 

gold ( Matru not known ) . 
18. Lead quintessence - added 

to copper in the proportion of 
10 : 1 , gives gold ( Matru not 

known ) . 
( B ) According to Konganawa s 

works ( 3000 ) on Alchemy: 
19. Mica quintessence - given to 

white copper in the proportion 
of 10 : 1 , yields gold of 8 Matru . 
A grain of this quintessence 
thrown into the water of an 
earthen pot ( not baked ) con 
sisting of small holes , is said 
to block these holes and pre 
vent water from escaping . 
Taken internally, it roots out 
urinary diseases ( 20 kinds ) 
from the system especially 
diabetes . It also rejuvenates 
the human body and enables 

one to suspend the breath . 
20. Copper quintessence 

added to silver in the propor 
tion of 10 : 1 yields gold of 8 
Maturs , Cures all ailments of 
the body ; and invigorates the 

human system . 
21. Sulphur quintessence . – in 

combination with white cop 
per in the proportion of 10 : 1 , 


gold of 6 Matru is obtained . 
Moreover it consolidates mer 
cury , calcines gold into a pow 

der and kills zinc , 
22. Arumuga quintessence 

added to Javadu (similar to 
civet ) and coated to inferior 

metals turns them into gold . 
23. Angisha quintessence - con 

solidates mercury ; and a grain 
of this taken internally rejuve 

nates the system . 
24. Diamond quintessence 

consolidates mercury , ren 
ders the human body hard 
and strong like a stone pillar ; 
and promotes spiritual suc 
cess leading towards eman 

cipation . 
( C ) According to Satta Muni 

works ( 1000 ) on Alchemy: 
25. Consolidated copper sul 

phate quintessence - given to 
white alchemical copper in the 
proportion of 20 : 1 , gold of 8 
Matru can be obtained . 


26. Orpiment quintessence 

given to an alloy of nine metals 
in the proportion of 100 : 1 . re 
fined silver ( Ol8155 Outitofl ) 

is obtained . 
27. Zinc quintessence given to 

white alchemical copper in the 
proportion of 10 : 1 , gold of 8 

Matru is obtained . 
28. Sulphur copper quintes 

sence added to an alloy of 
nine metals in the proportion 


- 


1004 


of 1000 : 1 , refined standard 

gold is obtained . 
29. Sulphur quintessence 

added to nine metals in the 
proportion of 1000 : 1 , gold of 
11 Matru is obtained . A grain of 
this , when taken internally , ex 
foliates the skin and rejuve 

nates the system . 
30. Mercury quintessence 

given to lead in the proportion 
of 100 : 1 , refined silver is ob 

tained . 
31. Zinc Mercury quintessence 

given to an alloy of nine metals 
in the proportion of 100 : 1 , re 
fined standard gold is ob 
tained . 


- 


32. Silver quintessence given 

to brass in the proportion of 
500 : 1 , gold of 15 Matru is ob 

tained . 
NOTE : -1 . When a computation 
is made , a grain of this 
Philosopher s powder converts 
as many hundreds and thou 
sands of grains of impure and 
volatile metal which is obliterable 
by fire , into true gold . This pow 
der, when added to different met 
als or metallic compounds enu 
merated above , preserves the 
product after transmutation eter 
nally from rust , putrefaction and 
torture of fire , however violent it 
may be ; and makes it a gold of 
virgin purity. It is the only remedy 
that cures every disease to its 
fullest extent; and makes one re 
gain his beginnings , however old 
he may have become by his age . 


N.B. - Matru ( LONDO ) is the de 
gree of fineness of gold corre 
sponding to Carats in English . 
The pure standard gold is only 10 
Matru or 24 Carats ; and so gold 
beyond this fineness , is un 
known to the world . It is only Al 
chemical gold ( தங்கச் செம்பு ) that 
is said to be obtained from above 
10-1000 Matru ; and no one has 
seen this . It must vary in colour, 
appearance , weight , specific 
gravity etc. The process of mak 
ing this kind of gold though a 
mystery , was well - known only to 
siddhars . 
NOTE : -2- Quintessence is the 
fifth essence fo the ancient and 
mediaeval philosophy , sup 
posed to be the substance of 
which the heavenly bodies were 
composed ; and to be actually la 
tent in all things . It is the most 
essential of any substance ; and 
is considered to be the purest 
and most refined essence or ex 
tract of its kind . 
According to the secret science 
of Hermetic philosophers , the 
four principles presented literally 
to the investigation of gold - mak 
ers are . 
1. The four imponderable fluids 

are only diverse manifesta 
tions of the universal agent , 

which is light . 
2. Light is the fire which is used 

in the magnum opus under 

the form of electricity. 
3. Human will directs the vital 

light by means of the nervous 
organization . 


1005 


குரு 


குருகு 
குரு கண்டகம் , முருங்கை , horse 

radish - Raphanus sativus ; 2 . 
See கண்டகச் சிலை . 
குரு கந்தகம் , மயில் , pea - cock 

Pavo cristatus . 


- 


- 


4. The secret agent of the mag 

num opus , the Azoth of the 
sages , the living and vivifying 
gold of the philosophers and 
the universal productive me 
tallic agent are nothing but 
Magnetised Electricity – the 
first matter of the magnum 

opus . 
This supreme science has been 
always known , but only by the fol 
Tower of intelligences who have 
understood the necessity of be 
ing silent ( மௌனம் ) and biding 
their time. 
It is the forgotten science which 
still subsists unmutilated in liy 
ing traditions and superstitions 
and beneath the shadow of the 
ancient mysteries of Siddhars of 
S. India . 
NOTE : -3- It is not necessary 
here to enter into a long detail of 
the merits of Alchemical authors 
and philosophers suffice it to say 
that Alchemy which is the grand 
touchstone of natural wisdom , is 
of a Spiritual origin and that every 
physician in olden days was ob 
viously an Alchemist or the son of 
an Alchemist ; and so the proverb 
runs " வாதி மகன் வைத்தியன் " It 
is also evident that he was both a 
Philosopher and an Astrologer ; 
hence arose the necessity for the 
introduction of the elementary 
principles of Philosophy and As 
trology as well in the Tamil 
Siddha Medicine . 


குரு காதி , see உவா . 
குருகாரம் , பொரி காரம் , borax ; 2 . 
குருமுறைக் குபயோகிக்கும் கார 
மருந்து அதாவது காரக் குரு . ( In AI 
chemy) an alkaloid used for pre 
paring a universal medicine 
known as Philosopher s powder 
- Alcahest . 
குருகிதம் , முருந்துகளிலிருந்து 
எடுக்கும் ஓர் வஸ்து , a peculiar 
substance obtained from 

cartilages Chondrine . 
குருகிலை , முருக்கிலை , leaves of 

Erythrina. 
குருகி வருதல் , சுண்டி வருதல் , be 
ing reduced in quantity when 
boiling , as decoction : 2 , கிழத் 
தனத்தால் உடம்பு சிறுத்தல் , get 
ting reduced in size , as of the 

body due to old age . See குறுகல் . 
குருகு , ( குருகு + அத்தி ) வெள்ளை 
யத்தி , white fig tree - Gaertnera 
racemosa . See . குருக்கத்தி ; 2 . 
கொய்யடி நாரை , a kind of crane or 
heron ; 3. நீர்ப்பறவைப் பொது , a 
common name for aquatic birds ; 
4. இளமை , tenderness ; 5. கோழி , 
gallinaceous fowl ; 6. நாரை , 
crane ; 7. 616000 , whiteness ; 
8. யானை , elephant ; 9. யானை 
யின் மூளை , the brain of an el 
ephant ; 10. குருத் தெலும்பு , carti 


குருகடம் , இரத்தத்திலிருக்கும் 
அணு வுறுப்பு , blood corpuscle.. 


1006 
குருகு 

குருக் கண் 
lage; 11. சேவல் , cock ; 12. குளவி , விடங்களிற் காணும் சத்தம் , gur 
wasp ; 13. வழலை அல்லது gling sound as in throat etc. 
குருமருந்து . see குரு ; 14. களிச் 

குரு குருத்தல் , குருவாக அல்லது 
3600T600TD , an alkaloid of calcium 
used in Alchemy ; 15 . 

கொப்புளமாக வெழும்புதல் , ap 

see 
சல்லால் , 16. பறவைப் பொது , bird 

pearing as pustules or vesicles 

on the surface of the body ; 2 . 
in common ; 17. see அன்றில் ; 18 . 

வியர்வைக் குரு வுண்டாதல் , 
குரு , pimple . 

breaking out as prickly heat , 3 . 
குருகுக் கிழங்கு , இளம் யாம் 

அம்மைக் குரு வெழும்பல் , rising 
கிழங்கு , tender yam ; 2. உணவிற் of the pocks as in small - pox ; 4 . 
குரிய இளம் கிழங்கு , any tender மேக விரணச் சொறி யுண்டாதல் , 
edible root . 

the breaking or bursting out of 

syphilitic or veneral boils or ul 
குரு குணம் , எளிதில் சீரணமாகா 

cers on the surface of the body 
மல் , வயிறு குடல் இவைகளுக்கு 

with itching ; 5. அக்கி பூர்த்தல் , for 
கஷ்டத்தை யுண்டுபண்ணும் 

mation of herpes in clusters ; 6 . 
வன்மையான பண்டங்களின் 

குருகுரு வென சப்த முண்டாதல் , 
குணம் , the nature of any sub 

causing a murmur . 
stance that could not be easily 
digestible or one that gives குருகுலம் , பலண்டுறுக பாஷாணம் , 
trouble to the digestive organs a mineral poison . See குரு , 2 . 
such as , the stomach and the in 

துரிசு , blue vitriol . 
testines ; 2 .. மென்மையான 
குணம் , sterling quality . 

குரு குளிகை , பெருமை வாய்ந்த 

குளிகை , reputed pill . See 
குரு குதி , பசு முருங்கை , tender 

இரசமணி . 
drum - stick or moringa . 

குருக்கக் 

காய்ச்சல் , சுண்டக் 
குருகு மணல் , வெள்ளை மணல் , 

காய்ச்சுதல் , boiling down as to 
fine or white sand . 

become thick and consistent . 
தரு மண், வெள்ளை மண் , white 

குருக்கஞ் செடி , பிரம தண்டு , yel 
clay . 

low thistle 

Argemone 
குரு குரகம் , குரு குரு சத்தம் , gur 

mexicana. See குருக்கு . 
gling sound . See குரு குரு . 

குருக் கண் , குருட்டுக் கண் , blind 
குரு குரம் , சதையைத் துளைக்கும் eye ; 2. குரு வெழும்பிய கண் , eye 
புழு , a worm burrowing into the with eruptions or vesicles ; 3 . 
skin . 

O UGOT (1960W , woman s breast ; 
குருகுரு . தொண்டை 

ஞானக் கண் , eye of wisdom ; third 
முதலிய 

eye. 


- 


1007 


- 


குருக்கொடுத்தல் 
குருக் காரம் , காரக் குரு , any sub 
stance added to a metal etc. to be 
facilitate its fusion Flux . See 
குரு காரம் ; see குங்கிலியம் . 
குருக்கி , தொடை வீங்கும் குதிரை 

நோய் , a disease in horses 
marked by swelling of the thigh . 
குருக்கிடை , குருகிடை நூல் 
அதாவது குரு மருந்து முறையைச் 
சொல்லும் நூல் , a treatise on the 
preparation of quintessential 
medicines or salts used in 
Alchamy .. 
குருக் கிலை , பிரம தண்டின் இலை , 

see குருக்கு . 
குருக்கினாதம் , சங்கிலை , 

, four 
spined monetia Azima 
tetracantha . 


- 


குடுக் கத்தி 
குருக் கத்தி , குறிஞ்சா, இது ஒரு 
பெரிய செடி , இலை 7 அங்குல 
நீளம் ; பூக்கள் வெள்ளை, மஞ்சள் 
வாசனையுள்ளன; இலைகள் சரும 
நோய்களுக் குபயோகப்படும் , de 
light of the wood - Hiptage 
madablota , Large shrub with 
..leaves 7 inches long : flowers , 
white and yellow , fragrant ; leaves 
are used in cutaneous diseases 
2. மாதவிக் கொடி , a tail climber ; 
spring creeper Molina 
racemosa ; 3. மாதுளை , Pome 
granate Punica granatum ; 4 . 
வனத் தவசி முருங்கை , wild 
gendarussa Gendarussa vul 
garis ; 5. நெரிஞ்சி முள் , thistle - 
Tribulus terrestris . 
குருக்கத்தி யெண்ணெய் , வசந்த 
கால மல்லிகையெண்ணெய் , oil of 
spring creeper . 
குருக்கம் , see குருக்கு . 
குருக்கள் , குரு வுண்டாதல் , break 

ing out of pricky heat ; 2. அம்மைக் 
குரு வெழும் பல் , rising of pocks 

as in small - pox . 
குருக்கள் , காக பாஷாணம் , a pre 

pared arsenic ; 2. உடம்பை 
இளைக்கச் செய்யும் நோய் , any 
disease tending to produce 
emaciation of the body - Wasting 
disease ; 3. நரி , jackal . 
குருக்காதி , குரு மருந்துகள் முடிக்க 
உபயோகமான சரக்குகள் , the in 
gredients necessary for prepara 
tion of quintessential medicines . 
S குரு முடிப்போன் . 


- 


குருக்கு , பிரம தண்டுச் செடி , prickly 
poppy Argemone mexicana . 
See குடியோட்டிப்பூண்டு . 
குருக் குத்தி , ஓர் முட்செடி , a thorny 
shrub . See குருக்கு , 2. பயிரில் 
விழும் நோய் , blight affecting 
grain crops . 

. 
குருக்குப் பால் , பிரம தண்டுச் 
செடியின் மஞ்சள் பால் . இது கண் 
வலிக் குபயோகமாகும் , the yellow 
juice of prickly poppy, used in 
Ophthalmia . 
குருக்குப் பொகுட்டு , குருக்காக 
பாய்ந்த முறை , transverse pro - 
cess .. 
குருக்கொடுத்தல் , சூனியம் 
செய்தல் , ( in Sorcery ) doing harm 


an 


- 


1008 
குருக்கொடுத்தல் 

குருஞ் சேபகம் 
or injury to a person through the குரு சித்தன் , இரசவாத முறைகளில் 
influence of evil spirits ; 2. குரு வல்லோனாகிய சித்தன் , a siddha 
மருந்தைப் பிரயோகித்தல் , admin skilled in Alchemy ; 2. சித்தர்களிற் 
istering or inserting potent medi சிறந்தோன் அதாவது அகத்திய 
cines . 

Losofi, sage Agastya, the chief of 
குருக் கொள்ளுதல் , உடம்பில் குரு 

the Siddhar s school . 
வெழும்பல் , formation or devel 

குரு சுரம் , உடம்பிற் தினைபோல் 
opment of vesicles or pustules or 

குருக்களை யெழுப்பும் ஓர்வகை 
other kind of eruptions on the 

சுரம் , 

acute fever 
surface of the body as in small 

characterised by a crop of pus 
pox , measles etc. 

tules of the size of millet seeds 
குருங்கடியாள் , தாளகம் , orpiment . Miliary fever . 
குருங் காடகம் , மூக்கு , கண் , காது , குரு சூரியன் , வைரம் , diamond . 
தொண்டை 

இந்நான்கு 

குரு செயநீர் . பூ நீருப்பு செயநீர் , a 
துவாரங்களும் கூடுமிடம் , the 

strong pungent fluid prepared by 
place of union of the four cavities 

exposing to night s dew a mixture 
viz . nose , eyes , ears and throat . 

in which the efflorescent sait of 
See நாற் சந்தி . 

the soil of the fulfer s earth forms 
குருங் காடை , உயர்ந்த காடை , a 

the chief ingredient . 
superior kind of quail . 

குருச் சாரகம் , see இருள்விடு 
குரு சகம் , see குருசம் . 

செடி 
குருசம் , வெந் தோன்றி , sky - root . குருச்சி , சீனக்காரம் , alum ; 2 . 

See ஆகாச கருடன் கிழங்கு , 2 . பூவழலை , salt impregnated with 
வெள்ளைக் குன்றிமணி , white in 

soda .. 
dian liquorice - Abrus precato 
rius ( albiflora ) ; 3. See குருச 

குருச்சிகம் , உறைக் குற்றிய பால் , 
ரோகம் . 

coagulated milk . 

குருச் சுண்ணம் , முப்பு , the mystic 
குருச ரோகம் , தாது இளைப்ப 

three salts used in Alchemy. It is 
தினால் உடம்பு வற்றி இளைத்தல் , 

the quintessence sait prepared 
emaciation through loss of vital 

by a secret process . 
ity ; any disease causing emacia - 
tion - Wasting disease . 

குருச்சோ விருத்தம் , நெட்டி தளம் , 

an unknown plant . 
குரு சாரம் , பொடி காரம் , an alka 

line powder ; 2. சிவசாரம் , an alka குருஞ்சூல் , see அகச் சூலி . 
loid preparation as opposed to 
சத்தி சாரம் , which see . 

குடுஞ் சேபகம் , மலை யெருக்கு , 

mountain madar plant . 


1009 


குருடகா 


குருடகா , see உத்தாமணி . 
குருட னாசனி , கஞ்சாங் கோரை , 

white basil Ocimum album . 
குருடன் , கண்ணில்லாதவன் , a 
blind man .. 


- 


குருடி, கண்ணில்லாதவள் , a blind 


woman . 


குருடு , அஞ்ஞானம் , want of intel 

lectual or moral discernment; 2 . 
வெளிச் செவி , tragus ; 3. உறுப்புக் 
குறை எட்டினுள் ஒன்று அதாவது 
பார்வையின்மை , one of the eight 
organic defects of the human 

body i.e. , blindness - Typhlosis . 
குருடு , குருட்டுத்தனம் , பார்க்க 

முடியாத நிலைமை , இது அடியில் 
கண்டபடி பலவிதமாகக் கொள்ளப் 
படும் , blindness . The following 
are the different kinds : 
1. அரைக் குருடு , partial blind 

ness- Amblyopia . 
2. இராக் குருடு , night - blindness 

Hemeralopia .. 
3. பகற் குருடு , day - blindness 

Nyctalopia. 
4. முழுக் குருடு , complete blind 


குருடு 
9. சோதிக் குருடு , temporary 

blindness due to great lustre 

or dazzling light ( Astral ). 
10. ஆத்துமக் குருடு , inability of 

recognising the soul - Soul 

blindness . 
11. மின்னற் குருடு , blindness 

due to lightning . 
12. அதிர்ச்சிக் குருடு , functional 

blindness through shock due 
to violent explosions as 
shells , bombs etc. Concus 

sion blindness .. 
13. அம்மைக் குருடு , blindness 

through small - pox . 
14. அந்தி அல்லது மாலைக்குருடு , 

evening or twilight blindness. 
15. கிழக் குருடு , blindness 

through old age Senile 

blindness , 
16. காமக் குருடு , love- blindness . 
17. மாயக் குருடு , blindness 

caused through Sorcery. 
18. மயக்குக் குருடு , blindness 

through Magic .. 
19. ஆணவக் குருடு , (fig ) blind 

ness through arrogance or 
self - conceitedness . 


ness . 


5. நிறக் குருடு , colour blindness . 
6. எழுத்துக் குருடு , letter blind 


20. பிறவிக் குருடு , blindnes exist 

ing from birth Congenital 
amaurosis . 


- 


ness . 


21. பேய்க் குருடு , hysterio amau 

rosis . 


7. மனக் குருடு , mind blindness - 

( in psychology) illusion ; psy 

chic blindness . . 
8. வஸ்துக் குருடு , object blind 

ness . 


22. கபாலக் குருடு , blindness 

through brain diseases - Ce 
rebral blindness . 


14 


1010 


குருடு 


குருட்டு வௌவால் 


23. மோகக் குருடு , blindness 

through sexual excess - Post 

marital amblyopia . 
24. ஒற்றைக் குருடு , blindness of 

one- eye .. 
25. நோய்க் குருடு , blindness 

through consitutional dis 


eases . 


26. வெண் குருடு , blindness 

through cataract. 
குருட்டடி , யோசனை யில்லாது 
அடிக்கும் அடி , indiscriminate 
beating .. 
குருட்ட, மாட்டீ , gad fly Tabanus 
bovinus ; 2. இரவில் பார்வையற்ற 

ஈ , fly that cannot see in the night . 
குருட்டுக் கண் , பார்வை யில்லாக் 

கண் , blind eye . 
குருட்டுக் கல் , நிறமற்றக் கல் , 
colourless stone ; 2. ஒளி மங்கின 
இரத்தினம் , dim gem ; 3. ஒளி 
வீசாக் கல் , a stone or gem without 
lustre ; a lens not transparent. 
குருட்டுக் கிரகம் , குழந்தைகளுக்குக் 
காணும் கிரக தோஷம் , a morbific 
disthesis in children due to the 
mal - influence of a particular 

planet perhaps Venus . 
குருட்டுத் தனம் , கண்மூடித் தனம் , 
blindness ; 2 . அறியாமை , 
முட்டாள் தனம் , foolishness ; 3 . 
அசட்டுத் தனம் , recklessness . 
குருட்டு நோய் , காரணம் தெரியாத 
நோய் , diseases for which no 


causes could be assigned ; 2 . 
கண் குருடு , blindness . 
குருட்டுப் பாலை , நந்தியா வட்டம் , 
eye - flower Tabernaemontana 
coronaria (crispa ) . 
குருட்டுப் போக்கு . see குருட்டுத் 

தனம் . 
குருட்டு முத்து , ஒளி மங்கின 

முத்து , a lustre less pearl. 
குருட்டு மை பார்வை யில்லாமைக் 
குபயோகிக்கும் மை , a collyriom 
used for curing blindness or dim 
sight .. 
குருட்டு வழி , நூலிற்கும் அறிவிற்கும் 
பொருத்தமில்லாத வழி , a blind 
procedure not amenable to rea 
soning power nor to the prin 
ciples of science . 
குருட்டு வைத்தியம் , கண்மூடித் 
தனமாய் செய்யும் வைத்தியம் , the 
blind procedure and practice of a 
quack - Quackery . 
குருட்டு வைத்தியன் , 

நூலின் 
முறை தெரியாத வைத்தியன் , one 
who practices medicine without 
the knowledge of science . 
Quack ; Charlatan . 
குருட்டு வௌவால் , பகலில் கண் 
தெரியாத வௌவால் , இது அடியிற் 
கண்டபடி நான்கு வகைப்படும் , 
bat which is blind to day light 
Noctilionidae ; Noctule bat . It con 
sists of four kinds as mentioned 
below 


1. சிறகு நீண்டோன் , long - armed 

bat - Taphozous longimanus . 


1011 


குருட்டு வௌவால் 


குரு தோன்றல் 
குருதி சாலம் , இரத்த சாலம் , blood 
cell . 


2. வெண் வயிற்றோன் , white -bel 

lied bat - T. melanopogon . 
3. கருந் தாடியன் , black- bearded 

bat - T. saccolaimus . 
4. உதடு சுருங்கி , wrinkled - lipped 

bat - Nyctinomous plicatus . 
குருட்டெலி , கடித்தால் விஷத்தை 

யுண்டாக்கும் ஓர்வித எலி , a kind of 
rat , the bite of which is consid 
ered poisonous . 
குரு தாபம் , மிகச் சூடு , exeessive 

heat . 
குரு தாளகம் , தாளகத்தைக் கொண்டு 

தயாரித்த குரு மருந்து அதாவது 
தாளகக் குரு , a quintessence de 
rived from orpiment by the pro 

cess of calcination . See குரு . 
குருதி , சிவப்பு , redness ; 

; 2 . 
இரத்தம் , blood ; 3. மூளை, brain ; 4 . 
பூநீறு , an efflorescent salt ob 
tained from the soil of fuller s 

earth . 
குருதி குழி , இரத்தம் சொரியும் 

யோனித் துவாரம் , the vagina of a 
woman serving as a channel for 
discharge of menstrual blood ; 2 . 
இருதயம் , heart containing blood . 
குருதிக் காகிதம் , பூமி சருக்கரை 
கிழங்கு , ground sugar root 

Arum campamelatum . 
குருதிக் குருகடம் , இரத்தத்தி லுள்ள 
சிறு சாலங்கள் , corpuscies in the 
blood . 


குருதி சிந்தல் , இரத்தம் சொரிதல் , 

shedding blood . 
குருதிச் சீழ் , இரத்தமும் சீழும் , 
blood and pus . 

. 
குருதி நீர் , இரத்த நீர் , blood 

plasma - Liquro sanguinia . 
குருதிப்புனல் , மிகுந்த இரத்த ஒழுக்கு , 

profusion of blood ; 2. இரத்த நீர், 
serum of blood . 
குருதிமா நக்கி , இரத்தத்தை உறிஞ்சும் 

11.0L , leech sucking blood . 
குருதி யிலாதினி, see அதிங்கம் , 2 , 

நத்தை , snail . 
குருதி யூட்டுதல் , உடம்பிற்குள் 
இரத்தம் விடுதல் , transfusion of 
blood ; administration of blood 
into the body - Hemotheraphy. 
See இரத்தம் விடல் . 
குருதி ரோகம் , இரத்தக் கதிப்பு , 

சோகை , இரத்த வேகம் , இரத் 
தத்தைப் பற்றிய நோய்கள் , dis 
eases relating to blood such as 
Plethora , Anemia , Blood pres 
sure etc. 


குருது , கிருதம் , medicated ghee ; 2 . 

நெய் , ghee ; 3. வெண்ணை 
யுருக்கிய நெய் , clarified butter . 
குருது பலம் , கோஷ்டம் , Arabian 

costus - Costus specious .. 
குரு தோன்றல் , அம்மை வார்த்தல் , 
appearance of pustules in small 
pox , chicken -pox , measles etc. 


குருதிக் கூத்தன், சிவப்புக் கூத்தன் 
குதம்பை , a red variety of கூத்தன் 
குதம்பை , which see . 


. 


1012 
குரு தோன்றல் 

குருத் தெலும்பு 
2. குருவைக் கனவில் காணல் , ap குருத்துத் தாளி , சிறு தாளி , hairy 
pearance of a Guru or Spiritual leaved creamy white bindweed 
teacher in the dream . 

ipomaea obscura (gemella ) . 
குருத்தம் , வெள்ளியைப் போன்ற குருத்துவக் கறி , எளிதில் சீரணிக்க 
ஓர் உலோகம் , a metal resembling முடியாத காய்கறி அல்லது மாமிச 
silver - Platinum . 

வகைகள் , vegetable or animal 

food not easily digestible ; 2. வாயு 
குருத் தாமரை . ஆகாச தாமரை , 
sky - lotus . Pistia stratiotes ; 2 . 

பண்டம் , any substance in food 
கொட்டைப் பாசி , a kind of moss 

promoting flatulency : starchy 

food . 
spreading on the surface of wa 
ter in tanks ; 3. குளிர் தாமரை, sky குருத்துவ போசனம் , வாதத்தை 
lotus - Pistia stratiotes . 

யுண்டாக்கும் உணவு , any food 
குருத் திரசிவாத ரோகம் , தொடை 

tending to aggravate the condi 
வாதம் . தொடைக்குப் பின்னாக 

tion of Vatha ( humour ) in the hu 

man system ; any article of food 
உட்புறத்தில் இருக்கும் பெரிய 

likely to cause rheumatism . 
வெளுத்த நரம்பிற்குக் காணும் ஓர் 
வாத நோய் , a painful affection or குருத்துவமான கறி , வாதத்தை 
inflammation of the large nerve யுண்டாக்கும் காய் கறிகள் , veg 
passing down the back of the etables having the property of 
thigh - Sciatica . 

causing rheumatism by habitu 
குருத் திருத்தல் , வேர்க்குரு கொள்ளல் , 

ally consuming it ; 2. வாயு 
breaking out of the prickly heat . 

WOOOTLW , substance containing 

starch ; starchy food . 
குருத் திலை , see குருத் தோலை . 

குருத்துவம் , வாதம் , rheumatism ; 
குருத் திறகு , மிருதுவான உட் 2. வாயு , flatulency ; 3. வெள்ளீ 
பக்கத்து இறகு , the soft inner 

யத்தைப் போன்ற கனதியான ஓர் 
feathers as of a bird . 

உலோகம் , a heavy metal like tin - 
குருத்து , குருத் தோலை , the tender 

Platinum . 
leaves or shoots of the palm etc ; 

குருத்துவிடுதல் , பனை முதலிய 
2. பனை முதலியவற்றின் குருத்து , 

வற்றில் புது வோலை கிளம்பல் , 
new shoots of the palm , 3 . 

sprouting or shooting of new 
வெண்மை , whiteness ; 4. குருத் leaves , as in palmyra etc. 
தெலும்பு , cartilage ; 5. மூளைக் 
குருத்து , brain matter ; 6. செவிக் குருத்து வேலன் , முள் வேல் , thorn 
குருத்து , tympanum . 

babool Acacia tomentosa . 
குருத்துக் குழந்தை , அப்பொழுது 

குருத் தெலும்பு , முருந்து வெலும்பு , 
பிறந்த குழந்தை , just born bady ; 

cartilage bone ; 2. கோமளாஸ்தி , 
new- born child . 

அல்லது முதிரா எலும்பு , tender , 


+ 


1013 


குருத் தெலும்பு 
bone ; 3. முள்ளெலும்புகளின் 
இடையேயுள்ள மிருதுவான 
எலும்பு , the tender bone or the 
cartilage between vertebrae . 
குருத் தோலை , பனை , தென்னை , 
ஈச்சை முதலிய வற்றின் இள 
வோலை , the tender and 
unexpanded leaves of palm 
trees such as , palmyra, cocoa 
nut , date etc. 
குரு நகாரிலம் , சாக்கிரம் , waking 
state one of the staions of the 
soul . 


குருநடை கொள்ளல் , குரு வழியைப் 
பின்பற்றல் , following the foot 
steps of a Guru or Spiritul 
teacher . 2. இராப் போசனம் , 
செய்தவுடன் நித்திரை போவதற்கு 
முன் சிறு நடையாக 100 
அடியாவது உலாவுதல் , walking 
about a short distance of at least 
100 ft . soon after night - meals 
and just before retiring to bed , 
See குரு நடை கொள்ளல் . 
குரு நாகம் , நாகத்தினால் செய்த 
குரு பற்பம் , the highly concen 
trated extract of zinc - Zinc quin 
tessence ; 2. நாகப் பாம்பி 
லுயர்ந்தது , king of cobras . 
குரு நாடி , நோயின் தன்மையை 
அறியக் கூடிய நாடிகளின் விஷய 
மாக அகஸ்தியர் செய்த ஓர் தமிழ் 
வைத்திய நூல் , a treatise in Tamil 
on pulsation by Agastya , it deals 
with the diagnosis of diseases 
by only feeling the pulse ; 2. ஓர் 
நாடி விதி , a medical science in 


குருநாத் தகடு 
Tamil treating about or contain 
ing the rules on the working or 
functioning of the ten tuber ves 
sels ( தச நாடி ) in the human sys 
tem and the hints for ascertain 
ing diseases by feeling the 
pulse . 3. பிரகஸ்பதியால் இயற்றி 
யதாகச் சொல்லப்படும் ஓர் ஆருட 
நூல் , a treatise onaugury or prog 
nostication said to have been 
given out by Bragaspathy, a spiri 
tual Guru of Devas ; 4. பித்தத் 
திற்கு முன்னதாக 

அதாவது 
வாதத்திற்கும் பித்தத்திற்கும் 
இடையே பேசும் ஓர்நாடி , the inter 
pulsation i.e. the pulse between 
those indicating Vatha and Bile in 
the radial artery . 
NOTE : - This seems to be very 
difficult for understanding as it 
apparently deals with pulsation 
within pulsation . It cannot be 
learnt without the initiation of a 
Guru ( Spiritual teacher ) as it in 

volves minute diagnosis . 
குருநாத பற்பம் , தீராத கிரந்தி , 

சூலை முதலியவற்றிற்கு யூகிமுனி 
நூலிற் சொல்லியுள்ள ஓர் மருந்து , a 
medicinal preparation or pre 
scription of high potency dealt 
with in the medical science of 
Yugi muni for curing chronic 
syphilis , rheumatism and gout ; 
2. துரிசு பற்பம் , calcined oxide of 

blue vitriol . 
குருநாதன் , துரிசு , blue vitriol ; 2 . 
மௌன குரு , 

silent saint . 
குருநாத் தகடு , மெல்லிய வர்ணத் 

தகடு , foliated tinsel ; 2. See 


1014 


குருநாத் தகடு 
குருநாப் பட்டை ; 3. வெள்ளீயத் 
தகடு , a thin sheet of tin or white 

lead . 
குருநாப் பட்டை , மெல்லிய முலாம் 
பூசிய பித்தளைத் தகடு , a thin 
brass leaf with a glossy coating . 
See வேகடைத் தாள் . 
குருநாள் , வியாழக்கிழமை , Thurs 

day . 
குருநீறு , see குரு பற்பம் . 
குரு நூல் , முதன்மையான நூல் , 
original work ; 2. மேன்மையான 
நூல் , a reputed work ; 3. குரு 
மருந்து முறையைப் பற்றிக் கூறும் 
வைத்திய நூல் , a medical workon 
the principles and preparation of 
quintessence salts . 
குரு நெய்ப்பு கொள்ளல் , சிறுசிரங்கு 

சீழ் கொள்ளல் , Suppuartion of pus 
tules ; 2. அம்மை பால் கொள்ளல் , 

pustules maturing in small - pox . 
குரு நோய் , உடம்பில் குருக்களை 
எழுப்பும் நோய்கள் , diseases in 
cluding small - pox developing 
pustular eruptions on the surface 
of the skin ; 2. சிலந்தி , tubercle ; 3 . 
குட்ட நோய் , leprosy as king of 
diseases . 


குருந்து 
குருந்தம் , குருந்தக் கல் , corundum 

or adamantine spar. It is a sort of 
sapphire ( நீலம் ) including the 
grey and dark - coloured opaque 
crystallised specimens . 
NOTE - Sapphire and ruby are 
also forms of corundum ; and 
emery is a granular variety mixed 
with magnetite or haematite . 
குருந்தம் , குருந்த மரம் , see 
குருந்து ; 2. தாலம்ப பாஷாணம் , a 
kind of native arsenic ; a mineral 
poison ; 3. see குருந்தம் பொடி ; 4 . 
ஓர் மஞ்சள் மல்லிகை , a yellow 
amaranth ; 5. மஞ்சட் செம்முள்ளி , 

yellow nail - dye - Barleria prionitis . 
குருந்தம் பொடி , குருந்தக் கல்லின் 

Quma , emery powder. 
குருந்தான் , காட்டெலுமிச்சை , wild 

lime tree . 


குருந்து , வச்சிரக் கல் , see குருந்தக் 

கல் , 2. காட்டுக் கொழுஞ்சி , a vari 
ety of wild lime Atlantia 
racemosa ; 3. வெண் குருத்து , 
white tender leaf as in palm 
trees; 4. 5435605 , child ; infant; 5 . 
இலவங்கப் பட்டை , Ceylon cin 
namon 

Cinnamomum 
zeylanicum ; 6. குருக்கத்தி , which 
see ,. 


- 


குருந்தகம் , மயில் , pea - cock . 
குருந்தக் கல் , see குருந்தம் ; 2. ஓர் 

வகை மாணிக்கம் , a kind of ruby ; 
3. குருவிந்தக்கல் , a variety of co 
rundum next to diamond , distin 
guished for its extreme hard 
ness - Emery ; 4. வச்சிரக் கல் , dia 
mond spaat 

Spatum 
adamantinum . 


குருந்து , குருந்த மரம் , 

பலவகைப்படும் , wild lime tree 
Atlantia genus . The following are 
the different kinds : 
1. செங் குருந்து , Travancore red 

wood - Gluta travancorica . 
2. காட்டுக் குருந்து , wild lime - 

Atlantia racemosa , 


1015 
குருந்து 

குரு பாகம் 
3. அலைக்குருந்து , hill lime . 

குரு பதாருசம் , செவ்விறகு , red 

wood used as fuel in calcination 
4. மாந்தக் குருந்து , same as No.6 . 

of metals . 
5. மயிலடிக் குருந்து , false pea 

குருபதி , துரியா தீத நிலை , one of 
cock foot tree Niebuhria 

the five stations of the soul . It is 
linearis . 

the highest state of the soul 
6. பெருங் குருந்து , Indian wild when it is free from all coporeal 
lime - Atlantia monophylla . 

entanglements .. 
7. பேய்க் குருந்து , raceme 

flow குருபத்திரகம் , வெள்ளீயம் , tin . 
ered wild lime Atlantia 
ceylonica .. 

குரு பத்திரம் , துத்தநாகம் , zinc ; 2 . 

புளிய மரம் , tamarind tree ; 3 . 
8. மூவிலைக் குருந்து , three சிறிய இலை , small leaf ; 4 . 

leaved wild lime Trichilia மேன்மையான இரும்பு அதாவது 
spinosa .. 

காந்தம் , magnet . 
குருந் துழாய் , சிறு துளம் , small 

குரு பரவுணி , காட்டா மணக்கு , 
leaved basil Ocimum sanctum . 

croton plant - Jatropha curcas . 
குருந் தூதிகம் , புன்னை மரம் , 

குருபற்பமாக்குங் குணத்தி , வெள்ளை 
Alexandrian laurel 
Canophyllum inophyllum . 

நீர் முள்ளி , white flowered water 

thistle plant Hygrophila 
குருந்தை , குறிஞ்சா மரம் , common spinosa ( albiflora) . It is so called 
delight of the wood - Hiptage 

from its powder of rendering cal 
Madablota . See குருந்தம் . 

cined powders highly potent. 
குருபக்குவம் , சிறு தும்பி அல்லது 

குரு பற்பம் , சகலவித மருந்துகள் 
சிறுதும்பை , small leucas . It is so 

தயாரிக்க வேண்டி உபயோகிக்கும் 
called from its use in calcination வைத்திய முப்பு ( in medicine ) 
of metals . 

quintessence of the three salts 

used as a chief ingredient for 
குரு படாதி , புனுகு , civet . 

preparing all kinds of medicines , 
குரு பண்ணல் , பொடி செய்தல் , 

2. எல்லா வியாதிகளையும் குணப் 
powdering; 2. குரு முடித்தல் , the 

படுத்தும் மருந்து , allhealing drug ; 
art of finding or preparing a uni 3. வாத முப்பு , ( In Alchemy ) a uni 
versal remedy for curing all ail 

versal medicine for transmuting 
ments .. 

baser metals into gold . 
குருபதம் , பூநீறு , the efforescent குரு பாகம் , 

குரு மூலியமாய் 
salt gathered from the soil of கற்பிக்கப்பட்ட 

முறை , 

the 
fuller s earth ; 2. see ஐந்திலை 

method or process inspired by a 
நொச்சி . 

guru (teacher ) ; 2. குரு மருந்தை 


1016 
குரு பாகம் 

குரு மிளகு 
491966 1960p , the method of pre குரு மணி , see இரச மணி ; 2 .. 
paring an jall - healing drug ; 3 . வைரம் , diamond . 
சிறந்த முறை , reputed method . 

குருமம் , மலை யிலுப்பை , oval 
குருபித்தம் ஒரு 

பலமிடைப் mohwah - Dichopsis elliptica ; 2 . 
பொன் , one palam of gold . 

காட்டி லுப்பை , wild mohwah - 

Bassia latifolia . 
குரு பீடம் , see சத்தி யுப்பு . 

குருமருந்து , வைத்தியத்தில் எல்லா 
குரு புறப்படல் , குரு வெழும்பல் , 

வித நோய்களைக் கண்டிக்கவும் , 
the breaking out of pimples , pus 

உடம்பைப் பொன் போலாக் கவும் , 
tules etc. upon the skin as rash 
vesicles etc. accompanying a 

வாதத்தில் இரும்பு , செம்பு முதலிய 
disease ; 2. அம்மை கொள்ளல் , 

இழிந்த உலோகங்களை பொன்னாக 
being attacked with small -pox ; 3 . 

மாற்றவும் சக்தி வாய்ந்த முதன்மை 
கொப்புள முண்டாதல் , rising of 

யான மருந்து , a Universal medi 

cine of high potency capable of 
boils .. 

not only curing radically all dis 
குருப்பட்டுக் கறுப்பு , கல் லாடத்தில் 

eases of the system ; but also 
சொல்லியுள்ள ஒரு கறுப்புக் குரு 

transmuting inferior metals such 
மருந்து , a black universal medi 

as iron , copper etc. into gold . See 
cine described in a Tamil medi குரு . 
cal treatise known 

குருமலியம் , see அசோகு . 
" Kalladam " ; 

2 . 

பட்டுக் 
கொழுத்திய சாம்பல் , ashes of குருமன் , குழந்தை , child ; 2 . 
burnt silk .. 

விலங்கு பறவை இவைகளின் 

இளமை , the young of beasts and 
குருப் பித்தல் , பருக் கொள்ளுதல் , 

birds . 
forming pustules ; breaking out 
as of pimples ; 2 . பருக்கொள்ளும்படி குரு மாத்திரை, மாந்த நோய்க்காகக் 
செய்தல் , causing formation of குழந்தைகளுக்கு முலைப்பாலில் 
pustules , 

இழைத்துக் கொடுக்கும் கஸ்தூரி 

மாத்திரை, musk pills macerated 
குருப்பு , பரு , pimple ; pustule . 

in women s breast milk and 
குருப் பூச்சி , அறுபுள்ளி வண்டு , a given in indigestion to children ; 2 . 
wasp with six spots on its back ; உயர்ந்த மாத்திரை, superior pil ; 3 . 
spotted wasp . It is used in calci சிறு மாத்திரை, small pill . 
nation of metals and in magic . 
See குரு வண்டு , 

குருமான் , see , குருமன் . 
குரு மணல் , வெள்ளி மணல் , white 

குருமி தல் , குருவெழும்பல் . 
sand or silver ore ; 2 . 

நுண்ணிய குரு மிளகு , கெட்டி மிளகு , solid 
மணல் , fine sand . 

pepper ; 2. நல்ல மிளகு , superior 


as 


1017 
குரு மிளகு 

குருமுறை மார்க்கம் 
pepper ; 3. அமுரியிலிட்ட மிளகு , diseases of the human body ; 2 . 
pepper soaked in urine . 

முப்பு செய்து முடித்தல் , the art of 
குட் முகம் , அம்மை வார்த்த முகம் , 

preparing quintessence of three 

salts for purposes of transmuta 
pox - pitted face ; 2. குருக்கள் 

tion and rejuvenation . 
எழும்பிய முகம் , face full of 
pimples ; 3. சிறிய முகம் , small குரு முத்தாகிகம் , சிறுநீர் , child s 
face. 

urine ; 2. மூத்திரம் , urine of adults . 
குரு முகறன் , குருமுகன் , one hav குரு முப்பு , பூநீறு முப்பு , இது வாதம் , 
ing face pitted with small- pox. வைத்தியம் , காயசித்தி , ஆக மூன்று 

கருமங்களுக்கும் உதவும் , an al 
குரு முடிக்குங் காலம் , தை , மாசி , 

, 

chemical preparation called 
பங்குனி ஆகிய பனி காலம் , 

Muppu of ancient Siddhars sup 
இம்மாதங்களில் உலோகங்களை posed to have been in practice in 
புடமிட்டு நற்றுதற்கு உதவும்படி the Dravadian period , by which 
யான செய நீர் முதலிய மருந்து 

metals were transmuted into 
களை தயாரிக்க வேண்டிய காலம் , 

gold , all diseases were radically 
dew season of January, February 

cured and its .......rejuvenator 
and March . It is only during this 

குரு முறை , see குரு பாகம் ; 2 . 
period that medicines such as , 

சவர்க்காரம் , washing soda ; 3 . 
Jayaneer etc. useful for calcina 

கோடா சுளி , a kind of prepared 
tion of metals are generally pre arsenic used in Alchemy. 
pared ; 2. முப்பு முடிக்குங் காலம் , 
( In Tamil Medicine the period se 

குரு முறை மன்னன் , கோடா சுளி , 
lected for preparing quint) es 

see குரு முறை . 
sence of three salts . 

. 

குருமுறை மார்க்கம், வேதை மார்க்கம் 
குரு முடித்தல் , உலோகங்களை அதாவது பொன் , வெள்ளி செய்வ 
நீற்றுவதற்கான மருந்துகளையும் தற்காக வேண்டி , குரு மருந்து 
இரசவாதத்தில் இழிந்த உலோகங் முடிக்கும் விதத்தையும் , முடித்த 
களை பொன்னாக்குதற் குரிய பின் அதை இன்ன உலோகங் 
மருந்துகளையும் , எல்லா நோய் களில் இன்னவிதமாகப் பாய்ச்ச 
களையும் போக்கக் கூடிய ஒரே வேண்டிய முறையையும் பற்றிய 
மருந்தைச் செய்து முடித்தல் , the விவரம் , the process of preparing 
art of finding a universal remedy 

the Universal medicine for mak 
for preparing not only strong al ing gold and silver, together with 
kaline compounds and acids for the rules and exact proportions 
purposes of calcining metals for using it in other metals for pur 
and mercurial preparations for poses of transmuting them into 
transmutation of inferior metals gold or silver of a particular stan 
into gold , but also for curing all dard . For details see குரு . 


1018 


குருலிங்க சங்கம் 


குரு மேசீனம் , see இதிரக் கிழங்கு . 
குருமை நிறம் , lustre ; 2. சிறந்த 
ஜால மை , a superior kind of black 
paint used in magic ; 3. பெருமை , 
greatness .. 
குரும பட்டி , see குரும்பை . 
குரும் பவரை , வெள்ளை யவரை , 
white bean . 


குரும் பவன் , see குரும்பாலை . 
குரும் பாலை , நிலப்பனை, ground 

Curculigo orchioides . 
குரும்பி , புற்றான் சோறு , comb of 
white ant s nests . 


palm 


குரும்பிகம் , ஓர் பூடு , see கும்ப 
யோனி . 


குரு முனி . 
குரு முனி , see அகத்தியர் . 
குருமுனி யழகி , see ஊர்க் கள்ளி . 
குரு மூஞ்சி , see குரு முகம் . 
குரு மூலி , வாதம் , வைத்தியம் , 

யோகம் , காய கற்பம் இவற்றிற் 
குதவும் , மூலிகைகள் . இத்தகைய 
மூலிகைகள் தென் பொதிகை 
யிலுள்ளன . இவற்றை உட்கொள்ள 
ஆணவங்கள் ஒடுங்கி ஞானப் 
பாலூறும் , மானிடர்க்குக் கிட்டா . 
இவைகளைப் பற்றி ஔடத 
வகுப்பின் கீழ்ப் பார்க்கவும் , rare 
drugs useful in Alchemy, medi 
cine . Yoga and Rejuvenation : It is 
said that they are found in 
Pothigai Hill in Southern India . 
These drugs kill pride and im 
prove wisdom ; they are not pro 
curable to ordinary human be 
ings . For a list of these drugs see 
the classification under ஔடத 
வகுப்பு , at the end of Vol . I. 
குரு மூலி , கஞ்சா, ganjah - Can 

nabis sativus ; 2. பொற்றலைக் 
கையாந்தகரை , இது செந்தூரத்திற் 
காதி . ஆகவே இப்பெயர் , mary 
gold verbesena ; Ceylon 
verbesena Verbesena calen 
dulacea. It is a radical for prepar 
ing red - oxides and hence this 
name ; 3. வீழி வேர் , cleome root - 
Cleome fruiticosa ; 4. ஓர் மூலிகை, 
a plant - Sedaroxylon spinosum . 

மெழுகு , எலிப் பாஷாண 
மெழுகு , a wax - like medicine pre 
pared from rat s bane ; 2. உலோ 
கங்களை யுருக்கவேண்டி உபயோ 
கிக்கும் மருந்து , flux . 


- 


குரும்பை , காதி னுள்ளே சேரும் 

அழுக்கு , a thick viscous sub 
stance secrated by the glands of 
the ear - Ear- wax ; 2. தென்னை , 
பனை , இவைகளின் இளங் காய் , 
immature fruit of coconut 
palmyra etc. 3. இளநீர் , tender co 
conut with only water inside ; 4 . 
பெருங் குரும்பை , which see ; 5 . 
புற்றாஞ்சோறு , the comb of white . 
ant s nest ; 6. சொரி குரும்பை 
அல்லது மிளகு சம்பா , a kind of 
chamba paddy .. 
குரு ரசம் , சுத்த ரசம் , purified or re 
fined mercury ; 2. குருவாகச் 
செய்த ரசம் , mercury rendered 
highly potent. 
குருலிங்க சங்கம் , திருவள்ளுவர் 
கற்பம் 300 ற் சொல்லியுள்ள வோர் 


சரக்கி 


1019 
குருலிங்க சங்கம் 

குருவாக்கம் 
குரு மருந்து , a quintessence 

tering nature ; and their correct 
medicine contemplated in English names are not known . 
Tiruvalluvar work (300 ) on Reju Although there are other species 
venation . 

of beetle like cantherides viz : 

Mylabaris indica ; Mylabaris 
குரு வங்கம் , வங்கக் குரு , led quin 
tessence ; 2. வெள்ளீயம் , tin . 

melanura ; Mylabris humeralis ; 

mylabaris proxima ; mylabaris 
குரு வடிம்பம் , நெல்லிப் பருப்பு , orientalis , Lytta assamensis and 
the kernel of Indian gooseberry . Epicanta nepalensis it is not yet 

definitely ascertained if any or all 
குரு வண்டு , குரு அல்லது வாதமுறை of them refer to the above spe 

உபயோகிக்கும் வண்டினம் . இது cies . It is for the research schol 
தமிழ் வைத்தியத்தில் உபரசச் ars to direct their investigation in 

லொன்றாக எடுக்கப் this direction of natural science . 
பட்டுள்ளது . இது பலவிதப் படும் . 

குரு வண்டு , முப்புக் குரு , secret 
அவையாவன : - the beetle used 
for preparing medicine in Al 

name for Philosopher s powder. 
chemy ; and it is included in Tamil 

குருவண்டு நாபி , சிவச்சார பாஷாணம் , 
medicine as one of the 120 natu 

a kind of poisonous preparation 
ral substances . The following contemplated in Tamil Medical 
are the different kinds : 

Science . 
1. அறுபுள்ளி வண்டு , beetle or 

குருவண்டுப்பு , ஓர் வகை கல்லுப்பு , 
wasp with six spots on its 

a kind of sea - salt ; 2. முப்புக் குரு , 
back .. 

see குரு வண்டு . 
2. கொளுஞ்சியடி வண்டு , beetle 
found under wild indigo tree 

குருவதீதம் குரு முடித்த வுப்பு , 
Tephrosia purpurea . 

the quintessence of the ancient 

three salts of alchemists . 
3. குழி வண்டு , beetle found un 
der the earth . 

குருவத் தெல்லு , பாலாந் தெல்லு . 

an unknown creeper . See 
4. நீருக்குள் சுழலும் வண்டு , 

சாருகம் . 
beetle found whirling in water. 

குருவரசன் , துரிசு , blue vitriol - 
5. எரி வண்டு , Telini fly or blister Copper sulphate or acetate . 
ing beetle - Mylabris cichoril , 

குருவரிக் கற்றாழை , வரிக் கற்றாழை , 
6. துவரைச் செடி வண்டு , beetle 

striped aloe , so called probably 
found in the dholl plant . 

of its usefulness in calcination , 
7. கழுதை வண்டு , another variety. 

See கற்றாழை . 
NOTE : - These are selected in Al 

குருவாக்கம் , 

குரு மருந்தைக் 
chemy probably from their blis கொண்டு முடித்த வாதப் பொன் , 


1020 


குருவி 


படும் , a small, bird ; sparrow . It 
usually builds its nest at the 
eaves of houses . Its flesh is con 
sidered an aphrodisiac ; and as 
such , it forms the chief ingredient 
in the preparation of an electuary 
administered for that purpose . 
The following are the different 
kinds : 
1. தூக்கணங் குருவி , Indian tailor 

bird Orthotomus longi 

cauda . 
2. கருங் குருவி , black sparrow . 
3. சிட்டுக் குருவி , small sparrow . 
4. ஊர்க் குருவி , village sparrow - 

Passer indicus . 


குருவாக்கம் 
gold obtained by employing the 
Universal powder for purposes 
of transmutation ; 2. மாற்று 
உயர்ந்த பொன் அதாவது தங்கம் , 
superior or refined gold ; 3 . 
மாற்றறியாப் பொன் , alchemical 
gold beyond the standard test . 
This concentrated gold when 
added to silver in infusion can 
easily convert the whole mass 
into gold ; 4. தங்கச் செம்பு , con 

centrated gold . 
குருவாக் காலி , பூனைக் காலி , 
cowhage plant Mucana 
pruriens . 
குருவாக்கி , see உதிரி மாரி . 
குருவாயரிதல் , பொடியாக கத்தியால் 
துணித்தல் , cutting into slices with 
a knife. 
குருவாரு , இத்தி , which see . 
குரு வார்த்தல் , அம்மை வார்த்தல் , 
getting or being attacked with 
small - pox . 
குருவால் , see இத்தி . 
குருவாளி , குரு மருந்தை செய்து 
முடிப்போன் , one who is skilled in 
preparing an all - healing drug or 
Panacea . 
குருவி , குன்றி மணி , crab s eye ; 2 . 
ஓர் சிறிய பறவை . இது சாதாரண 
மாய் வீட்டுக் கூரைகளின் 
வாயருகில் கூடு கட்டி வசிக்கும் 
இதன் கறி போகத்தை மூட்டும் . 
ஆகவே இதை லேகியமாகக் 
கிளறிக் கொள்வதுண்டு , இது 
அடியிற் கண்டபடி பலவகைப் 


5. அடைக்கலாங் குருவி , house 
sparrow 

Passer 
domesticus . 


- 


6. மலைக் குருவி , hill sparrow 

Passer flavicollis . 
7. மஞ்சட் குருவி , weaver bird 

Plocaus baya . 
8. கள்ளிக் குருவி , white - headed 

babbler Malacocircus 
affinis . 


9. பீக் குருவி , dung bird 

Malacocircus griseus . 
10. தாசிரிக் குருவி , Southern 

scimitar bird Pomatorhinus 

horsefieldil . 
11. தச்சன் குருவி , carpenter bird . 
12. வானம்பாடிக் குருவி , Indian 

sky- lark - Alanda gulgula . 
13. மைனாக் குருவி , Indian starl 

ing - Acridotheres tristis . 


1021 


14. கட்டலாங் குருவி , bee - eater . 


15. சாவல் குருவி , Indian hoopoe 

or hood hood Upupa nigri 

pennis . 
16. சாக் குருவி , screeth - owl - 

Athene . 


குருவிச்சி 
small ; and so by taking too little at 
a time , there will be frequent crav 

ing for food . 
குருவிக் கொழுந்து , குன்றிமணி 

இலைக்கொழுந்து , tender leaves 

of crab s eye plant. 
குருவிச்சி , புல்லுருவி , a parasitic 

plant ; honey - suckle mistle toe -- 
Loranthus elasticus ; 2. பேரா 
( LOL.14 , fragrant sticky mallow - 
Pavonia odorata ; 3. குரு விச்சை , 
a plant which literally means little 
icci - Ehretia genus . The follow 
ing are the different kinds of 
Ehretia viz; 


17. சீமை சாவல் குருவி , Euro 

pean hoopoe - Upupa epops . 
18. சூரைக் குருவி , cholum bird - 

Turdas suratensis . 
19. விசிரிக் குருவி , white - browed 

fantail - Le u co cer ca 
albofrontata .. 


20. மீன் கொத்திக் குருவி , king 

fisher. 


21. தவிட்டுக் குருவி , sparrow of 

the colour of bran i.e. brown 
coloured sparrow . 


22. வாலாட்டிக் குருவி , wag - tail 

bird . 


குருவிகம் , குன்றி மணி , see 

குருவி , 
குருவிக் கல் , செம் மண் , red , sand , 
red earth . 


1. முள்ளுக் குருவிச்சி , prickly ivory 

wood Ehretia acuminata . 
2. பட்டைக் குருவிரசு அல்லது 

காட்டு வெற்றிலை . இதன் பூ 
வெள்ளை , சிறியது , காயைத் 
தின்னலாம் . இது வயற் காடு 
களில் முளைத்திருக்கும் . வேர் 
தித்திப்பாயும் உறைப் பாயு 
மிருக்கும் : மேக நோய்க்குதவும் . 
தாவர விஷங்களைக் கேட்கும் . 
இதுவே குருவிஞ்சி , rough 
wory wood 

Ehretia buxifolia . 
Flowers are white and small ; 
fruits are eaten . It is common . 
in dry barren places . Root has 
sweetish warm taste when 
fresh ; and is medicinally alter 
ative especially in venereal 
diseases it is considered to 
be an antidote to vegetable 

poisons . 
3. வெள்ளைக் குருவிச்சி , white or 

grey ivory wood - Ehretia 
laevis . 


- 


குருவிக் காதி , பச்சைக் கற்பூரம் , 
crude camphor . See குருவுக் 
காதி . 
குருவிக் கார் , ஓர் வகை கறுப்பு 

61560 , a kind of black paddy. 
குருகுக் குடல் , சிற்றிரைப்பை . 
இதனால் சிறுகச் சாப்பிட நேருவ 
தால் அடிக்கடி பசியெடுத்து உண 
வின் பேரில் நினைவை யுண் 
டாக்கும் , stomach , abnormally 


-- 


- 


- 


1022 
குருவிச்சி 

குருவிந்தம் 
4. ஈட்டிமுனை குருவிச்சி , lance nut as small as a sparrow s 
leaved ivory wood Eheretia 

head . 
wightiana . 

குருவித் தலையன் , பேதை , an 
5. அண்டக் குருவிச்சி , oval - idiot having a very small head . 
leaved ivory wood Ehretia 

குருவித் தாலா , மொச்சை , Indian 
ovalifolia.. 

bean 

Dolichos guens . 
6. வாளிலைக் குருவிச்சி , saw 

குருவித் திருக்கை , சிறிய திருக்கை 
leaved ivory wood Ehretia 

மீன் , a species of small sea fish 
acuminata . 

known as thornback of Trygon 
குருவிச்சை , see குருவிச்சி . 

genus Rhinoptera adspersa . 
குருவிஞ்சி , காட்டு வெற்றிலை , 

குருவித் தேங்காய் , See குரும்பை ; 
see குருவிச்சி ; 2. இரும்பிலி , 

2. சிறிய தேங்காய் , small coconut ; 
Coromandel ebony or satin 

3. நெல்லி வகை , phyllanthus ge 
ebony Maba buxifolia ; 3. see 

nus . 
கல்லூரி . 

குரு விந்தகம் , காட்டு மொச்சை , a 

wild variety of bean Dolichos 
குரு விட்டம் , சுண்டைக் காய் , un 

biflorus . 
armed night shade Solanum 
pubescens . 

குரு விந்தகன் கோரைக் கிழங்கு , 

koray root - Cyperus rotundus . 
குருவிதம் , பெருமுத்தக் 
அதாவது பெருங்கோரைக்கிழங்கு , குருவிந்தக் கல் , செம்மணி , an in 
a big variety of koray root - 

ferior kind of ruby ; 2. சாணைக்கல் 
Cyperus rotundus . 

செய்யும் ஓர்விதக் கல் , grey flint 

which is a grey siliceous fossil 
குருவிந்தம் , ஒரு பலம் பொன் , gold 

usually found in nodules in Sa 
weighing one palam . 

lem district ; 3. காவிக் கல் , red 
குருவித் தலை , சிறிய தலை , small 

ochre . 
head . 

NOTE : - In olden days , this grey 

flint was used by physicians in 
குருவித் தலைப் பாகல் , குருவித் 

incising or excising operation 
தலையைப் போன்ற சிறிய காய்ப் 

when proper instrument was not 
பாகல் அதாவது மிதிபாகல் , a vari available or could not be pro 
ety of bitter cucumber which is as cured . 
small as a sparrow s head ; 
ground - creeper 

Mimordica 

குருவிந்தம் , குன்றி , wild licorice - 
humilis . 

Abrus precatorius ; 2. தாழ்ந்த 

மாணிக்கம் , an inferior quality of 
குருவித் தலைப் பாக்கு , குருவித்தலை ruby ; 3. சாதிலிங்கம் , vermillion ; 4 . 

பருமனுள்ள சிறிய பாக்கு , areca படர் கொடி , a climbing plant ; 


- 


காசு 


1023 


குருவிந்தம் 
5. வாற் கோதுமை, barley ; 6 . 
கோரைக் கிழங்கு , fragrant koray 
root Cyperus rotundus ; 7 . 
நாட்டு வாதுமை, Indian almond 
Terminalia catappa ; 8. செம்மணி , 
a red gem ; ruby ; 9. கருப்புப்பு , 
black salt .. 
குருவிந்து , see குருவிந்தம் . 
குருவிந்து நாதம் , மூன்று மாதத்தியக் 
கருப் பிண்டக் கரு , the essence 
extracted from a three month s 
foetus .. 
குருவி போகம் , குருவியைப் போல் 

அடிக்கடி மாதரைப் புணர்தல் , hav 
ing coition with a woman very fre 

quently like a sparrow . 
குருவிப் பசி , சிறுகச் சிறுக சாப்பிடு 
வதால் அடிக்கடி உண்டாகும் பசி , 
frequent experience of hunger 
due to eating a very small quan 
tity. 
குருவிப் பாகல் , மிதி பாகல் , see 

குருவிந்தப் பாகல் . 
குருவிப் பாக்கு , see குருவித்தலைப் 

பாக்கு . 
குருவிப் பூண்டு , சிற்றா முட்டி , 
white small flowered rose - mal 
low Hibiscus micranthus . 


குருவி வாலான் 
குருவி யால் , see குறு வால் . 
குருவி யினம் , குருவியைச் சேர்ந்த 
குலம் , birds of the sparrow kind 
passerine . 
குருவி யுணவு , சிறு வளவாகக் 
கொள்ளும் சாப்பாடு , food taken in 

small quantity. 
குருவிரசு , குருவிச்சி , ivorywood - 
Ehretia genus ; 2. பட்டை விச்சு , 
ovate - leaved ivorywood - Ehretia 
laevis . 
குருவி ரத்தம் , மிகச் சிவப்பு இரத்தம் , 

bright red blood - Arterial blood . 
குருவிரிஞ்சி , மாதவிடாய்ச் சீலை , 

menstrual blood cloth . 
குருவிருட்சம் , அரச மரம் , peepul 
tree . 2. வாசனை மரம் , any fra 
grant tree . 
குருவிருப்பா ரண்டம் , 

மூளை , 
brain as seat of intellect. 
குருவி லேகியம் , ஊர்க் குருவி , 

அடைக்கலாங் குருவி அல்லது 
சிட்டுக் குருவி இவைகளைக் 
கொண்டு தயாரிக்கும் லேகியம் . 
இது பெண் போக விச்சையை 
அதிகரிக்கும் , electuary prepared 
with the fish of village , house or 
small sparrow as a chief ingredi 
ent amongst other bazaar drugs . 
It is considered as an aphrodi 
siac . 


குருவிப் பேத்தை , ஓர் வகைக் 

கடல் மீன் , a greenish sea - fish 
Tetrodon immaculatus . 


குருவி வாய் , மிக்கச் சிறிய வாய் , a 
very small mouth . 


குருவி மீன் , குருவிக்கு இரையான 
சிறிய மீன் , small fish as a prey to 
sparrow ; 2. ஓர் சிறிய கடல் மீன் , a 
kind of small sea - fish . 
குரு வியாதி , see குரு நோய் . 


குருவி வாலான் , ஓர் வகைப் பெரு 
நெல் , a large variety of paddy . 


1024 


குருளை 


குருவி வேர் 
குருவி வேர் , see குருவேர் . 
குருவினி , கருப்பிணி , a pregnant 


woman . 


குரு வீச்சம் வேர் , பேரீந்தின் வேர் , 
root of date tree .. 


குருவை , see குருவை நெல் , 2 . 
கருங் கத்தலை மீன் , small 
sciaena ( fish ) Corvina 

maculata .. 
குருவைக் குமரி , சிறு கற்றாழை , 

smail Indian aloe Aloe vera 

( littoralis ) . 
குருவை நெல் , ஓர் மட்ட நெல் , 

இவை பல விதம் , an inferior kind 
of paddy in There are different 
kinds of paddy in Tanjore and 
Tinnevelly viz: 


குரு வீடு , நஞ்சுக் கொடி , umbilical 

cord .. 


1. அறுபதாங் குருவை , sixty day s 

crop .. 
2. கருங் குருவை , a black supe 

rior paddy with medical vir 
tues . 


குருவுக் காதி , குரு மருந்து தயாரிக்க 

உதவியாகவுள்ள வஸ்துக்கள் , 
அவையாவன . ingredients nec 
essary for preparing quintes 
sence viz : - பச்சைக் கற்பூரம் , 
crude camphor . 2. வச நாபி , aco 
nite ; 3. வேதை , செந்தூரம் , a red 
oxide used in Alchemy ; 4 . 
கற்பூரம் , camphor cinnamomum 

- Cinnamomum camphora etc. 
குரு வுபதேசம் , see ஓமம் , 2. குரு 

CUNG609601, spiritual inspiration . 
குரு வுப்பு , பிண்ட வுப்பு செயநீர் , a 

strong alkaline liquid prepared 
from the salt extracted from the 
foetus ; 2. முப்பு (in Alchemy ) the 

sacred three salts . 
குரு வெழும்பல் , சிறு சிரங்கு 

வுண்டாதல் , rising of eruptions or 
formation of pustules , vesicles 
etc. 


3. கற் குருவை , stone crop yield 

ing hard rice difficult for diges 
tion .. 


4. மட்டக் குருவை , coarse paddy. 
5. மைக் குருவை , jet - black paddy . 
6. செங்குருவை , red crop and so 

on .. 


குருவைப் பூசல் , முப் பூவை 

பூசுதல் , coating with the quintes 
sence of three salts , any metal 
intended for transmutation . 


குரு வெறும்பு , முசிற் றெறும்பு , 

large red ant ( used in medicine) . 
குருவென்ற சாரம் , see காசிச் 
சாரம் . 


குருவை யரிசி , குருவை நெல்லின் 

அரிசி , rice from kuruvai paddy. 
குருளை , இளமை , juvenillity ; 2 . 

மான் , நரி , நாய் முதலியவற்றின் 
குட்டி , the young of some ani 
mals as deer , fox , dog etc ; 3 . 
UTOLIGT 54.44 , young of a snake ; 


குருவேர், ஓர் வாசனை வேர் , a fra 
grant root Coleus osmirrhizon ; 
2. வெட்டி வேர் , khus khus root . 


1025 


குருளை 
4. குழந்தை , child ; 5. ஆமை , tor ; 
toise; turtle. 
குருள் , பெண் மயிர் , woman s hair . 
குரூடகம் , கல்லுப் பனை , which 

see . 
குரூப் கூபகம் , விகாரப்பட்ட இடுப்பு , 

a deformed pelvis especially in a 
female- Distorted pelvis . 
குரூப சன்மம் , விகாரப் , பிறப்பு , 

monster birth 
குரூபபிண்டம் , விகாரமானபிண்டம் , 
monster fetus .. 


குரூப பிறப்பு . விகாரப் பிறப்பு , 
monster brith .. 


குரூபம் , அங்கக் கேடு , deformity ; 
malformation ; 2.அவ லட்சணம் , 
deformity in features ; ugliness . 
குரூபி , அவலட்சணமா யுள்ளவன் , 
an ugly person ; 2 அங்கக் கேடுள் 
GTUIGUT, one with a deformed or 
gan ; maimed person . 
குரூப்பியம் , துத்த நாகம் , zinc . 
குருப் புகை , நறுமணப் புகை , a 

very fragrant smoke . 
குரூர கோட்டம் , பேதி மருந்தாலும் 
அசையா கெட்டிக் குடல் , costive 
bowels unaffected by even 
strong purgatives. 
குரூர கோஷ்டி . கல் குடலோன் , 

one with costive bowels . 
குரூர மருந்து , கொடிய மருந்து , any 

medicine of a virulent type ; 2 . 
வேகமான மருந்து . drastic medi 
cine; 3. உறைப்பான மருந்து , 


குரோடம் 
medicine with burning or pun 

gent ; acrimonious medicine . 
குரூர மாவு , கொல்ல மாவு , penni 
nerved cinnamon Machilus 
macranths . 

. 
குரூர வாந்தி , பேதி , கொடிய 
வாந்தி பேதி , cholera of a virulent 
or severe type - Cholera morbus .. 

See கொம்பன் . 
குரு ராசயன் , see குரூர கோஷ்டி . 
குரூ ராட்சம் , ஆந்தை , owl . 
குரை , சத்தம், noice . 2. see கஞ்சாங் 
கோரை , 3. குதிரை, horse; 4 . 
குளம்பு . hoof of animals ; 5 . 
குரைத்தல் , sounding ; barking . 
குரைக் கல் , இதளை , Indian wiid 

olive - Olea dioica . 
குரைத்தல் , குலைத்தல் , barking as 

of dogs . 
குரை முகன் , நாய் , dog so called 

from its raising noise always . 
குரோசகம் , see குராசானி யோமம் . 
குரோசானி , see குராசானி யோமம் . 
குரோசானி 

யோமப் பத்திரி , 
குராசான் தேசத்தில் விளையும் 
ஓமச் செடியின் இலை , இது ஓர் 
கற்ப மூலிகை, leaves of omum 
plant growing in Khurrasan . It 
forms a rejuvenating drug . 
குரோசியம் , நவரை வாழை , a spe 

cies of plantain . 
குரோடம் , பன்றி , hog ; 2. முட்பன்றி , 
porcupine. 


15 


- 


1026 
குரோட்டம் 

குலச் சங்கு 
குரோட்டம் , நரி , jackal ; 2. பன்றி , குலகம் , see கருந்தும்பை ; 2. பேய்ப் 
hog . 

புடல் , devil s gourd - Tricho 

santhes cucumarina alias T -laci 
குரோட்டன் , ஆண் நரி , male of a 

niosa ; 3. ஓர் சுண்டெலி , a sort of 
fox ; he -jackal . 

mouse ; 4. பச்சைப் பாம்பு , green 
குரோட்டா, see குரோட்டம் . 

snake ; 5. ஓர் மரம் அதாவது தும்பி , 

a kind of ebony - Dyospyros 
குரோட்டு , பன்றி , hog . 

tomentosa . 
குரோட்டுச் சிரிடம் , முழங்கால் 

குலகா , see குலகாயம் . 
வீக்கம் , synovitis of the knee 
joints .. 

குலகாப் புதம் , பூத மரம் . 
குரோட்டு பலம் , நாட்டு வாதுமை , குல காமம் , see குல காலம் . 
Indian almond Terminalia 

குலகாயம் , பேய்ப் புடல் , see 
catappa ; 2. see அக்ரோட்டு . 

குலகம் , 2. நத்தை , snail . 
குரோத பரணி , கண்டங் கத்திரி , 
prickly night shade - Solanum 

குல காலம் , நிலக் கடம்பு , ground 
jacquini . 

cadamba 

Barringtonia 

racemosa alias justicia . 
குரோதம் , கோபம் , anger ; 2. சுரம் , 
fever ; 3. மார்பு , breast ; chest . 

குலக் காயம் , பிறவிச் சுபாவம் , 

Idiosyncrasy. 
குரோத வல்லபம் , ஓர் கோரை , a 
variety of Cyperus. 

குலக்காய் , சாதிக்காய் , nutmeg 

Myristica fragrans . 
குரோதனி , காமி , a passionate or 
amorous woman . 

குலக் கினி , see உதிரி மாரி . 
குரோதன் , ஓர் சிலேட்டுமக் கூறு , a 

குலக்கு , பழக் குலை , bunch of fruit . 
form of phlegmatic humour or 

குலசங்குலம் , நத்தைச் சூரி , bristly 
tendency ; 2. கோபமுள்ளவன் , a 

button weed Spermacoce 
man angry , because of his phleg 

hispida . 
matic tendency . 

குலசம் , செவ்வந்தி , Indian chamo 
குரோதி முகம் , காண்டா மிருகம் , 

mile Chrysanthemum corona 
rhinoceros .. 

rium .. 
குர்ச்சகம் , குச்சு , brush . 

குல சுவேதகன் , சவரி லோத்திரம் , 
குர்ப்பரம் , முழந்தாள் , knee . 

the pulp of குறட்டை , which see 

Trichosantha palmata . 
குர்வா , பருப்புக் கீரை விதை , the 
seed of dholl greens or Indian குலச் சங்கு , முட் சங்கு , a species 
purslane . 

of conch with thorn like points . 


- 


+ 


1027 
குலச் சவ்வு 

குல வஞ்சனாதி 
குலச் சவ்வு . முடி மாமிசம் , the குல புத்திரன் , மாசி பத்திரி , Indian 
scalp ; the skin at the top of the absinth Artemesia indica alias 
head . 

A. vulgaris . 
குலஞ்சம் , அரத்தை , galangal - குல பேதி , மாங்கிஷ பேதி , a 
Alpinia galanga .. 

medicine which dissolves flesh . 
குலடி , ஓர் வித சிகப்பு பாஷாணம் , a குல பௌ , கணுக் கால் , ankle . 
kind of red mineral poison . குலப்பகம் , கக்குவான் , whooping 

cough ; 2. செம்பு மணல் , copper 
குலடை , கற்பழிந்த பெண் , un 

ore . 
chaste woman . 

குலப்பசி மாது , சீந்திற் கொடி , moon 
குலட்டம் , நீலாஞ்சனக் கல் , a blue 

-creeper - Meniapermum cordi 
stone used in medicine ; and ap folium .. 
plied as a collyrium to the eyes 
and an astringent to sores . 

குலப்பம் , செம்பு மணல் , sand 

containing copper. 
குலட்டு , see குலக்கு . 

குலம சாதி , நீலக் கல் , blue stone . 
குலதீவி திராட்சை , நல்ல இனமான 

குலமருது . ஓர் வகை மருது , a kind 
உயர்ந்த திராட்சை , vine of supe 

of murdah - Terminalia arjuna . 
rior quality .. 

குல மர்க்சம் , வெள்ளுள்ளி , garlic . 
குலத்தம் , கொள்ளு, horse - gram . 

குல மீன் , உயர்ந்த மீன் , high class 
குலத்தம் பயறு . மொச்சைக் காய் , 

fish ; 2. உண்பதற்குத் தகுந்த மீன் , 
Indian bean Dolichos genus .. fish of a superior class fit for 

eating . 
குலத்தி , see இலந்தை . 

குல மேகாதி , see குமிழ் . 
குலத்திகம் , see குலத்தம் . 

குலம் , இலவணம் , salt ; 2. விலங்கின் 
குலத்தி காலன் , see இடுகொள் . 

கூட்டம் , a flock of animals of the 
குலத்திகை, see காட்டுக் கொள் . 

same species ; 3. கற்கண்டு , 

sugar - candy. 
குலத் துருமம் , வெடி யுப்பு , nitre - 

குலம்பம் , செம்பு மணல் , copper 
Pottasium nitrate . 

ore . See குலப்பகம் . 
குலதாசகம் , see ஒட்டகம் , 

குலம்பா , பேய்ச் சுரை , devil s bottle 
குலந்தம் கொள்ளு , see குலத்தம் , 

gourd - Pepo lagenarius .. 
குல பாலகம் , சூரத்து நிலாவாரை , 

குலரி , சூலை , bunch . 
Tinnevellysenna Cassia 

குல வஞ்சனாதி , வெட்டி வேர், khus 
angustifolia . 

khus root . 


- 


1 :028 
குலவரி 

குலாலம் 
குலவரி , சந்தனம் , sandal; 2. செஞ் குல வேளை, நல்ல வேளை, Vailay 
சந்தனம் , red sandal - Pterocarpus 

plant - Cleome pentaphylla . 
santalinus . 

குலனி, செவ்வந்தி , see குலசம் 
குலவரை , துத்த நாகம் , mineralised 

குலாகலம் , ஓர் பூடு, a plant-- coriza ; 
zinc ; 2 . மந்தாரக் கல் , a red mineral 

terebinthina; 2. நாய்கள். மூத்திரம் 
stone . See ஈரற் சிலை, 3.நாக 

பெய்யுமுன் முகரும் பூடு , a plant 
மலை, mineral zinc . 

which dogs are fond of smelling 

before they expel urine . 
குல வர்ணம் , சிவப்பு அடப்பங் 
கொடி , adambo with red flowers - குலாங்கலி , see குலாங்குலி . 
Convolvulus . 

குலாங்குலி , காவட்டம் புல் , 
குலவலி , see இலந்தை , 

ahdropogon grass :. 
குலவல்லி , see குலவலி . 

குலாதனி , see , கடுகு ரோகணி. 
குல வாழை , ஓர் பிசின் மரம் , a குலாதினி, see கடுகு ரோகணி , 
species of gamboge - Garcinia 

2.செங்கத்தாரிப் பட்டை , -false 
wightii; 2. ஓர் வகைச் சம்பா நெல் , peacock -foot tree-- Niebueria 
a kind of chamba paddy.3 . சிறந்த 

- linearis . 
வாழை superior kind of plantain . 

குலாபு , முட் செவ்வந்தி , rose .tree - 
குலவிரி , சந்தனம் see குலவரி , 

Rosadamascena ; 2. பன்னீர் , 

rose- water. 
குல விருத்தியை , மருத்துவச்சி , 
Midwife . 

குலாபு சாயம் , ரோஜா நிறச்சாயம் , 

rose colour 
குலவு காசம் , நாணல் , reed.. 

Saccharum ; 2. சந்தனம் , sandal குலாபுப் பூ , ரோஜாப் பூ rose flower . 
wood ; 3. செஞ் சந்தனம் , red 
Sandal - wood.See குலவரி . 

குலாபுப் பூவித்து . இராசப்பூ அல்லது 

ரோஜாப் பூவிதை ,rose seed . 
குலவுக் கரசி , சூழ்ப் பிராய் , demon 

குலா பூ . அடுக்கு ரோசா விதழ் 

" 
tree - Streblus asper . 

cabbage rose petal.. 
குலவுதல் , உலாவுதல் , moving about; 

குலா மல்லி , முட் செவ்வந்தி , rose 
2.வளைதல் , . bending ; 3 

flower , 2. வைத்திய முப்பு, 
பொருந்துதல் , uniting . 

quintessence salt used in 
குலவுரி , . சந்தன மரம் , sandal 

medicines Panacea.. 
tree.See குலவரி .. 

குலாமல்லிச் சுண்ணம் , see : குடற் 
குல வேதகன் , see குல சுவேதகன் 

சுண்ணம் . 
குல வேல் , see கஞ்சாங் கோரை . 

குலாலம் , காட்டுச் சேவல் , wild cock 
- Phasianus gallus ; 2. ஓர்ஆந்தை 


tri - ? ! 


* f = . I 


( 1029 


குலுகம் 
குலிச நாயகம் , ஓர் லீலை ; a kind of 
coitus . 


. 


: 


. 


* குலாலம் 
anew3. ஓர்பூடு , aplant Glycine 
ilabialis ; 4. நீலாஞ்சனக்கல் , blue 
stonerapplied as a collyrium to:the 
eyes 
குலாவிலோ, see இடு கொள் . 
குலாவுதல் , அரைத்தல் , grinding. 2 . 
நீரிலிட்டுத் துழாவுதல் அல்லது 
குழைத்தல், macerating : 
குலி , கண்டங் கத்திரி , prickly night 

shade - Solanum jackquini. 
குலிகச் செப்பு , சாதிலிங்கச் செப்பு , 

vermilioncup . 
குலிகம் ; see இலுப்பை, 2 ; சாதி 
லிங்கம் , vermillion 3. குங்கிலியம் , 
which , see , 4 .சிவப்பு , red colour or 
redness ; 5. ஓர் முள்ளி, a thorny 
plant - Ruellia longifolia alias 

Bassia longifolia . 
குலிகா, பூசனிக்கொடி , pumpkin 

creeper. 
குலி காயம் , ஓர் நீர் வாழ்ப்: பிராணி , 
[ an aquatic animal . 
குலிக்கம் , இலுப்பை , 

Bassia 
Bassia longifolia . 
குலிங்கம் ,. seer ஊர்க்குருவி , 2 . 
காக்கை , crow ; 3 குதிரை , horse; 
4. பேய்க் கொம்மட்டி , bitter melon 

Citrus colocynthus ; 5 , See 
கற்கடக சிங்கி , 6 , சாதிலிங்கம் , 
vermillion . 
லிசக் குகை, 

வச்சிர மூசை , 
crucible made to stand high 
temperature . 
குலிசத் துருமம் , ஓர் கள்ளி Opuntia 
tree . 


குலிசம் , வயிரம் , .diamond ; 2 . 
இலுப்பை மரம் bassia tree; 3 . 
கற்பரி பாஷாணம் , a kind of native 
arsenic ; 4. வன்னி , Arjuna s 
penance tree - Prosopis spicigera ; 
5. இலுப்பை, mohwa - Bassia 
longifolia ; - 6. தேட்கொடுக்கி , 
scorpion tail - Heliotropium 
indicum; 7 . நாக பாஷாணம் a kind 

of native arsenic . See குலிசல் . 
குலிசல் , நாக பாஷாணம் , a mineral 

poison : 
குலிசன் , see கற்பரி பாஷாணம் , 2 , 

நாக பாஷாணம் , see குலிசல் . 
குலிரம் , நண்டு , crab ; 2. புற்று , 

Cancer ; carcinoma.. 
குலிரவம் , விப்புருதி a morbid 

growth like cancer; an internal 
abscess.or tumour . 
குலி லேசம் , கருங்கொள் , black 

gram - Rynchosia genus : 
குலிவம் , see இலுப்பை 2. வன்னி, 

see குலிசம் , 
குலின் , காசித் தும்பை , balsam 

flower : - Impetiens balsamina . 
குலீரம் , பனைமரம் , Palmyra tree . 
Borassus flabellifer ; 2. நண்டு 

crab ,. 
குலுகம் , நாக்கில் படிந்த மா , the fur 
of the:tongue :: lt is a coating seen 
upon the tongue. in ivacious 
diseases : 


--- 


1030 


குலு குலுத்தல் 
குலு குலுத்தல் , சொறிதல் , scrach 

ing 2. ஊருதல் , itching . 
குலுகுலுப்பு , தினவு, itching . 
குலுக்கம் , ஓர் பறவை , an unknown 
bird . 


குலுக்கு , see குலுக்குதல் . 
குலுக்குதல் , தண்ணீர் விட்டுக் 
குலுக்கல் . shaking , as water in a 
bottle for purposes of cleaning . 
2. மருந்துகள் ஒன்றாகச் சேரும்படி 
ஆட்டுதல் , shaking a bottle 
containing medicines for mixing 

up them properly. 
குலுக்கை , குலுக்குதல் , the act of 
shaking up and down or to and 
fro . 
குலுங்கல் , நடுங்கல் , trembling . 
கலுத்தம் , கணுக்கால் , ankle; 2 . 

கொள்ளு , horse - gram , 
சூலுத்தாகிதம் , பூஞ் சாந்துப்பட்டை 

a bazara drug . 
குலுத்திகா, see கருங் கொள்ளு . 
குலும மூலம் , இஞ்சி , ginger 

Jamaica ginger. 
குலுமம் ,see குல்மம் . 
குலு மூலம் , இஞ்சி , see குலும 

மூலம் . 
குலே நீலோபர் , வெண்டாமரைப் பூ , 
white lotus flower Nelumbium 
speciosum . 
குலை , நடுக்கம் , tremor ; 2.வயிற்றுக் 
குழி , pit of the stomach ; 3 . 
கொத்து , cluster ; bunch , 


குலைக் கல் 
பூங்கொத்து , bunch of flowers ; 5 . 
மார்புக்குக் கீழாகவும் நாபிக்கு 
மேலாகவும் உள்ள நுரையீரல் , 
கல்லீரல் , மண்ணீரல் முதலிய 
னவைகள் சேர்ந்த உள்ளுறுப்புக் 
கொத்து , the entrails or bowels 
together with the lungs , the heart, 
the liver, the spleen etc. between 
the regions of the chest and the 
navel ; 6. ஈரற்குலை முதலியன, the 
heart, the liver and the lights of a 
sheep in the butchers market 

pluck . 
குலை குலைதல் , ஓர்வித நடுக்கம் , 

a state of trepidation . See குலை 
நடுக்கம் . 
குலை குலைத்தல் , அச்சத்தால் மிக 
நடுங்குதல் , trembling much 
through fear . 
குலை குன்மம் , மேல் வயிற்றிலே 
மிகவும் வலித்து , எரிச்சலுடன் வாய் 
நீரூறல் , ஏப்பம் , குளிர் இவைகள் 
கண்டு , உள்ளே வெதும்பிக் காணும் 
ஓர்குன்மநோய் ( யூகி . முனி.1200 ), 
a form of dysepsia in which the 
whole alimentary system is 
inflamed . It is marked by pain in 
the chest , burning sensation , 
insalivation , belching , chillness 
etc. 


குலைக் கட்டி, சுரக் கட்டி , enlarge 

ment of the spleen . 
குலைக் கல் , கோரோசனை , bezoar , 
see ஆட்டுக்கல் , 2 , குலையி 
லுண்டாகும் கல் , any concretion in 
the viscera ; 3. ஆட்டுக் கல் , 
concretion in the sheep s 
intestines . 


| 


A. 


1031 
குலைக் கால் 

குலை முட்டி மகோதரம் 
குலைக் கால் , முட வாட்டுக் கால் , 

குளிர் அல்லது வேறு காரணங் 
coral stone 2. ஓர் மரம் , an களினால் ஈரற்குலைக்குக் காணும் 
unknown tree . 

நடுக்கம் , a trembling movement 
குலைக் கீசம் , ஆட்டுலா , a kind of 

of the internal organs or the 

viscera due to nervous anxiety , 
tree.See முடவாட்டுக் கால் . 

fear, cold or other causes . 
குலை சூலை , ஈரற் குலையில் 

குலைப் பரு , குலையி லுண்டாகும் 
உண்டாகும் ஓர் குத்தல் நோய் , a 

பரு , a tumor or other swelling in 
disease of the liver; 2. மார் வலி , 

the viscera . 
breast ache .. 

குலைப்பன் , குளிர் காய்ச்சல் , ague ; 
குலைதல் , நடுங்கல் , trembling ; 2 . 

shivering fits in fever ; 2. கக்குவான் , 
அழிதல் , getting destroyed . 

whooping cough ; 3. சீதள நோய் , 
குலைத்தல் , நாய்கடி சன்னியில் நாய் 

disease due to chiliness - Rigor . 
போற் குலைத்தல் , barking like a 

குலைப் பிடித்தல் , குலையை 
dog as in hydrophobia ; 2. குழறிப் யிழுத்துப் பிடிக்கும் ஓர் நோய் , 
பேசுதல் , talking in a confused 

spasm of any of the visceral 
manner. 

organs . 
குலை நோய் , ஈரற்குலையிற் காணும் குலைப்பு , நடுக்கு வாதம் , shaking 
நோய்கள் , diseases in general of palsy ; 2. நடுக்கு வலி , shivering 
the viscera - Visceralgia ; 2. See fits ; 3. குரைக்கை , bark . 
குலைமுட்டி , 3. ஈரல் நோய் , 
dissease of the liver. 

குலை முட்டி, see குலை யெரிச்சல் , 

2. நெஞ்சு வலி , Chest pain ; 3 . 
குலை நோவு , குலையில் ஏற்படும் 

இருதய வாதம் , heartburn 
வலி , pain in the viscera 

Cardialgia . 
visceralgia . 

குலைமுட்டி நோய் , சுவாசப் பை 
குலைபடுவன் , குலையி லுண்டாகும் இறுகுவதினால் மூச்சு திணறும் 
சிலந்தி , cancer or ulceration of the 

படிச் செய்யும் கால்நடைகளுக்கு 
liver, lungs , or other viscera . 

வரும் நோய் , a disease in cattle 
குலை புப்புச தபம் , நுரையீரலிற் 

marked by congestion of the 

lungs with hard breathing. 
காணும் அழற்சி , இதனாற் கோழை 
தள்ளும் , inflammation of any part குலைமுட்டி மகோதரம் , குழவியைப் 
of the lobes of the lungs marked போல் குலையில் சேர்ந்து , அன்னம் 
by catarrhal discharge - Lobular 

அருந்த வொட்டாமல் அபானத்தை 
pneumonia . 

யிறுக்கி , முகம் , கை , 

கால் 
குலைப் பதைப்பு . நெஞ்சுத் துடிப்பு , 

இவ்விடங்களில் வீக்கத்தையு 
palpitation of the heart ; 2. பயம் , முண்டாக்கு மோர் நோய் , 


1032 


குல்மம் 


குலைமுட்டி மகோதரம் 
( யூகி , 1200 ) obstruction of the liyer 
marked by congestion of the liver, 
Inability to take food ,constipation , 
swelling of the abdomen , face 
and the limbs , 2. மார் வலி , 
breastache ; 3. நெஞ்செரிவு , heart 
- buring . 
குலையி லுதைத்தல் , வயிற்றி 
26095500 , kicking in the pit of 

the stomach . 
குலையுயிர் , இருதயத்தை விடக் 

கூடிய வுயிர் , life expected to leave 
the heart ; life in danger . c.f. 

குற்றுயிர் . 
குலை யெரிவு , செரியாமையினால் 
நெஞ் செரிச்சலை யுண்டாக்கு 
Cuori Corfu , heart- burn arising 
from dyspepsia - Cardialgia ; 2 . 
வயிற்றிலேற்படும் ஓர் குழப்பம் , an 
uneasy or painful sensation in the 

stomach Gastralgia . 
குலை வயிறு , ஈர லடி , the bottom 

portion of the liver adjoining the 
stomach . 


பக்கத்து ஸ்தானத்தின் கீழ் , குடித்த 
சல மிறங்கி நிற்குமிடம் , that 
portior at the bottom of the 
stomach on the right side where 
the: water drunk.collects , 
குலோம யிருதயம் , வலது நுரையீரலும் , 
இருதயமும் , the right lungs and 
the heart .. 
குலோமன் , வலது நுரையீரல் ;: the 

right lung . 
குலோமி , வெள்ளறுகு , white.doob 
grass - Enicostema littorale alias 
Exacum hyssopifolium . 
குலோமிசை, வசம்பு : .sweet - flag - 

Calamus indicus . 
குல்கந்து , சர்க்கரை அல்லது தேன் 
சேர்த்து பக்குவப் படுத்திய 
ரோசாப்பூ , a confection of rose 
prepared in sugar or honey ; 
candied rose. 
குல்ம கேது . ஆரை, sorrel 
குல்ம மூலம் , இஞ்சி , ginger 
Zingiber offinale ; 2. குன்மத்தினா 
லெழுந்த மூலம் , piles as a result 
of dyspeptic trouble . 
குல்மம் , பூமியில் கொடி முதலிய 

வற்றால் மூடப் பட்டிருக்கும் புதர் 
என்று இதற்குச் சாதாரண அர்த்தம் , 
ஆகவே உடம்பினுள் ஏற்படும் 
வாயுக் கட்டியும் இதற்கு ஒத்ததா 
யிருப்ப தினால் தான் இதற்கு 
இப்பெயர் வழங்கலாயிற்று , இந் 
நோய் முத்தோஷத்தில் எத்தோஷம் 
மிகுந் திருக்கிறதோ அப்பெயர் 
கொண்டழைக்கப்படும் (literally ) it 
means a bushr or thicket covered 


குலை வற்றல் , ஈரற் குலை 

வற்றுதல் , atrophy of the liver . . 
தலை வாயு , வாயுவினால் 
இருதயத்தின் சவ்விற்கேற்படும் 
அழற்சி , Inflammation of the 
membraneous sac inclosing the 
heart - Pericarditis ... 


குலை வியாதி , see குலை நோய் . 
குலோடி , நாபித் தானம் , navel 

region . 
குலோமம் , பக்க விலாவின் சவ்வு , 
costal membrane . 2. வலது 


as 


1033 
குல்மம் 

குவங்கியா 
by creepers.etc. and theglandular 

குல்லகி , பூலாச் செடி, black money 
swelling inside the body , or 

shrub - Phyllanthus multiflorus . 
internal tumour is so named from 
its resemblance to a bush . These குல்லயம் , பிட்டம் , buttocks , 2 
enlargements ..- are s generally மாமிசம் , - flesh , muscle : 
called by prefixing the names of 
any one of the three humours 

குல்லரி , see இலந்தை . 
which is predominent in such 

குல்லரிச் சோறு , கற்றாழைச் சோறு , 
cases , as Vatha gunma. Pitta 

aloe pulp . 
gunma » etc. See குன்மம் , 2 . 
மண்ணீரல் வீக்கம் அல்லது அடி குல்லா யீட்டுப் பிறத்தல் , முகத்தில் 
வயிற்றில் யாதாமொரு கோளங் சவ்வு மூடிப் பிறத்தல் , birth of child 
களின் வீக்கம் அதாவது குடற்சவ்வு with a piece of the amniotic 
வீக்கம் போல்வன . a chronic 

membrane occasionally covering 
enlargement of the spleen on any its face like a veil ; being born with 
glandular enlargement in the a caul . 
abdomen 

that of the 
mesenteric glands ; 3. மண்ணீரல் , 

குல்லி , ஓர் பூண்டு , an unknown 

shrub .. 
spleen, 4 ;: கடுக்காய் - , மரம் , 
myrobalan tree ; 5. இலந்தை , குல்லிகம் , சிவப்புக் குன்றி மணி , 
jujube, 6. சிற்றேலம் .. .small crab s eye -Abrus precatorious . 
cardamon . 

குல்லியம் , எலும்பு bone . 
குல்ம ரோகம் , மண்ணீரல் , ஈரல் , 
முதலியவற்றிற்கு வீக்கங் கண்டு 

குல்லை , கஞ்சா . gunjah plant ; Indian 
hemp 

Cannabis sativus ; 2 . 
அதனாலேற்படும் அசீரணம் 

துளசி , holy basil Ocimum 
முதலிய குணங்கள் , indigestion 
and its consequent symptoms 

sanctum ; 3.see காட்டுத் துளசி , 4 . 
due to the:: enlargement of the OLA , a shrub - Ixora coccinea ; 
spleen , liver etc : - Abdominal 5.அச்சு , rough lance- leaved 
tumour . See குன்மம் . 

Indian linden- Grewia bracteata. 
குல்மி வாதம் , மண்ணீர்லைப் குல்லையம் , see கருங்குவளை 
பற்றிய வாதநோய் , adisease of the 
spleen . See குன்ம வாதம் , 

குல்லோசிதம், பூனைக் காஞ்சொறி , 

cowhage - Tragia cannabina : 
குல் மாஷம் , கழு நீர் ; lotion with 

குல்வலி , see குல்லரி , 
which wounds are cleaned ; 
9.புளித்த கஞ்சி, sour - gruel; 3. ஓர் குவங்கம் , ஈயம் , lead ; 2. காரீயம் , 
மொச்சை , - a kind of bean - black lead . 
Dolichos genus . 

குவங்கியா, ஈயத் தண்டுச் செடி, see 
குல்யம் , see: குல்லியம் . 

இண்டன் கொடி . 


1034 


குவலி 


found in the intestines of sheep 
feeding upon herbs on the 
mountains .. 


குவசி மரம் 
குவசி மரம் , ஓர் ஐரோப்பிய தேசத்து 
மரம் , jamaica quassia - Qussia 
excelsa . it is a native of Europe . 
குவசி வேம்பின் பட்டை , மலை 
வேம்பின் பட்டை , bark of quassia 

- Bharingi . 
குவசி வேம்பு , இமய மலையிலுள்ள 
ஓர் வேம்பு , a kind of Himalayan 

quassia - Brucea quassioides . 
குவடு , சங்க பாஷாணம் , a mineral 
poison ; 2. சீதாங்க பாஷாணம் , a 
kind of native arsenic ; 3. 1060060 

mountain ; 4 . சிறுமலை , hill . 
குவடுறு செம்பு , see கலைச் செம்பு , 
குவட்டிடைக்குச்சு , தாம்பூரச் சிகை , 
an unknown plant with alchemical 
virtues . 


குவட்டி லுதித்தோன் , சொர்ண 
பேதி , a mineral having the virtue 
of dissolving gold . 
குவட்டிலுறு சாமை , see குவடுறுச் 

செம்பு . 
குவட்டி லுற்பவித்த கூர்மை , தொட்டி 
UNITGOTID , a mineral poison 
probably red arsenic . 
குவட்டிற் புளிதம் , சங்க பாஷாணம் , 

a mineral poison . 
குவட்டினீயம் , நீலாஞ்சனக் கல் , 

Sulphuret of antimony. 
குவட்டினுறு கண்ணி , கோவை , 

Indian caper- Coccinia indica . 
குவட்டிக் கல் , ஆட்டுக் கல் , மலை 
யாட்டின் வயிற்றிலகப்படும் 
ரோசனை , bezoar or concretion 


குவட்டுக் கூர்மம் , see குவட்டுக் 

கூர்மை . 
குவட்டுக்கூர்மை , தொட்டி பாஷாணம் , 

a mineral poison . 
குவட்டு நுண் முலைச்சி , சொர்ண 

Cougl, a mineral dissolvent of gold . 
குவட்டு முலைச்சி , see குவட்டு 

நுண்முலைச்சி . 
குவம் , see ஆம்பல் , 2. அவுபல 

பாஷாணம் , which see . 
குவரம் , துவர்ப்பு , astringence 
குவரி , see குவரி குண்டல் , 
குவரி குண்டல் , 

வாலுளுவை , 
spindle -tree Celastrus 
paniculata . 
குவரியா, பூனைக் காலி , cowhage 

plant - Mucana pruriens . 
குவலகம் , நெய்தல் , white Indian 

water- lily - Nymphaea lotus . 
குவலந்தம் , செங்கழு நீர், red Indian 

water lily - Nymphaea odorata . 
குவல மயம் ,மருவு , organy ( an 
aromatic shrub ) - origanum 

marjorana . 
குவலம் , முத்து , pearl ; 2. See 

இலந்தை , 3. See அவுபல பாஷாணம் . 
குவலயம் , நெய்தல் , see குவலகம் , 
2. See கருங்குவளை , 3 , குவளை , 
Indian water - lily- Nymphaea 
genus . 
குவலி , See இலந்தை மரம் , 


1035 


குவலை 


குவலை , கஞ்சா, Indian hemp 

Cannabis sativus ; 2. துளசி , holy 

basil Ocimum sanctum . 
குவலையம் , நீலோற்பலம் , blue 
indian water- lily - Pontederia ; 

2.See அரக் காம்பல் , 
குவலையன் , துரிசு , blue vitriol . 
குவளச்சி , புற்றாம் பழம் , comb of 

white ant s nest.. 


குவளை வீக்கம் 
புண்ணாகி , நாற்றத்தோடு பீளை 
கட்டு மோர் கண்ணோய் , aal 
disease of the eye marked by 
inflammation and irritation of the 
comea , inability to open the eyes 
and itching . It is also attended 
with ulceration of the eye - lids and 
purulent discharge with fetid 
smell . 


குவளை மலை , காரீய மலை , 
mountain containing black lead 
ore ., 


குவளை யெழும்பு , கண்குழி முன்பாக 
விருக்கும் எலும்பு , socket - bone 


of the eye .. 


குவளம் , வில்வம் , bael tree - Aegle 

marmelos . 
குவளை, நீர்ப் பூங்கொடி , an aquatic 
flower plant ; water - lily -Ponte 
deria ; 2. 8600 Soum , socket of 
the eye - Canthus major ; 3. See 
கருங் குவளை , 4. கண் கோளகை , 
orbit of the eye ; 5. இமை , eye - lid ; 
6. கண்ணின் உட் பக்கத்து மூலை , 
the inner angle of the eye . 
குவளை காசம் , புருவம் வலித்து , 
குத்தலுண்டாகிக் கனத்து , கடைக் 
கண் 

வீங்கி , பாவை நீலநிற 
மடைந்து , தலைவலியுண்டாகி , 
வெள்விழியைச் சுற்றி சிறு 
முளைகள் யெழும்பு மோர் வகைக் 
கண்ணோய் , a disease of theeyes 
characterised by the following 
symptoms viz . pain in the eye - 
brows , piercing pain and 
heaviness of the eye . swelling of 
the angle of the eye . blue tint in 
the lens . head -ache , and small 
vesicles on the white of the eye . 
குவளை நெறித்தல் , கண்ணில் 
தடித்து , கடுத்து சிவந்து , திறக்க 
முடியாது கனத்து , அரிப்புண்டாகி , 
இரப்பை , மயிர்க்கால்களெல்லாம் 


குவளை விப்புருதி , இமை கனத்து , 
கடைக் கண் குத்தல் , சீழ் வடிதல் , 
தின வெடுத்தல் , கண்ணுறுத்தல் , 
விழிக்க வொட்டாமைகண் சிவந்து 
எரிதல் முதலிய குணங்களைக் 
காட்டும் ஓர் கண்ணோய் , a 
disease of the eye - lids accom 
pained by thickening of the lids . 
pain in the corner of the eyes , 
muco -prulent discharge, itching , 
irritation , inability to open the eyes , 
inflammation and burning . 2 . 
இடுப்பு , முழங்கால் , கைகள் , விலா, 
நெஞ்சு, முதுகு இவ்விடங்களில் 
வலியுண்டாகி குதத்தில்குத்தலையு 
முண்டாக்கி சீழ் ஒழுகப் பெற்ற ஓர் 
நோய் ( யூகி , 1200 ) , a disease 
marked by pain in the groin , the 
limbs , the sides the chest and 
the back and excruciating pain in 
the anus attended with 
discharges of pus . 
குவளை வீக்கம் , கண் குவளை 
வீக்கம் , swelling over the socket 


வாட்டம் நீ 


11036 
குவளை வீக்கம் 
< of the eye; 21 இமை வீக்கம் , குவாதம் , சிறுந் தீயாக விட்டெரித்த 
sweling of the eye : lid .. 

கஷாயம் , any solution of infusion 

prepared with a continued and 
குவா அரோட்டுக் கிழங்கு , arrow 

gentle heat : 2. கஷாயக் சரக்கு 
roofse கூவா , 

வகை , aimixture of drugs: for a 
கசாரவரிட் 

சமைப் பிசின் decoction ; 3. கஷாயம் , decoction . 
கொண்டு தயாரித்த அரிஷ்டம் . 
ammoniated tincture of guiacum . 

குவா தோத்பவம் , கொதிக்க வைத்தது , 

produced by boiling; 2. துரிசு , blue 
குவாகம் , கமுகு , areca nut tree ; 2 . i - vitriol used as collyrium , 
ஓர்வகை சீமைப் பிசின் , guaicum 
Guaicum officinale . 

குவாமா , குவாக் கிழங்கின் மா 

அதாவது ஆள்வள்ளிக் கிழங்கி 
குவாகு , பேரா மல்லி , large- tubed லிருந்து எடுக்கப்படும் கூகை மாவு . 
jasmine - jasminum sambue 

இது . திருவனந்தபுரத்திலிருந்து 
( heyneanum ) . 

ஏற்றுமதி யாகும் ; Indian arrow - 
குவா குலம் , see ஓட்டகம் , 

root flour exported from 

Travancore .. 
குவாகுவா வெனல் , அறைக் குழந்தை 
கத்து மர விதம் , the mode of 

குவாயு, நோயாளியின் உடம்பி 
sereaming-by a new born baby. 

னின்று வீசும் நச்சுக் காற்று , 

volatile deletrious principle 
குவாசகம் , பூனை முட் குறண்டி a arising from the bodies of the sick 

thorny shurb - Lepidagathis - Miasma ; 2. விஷ சுரம் , malaria. 
senus , 

குவாதி , கொதிக்க வைக்க உபயோ 
குவாசவம் , மணித் தக்காளி , black - 

கிக்கும் பாண்டம் , boiling pot . 
berried itsolanum Solanum 
nigrum . 

குவாதிகத் திரவம் , சாராயம் ,, i a 

spirituous liquor . 
குவாசியா சச்கை , ஓர் மரத்தின் 
கசப்பூச்சக்கை thebark of Quassia 

குவாதிகம் , பால் சேர்ந்த கஷாயம், a 
( a foreign plant)); 

decoction made with milk .. 
குவாட்சுக் கல் , படிகக் கல் , a : name குவாதிதம் , மஞ்சள் , பெருங்காயம் , 

givenito the purer variety of silica பால் இவைகள் சேர்ந்தகஷாயம் , a 
rar such as rock - crystal etc ; quartz . decoction prepared with turmeric , 

asafoetida and milk ; 2 , தேன் 
, 

சிப்பி , a kind 
of oyster - Ostrea edulis. 

சேர்ந்த மது , a spirituous liquor 

prepared with honeya 
குவாத நூல் , வடமொழியில் எழுதப் 
raபட்ட ஓர் மூலிகை நிகண்டு . a 

குவிகம் , see இலுப்பை , 
n botanical dictionery in Sanskrit. குவிச்சி , சீனக்காரம் , alum , 


1 , 


1 . 


al 


தவர் இதைச்சிப்பி , - kind 


1037 
குவிஞ்சு 

குழந்தை 
குவிஞ்சு, சீமை மாதுளை, the fruit குழகயம் , மனோ ரஞ்சிதம் , uை pid s 
of a tree allied to the pear, and plant - Artabotrys odoratissimus. 
apple - Quince . 

குழகு , அழகு , beauty : 2- இளமை , 
குவிந்த மனம் , ஓடுங்கிய மனம் , 

youth- fulness ; 3 . குழந்தை, infant . 
mind brought to a common centre ; 
concentrated mind : 

குழ குழத்த புண் , அழுகின புண் , 

putrid sore or ulcer 
குவிரம் , காடு forest . 

குடி குடித்தல் , நெகிழ்தல் becoming 
குவேகஸ் , மரம் , ( Eng) , oak tree. 

viscous or slimy; getting rotten . 
குவேலம் , see ஆம்பல் , 

குழச்சி , பவளப் புற்று பாஷாணம் , a 
குவேலயம் , see குவேலம் . 

kind of prepared arsenic ; 2 . 

சேர்ந்தாடு பாவை , an unknown 
குவை , குவிந்த வடிவம் , conical 

plant . 
shape : 2. ஓர் வயிற்று நோய் ; an 
abdominal disease; 3 . குப்பை குழ நெல்லி , மிகுதியாக பழுத்த 
மேடு , dung hill ; 4. கடைக்கண் நெல்லி , over - riped gooseberry. 
ரோகத்தின் ஓர் பேதம் , a disease 

குழந்தை , பெண்ணின் கர்ப்பத்தி 
of the corner of the eye ; 5 . 

னின்று பிறந்த சிசு , பிண்டத்திற்கும் 
வெள்விழி ரோகம் , இது மூன்று 

இப்பெயர் கொள்ளலாம் . செல்லப் 
வகை , அவையாவன ; a disease of 

பெயராகவும் பொருந்தும் . ஆகவே 
the white of the eye consisting of 
3 kinds Viz : 

இப்பெயர் காரண காரியம் , காலம் , 

பருவம் , பக்குவம் , நிலைமை , 
1. நீர்க் குவை, sone: due to 

தன்மை , ரூபம் , பிறவிக் குணம் , 
accumulation of morbid fluid . 

பிறக்கும் விதம் முதலியவை 
2. சுதைக் குவை , one idue to களைக் கருதி , பலவிதமாகப் 
morbid growth of flesh . 

பெயர்பெறும் , infant or child born 

(from the womb of a female . 
3. இரத்தக் குவை, one from Foetus is also called by this 
congestion of blood . 

name ; and it serves as a pet 
குவை யெழுச்சி , கண்ணின் வெள் : name for an adult, consideding 
விழியில் உளுந்தைப் போல் 

the cause and action , time and 

period , development and nature ,, 
சதையை யுண்டாக்கி துன்புறுத்து 

state and shape , structural 
மோர் கண்ணோய் , a malignant 

qualities and moderof birth - etc . it 
growth of flesh of the size of a 

ais known . by . different : namesras 
black gram on the white of the eye. 

mentioned below : 
குவைனா, கொய்னா , quinine . 

1. குருத்துக் குழந்தை, news born 

child . 


1038 


குழந்தை 
2. அறைக் குழந்தை , child in lying 

- in room . 


குழந்தை சீதபேதி 
19. பூரணக் குழந்தை , full - term 

child .. 


3 , முலையுண் குழந்தை , child at 

breast . 


20. வயிற்றுக் குழந்தை , child in 

the womb . 


4. கைக்குழந்தை அல்லது இடுக்குப் 

16116m6r , child or infant in arms . 
5. விளையாட்டுக் குழந்தை , 

playing child .. 
6. வயதுக் குழந்தை , grown up 

child .. 


21. அதீதக் குழந்தை , child with 

peculiarity in structure and 

quality. 
22. அலிக் குழந்தை , child neither 

male or female. 
23. ஆண் குழந்தை, male child . 
24.பெண்குழந்தை , female child . 
25. மானிடக் குழந்தை , human 

child . 


7. பச்சைக் குழந்தை , child of 

tender age . 
8. சப்பாணிக் குழந்தை , limping 

child ; child unable to walk . 
9. தேரைக் குழந்தை , emaciated 

child . 


10. இரட்டைக் குழந்தை , twins . 
11. சவலைக் குழந்தை , weaning 

child for want of milk . 


26 , ரிஷிக் குழந்தை , child born 

almost immediately after 
intercourse said of Vyasa , the 
great sage , and Karna in 

Mahabarata . 
27. உருப்படாக் குழந்தை , child 

with out full organic develop 

ments or attainments . 
28. திருட்டுக்குழந்தை , child born 

to a widow or by illicit inter 

course .. 
29. அனாதைக் குழந்தை , deserted 

child . 


12. அழி குழந்தை , aborted child , 
13. சாக் குழந்தை , Still - born child . 
14. தோஷக் குழந்தை , deformed 

child ; child with organic 
deformities . 


15. பேய்க் குழந்தை , monster 

Child . 


16. கன்னிக்குழந்தை , alean child 

born to a very young girl . 
17. தலைச்சன்குழந்தை , first - born 

child .. 
18. இடைச்சன் குழந்தை , younger 

child .. 


குழந்தை குஞ்சு , குழந்தையும் குஞ்சும் 
அதாவது பல வயதுள்ள குழந்தை 
5611 , children of varied age . 
குழந்தை குட்டி , see குழந்தை 

குஞ்சு, 
குழந்தை சீதபேதி , குழந்தை கட்குக் 
காணும் சீதபேதி , infantile 
dysentery. 


1039 
குழந்தை தோஷம் 

குழந்தை யறை 
குழந்தை தோஷம் , குழந்தைகட்குக் 9. தேரை தோஷம் , emaciation of 

காணும் பலவகை தோஷங்கள் , children said to be due to the 
அவையாவன , the different kinds 

secretion of the lean - frog 
of morbid affections in children 

coming in contact with their 
from various causes viz : 

body . 
1. நாய்முள் தோஷம் , morbid 

10. பாலக்கிரக தோஷம் , morbific 
affection in children resulting 

diathesis in children due to evil 
in thorny eruptions on the body. 

planetary influence . 
2. எச்சில் தோஷம் , one due to 

11. குளிச தோஷம் , a peculiar 
uncleanliness or filthiness . 

malignancy affecting a child 
3. குளி தோஷம் , malignant happening to be present at the 
affection of a child when the 

time when a barren woman is 
mother has not washed herself 

ceremonially tied with an 
after having visited her • amulet for conceiving a child . 
neighbour in childbed . 

12.திருஷ்டி தோஷம் , evil influence 
4. தூரஸ்திரி தோஷம் , ceremonial 

said to be caused by a 
uncleanliness affecting a child 

malignant - eye . 
by being touched by a woman 
in her menses . 

13. குழி தோஷம் , a spurious brain 
5. சையோக புருஷ தோஷம் , moral 

affection in children marked by 
defilement affecting a child 

fever , diarrhoea . sunken eyes , 
when touched by a male who 

inflammation of the a genital , 
has not taken bath after sexual 

depression of fontanelle etc. 
intercourse. 

குழந்தை நீர், இள நீர் , essence of 
6.சையோக ஸ்திரி தோஷம் , one to tender cocoanut ; 2. குழந்தை 
which a child s is subjected 

மூத்திரம் , child s urine . 
when touched by a female not 
having washed herself after குழந்தைப் பசி , அடிக்கடி உண்டாகும் 
intercourse.. 

பசி , hunger occurring in a short 
7. அளி தோஷம் , a peculiar 

duration of time i.e. at short 

intervals . 
malignancy affecting a child 
when touched by a woman who 

குழந்தை மதக்கனி, நிலத் துளசி , 
suffered abortion . 

holy basil - Ocimum sanctum . 
8. குளித்தவ ளெடுக்குந் தோஷம் , 

குழந்தை யறை , குழந்தைகளைக் 
affliction in children due to the 
mother or other women taking 

காப்பாற்றி வளர்க்கு மிடம் . place 
the child , without consuming 

or apartment where children are 
anything immedi - ately after nursed and taken care of - 
having a bath after her Nursery ; 2. குழந்தையைப் பெற்ற 
menses . 

946078 , lying -in room . 


1040 ; 


குழந்தை யிசிவு 
குழந்தை யிசிவு , தெற்கத்திக் கணை , 
an affection - in children 
characterised by contraction of 
inter coastal muscles : . 
குழந்தை ரோகம் , குழந்தை களுக்குக் 
காணும் நோய்கள் , 

நோய்கள் , diseases 
peculiar to children viz : 


குழந்தை ரோகம் 
12. அட்சரம் பொங்கல் , White ) 
* -mouth or thrush .. 
13. மூத்திர வெரிப்பு , acidity of 

urine , 


-- 


1. குழந்தை வலிப்பு அல்லது 

தெற்கத்திக்கணை , convulsions 
or clonic spasm of inter 
coastal muscles in children . 


2. நரி மிரட்டல் , twitching : of the 

face during sleep known as the 
angel s whisper 


3. உள் வலி . inward fits or internal 

pain . 
4. நாபி ரணம் , uncerated.navel 

inflammation in the navel 
region . 

. 
5. வீரிட்ல் , night screaming or 

night terrors . 
6. மூச்சுத் திணறல் , spasmiodic 
croup popularly known as child 

- crowing . 
7. சல தோஷம் , catarrhal diathesi . 
8. பல் முளைத்தல் , complaints 

during the first growth of teeth 

Teething or Dentition . 
9. அன்னம் வெடிப்பு , fissure of the 

palate . 
10. கண் பொங்கல் , sticking of the 

eyelids together when 

sleeping - Ophthalmia . 
11. கிரந்தி , peculiar blisters.or 

blebs - Pemphigus . 


14. சவலை போதல் , weaning of a 

child following the arrest of 

secretion of mother s milk .. 
-15 , கரப்பன் - ரோகம் , skin 

diseases such as carpaung,, 

lichen , herpes. 
16. கக்குவான் , whooping cough 
17. மூத்திர குண்டி, wetting the bed 

due to incontinence of urine. 
18. குழி தோஷம் , Spurious brain 

affection followed by depres 

sion of, fontanelle . 
19. குழந்தை சன்னி , brain - fever 

of children Tuberculous 

meningitis .. 
20. மாந்தம் , disorders of the 

stomach due to indigestion . 
21. நாக்கு முடிச்சி . அதாவது நரக் 

கெழாமை , anaffection in which 
the fold of membrane beneath 
the tongue, or apex of 

the . 
tongue is confined to the lower 

- jaw -T gue - tie , 
22. இளம் பிள்ளை வாதம் , infantile 

paralysis . 
23. அடி தள்ளல் , prolapse of the 

rectal - mucous membrane * 
24. கிரக தோஷம் , --morbific 

diathesis due to evil influence 

of planets ... 
25. பட்சி தோஷம் , malighant 

disease in children supposed 


1041 
குழந்தை ரோகம் 
to be occasioned by some 
ominous bird flying over their 
head .. 


c.f குழந்தை தோஷம் . 
குழப்பம் , கோளாறு , disorder ; 2 . 
வயிற்றுக் குழப்பம் , disorder of the 
stomach ; 3. மனக் குழப்பம் , 
agitation of mind , 4. சூதகக் 
குழப்பம் , menstrual disorders . 
குழப்புதல் , கலக்குதல் , mixing : 2 . 
கிண்டுதல் , stirring ; 3. கலக்குகை . 
the act of mixing 4. எண்ணெய் , 
தேன் அல்லது திராவகம் , காடி 
முதலியவைகளைக் கூட்டிக் 
கலக்குதல் . mixing or adding 
liquids such as oils . honey or acid . 

vinegaretc . to medicinal powders . 
குழ மகன் , வயது பிள்ளை , an adult ; 

a person grown to maturity or 

manhood . 
குழம்பாய்க் காய்ச்சுதல் , குழம்பா 
யிருக்கும்படிக் காய்ச்சுதல் , boiling 
down to a thick consistence ; 
reducing a liquid medicine by 
boiling down to thick 

consistence .. 
குழம்பாய்ப் போதல் , மலம் இள . 

நீராய்க் கழிதல் , semf - solid o 
watery fecal discharge 
குழம்பு , அநேக மருந்துக் கூட்டு 
களை திரவவஸ்துகளிற் சேர்த்து 
அல்லது கரைத்துத் தயாரித்த 
குழம்பு , இதில் பலவகையுண்டு . (F 
medicine ) liquid preparatio 
consisting of one or more druge 
dissolved in water or diffused in a 


குழம்பு 
thick fluid ; an extemporaneous 
preparation in which different 
ingredients are mingled together 
in the liquid form or in which solid 
substances are diffused through 
liquid by the medium of mucilage , 
syrup , decoction or other solution . 

Mistura . It consists of different 
kinds viz : 
1. அகத்தியர் குழம்பு , which see , 
2. தோஷா மிர்த்திக் , குழம்பு , ( in 

Ayurveda ) a thick semi - solid 
mixture capable of curing all 
morbific diathesis or malignant 

affections .. 
3. இலிங்கக் குழம்பு . vermilion 

mixture or mistura . 
4. கருங்குழம்பு , gall - nut mizature. 
5. சண்டமாருதக் குழம்பு , all 

healing mixture. 
6. பரிபளக் குழம்பு , aromatic 

mixture.. 
7. கும்மட்டிக் குழம்பு . mistura 

colocynth .. 
2. தைலக் குழம்பு, an emulsion 
which consists of finely divided 
particles of oil , fat or other resins 
suspended in a mucilage or 
viscous liquid ; 2 . கறிக் குழம்பு , ( In 
Cookery ) a liquid of thick 
consistence prepared by boiling 
down vegetable or meat and used 
in food ; thickened broth from 
boiled curry ; 4. நீராளம் , any liquid 
of thick consistence ; 5 . கஞ்சி , thick 
gruel; pap ; 6. சந்தனக் குழம்பு , ( In 
Perfumery ) a semi - fluid mess of 
aromatics in which sandal paste 
is diffused . 


aal 


16 


1042 


குழம்பு கறி 
குழம்பு கறி , குழம்பிலிட்ட கறி , 
vegetable or meat boiled in sauce ; 
2. குழம்புக்கு உபயோகப்படும் 
காய்கறி , vegetable or meat used 
in the preparation of sauce ; 3 . 
குழம்பாகச்செய்தகறி , cumy sauce . 
குழம்பு காய்ச்சுதல் , கறிக்குழம்பு 
காய்ச்சுதல் , preparing sauce for 
use in food .. 


குழம்புகூட்டல் , குழம்புக்காக வேண்டிய 
சாமான்களை ஒன்றாகக் கலத்தல் , 
mixing up curry stuffs and other 
ingredients in due proportions for 
preparing sauce . 
குழம்பு தாளித்தல் , கறிக் குழம்பிற்கு 
கறிமசாலை யிட்டுத் தாளித்தல் , 
seasoning sauce with condi 
ments for use in food . 
குழம்புத்தாள் , குழம்பில் வெந்த காய் 
கறித் துண்டு , vegetables or meat 
sliced and boiled in curry broth . 
குழம்பு போல் பருவம் பார்த்தல் , 
காய்ச்சும் பொழுது குழம்பாய்த் 
திரளும் பக்குவத்தை அறிதல் , 
watching the stage at which any 
solution or liquid is boiled to a 
thick consistence . 


குழலூசி 
consisting of pulse , onion 
mustard , curry - leaf, garlic etc. 
pounded together. made in to 
balls or cakes , and then dried in 
the sun . It is used for seasoning 

curry preparations. 
குழம்பு வற்றல் , குழம்பிற் குபயோகப் 

படும் உலர்ந்த மீன் , காய் , கறி , dried 
fish or mutton and dried vegetable 

used for preparing sauce . 
குழம்பு வைத்தல் , காய் கறி குழம்பு 

தயாரித்தல் , preparing broth out of 

vegetable curry or meat . 
குழ லப்பம் , பிட்டு , a sweet cylin 
derical confection prepared from 

rice - flour . 
குழலற்ற கோளம் , குழாய் இல்லாத 

கோளம் , ductless gland as supra 
renal gland 2. ஊரலற்ற கோளம் , a 
gland - like body ; without any 

known secretory function . 
குழலா தொண்டை , see ஆதொண்டை , 

2 . ஓர்வகை ஆதொண்டை , 
அதாவது காத் தொட்டி , இது கற்ப 
வகையிலொன்று , caper shrub 
Capparis aphyila . It is classified 
as one of the drugs used in 

rejuvenation . 
குழலாள் பால் , முலைட் பால் , 

woman s breast milk . 
குழலிசிவு , இரத்தக் குழாயின் இசிவு 

வலி spasm of a vessel . 
குழலி தச்சம் , சிறு குறிஞ்சா. small 

Indian Ipecacuanha Gynema 
sylvestre.. 
குழலூசி , பீச்சங் குழலின் அனை 
யூசி , injection needle at me end 
of a syringe. 


குழம்புப் பாகு , தடித்த பாகு , thick 
syrup , 

, 
குழம்புப் பால் , திரட்டுப்பால் அதாவது 
வற்றக்காய்ச்சிய பால் , milk 
thickened by boiling ; 2 . 
பால்கோவா , pudding of sugar and 
thickened milk . 


குழம்பு வடகம் , கறி தாளிக்கும் 
வடகம் , curry condiments 


a 


1043 
குழ லொடுக்கம் 

குழற்சி 
குழ லொடுக்கம் , குழல் சுருக்கம் , குழவித் தாய் , மிளகரணை , lopez 
constriction of vessel 

root -Toddalia aculeata ; 
Angiostegnosis . 

2. குழந்தையின் தாய் , mother of a 
குழல் , ஒரு நீல மீன் , a brilliant blue child ; 3.கடுக்காய் , Indian galnut 
fish known as milk - fish - Chanos supposed to protect children like 
Salmoneus ; 2. பெண் மயிர் , mother.. 
woman s hair ; 3. குழாய் tube ; 4 . 

குழவிப் பாம்பு , பாம்பைப் போன்ற 
சிறு குழாய் , a small tube - Tubule ; 

ஓர்வகை கடல் மீன் , இது 10 அடி 
5. உட்டுளை , tuberosity ; 6. அனேக 

நீளமிருக்கும் , Bamboo fish ; 
அடி நீள முள்ள ஓர் கடல் மீன் , a 

conger telabon - Muraenesox 
sea - fish blue in colour, of several 

exodon . It is olive - coloured and 
feet in length - Seriola bipinnulata ; 

is about 10 ft . in length . 
6. யோனித் துவாரம் , the vaginal 
orifice. of a female . See குழாய் . குழவிப் பிண்டம் , see குழவிப் 

பிண்டம் , 2. இளங் கருப்பிண்டம் , 
குழல் மாது , கரிசலாங் கண்ணி , 

tender fetus ; the young of an 
elipse plant - Eclipta prostata. 

animal in its earliest stage of 
குழல் விசை, இரத்தக் குழாயின் development - Embryo . 
இழுப்பு , tension of a blood 

குழவு , இளமை , youthfulness . 
vessel . 
குழல் விரணம் , இரத்தக் குழலுக் 

குழவுண்டை , ஓர் வகைக் கொழுக் 
கேற்படும் விரணப் புண் , 

SLOL , a kind of sweet puff or 
ulceration of the blood - vessels - 

light pastry. 
Angionoma .. 

குழறல் , see குழறுதல் . 
குழல் விளக்கம் , குழாவைப் பற்றிய 

குழறுதல் , வாய்க் குழறுதல் , talking 
விவரம் , description of a vessel - 

indistinctly ; babbling ; 2. கலத்தல் , 
Angiology .. 

mingling . See குளறுதல் . 
குழ வல்லம் , முருங்கை , drumstick 
tree - Moringa pterogospermum . 

குழற் கொத்து , வலையைப் போன்ற 

குழல்களின் திரட்சி , anet - work of 
குழவி , பிறந்த குழந்தை , new born 

vessels ; 2. மயிர்க் கற்றை , tuft of 
baby ; 2. கைக் குழந்தை , infant in hair . 
arms ; 3.விலங்கின் குட்டி . young of 
animals ; 4. அரைக்குங்கல் , pestle 

குழற் கொப்புளம் , உடம்பின் குழலுள் 
for grinding : grindstone. 

காணும் கொப்புளம் , an ulcer on the 

walls of a vessel. 
குழவிக் கல் , அரைக்குங் கல் , grind 
stone.See குழவி , 

குழற் சவ்வு , உடம்பினுள்ளிருக்கும் 

குழாயின் சவ்வு , tubular membrane . 
குழவி தோஷம் , see குழந்தை 
தோஷம் . 

குழற்சி , மயிர்க் குழற்சி , lock of hair . 


1044 
குழற் சிகை 

குழாய் 
குழற் சிகை, தலை மயிர், hair on the 1.காற்றுக் குழாய் , air - tube ; wind 
head . 

pipe . 
குழற் சுருக்கம் , குழலுக் கேற்படும் 2. சுவாசக் குழாய் , any tubular 

சுருக்கம் , constriction or narrowing passage of the respiratory 
of a vessel - Angiostenosis . 

apparatus . 
குழற் சேதனம் , குழலைக் கத்தியால் 3. இரத்தக் குழாய் , blood -vessel 
அறுத்தல் அல்லது பிளத்தல் , the 

4. கேள்விக் குழாய் , auditory tube 
incision.or dissection of vessel .. 

or the eustachian tube . 
குழற் தடை , குழலியக்கம் , obstruc 

5. கருவிழிக் குழாய் , tube - like 
tion to a vessel 

passage between the layers of 
குழற் பிசகு , உடம்பினுள் குடல் 

cornea . 
15 (42560 , displacement of a vessel 

6. கருப்பைக் குழாய் , uterine tube ; 
in the body .. 

fallopian tube.. 
குழற் பிட்டு , குழாய்ப் பிட்டு , a soft 

7. நாதக் குழாய் , ovarian tube . 
and sweet pastry stuffed and 
steamed in any metal or bamboo 8. மூத்திரக் குழாய் , tube conveying 
tube. 

urine . 
குழாயிரும்பு , உருக்கி அச்சில் 

9. அன்ன ரசக் குழாய் , lymphatic 
வார்த்த இரும்பு , cast iron . 

vessel . 
குழாய் , நீண்ட துளையுடைய வஸ்து , 

10. உதரக் குழாய் , stomach tube 
tube pipe . 2 . குழாயின் துளை , 

for feeding or washing out the 
tubular cavity . 

stomach . 
குழாய் , வாயு , தண்ணீர் , ஆவி 

11. ஊட்டுங் குழாய் , tube for 
முதலியவைகளைக் கொண்டு 

introducing food in to the 

stomach - Feeding tube . 
போகவுபயோகப்படும் உட்டுளைக் 
கருவி , a hollow cylindrical tube of 12. இணைக்குங் குழாய் , connect 
wood , metal etc for the convey 

ing tube .. 
ance of gas , water , vapour etc. 
2.உடம்பினுள்ளமைக்கப் பெற்ற 

13. ஊது குழாய் , blow - pipe used 

for melting .. 
தாரை , 

கால்வாய் முதலிய 
உட்டுளைக் கருவி , இது கீழ்கண்ட 14. மூங்கிற் குழாய் , bamboo tube 
படி விளக்கச் சொல்லை முதலாக் 

used to keep or preserve oil , 
கொண்டு வரும் , ( In Anatomy ) a 

honey , medicine etc. 
tubular organ , passage , canal or 15. பீச்சு குழாய் , syringe . 
vessel in an animal body often 
preceded by a defining word as 16. சோதனைக் குழாய் , test tube 
mentioned below : - . 

closed at one end . 


1045 


குழி 


3. பிண்டக் குழி , see No.21 . 
4. அம்மைக் குழி , pock - mark . 
5. நாசிக் குழி , nasal cavity - 

Nassal fossa . 


குழாய்க் கந்தகம் 
குழாய்க் கந்தகம் , வானக் கந்தகம் , 

roll or stick sulphur . 
குழாய்த் தண்ணீர் , குழாயினின்று 

வரும் தண்ணீர் , pipe water . 
குழாய்ப் புண் , புரைப் புண் , sinus of 
a sore ; 2 . குழாய்ச்சலத்தினால் கால் 
விரல் களினிடையே 

வரும் 
சேற்றுப் புண் , sore feet due to 
pipe water . 
குழாய் மீன் , குதிரை , மீன் , pipe -fish . 
குழாய் மூங்கில் , உட்டுளை யுள்ள 
Plonil60 , a common light bamboo 
with a tubular cavity known as 
female bamboo or hollow 
bamboo - Bambusa arundi 
necea , It is opposed to 65_14 
மூங்கில் , solid bamboo . 
குழி , வயிறு , belly ; 2. கருக்குழி , 
womb ; 3. பள்ளம் ,cavity ; depres 
sion ; 4 .புடமிடும் குழி , a pit of 
varied depth intended for 
calcination . 


6. உதரக் குழி , pit of the stomach - 

Epigastrium .. 
7.செவிக் குழி , labyrinth of the ear 

anditory pit . 
8. புண் குழி , a depression or 

sinus of a sore or an ulcer ; 2 . 

See No.12 
9. கன்னக் குழி , hollow cheek . 
10. இரத்தக்குழி , cavities (auricles 

and ventriclas of the heart) 
11. சோற்றுக் குழி , belly. 
12. கசக் குழி அல்லது கசமலக்குழி 

இரத்தம் சொரியும் குழி , a pit or 
channel for menstrual blood ; 

vagina , See No.24 . 
13. கபாலக் குழி , cranial cavity. 
14. அக்குட் குழி , arm - pit . 
15. பெருங்குழி , See No.12 . 
16. வாய்க்குழி , cavity of themouth 

- Cavum oris . 


குழி , உடம்பினுள்ளாவது அல்லது . 
அதன் ஓர் உறுப்பினுள்ளாவது 
ஏற்பட்ட பள்ளம் , இது சாதாரணமாய் 
அந்தந்த உறுப்புகளின் பெயர் 
அல்லது இடத்தைக் கருதி பெயர் 
பெறும் , any hollowspace or place 
with in the body or in one of its 
organs it generally takes its name 
by the preceding word referring to 
either the organ itself or its 
situation in the body as shown 
under : 
1. வயிற்றினுட் குழி , abdominal 

cavity. 
2. பல்லிடைக் குழி , buccal cavity. 


17. இடைக்குழி , pelvis cavity. 
18. மார்புக் குழி , chest cavity. 
19. நாபிக்குழி , navel cavity . 
20. கண் குழி , socket of the eye. 
21. கர்ப்பக்குழி அல்லது கருக்குழி , 

uterine cavity. 
22. உச்சிக் குழி , fontanelle . 


1046 


23. கைக் குழி , hollow of the palm . 
24.நாற்றக் குழி , ( fig ) vaginal cavity . 
25. உரற்குழி , the low space of 

a mortor. 
26. படுகுழி , deep 

pit 
endangering life . 
27. ஊற்றுக் குழி , pit of a spring . 
28. பிரேதக் குழி , a pit for burying 

the dead . 


குழித் தைலம் 
குழி சோதனை , புண் புரைகளின் 
ஆழத்தை ஊசியிட்டுச் சோதித்தல் , 
examination of a wound , uicer or 
cavity with a probe . 
குழிச் சட்டி , ஆழமான மண் சட்டி , a 

hollow earthen cooking pot . 
குழிச் சிலந்தி , குழி விழும் ஓர் 
சிலந்திப் புண் , any sore or ulcer 

with a hole or cavity - Cancer. 
குழி தந்தம் , நகம் , nail . 
குழி தோஷம் , குழந்தைகட்குக் 
கழிச்சலினால் உச்சி , கண் 
இவைகள் குழி விழுந்து , குய்யம் 
புண்ணாகி , சுரங்கண்டு , உடல் 
வற்றும் ஓர்வகைத் தோஷம் , a 
morbid affection in children 
marked by excessive purging , 
depression of fontanelle , sunken 
eyes , inflammation of the genital 
fever , emaciation etc. 


29. புடக்குழி , a pit for calcining 

medicine .. 


30. நெற்புடக் குழி a pit made in a 

heap of paddy for concealing a 
prepared medicine for season 

ing .. 
31.சமாதிக் குழி , a pit constructed 

for a Yogi for entering into 
eternal Silence . 


குழித் தாமரை , ஆகாசத் தாமரை , 

root less nelumbo .. Pistia 
stratiotes . 


குழி கை, உள்ளங் கை , palm of the 

hand . see குழிங் கை , 
குழிக் கண் , ஆழ்ந்த கண் , உள்ளாங் 

கண் . sunken eyes . 
குழிக் கண்ணி , உள்ளாங் கண்ணு 
டையவள் , a women with sunken 
eyes . 
குழிக்கண் புழு , ஓர் கண்ணோய் , a 

disease of the eye . 
குழிக் கல் , குழியம்மி , mortar used 
for grinding medicine . 2.உரல் 
mortar for pounding anything . 
குழிங்கை, உள்ளங்கை , palm of the 
hand . 


குழித்தைலம் , பூமியில் , குழி வெட்டி 
அதற்குள் தைலம் இறங்குவதற்காக 
ஒரு சட்டியைப் புதைத்து , அதன் 
பேரில் குடம் அல்லது பானையில் 
மூலிகைகளை நிரப்பி , அதன் 
அடியில் துவார மிட்டு , சுற்றிலும் 
விரட்டி அடுக்கி எரித்தலினால் 
மூலிகைச் 

சத்து 

பானையின் 
அடியிலுள்ள துவாரத்தின் வழியாய் 
கீழே வமைக்கப் பட்ட சட்டியில் 
வந்து இறங்கும் தைலம் , 
medicinal oil known as pit - oil 
extracted from herbs by the 
following process : - a pit is dug 


al 


- 


- 


1047 
குழித் தைலம் 

குழி முயல் 
out ; and in it ; a pot or receiver is 

4. வாய்ப் புண், inflammation of the 
placed or fitted ; and over this , the mouth .. 
pot containing herbs is placed 
with a hole made at its bottom just 

குழிப் பூதரம் , மீனை மரம் , a kind 
for the escape of the oil oozing 

of tree . 
out from herbs or other drugs 

குழிப் பெருக்கம் , குழி பருமனாதல் , 
when heated . Around this pot cow 
dung cakes are piled up and the 

enlargement of a cavity. 
fire kindled . 

குழி மாத்தி , மலை வேம்பு , Indian 
mahogan 

Chukkrassia 
குழித் தைலம் , பூமிக்குள் கிணறு 

tabularis . 

. 
அல்லது பள்ளங்களில் ஊறும் 
தைலம் , oil obtained from wells or குழி மாந்தம் , குழந்தைகட்கு உச்சியிற் 
pits underneath the earth Rock 

குழி விழும் ஓர் மாந்த நோய் , aform 
oil or Petroleum .. 

of indigestion in children 
குழி நரி , குள்ள நரி , இது குழியில் 

characterised by depression of 

fontanelle 
வசிப்பதாலிப் பெயர் . fox - Vulpus 
bengalensis . It is so called from குழி மிட்டான் , ஓர் வகைத் துளசி , a 
its habitation in the pits burrowed kind of rough basil Ocimum 
under the ground ; 2. see குழி sanctum ( hirsuta ). 

குழி மீட்டான் , நத்தைச் சூரி , bristly 
குழி நாவல் , நரி நாவல் , common button weed Spermacoce 
myrtle - Myrtus communis . 

hispida ; 2. தண்ணீர் விட்டான் , 

water root - Asparagus race 
குழிந்தம் , நகம் , nail . 

mosus .. 
குழிந்திருத்தல் , குழியா யிருத்தல் , 

குழி முகடி , மீன் கொல்லி , fish - 
being hollow like a cavity or 

killer - Anamirta cocculus .. 
depression .. 
குழிப் பறங்கி , கோடைப் பூசனி , a 

குழி முயல் , ஓர் வகை முயல் , இது 
species of pumpkin cultivated in புதர்களிலும் , பூமியின் கீழ் 
summer . 

குழியிலும் வசிப்பதாலிப் பெயர் . 

வெண்மையாயிருக்கும் ; 
குழிப் பிள்ளை , தென்னம் பிள்ளை , 

மேலும் தடித்த ரோமம் , சிவந்த 
young cocoanut tree ; 2. இறந்த 

கண் , நீண்ட காதும் உடைத்தாய்ப் 
குழந்தை , dead child . 

பார்வைக்கு பூனையைப் போலு 
குழிப் புண் , ஆழ்ந்த புண் , deep 

முள்ள பிராணி . இது சாதாரண 
sore ; sinus sore ; 2 . பள்ளம் முயலைப் போல் ஓடாது , குதித்து 
விழுந்த விரணம் , an ulcerin which குதித்து ஓடும் . இதைத் தான் சீமை 
cavity is formed ; 3 . துவாரம் வாய்ந்த 

முயல் என்று சொல்வது , a rabbit - 
விரணம் , ulcer with a sinus ; 

like animal found in Syria and 


யானை . 


- 


இது 


1048 


குழி வேர் 


குழி முயல் 
Palestine ; Cony Leopus cuni 
culus . It is so called from its 
habitation in holes underneath the 
ground or under bushes . It is 
white in colour ; has thick hair ; it is 
very rarely found here . red - eyes , 

, 
long ear; and resembles a cat in 
appearance . It cannot run fast like 
the ordinary kind , but leaps while 

walking . 
குழி முயல் வளை , சீமை முயல் 

வசிக்குமிடம் , cony burrow . 
குழியம் , வாசனை யுருண்டை , 

scent ball . 


it throws up a small shower of 
sand which seldom fails to bring 
it down . The legs are so fixed that 
it can walk only backwards . It 

resembles dragon - fly . 
குழியில் வைத்தல் , புதைத்தல் , 

burying as the dead ; 2. மருந்தைப் 
புடக் குழியில் வைத்தல் , placing 
a medicine in a pit for purposes 
of calcination . 3. மருந்தை வேக 
மடங்கும் படி குழியில் புதைத்தல் , 
concealing a medicine in a pit for 
a period of time to bring it to the 

best state or to make it fit for use . 
குழி வண்டு , குழியில் வசிக்கும் 

வண்டு beetle living in holes 

under ground .. 
குழி வாளை , குழி விழும் ஓர் 

கிரந்திப்புண் , a kind of syphillitic 
ulcer with a cavity or depression 

in the centre.. 
குழி விரணம் , see குழிப் புண் . 
குழி விழுதல் , பள்ள முண்டாதல் , 

வாதத்தினால் ஏற்பட்ட 
செய்கை . இதனால் கண் , கன்னம் 
முதலிய விடங்களில் குழி விழும் 
formation of cavity or depression . 
It is a disease due to the 
derangement of the humour 
(wind ); and is marked by sunken 
eyes , hollowcheeks etc ; 2. உச்சிக் 
குழி விழுதல் , a disease in 
children followed by depression 

of fontanelle .. 
குழிவு , குழிதல் , hollowness ;; 

depression ; cavity. 
குழி வேர் , பூமிக்குள் புதைந்த வேர் , 

root burried under the earth . 


குழி யம்மி , மருந்தரைக்கும் கலுவக் 
கல் , an oval stone with a hollow 
space or depression used for 
grinding medicine ; 2. அரைப்புரல் , 
grinding mortar . 
குழி யானை , நுண்ணிய மணலி 
னால் குவிந்த வடிவமாய்க் குழி 
செய்து , உள்ளே புகுந்து கொண்டு 
அதனுள் தற்செயலாய் வந்து விழும் 
எறும்பு , பூச்சி முதலியவைகளை 
உண வாகக் கொள்ளும் ஓர் சிறு 
பூச்சி . குழியில் வந்து விழும் பூச்சி 
அல்லது எறும்பு தப்பித்து ஓட 
முயன்றால் சிறிது மணலை அதன் 
மேல் தூவி ஓடாதபடிச் செய்யும் . 
இது பின்னால் நகரும் , தும்பியைப் 
போன்றது , ant -lion - Myremeleon 
formicarius. It forms for itself in 
the sand a round or funnel - 
shaped pit , at the bottom of which 
it conceals itself. If any unwary 
insect or ant approach the cage 
of the pit , the loose soil gives way 
and it tumbles down to be seized 
byant - lion . Should it try to escape, 


இது 


1049 
குழுக் கடா 

குழைந்த பதம் 
குழுக் கடா , காட்டெருமை , wild குழைதல் , பத மழிதல் , being over 
buffalo .. 

boiled as rice ; 2. வளைதல் , 
குழுதி , கிரகப் பூச்சி , a kind of insect . becoming flexible as body ; 3 . 

நெகிழ்ந்து ஒன்றாதல் , being 
குழு முரல் , ஓர் மீன் , a kind of fish . 

mashed ; being reduced into a 
குழு மேதி , see குழுக் கடா , 

pulp ; 4. இளகல் , becoming soft 

and tender from moisture ; 5 . 
குழுமைக் கட்டி , கூகைக் கட்டி 

வாடுதல் , fading as flowers do; 6 . 
அதாவது பொன்னுக்கு வீங்கி , a 

தளர்தல் , being tired as children ; 
disease consisting of inflamma 
tion of the salivary glands with 

7. மனம் வருந்தல் , being troubled 
swelling along the neck - Mumps 

in mind ; 8. கூழாய்ப் போதல் , 
or Parotitis ; 2. சைத்தியக் கட்டி , a 

becoming a pap ; being reduced 

to a pap . 
tumour or swelling of the tonsil 
from cold . 

குழைத்தல் , தளிர்த்தல் , sprouting ; 
குழை , மயிர் , hair ; 2. தளிர், tender 2. இளகுவித்தல் , causing to melt ; 
leaf foliage ; 3 . நெய்தல் , white 

3. ஒன்றாய்க் கலத்தல் , triturating 
Indian water- lily - Nymphaea 

with water ; 4 . குழையும்படிச் 
lotus ; 4. துளை , hole ; 5 . காடு செய்தல் , causing to be over 
jungle ; forest ; 6. காது , ear ; 7 . boiled ; 5. சூரணத்தைத் தேன் , நெய் 
ஆகாயம் , sky ; 8 . குழாய் , tube ; pipe, விட்டுக் கலத்தல் , mixing -a 

medicinal powder with honey or 
குழைக் கறி , வெந்து குழைந்த கறி , 

ghee as to render it soft and 
boiled curry 2 . சமைத்து palatable ; 6 . கூழாகச் செய்தல் , 
மத்தினால் கடைந்தெடுத்த கறி , 

reducing to a pulp ; 7. தண்ணீர் 
boiled curry violently agitated with 
a staff and beaten into a pap or 

அல்லது திரவமாக்கல் , reducing to 

a liquid . liquefaction . 
paste . 
குழைச் சரக்கு , நாட்பட்ட சார மில்லாச் 

குழை நாற்றம் , அழுகிய இலை 
சரக்கு , drug rendered useless 

நாற்றம் , rotten smell of a leaf . 
from its being kept long . 

குழைந்த சோறு , அதிகமாக வெந்து 
குழைச்சி , புற்றாஞ் சோறு , comb of குழைந்த சோறு . இதனால் 
white ant s nest ; 2. குங்கும 

சடாக்கினி பலவீனப்படும் . over - 
பாஷாணம் , a kind of red arsenical boiled, rice ; rice boiled to a pulp ,, 
compound . 

which is supposed to weaken the 

gastric fire in the system . 
குழைச்சு விடுதல் , மூட்டுகள் விலகல் , 
getting disjointed ; 2. மூட்டுத் 

குழைந்த நீர் , இளநீர் , water of a 

tender cocoanut . 
தளர்தல் , loosening or seperation 
of the joints ; 3. மூட்டு பிசகல் , குழைந்த பதம் , அழிந்த பதம் , over 
getting dislocated . 

- boiled condition . 


over 


1050 


குளக்கொட்டி 
குளகுளத்தல் , நெகிழ்ந்து ஒன்று 

படல் , being reduced into a pulp ; 
2. அழுகல் , growing rotten ; 3 . 
பழுத்து மெதுவாதல் , getting soft by 
being over riped as fruit or 
abscess . 


- 


. 


குழைந்த வன்னம் 
குழைந்த வன்னம் , see குழைந்த 

சோறு , 
குழைப் பாசி , இலைப்பாசி , large - 

leaved moss - Lemma obcordata . 
குழையடித்தல் , வேப்பிலை யடித்து 

நோய் தீர்த்தல் , effectinga magical 
cure by treating with leaves of 
margosa twigs which are simply 
passed over the body repeatedly 
when chanting appropriate 

mantrams .. 
குழைய வடித்தல் , சிறிது இளக்கமாக 
சோறு வடித்தல் , boiling down rice 

so as to be soft when eating . 
குழையற் கறி வெந்து குழைந்த கறி , 
curry over- boiled and reduced to 

a pulp . 
குழையற் பனாட்டு , துவைந்த பனம் 

பழச்சாறு palmyra fruit jelly . 
குழைவாயிருத்தல் , மெதுவா 

யிருத்தல் , being soft ., 
குளக பயம், முட்துளசி , prickly basil ; 

2. சுணையுள்ள துளசி , bristly or 
sharp basil . 
குளகம் , மரக்கால் , a standard 

Madras measure for food 
grains ; 2 . ஆழாக்கு , liquid 
measure of 1/8 nali . 
குளகன் ,இள வயதுள்ளோன் , 

young man ; an adult . 
குளகு , இலைக் கறி , vegetable 

greens ; 2. கீரை , garden greens . 
குளகுளத்த புண் , அழுகிய புண் , 
putrid or rotten sore . 


குள குளவெனல் , நெகிழ்ந்த தன்மை , 
the state of being over - riped ; over 

boiled condition . 
குளக் கமலம் , வைப்பரிதாரம் , a 

prepared orpiment . 
குளக் கரையில் வசித்த சத்தி , சத்தி 
E11560 ) 6007 , spreading hogweed 

Boerhavia repens . 
குளக் கிழாத்தி , ஓர் ஆற்று மீன் , இது 

பளபளப்பாயும் , சிலிவாய் , தலைப் 
புறம் மஞ்சள் 

வாய்ந்த தாயு 
மிருக்கும் , சுமார் 4 அடி நீளம் , mud 
- jelly - pangasius bunchanani . it 
is giossy, yellow at its head ; about 
4 ft.long .. 
குளக் குரிமை யாசான் , செம் பருந்து , 
red kite or rufus kite - Haliastur 

indus . 
குளக் குருவி , நண்டு , crab living in 

tanks ; 2. ஆற்று நண்டு , river - crab . 
குளக் கெழுத்தி , see குளக் கிழாத்தி , 

2. ஓர் வகை மீன் , macrones . 
குளக்கொட்டி , குளத்தில் முளைக்கும் 

கொட்டிக் கிழங்கு , இது குளத்தில் 
முளைப்பதாலிப் பெயர் small 
bulbous root of an aquetic plant - 
Apnogeton monostachyum . It is 
SO called from its being 
commonly found growing in tanks 
like water - lily. 


al 


see 


குளக் 


1051 
குளக் கோரை 

குளத்து முட்டை 
குளக் கோரை , குளத்தில் முளைக் குளத்தில் நிற்கும் துளசி , 

கும் கோரைப் புல் , a species of இரத்த மண்டலிப்பூடு , 
sedge - grass found in tanks . 

குளத்துக் கிழங்கு , see குளக் கொடி 
குளங் கந்தம் , விஷப் பாலை , a kind 
of milky plant ( Mimusops ) used 

குளத்துக்குப் போதல் , மலங் கழித்தல் , 
as an antidote to snake - bite . C.f. 

going to stool ; answering the 

calls of nature .. 
கருடப் பாலை , 

குளத்துக் குருவி , see குளக் குருவி , 
குளங்கி , குன்றி , snake fruit 
Elaeagenus latifolia . 

குளத்துக்குள் குறத்தி , நீரறளி , 

water gannaire - Polyganum 
குளசு , கை , கால் எலும்பின் மூட்டு 

genus ; 2. வல்லாரை , Indian 
அல்லது பொருத்து , as கை குளசு , pennywort- Hydrocotyle asiatica . 

. 
காற் குளசு , the inward joints of the 
moveable bones in hands and 

குளத்துக்குள் ருத்திராட்சம் , நத்தை . 
feet ; 2. பவளப் புற்று , a kind of 

snail . 
prepared arsenic . 

குளத்துக் கோரை , see 
குளச்சம்பு , குளத்து நத்தை , இது 

கோரை , 
பத்தியத்திற்குதவும் , tank snail - 

குளத்துச் சிப்பி , கிளிஞ்சல் , bi - valve 
useful in diet . 

shell See குளச் சிப்பி , 
குளச் சிப்பி , குளத்திலகப்படும் , குளத்துத் திடல் , கிளிஞ்சில் , bi - 

சிப்பி , oyster- shell found in tanks ; valve shell so called from its being 
bivalva shell - fish . 

found on or collected from tank 

beds . See குளத்துச் சிப்பி . 
குளச் செந்நெல் , குள நெல் , a kind 
of paddy growing spontaneously குளத்து நண்டு , குளத்தில் வசிக்கும் 
in tanks . 

15600T , pond - crab - Potamon . 
குளஞ்சி , கிச்சிலி , Shylet orange ; குளத்து நீர் , குளத்துத் தண்ணீர் , இது 

2.சருக்கரை , sugar ; 3. குளரி , wild வாத ரோகத்தை விருத்தி பண்ணும் , 
ollive - Elaeagenus latifolia. 

tank - water promoting rheuma 

tism 
குளத்தி , நாறு கரந்தை , Indian globe 

thistle - Sphoeranthus iridicus ; குளத்துப் பாசி , குளத்தில் படரும் 
2. சிவ கரந்தை , Ceylon toolsy - பாசி , moss or weed in tank - water. 
Spoerenthus amaranthoides . 

குளத்துப் புட்பம் , தாமரை , அல்லி 
குளத்தியா , கொடி முந்திரிகை , முதலியன , lotus , nymphae 
grapes - vitisvinifera. 

etc.growing in tanks. 
குளத்திலமர்ந்த மரத்தி , நாக சிங்கி , குளத்து முட்டை , காட்டெரு . dried 

a tree supposed to be found cowdung found in grazing plains 
growing in tanks . 

or maidans .. 


1052 


குள நண்டு 


குளம்படி 


Asclepias rosea ; 3. பழமுண்ணிப் 
பாலை , edible paulay - Mimosops 
Kanki .. 


குள் நண்டு , see குளத்து நண்டு . 
குள நாவல் , கொடி நவ்வல் , creeper 

jaumon .. 
குள நெல் , குளத்து நீரால் பயிராகும் 
11560 , paddy grown by irrigation 
with tank water ; 2. பயிரிடாது 
தானாகவே குளத்தில் வளரும் 
1560 , paddy growing spontane 
ously without cultivation Oryza 
mutica , See நீவாரம் . 
குள நெல்லி , sea குள நெல் , 
குளப் பச்சை , see குளத்துப் பாசி . 
குளப்படிக் கோரை , குளக் கரையில் 
கலங்கி நிற்கும் தண்ணீரில் 
முளைத்த கோரை , sedge grass 
growing in a pool of dirty water or 
muddy plash on the shore of a 
tank ; C. குளத்துக் கோரை . 
குளப்படி நீர் , குளம்பு 

படிந்த 
சுவட்டில் தேங்கிய நீர் , turbid water 
deposited in hoof marks . 
குளப்பண்ணை , காட்டுக் கொஞ்சி , 
opal orange tree - Glycosmis 

pentaphylla .. 
குளப் பயறு , குளத்தின் தண்ணீரால் 
உண்டாகும் பயிறு , pulse orgrains 
grown with the - aid of tank - water . 
குளப் பற்று நெல் , see குள நெல் . 
குளப் பாகல் , மிதி பாகல் , ground 
pagal creeper, Balsam pear - 
Mimordica humilis . 


குளப் பாலை இலை , கசப்பு வெட் 
பாலை யிலை , leaves of bitter 
oleander - Holarrhena anti 
dysenterica 
குளப் பாலை விதை , கசப்பு வெட் 

பாலை விதை , இதனால் சுவாச 
காசம் , பக்க சூலை போம் , seeds of 
bitter oleander which is 
prescribed for asthma and 

intercostal neuralgia . 
குளப் பூ , ஓர்வகை முட் செவ்வந்த 
அல்லது ரோசாப் பூ , Damask 

Persian rose Rosa Damacena . 
குள மச்சம் , கோரை , sedge - grass 

Cyperus rotundus : 
குளமருது , ஆற்று மருது , நீர் மருது , 

narrow - leaved myrobalan of 
Travancore 

Terminalia 
travancorensis alias T. arjuna . 
குள மீன் , குளத்து மீன் .. இதை 

யுண்ண சுரம் , பாண்டு 
குணப்படும் . tank- fish ; pond- fish . 
It is useful in diet in cases of fever 
and dropsy . 
குள மூடிகம் , முன் தொடரி , an 

unknown plant supposed to 

possess magic virtue . 
குளம் , தடாகம் , pond tank ; 2 . 

வெல்லம் , jaggery ; 3. குசக்கரை , 
coarse sugar; 4. நெற்றி , forehead . 
குளம்படி , குதிரை, ஆடு , மாடு 
கழுதை முதலியவற்றின் பாதம் , the 
hoofs of horse , sheep , cattle , ass 
etc. See குதிரைக் குளம்படி . 


குளப் பாலை , குடசப்பாலை , அல்லது 

கசப்பு வெட் பாலை , consesi bark 
- Holarrhena anti - dysenterica ; 2 . 
ஊசிப் பாலை , rosy milk - Wort 


-- 


குளவி 


- 


1053 
குளம்பல் 
குளம்பல் , சந்தனக் குழம்பு , semi 2. புளி மாங்காய் , narrow medium 
solid sandal paste . 

leaved gamboge Garcinia 

wightii . 
குளம்பு , மிருகத்தின் பாதம் , hoof of 

an animal ; 2. See குதிரைக் குளவி , செங்குளவி , இது சிவப்பு 
குளம்படி . 

நிறம் , வீட்டின் மரம் அல்லது 
குளம்புக் களிம்பு , குளம்பிற்குப் பூசு 

சுவற்றின் துவாரங்களில் களி 

மண்ணால் கூடுகட்டி , அதில் 
மருந்து , ointment for hoofs ; 2 . 

புழுவைக் கொண்டு வந்து திணித்து 
மிருகத்தின் குளம்பினின்று 

அதனுள் தன் முட்டைகளை ஏற்றி , 
தயாரிக்கும் களிம்பு , ointments 

பிறகு களி மண்ணால் 

மூடி 
prepared from hoofs of animals . 

ரீங்காரம் செய்து , தன்னினமாகச் 
குளம்புச்சிலந்தி , குளம்பிலுண்டாகும் செய்யும் . ஆகவே , புழுவானது 
சிலந்தி ulcer or sore of the hoofs குளவியாக மாறி நான்கு சிறகு 
in animals .. 

களோடு , வெளிப்படும் , Stinging 
குளம்புச் சீவல் , துண்டு துண்டாகச் 

wasp - Sphegidae insecta . It is 

distinguished by its dark red 
சீவியெடுத்த குளம்பு , thin slices 

metallic lustre . It introduces its 
pared off hoofs . 

eggs into the body of the pupa of 
குளர்த்தம் , see கற்பாஷாணம் . 

some other worm which it thrusts 

into the holes in timber or other 
குளவஞ்சி , வஞ்சிக் கொடி , slender apertures of houses ;; and 
rattan - Calamus rotang . 

encloses the whole with 

moisened earth . By the humming 
குளவடம்பு , குளத்திற் காணப்படும் 

noise of the wasp , the young 
அடப்பங் கொடி , a creeper of the 

insect , after undergoing its 
convulus genus found in tanks . transformations, find its way into 

light and emerges as a four 
குளவட்டை , நீரட்டை , leech breeding 

winged fly .. 
in tanks .. 

குளவி , மலைப் பச்சை , Indian cork - 
குளவரகு , குளத்தங்கரையில் பயிராகும் 

Millingtonia hortensis ; 2. See 
வரகு , Indian millet grown on tank 

காட்டு மல்லிகை , 3 , ஓர் வண்டு , 
- beds- Panicum miliaceum . 

carpenter bee Xylocopa 
குள வல்லி மா , தழு தாழை , wind tenisocapa ; 4. பச்சிலை மரம் 
killer - Cleodendron phlomoides. அல்லது மலைப் புளி , mysore 

gamboge - Garcinia Xanthochy 
குளவாம்பல் , குளத்தில் முளைக்கும் 

mus ; 5 . சதுரக்கள்ளி , square 
ஆம்பல் , white Indian water - lily 

spurge - Euphorbia quadrangu 
found in tanks - Nymphaea lotus . laris ; 6. பவழப்புற்று பாஷாணம் , a 

kind of prepared arsenic ; 7. தேன் 
குள வாழை , ஓர் மட்ட நெல் , a 
coarse paddy grown in tank - bed ; 

பூச்சி bee ; 8. See கருங்குளவி , 


1054 


குளவி 


9.ஓர் மல்லிகை, a kind ofjasmine 
jasminum flexile . 
குளவிக் கூடு , குளவி கட்டின கூடு , 
இதைத் தேனில் குழைத்துக் 
கொடுக்க வாந்தியை நிறுத்தும் , 
wasps nest , which , when given 
mixed with honey , stop vomiting. 
குளவிக் கூண்டு கஷாயம் , குளவி 
கட்டிய கூண்டின் களிமண்ணை 
தண்ணீரில் போட்டு இறக்கிய 
கஷாயம் , இது விக்கலை நிறுத்தும் . 
decoction prepared from the clay 
with which the wasp made its nest. 
It has the virtue of arresting 
hiccough .. 
குளவிக் கொட்டு , குளவி கடித்தல் , 

the sting of wasp . 
குளவித் தேன் , குளவி கட்டுந் தேன் , 

honey extracted from bee - hive . 
குளவிந்தம் , கஸ்தூரி மஞ்சள் , which 
see . 


குளிகை 
குளறுதல் , குடிபோதை அல்லது 
பயத்தினால் உளறுதல் , stammer 
ing through drunkenness or fear. 
குளறு வாய் , நாக்குக் குளறும் வாய் , 
mouth with faltering tongue ; 
faltering speech ; 2. குளறிப் 
பேசல் , defective utterance . 
குளாம்பல் , see குள வாம்பல் , 
குளி , இரத்தக் கத்தரிப் பாம்பு , a kind 

of red scissor viper. 
குளிகம் மருந்தின் பொது , medicine 

in general . 
குளிகன் , ஓர்காணாக் கோள், இது சனி 
புத்திரனாகக் கொள்ளப்படும் . an 
invisible planet , the supposed 
son of Saturn ; 2. அஷ்ட நாகங் 
களுள் ஒன்று , one of the eight 
serpents .. 
குளிகா சித்தி , see குளிகை சித்தி . 
குளி குளித்தல் , பிரசவித்தல் , bring 

ing forth child . 
குளிகை , மாத்திரை அல்லது பந்து 
போற்திரட்டிய பெருவுருண்டை , 
இது மருந்து அல்லது அருவருக்கத் 
தக்க வேறு விதமான வஸ்துவை 
ஒக்களிக்காது சுலபமாய் விழுங்கக் 
கூடிய அளவில் உருண்டை வடிவ 
மாகத் திரட்டிய வஸ்து , a small ball 
or pill or sometimes a bolus of 
medicinal or any disagreeable 
substance made into a size 
convenlent to be swallowed 
whole , without nauseation ; 2 . 
மாத்திரையைப் போற் செய்த சிறிய 
வஸ்து , any small pill like body. 


குளவி மண் , குளவி கூடு கட்டிய 

மண் , the clay with which wasps 
make their nests .. 


* 


குளவி மெழுகு , குளவிக் கூட்டின் 

மெழுகு , bees - wax . 
குளவுரி , சந்தனம் , sandal - wood - 
Santanum - album . 


தள வெள்ளரி , ஏரியில் பயிரிடும் 
Glutenf , cucumber cultivated in 

tank bed . 
குளறி , மூகைப் புல் , couch - grass. 

Cynodesdactylon ; 2. See குளங்கி . 
குளறிப் பேசல் , தடுமாறிப் பேசுதல் , 

indis tinctness of utterance 
especially due to cleft - palate. 


1055 


குளிகை 
6. இராம பாணக் குளிகை, Pill 

described in Theriyar works , 
-for all kinds of fever .. 


9 . 


குளிகை 
குளிகை , சாதாரணமாக மூலிகைக் 
கஷாயத்தைக் குழம்பாகக் காய்ச்சிப் 
பிறகு , அதில் மருந்து சூரணத்தை 
யிட்டுக் கிளறி உருண்டையாகச் 
செய்யும் மாத்திரை, அல்லது 
மருந்துச் சூரணத்தில் சர்க்கரைப் 
பாகு அல்லது தேன் விட்டுப் 
பிசைந்து செய்யும் மாத்திரை, ( In 
medicine ) pill which are generally 
made or usually prepared by 
boiling down a decoction of herbs 
or other vegetable substances to 
a thick consistence ; and then 
adding to it some powdered 
drugs ; or pill - masses which are 
made of powdered medicines by 
the addition of treacle or honey. 
( A ) சித்தவைத்தியப்படி , according 
to Siddha system of medicine : 
1. மேகநாதக் குளிகை, Pill made 

as per process of Sootha Muni , 
for dyspepsia , dropsy and 
consumption . 

. 
2. செய ரச கற்பூரக் குளிகை , Pill 

prepared according to the 
method of Kalluli Siddha , for 
chronic diarrhoea and indiges 
tion .. 


7. சகல விஷக் குளிகை , an 

antidote pill prescribed by 
Nandisar , for all kinds of 
poisoning and poisonous 

bites . 
8. கருக் குளிகை , Pill from the 

works of Konganava for uterine 
diseases . 

சிவ குளிகை , the one 
prescribed by Agastya for 

morbific diathesis in children . 
10. கோடாசுளிக் குளிகை , pill 

described in Bogar s. work for 

dropsy and chronic diarrhoea . 
11. சந்திரோதயக் குளிகை , pill 

contemplated in the work of 
Kuthambai Siddha for fever 

and apoplexy . 
( B ) . ஆயுற்வேதப்படி , according to 
Ayurveda : 


1. ஏகாதச ருத்திர குளிகை , Pill for 

typhoid fever. 


2. கோரோசனாதிக்குளிகை, Pill for 

children s diseases . 


3. சிலோதரிக் குளிகை , Pill 

contemplated in the works of 

Ugi Muni , for all kinds of fever. 
4. சூடாமணிக்குளிகை, Pillas per 

process of Veda Muni , for 

Ague,Apoplexy, Delirium etc. 
5. சிரோன்மணி , பூபதிக் குளிகை , 

Pill as given out by Pambatti 
Siddhar for apoplexy, chest 
pain fatigue etc. 


3. தாகசோப சமனக் குளிகை , Pill 

for fever and typhoid ... 
4.சிந்தாமணிக் குளிகை , Pill for 

constipation . 
5. திரிலோக சிந்தாமணிக் குளிகை , 

pill for typhoid .. 
6. வசந்த குசுமாரகம் , Pill prescrib 

ed for diabetes . 


1056 


குளிகை 
7. கதிராதிக் குளிகை , Pill for 

asthma . 


குளிகை 
1. சித்தர் குளிகை , pills made of 

different kinds of arsenic 
(prepared or native ) or of other 
minerals . 


8. வியோஷாதிக் குளிகை, Pill for 

asthma, catarrh , fever etc. 
9.பிப்பிலியாதிக் குளிகை , Pill for 

as thma and cough . 
10. இரசாதிக் குளிகை , Pill for 

rheumatic complaints . 
11. வச்சிரகண்டிக் குளிகை, a pill 

prepared according to the 
method of Pathanjali for tremor, 

fatigue , etc. 
12. பூரண சந்திரோதயக் குளிகை 
for nervous debillty and for various 
other kinds or nervous disorders . 
2. வாதம் , யோகம் , ஞானம் , கற்பம் 
முதலிய பழக்கங்களில் சித்திய 
டைய வேண்டித் தயாரிக் கப்பட்ட 
மாத்திரைகள் . ஆகலின் , இவை 
இரச கந்த பாஷாணம் , உப்பு 
முதலிய ஓடுஞ் சரக்குகளைக் 
கட்டவும் , கவுனம் பாய்வதற்காக 
வாயி லடக்கவும் , இறந்தவரை 
எழுப்பு வதற்காகவும் , 
சித்திக்கும் மற்று வேறுவித 
செயல்களுக்கும் உபயோகப்படும் . 
இதில் அடியிற் கண்டபடி அனேக 
விதங்களுண்டு . ( In Philosophy ) 
pills made so as to be useful in 
Alchemy , Yoga , Philosophy , 
Rejuvenation etc. They are used 
for purposes of consolidating 
volatile substances as mercury , 
sulphur, arsenic , salt etc. for flying 
in the regions of the sky, for reviving 
the dead, for rejuvenation ang for 
various other purposes . They are 
of different kinds as shown 
under: 


2. மந்திரக் குளிகை, pill made of 

herbs possessing occult 

powers .. 
3. இரசக் குளிகை, consolidated 

mercurial pill . 
4. இரசவாதக் குளிகை , pill used in 

Alchyemy for transmuting 

metals . 
5. வச்சிரக் குளிகை , pill used for 

rejuvenating or invigorating the 

human system . 
6. தம்பனக் குளிகை , a magical 

pill by which the body is made 

a shot - proof or impenetrable . 
7. பூபதிக் குளிகை, a pill for 

reviving the dead so as to make 
them live only for a period of 

112 hours . 
Note : - This kind of revival is said 
to be possible even with the help 
of magnetised electricity . 
8. மவுன குளிகை , a pill enabling 

one to enter into Silence . 
9.யோக குளிகை , 

a pili that 
assists one to sit at Yoga 
practice for a long time at a 
stretch without being disturbed 

by surrounding environments . 
10. ஞான குளில் a form of pill 

assisting one in the bath of 

wisdom . 
11. பிராணாயக் குளிகை , pill 

securing success in the 


காய 


1057 


குளிகை 
practice of Pranayama i.e. 

control of breath . 
12. வாலை கேசரிக் குளிகை , pill 

lifting one to the etheric 

regions of the sky. 
13 : அஷ்டமா சித்திக் குளிகை , a 

beeuliar pill enabling one to 
attain success in the 
performance of the eight 

miracles . See அஷ்டமா சித்தி . 
14. சித்திக் குளிகை , see No.13 . 
3. சாரணைத் தீர்ந்த கவுனகுளிகை , 
இதனால் ஆகாயத்தில் 
அண்டங்களுக்கும் பறந்து செல்ல 
சக்திகள் ஏற்படும் , சித்தர்கள் 
நூலின்படி , இது அனேக விதமாகத் 
தயாரிக்கப்படும் . விவரத்திற்கு 
கவுனகுளிகையின் கீழ்ப் பார்க்கவும் . 
( In Alchemy) animated mercurial 
pill enabling one to travel to various 
planets in the region of the sky. 
According to Siddhar s science ,, 
different are the methods or 
processes of the manufacturing 
these pills , which are known by 
different names corresponding to 
the number of times they are 
animated . 


பல 


+ 


குளிகைச் சித்தர் 
குளிகைக்குச் சாரணை தீர்த்தல் , 
animating mercurial pill ; 3 . 
நோயணுகாமற் படிக்கும் கவுனம் 
பாய்வதற்கும் சித்திக் குளிகையை 
உடம்பில் கட்டிக் கொள்ளுதல் , 
tying a magic pill on the body to 
prevent diseases or for flying in 
the aerial regions or ; 4. இரசத்தை 
மாத்திரையாகக் கட்டுதல் , 
consolidating mercury into a pill . 
குளிகைக் கலை , சந்திர கலை the 
vital air ( prana) passing through 

the left nostril . 
குளிகை கூட்டுதல் , குளிகையாகச் 

செய்தல் making into a pill . 
குளிகைக் கூட்டுதல் , ( குளிகைக்கு 

ஊட்டுதல் ) குளிகைக்குச் 
சாரணை யூட்டல் , animating or 
giving life to mercurial pills . 
குளிகைக் கோடிடல் , ( குளிகைக்கு 
+ ஓடிடல் ) குளிகைக்கு உறை 
யிடல் , giving a coating to pills . 
குளிகைச் சாரணை , குளிகைக்குக் 
கொடுக்கும் அல்லது ஏற்றும் 
சாரணை அல்லது சத்து , the 
essence or the active principle of 
other substances transferred to 

mercurial pill .. 
குளிகைச் சித்தர் , சித்தரில் தேறிய 
வர்கள் , skilled man amongst 
Siddhars , who could perform 
miracles ; 2. இரச குளிகையைக் 
கொண்டு கவுனம் பாயும் சித்தர்கள் , 
Siddhars skilled in or capable of 
flying in the sky with aid of 
animated mercurial pill . 


For details see under 

கவுன 
குளிகை 
குளிகை கட்டிச் சாரணை தீர்த்தல் , 
இரசத்தைக் குளிகை யாகக் கட்டிப் 
பிறகு உயிர் கொடுத்தல் , the 
process of consolidating mercury 
into a pill and then animating it . 
குளிகை கட்டுதல் , மாத்திரை 
செய்தல் , preparing pils 2. இரச 


17 


1058 


குளிசங் கட்டல் 


உ 


குளிகை சித்தி 
குளிகை சித்தி , இரச குளிகைக்குச் 
சாரணை தீர்ப்பத்தில் அடையும் 
சித்தி Success attained in the art 
of giving life to or animating 
mercurial pills 
குளிகை பாடம் , இரசக் குளிகையைத் 
தயாரிக்கும் விதத்தையும் அதற்குச் 
சாரணை கொடுக்கும் விதிகளை 
யும் பற்றிய நூல் , a treatise on the 
method of preparing mercury pills 
and principles to be observed in 
giving life to them ; 2. இரசக் 
குளிகைக்கு இட்ட சாரணை , 
animation imparted to mercury 
pill . 
குளிகை போடல் , இரசக் குளிகையை 
வாயிலடக்கிக் கொள்ளுதல் , 
securing a mercurial pill in the 
mouth ; 2. அபினி உட்கொள்ளல் , 
swallowing opium pill . 
குளிகைப் போக்கு , சாரணை தீர்ந்த 
குளிகையின் தன்மை , வேகம் 
முதலியன, the nature , or power 
etc. of an animated mercurial pill . 
குளிகை மணி , இரச மணி , which 


al 


2. அண்டம் பாய்தல் , flying in the 
etheric region from one planet to 

another with aid of mercurial pills . 
குளிகை யாட்டல் , மாத்திரை, செய்தல் , 

making or preparing pills . 
குளிகை யிடுதல் , துடை அல்லது 

உடம்பில் எவ்வுறுப்பையாவது கீறி , 
அதற்குள் சித்தியடைந்த இரசக் 
குளிகையை வைத்து மூடுதல் , 
inserting or imbedding a mercury 
pill having a desired effect. into 
the thigh or any muscular portion 
of the body through an incision , 
so as to attain supernatural 
powers ; 2. இரச மாத்திரையை 
வாயிலடக்கல் , securing 
mercurial pill in the mouth . 
குளிகை யோட்டம் , see குளிகை 

வேகம் . 
குளிகை ரகசியம் , இரசக் குளிகை 
தயாரிப்பதற்குரிய மறைவான 
முறை விதி முதலியவைகள் the 
secret science and the art of 
making or preparing a mercurial 
pill . 
குளிகை வேகம் , குளிகையின் வேகம் , 
the dynamic force or power of 
mercurial pill . 
குளிகை வேதை , இரசக் குளிகையாகக் 
கொண்டு செய்யும் வாதம் , The art 
of making gold with the aid of 

consolidated mercurial pill . 
குளிசங் கட்டல் , தோஷங்களை 
நிவர்த்தி செய்ய வேண்டி 
தாயத்து மந்திரித்துக் குழந்தை 
அல்லது பெண்களுக்கு உடம்பில் 
கட்டுதல் , tying an amulet to a 


see . 


குளிகை யந்திரம் , மருந்து மாத்திரைகள் 
செய்யுமோர் கருவி , a machine for 
preparing pills .. 
குளிகை யாடல் , சாரணை தீர்ந்த 
இரசக் குளிகையை வாயிலடக்கிக் 
கொண்டு கவுனம் பாய்தல் 
அதாவது ஆகாயத்தில் வாயுமார்க் 
கத்தில் பறத்தல் , flying in the 
atmospheric or aerial region by 
securing in the mouth the 
animated mercurial pill ; 


1059 
குளிசங் கட்டல் 

நளிசம் 
child or woman after performing priate places Amulet . It is usu 
necessary cermonial rites and ally tied to or worn by persons 
chanting of mantrams so as to be said to possess devils or other 
free from morbid affections . 

evil spirits or any patient suffering 

from any illness or by the victims 
குளிசதோஷம் , பிள்ளையில்லாத 

to sorcery , withc -craft etc. 
மலட்டுப் பெண்கள் கர்ப்பம் 
அடைய வேண்டி குளிசங் கட்டிக் 

NOTE : - It may be even a stone, 
கொள்ளும் பொழுது , அவ் 

ring or other object engraven with 
விடத்தில் எதிர்ப்பட்ட 

figures of characters , to which 
குழந் 

are attributed the occult powers 
தைகளைத் தாக்கும் தோஷ நோய் , 

of the planetary influences and 
a morbific diathesis in children 

celestial configurations under 
occuring as a result of a sudden 

which it was made . It is also worn 
or accidental meeting of a barren 

to avert evil from or bring fortune 
woman when an amulet is tied 

to the wearer : and is used me 
on her body for purposes of dicinally to impart healing virtue ; 
favouring pregnancy . . 

and is even held to be endowed 
குளிச மாடல் , மந்திரித்துத் தகடு 

with magic virtues . Hence it acts 

as a charm or a medium by 
எழுதிக் கட்டல் , இது நோயாளி 

which extraordinary results are 
களுக்கும் , பேய் பிசாசு பிடித்த 

achieved . 

. 
வர்களுக்கும் சிகிச்சை யாகச் 
செய்வதுண்டு , tying a talisman or 

2. பாம்பாட்டிகள் அல்லது மாந்திரீ 
an amulet after necessary incan 

கர் உடம்பில் அணிந்து கொள்ளும் 
tations. It is done in the case of 

வேரடங்கிய தாயத்து . இதை 
persons suffering from diseases விஷத்தை யிறக்கு வதற்கும் , 
or from the evil influence of de அல்லது விஷம் தன்னைத் தாக்காத 
mons , devils or other spirits . 

படிக்கு காத்துக் கொள்வதற்கும் 

உபயோகப் படுத்துவார்கள் , a root 
குளிசம் , சக்கரம் அல்லது கோடுகள் 

inclosed in any metal and worn 
கீறி அதனுள் மந்திர வெழுத்தை 

on round the neck or other parts 
யடைந்துள்ள செம்பு அல்லது 

of the body by snake charmers 
உலோகத் தகடு . இது பேய் , பிசாசு , and magicians , for purposes of 
பிடித்தவர்களுக்கும் , நோய் freeing patients from the effects 
அல்லது பில்லி , சூனியத்தால் of poison or for guarding them 
பீடிக்கப் பட்டவர்களுக்கும் , 

selves against the attack of poi 
அவைகளினின்று விடுதலை 

sonous reptiles or getting freed 

from their injurious or dangerous 
யடையும் வண்ணம் கட்டப்படும் , 

reactions ; 3. மூலிகையின் சாப 
a copper or other metal plate hav 
ing some diagrams or lines in 

நிவர்த்திக் காகவும் அல்லது அதன் 
scribed or drawn on it with some பூரண குணத்தைக் காண்பிக்கவும் , 
sacred letters filled in the appro 

மந்திர பூர்வமாக பூண்டு அல்லது 


1060 


குளிசம் 


see 


செடிகளுக்குக் காப்புக் கட்டுதல் , 
magical rites performed for pur 
poses of freeing plants from the 
effects of curse or other defects ; 
and for enabling them to give full 

medicinal efficacy. 
குளி சீலை , நீர்ச்சீலை அல்லது 

கோவணம் , a piece of cloth worn 
ordinarily by Hindus during bath 
to cover their genitals . 
குளி தேவதாரி , சுணையுள்ள தேவதாரி 

மரம் , a kind of bristly deodar 

Erythroxylon genus . 
குளி தைலம் , தலையில் தேய்த்துக் 

கொண்டு குளியலாட வுபயோ 
கிக்குந் தைலம் , a medicinal oil 
used for anointing the head and 
even the body before having a 
bath . It should not be confounded 
with குழித் தைலம் , which is a 
medicinal oil so called by the pro 
cess adopted in its preparation . 
குளி தோஷம் , தூரப் பெண் மூன்றாம் 

நாள் குளித்தவுடன் வெறும் வயிறோடு 
பார்த்தலினால் குழந்தைகளைத் 
தாக்கும் தோஷ நோய் , a morbid 
diathesis in children arising from 
their being looked at , by a woman 
with an empty stomach , immedi 
ately after her bath on the third 

day of menstruation . 
குளித்தல் , ஸ்நானம் செய்தல் , 
நீராடல் , இதனால் சோம்பல் , 
உடம்பு சூடு , ஆயாசம் முதலியன 
நீங்கும் , having a bath ; bathing 
removes lethargy , bodily heat . 
sense of fatigue etc ;; 2 . 
சூதகமாதல் , menstruating . 


குளிப் பித்தல் 
குளித்தவளெடுத்த தோஷம் , 
தூரப் பெண்கள் குளித்தவுடன் 
ஏதேனும் ஒன்றை அருந்தாமல் 
வெறும் வயிற்றோடு தூக்குத 
லினால் குழந்தை களுக்குப் 
பிறக்கும் தோஷ நோய் , malignant 
influence to which a child is sub 
jected consequent on its being 
handled by a menstrued woman 
after her bath and with an empty 
stomach i.e. without eating any 
thing . 
குளித் தாமரை , see குளிர் தாமரை . 
குளித்திப் பூடு , குதிரைக் 

குளம்படி . 
குளித்தி வாதம் , கை கால் உளைந்து , 
வயிறு பொருமி விம்மி , வலித்து , 
அனலைத் தேடும் , ஓர் வாதம் , a 
kind of nervouse affection 
characterised by boring pain in 
the limps , rumbling noice in the 
stomach , swelling and pain with 
a craving for warmth . 
குளித் தைலம் , see குழித் தைலம் , 

2. நீராடும் தைலம் , any oil for 
anointing the head before taking 
a bath , as gingelly oil or any me 
dicinal oil . 
குளிப் பச்சை , ஆற்றுப் பச்சை , an 

inferior variety of green stone 
forming one of the 120 kinds of 
natural substances described in 
Tamil Medical science . 


குளிப் பாட்டல் , நீராட்டுதல் , giving 
a bath .. 


குளிப் பித்தல் , ஸ்நானம் செய்வித்தல் , 
causing to bathe.. 


1061 


- 


- 


குளிப்பு 
குளிப்பு , நீராடுகை, bathing . 
குளி மீட்டான் , see குழிமீட்டான் . 
குளியம் , மருந்தின் பொது , medi 

cine in general; 2. e_HTML. , ball; 

3. புலி , tiger . 
குளியலாட்டல் , see குளிப்பாட்டல் . 
குளியாம லிருத்தல் , குளிய லாடாம 
லிருத்தல் , remaining without hav 
ing a bath ; 2. கருப்பமா யிருத்தல் , 

being pregnant 
குளிரப் பண்ணல் குளிர்ச்சி யடையும் 

படிச் செய்தல் , cooling ; refresh 
ing .. 
குளிரம் , நண்டு , crab ; lobster . 
குளிரி , நீர்க்குளிரி அல்லது நீர்ச் 
சேம்பு , water archer - Sagataris 
obtufolia alias Damasonium 
indicum ; 2. பீலிக் குஞ்சம் , pea 
cock feather fan . 
குளிரீகம் , பூவரசு , portia tree - 

Thespesia pepuinae. 
குளிர் . குளிர்ச்சி , coldness ; 2. சிறு 
சிலிர்ப்பு , chillness ; 3. சுரத்தில் 
வரும் நடுக்கத்தோடு கூடிய குளிர் , 
cold attended with tremor in fever 

Ague ; 4. பனிக்காற்று , chill 
weather in dewy season ; dewy 
wind ; 5. நண்டு , Crab ; 6. நடுக்கம் , 
trembling ; rigor . 
குளிர் காணல் , குளிரால் தாக்குண்டல் , 

being , attacked with cold ; 2. சீதள 
மடைதல் , catching cold ; 3. உடம்பு 
சில்லிடல் , becoming chill as 
body in cases of delirium , apo 
plexy, cholera etc. 


குளிர் கோணிகம் 
குளிர் காந்தி , சந்திர காந்தி , a flow 
ering plant , that turns towards the 
moon Moon flower Ipomaea 
fonanax .. 
குளிர் காய்ச்சல் , குளிரோடு காணும் 
சுரநோய் அதாவது சீத சுரம் , fever 
attended with or accompanied by 
cold and shivering - Ague ; 2 . 
வாத சுரம் , fever born of the excite 

ment of wind (humour). 
குளிர் காய்தல், வெயிலிற் கிடத்தல் , 

enjoing the warmth of the sun ; 
basking ;; 2. நெருப்பண்டை 
யிருந்து உடம்பைச் சூடாக்கிக் 
கொள்ளல் , warming oneself at 
the fire or fire- place; being ex 

posed to genial heat . 
குளிர் காலம் , பனிக்காலம் , dewy 

season ; 2. மழைக்காலம் , rainy 
weather .. 
குளிர்க்காற்று , சீதளக் காற்று , chill 

breeze; cold wind . 
குளிர் கிறாகம் , திலக விருட்சம் , 
peacock - flower fence 
Adenanthera pavonia . 
குளிர் குளிரல் , குளிரால் விறைத் 
தல் , being benumbed witl) cold ; 
2. சீதளங் கம்மி உடம்புச் சில்லிடல் , 
being attacked with chillness of 
the extremities, as a dying per 
son in cholera . 
குளிர் கொள்ளல் , சீதளமடைதல் , 

becoming chill ; 2. குளிரால் 
வருந்தல் , suffering from cold . 
குளிர் கோணிகம் , பூளைச்செடி , 
woolly herb ; under shrub - Acrua 
genus ., 


1062 
குளிர் சன்னி வாதம் 

குளிர்ந்து கொல்லி 
குளிர் சன்னிவாதம் , வாத சீதள சன்னி , குளிர் நீர் , குளிர்ந்த நீர், chill water ; 
rheumatic fits . 

cold water; 2. குளிர வைத்த நீர், 
குளிர் சுரம் , சீதள சுரம் , see குளிர் 

boiled and cooled water . 3. இள 
காய்ச்சல் . 

வெந்நீர் , luke - warm water ; 4 . 

பனிக் கட்டி நீர் , பனி நீர் , ice water ; 
குளிர்ச்சி , see இலுப்பை ; 2. சீதளம் , 5. பன்னீர் , rose - water . 
chillness ; 3. பெண் காமக்களை , 
ovarian discharge in females ; 

குளிர்ந்த காற்று , சில்லென்று அடிக்குங் 
குளிர்ச்சி தருமருந்து , which see . 

காற்று , cold blast ; chill breeze . 
குளிர்ச்சிப் பண்டம் , குளிர்ச்சி தரும் 

குளிர்ந்த கொல்லி , சிங்கி விஷம் , a 
வஸ்து , cooling substance . 

kind of killing poison . 
குளிர்ச்சி தருமருந்து , cooling 

குளிர்ந்த கொள்ளி , 

வெளிக்கு 
medicine - Refrigerant 

அமைதியாகவும் , உள்ளே கொடுமை 

உள்ளவளுமான பெண் , a mis 
குளிர்ச்சித் தைலம் , சந்தனா தியைப் chievous woman appearing mild 
போல தலைக்குக் குளிர்ச்சியை but cruel in her activities . 
யுண்டாக்கும் மருந்துத் தைலம் , 
medicated oil affording cooling 

குளிர்ந்த பரிமளம் , சீதாங்க பாஷா 
effects to the brain as sandal 

ணம் , a kind of native arsenic ; 
wood oil . 

2. நறுமணம் , fragrant smell. 
குளிர்ச்சியா யிருத்தல் , சில்லென குளிர்ந்த மணம் , நறு மணம் , see 
விருத்தல் , being cool ; 2. குளிர்ச்சி குளிர்ந்த பரிமளம் . 
யை உணர்தல் , to feel refreshing . 

குளிர்ந்த ரத்தம் , உறைந்த இரத்தம் , 
குளிர் தாமரை , see ஆகாசத் தாமரை . 

clotted blood . 
குளிர் திகா, see கருங் கொள் . 

குளிர்ந்த வாயு , வாத வாயு . a dis 

ease connected with deflexion of 
குளிர்த்தி , see குளிர்ச்சி . 

humours ; 2. சீதளக் காற்று , chill 

weather . 
குளிர்த்திக் குடிநீர் . தாகத்திற் 
கருந்தும் சில்லென விருக்கும் குளிர்ந்து கிடத்தல் , குளிரால் உடம்பு 
தண்ணீர் , cool drink . 

விறைத்துக் கிடத்தல் , lying be 

numbed with cold ; 2. உடம்பு 
குளிர்த்திப் பூண்டு , see குதிரைக் 

சில்லிடல் , becoming chill as the 
குளம்படி . 

body of a dying person . 
குளிர் நடுக்கம் , குளிரால் ஏற்படும் 

குளிர்ந்து கொல்லி , கொவ்வைக் 
நடுக்கம் , shivering from cold . 

கொடி , Indian caper - Coccinea 
குளிர் நாவல் , தேவ நாவல் மரம் , a 

indica ; 2. Annie LNGSTGUTID , as in 
kind of superior jaumon tree . 

சிங்கிக் குளிர்ந்தும் கொலும் a kill 


- 


1063 
குளிர்ந்து கொல்லி 

குளுத்தி யெண்ணெய் 
ing poison though cold to the 

குளிமை வந்தடுத்தல் , வாந்தி 
touch ., 

பேதி , நமர் முதலியவைகளால் 
குளிர்ந்து போதல் , சில்லிட்டுப் உடலில் சீதளம் கம்முதல் , becom 
போதல் , getting cold and stiff just 

ing icy cold through disease 
before death . 

such as , cholera , delirium etc. 
குளிர்ந்து வருதல் , சுரங் கொள்ளக் 

குளிர் வாதம் , குளிர்ச்சியா லேற்பட்ட 
காணல் , feeling feverish . 

நரம்பு வாதம் , neurolgic pain as a 

result of exposure to cold ; 2 . 
குளிர் பொறுக்காமை , குளிர் தாங்காமை , குளிர் காலத்தி லுண்டாகும் வாத 
extreme sensitiveness to cold ; Comu , rheumatic affections due 
intolerance of cold . 

to exposure to cold in chill 

weather . 
குளிர்ப்பு , see குளிர்மை . 

குளிர் வீக்கம் , குளிரா லேற்படும் 
குளிர் மாதி , கொத்த மல்லி , corian 

வீக்கம் , inflammation or swelling 
der. 

caused in cold weather 
குளிர்மை , சீதளம் , chillness ; 2 . 

Chiliblain . 
சலவை , a disease caused 

குளிரம் , see குளிரம் . 
through cold ; 3. குளிர்ச்சி , cool 
ness . 

குளுகுளுத்தல் , முகம் வீக்க மடைந் 

திருந்தல் , being swollen in face 
குளிர்மைக் கட்டி , பொன்னுக்கு 

as in anemia , dropsy etc ; 2 . 
வீங்கி , swelling of the glands of 

சோகை பற்றல் , becoming ane 
the neck - Mumps . 2. சைத்தியக் mic and weak . 
கட்டி , swelling of the tonsils , 3 . 
அழற்சி யில்லாமலே மெதுவாக 

குளுகுளுப்பை , சோகை , the state 

or condition of being pale ; blood 
எழும்பும் கட்டி , cold abscess . 

lessness . 
குளிர்மையான , குளிர்ச்சியான , 

குளுத்தி , see குளிர்த்தி . 
chilly . 

குளுத்தி மருந்து , உஷ்ணத்தைப் 
குளிர்ப்பித்தல் , தண்ணீர் , வாசனை 

போக்கி குளிர்ச்சியைத் 
முதலியவைகளால் குளிர்ச்சி 

மருந்து , a medicine which abates 
செய்தல் , refreshing with water , 

heat and cools the system - Re 
perfumes etc ; 2. உடம்பின் frigerant . 
உஷ்ணம் போக்கல் , allaying the 
heat in the system . 

குளுத்தி யெண்ணெய் , உடம்பின் 

வெப்பம் தணிவதற்காகத் தலைக் 
குளிர்மை கொள்ளுதல் , சீதளங் கிடும் தைலம் அல்லது 

கொள்ளல் , becoming chill as உள்ளுக்குக் கொள்ளும் மருந் 
body ; being attacked with cold . தெண்ணெய் , a medicated oil 


1064 


குளுத்தி யெண்ணெய் 
used externally for anointing the 
head or taken internally for cool 
ing the system .. 
குளுந்தை , ஓர் வகைக் கஸ்தூரி . இது 
கொள்ளைப் போலிருக்கும் , a kind 
of musk resembling horse 
gram . 
குளுப்பை , பாண்டு அல்லது 
சோகையால் கன்னம் அல்லது 
முகம் ஊதுகை , swelling of the 
cheek or face through dropsy or 
anemia .. 
குரூப்பை 

தட்டல் , நோயால் 
கன்னம் கதித்தல் , becoming tur 
gid through disease as the 
cheeks . 
குளுப்பை பாய்தல் , see குளுப்பை 

தட்டல் . 
குளுப்பை முகம் . அதைத்த முகம் , 
bloated face. 


குள்ளம் பாய்தல் 
குளோப்புக் கொன்னை , யானைப் 
புடுக்கு மரம் , see ஆனைப் 
பிடுக்கு . 
குள்ளக் குடைச்சல் , ஆழ்ந்த வலி , 

deep - seated pain .. 
குள்ளக் குளிர்தல் , அதிகமாக 

குளிர்ந்திருந்தல் , being icy cold . 
குள்ளக் குறுக்கம் , மிகவும் 

GLOL , very short in stature . 
குள்ளக் கெண்டை குறுங் கெண்டை , 
fresh - water carp - Barbus dorsa 
lis . 


குள்ளத் தண்டுக் கீரை , குப்பைக் 

கீரை, இது குப்பையில் முளைக்கும் , 
Parrot spinach - Amarantus 
viridis . It grows on waste ground ; 
2. குருந்தண்டுக் கீரை . garden 

greens Amarantus blitum . 
குள்ளத் தாரா , குட்டையான வாத்து , 

a short duck Anas domestica . 
குள்ள நரி , குழி நரி , fackal - Vulpes 

bengalensis alias V hodgson . 
குள்ள நரிக் குசு , திகைப் பூச்சி , an 
insect causing perplexity of mind 
when touched or otherwise 
come in contact with it . 


குளுமை , குளிர்ச்சி , chillness ; cool 

ness . 


குளுமை கொள்ளல் , நீர்க் கொள்ளல் , 

catching cold . 
குளுமை மூலம் , இஞ்சி , ginger 

Zingiber officinale . 
குளூரி , see குளிரி 
குளுவை , நீர்ப் பறவை , water - bird . 
குளைக் கன்னி , வட்ட வழுக்கை , a 

kind of moss . 
குளைச்சு , நாலில் ஒரு பங்கு , one 

fourth .. 
குளைஞ்சி , see குளஞ்சி . 
குளையாள் , பெண் காமக்களை, 
secretion from ovary in women . 


குள்ளப்புடலை , 

குள்ளப் 
புடலங்காய் , a short or stunted 

snake- gourd . 
குள்ளம் , குட்டை , short in stature ; 
2. தந்திரம் , cunningness; fraudu 

lent dexterity . 
குள்ளம் பாய்தல் , வயதின் மூப்பால் 

உடம்பு குறுகல் , becoming dimin 
ished in stature through old age . 


1065 


குள்ளன் 


குள்ளன் , குள்ள மானவன் , இவன் 
ரூபம் , அமைப்பு , தன்மை , முதலி 
யவைகளைக் கருதி பல பெயர் 
கொண்டழைக்கப் படுபவன் , a 
man of small stature , a dwarf , 
considering the size , stature , na 
ture etc. he is called by different 
names viz : 
1. சித்திரக் குள்ளன் , chondraplatic 

dwarf . 
2. சிகண்டிக் குள்ளன் , sexual 

dwarf. 
3. அலிக் குள்ளன் , see No.2 . 
4. முடக் குள்ளன் , deformed 

dwarf . 
5. சட்டவட்டக் குள்ளன் , well 

formed dwarf. 
6. கட்டைக் குள்ளன் , small 

limbed dwarf Micromelic 

dwarf . 
7. குறண்டிக் குள்ளன் , dwarf with 

bent -bones - Rachitic dwarf . 
குள்ளாரால் , சேற்றாரால் , கிழங் 
காரால் , short sand eel . as op 
posed to பேயாரால் , a long one . 

. 
குள்ளி , குள்ள மானவள் , a woman 

abnormally short . 
குள்ளிக் கோழி மீன் , ஓர்வகை 
வண்ணாத்தி மீன் , இது பவளக் 
குன்றுகளிலும் , பவளச் செடி 
நிறைந்த கடலோரங்களிலும் 
அகப்படும் , a small sturgeon - 
fish found usually in corel reefs 
on the sea - coasts - Achanthurus 

genus . 
குள்ளி மல்லிகை, ஓர்வகை 

மல்லிகை , சிறு மல்லிகை , very 


குறடு நண்டு 
small jasmine Jasminum 

angustifolium . 
குள்ளிருமல் , கக்குவான் , whoop 
ing cough , 2. சிணுக் கிருமல் , 

hacking cough . 
குற குளம் , வெள்ளி லோத்திரம் , the 

iodh tree Symplocos racemosa . 
குறக்கம் , நாணல் , bulrush - Sae 

charum spontaneum . 
குறக் குளிகம் , பூஞ் சாந்து , an uni 

dentified tree ( ? ) 
குறங்கு , தொடை , thigh ;2. மடி , lap . 
குறங் கொன்றகம் , பெரு முத்தக் 
காசு அதாவது பெருங் கோரைக் 
lyrics , the root of a big variety of 

koray grass Cyperus rotundus . 
குறஞ்சனம் , வெண்காரம் , borax - 

Sodae biborus . 
குறஞ்சி , மரு தோன்றி , henna ; nail 

dye Lawsonia alba ; 2. செம் 
முள்ளி , thorny nail - dye - Babrleria 
prionitis ; 3. see ஈஞ்சு ( date 
palm ) . 

) . 
குறடு , நண்டு , crab - Cancer 

pagurus ;; 2. கவைக் கோல் , 
wooden forceps ; 3. பாதக் குறடு , 
wooden sandal ; 4. சந்தனக் கல் , a 
kind of red stone for grinding 
sandal wood ; 5. இரும்புக் குறடு , 
iron forceps , tongs or pincers . 
The different kinds of forceps 
are : 
1. காக முகக்குறடு , crow - beak for 

ceps .. 
2. பூனை முகக் குறடு , cat -faced 

forceps 


- 


1066 
குறடு நண்டு 

குறட்டை 
3. முதலை முகக் குறடு , crocodile குறட்டு வாங்கல் , குறட்டு வலியை 
or alligator forceps . 

நீக்குதல் , curing cramps . 
4. கருமான் குறடு , black - smith s 

குறட்டு வாதம் , கை கால்களை 
tongs . 

இழுத்துப் பிடிக்கும் ஓர் வாத 
5. கம்மாளன் குறடு , gold - smith s வலிப்பு , spasm attended with the 
pincers . 

sudden contraction of the limbs . 
6. புலி முகக் குறடு , tiger -faced 

குறட்டை , காக்கணங் கொவ்வை , 
forceps .. 

mussel - shell creeper - Clitorea 
7. எலிப் பற் குறடு , mouse -tooth ternatea ; 2. சவரிக் கொடி , bitater 
forceps .. 

snake gourd Trichosanthes 

palmata ; 3. ஓர் வகை எலி , a kind 
8. அழுத்துங் குறடு , compressing 
forceps .. 

of rat ; 4. அயர்ந்த தூக்கத்தில் 

விடும் ஒலி மூச்சு , snoring ; snort 
9. பிடுங்குங் குறடு , pulling for 

ing - Stertorous breathing ; 5 . 
ceps . 

கோவைப் பழம் , Indian caper 
10. பற்றுக் குறடு , grasping for Coccinea indica . 
ceps . 

குறட்டை , சவரிக் கொடி . இதன் 
11. என்புக் குறடு , forceps for cut இலைகள் அரும் புள்ளன. பூக்கள் 
ting bones - Bone forceps . 

பெரிது , வெண்மை , 

சிறிது 
12. பற் குறடு , forceps for the ex நாற்றமுள்ளவை . 

பழம் 
traction of the teeth Dental உருண்டை , ஆப்பிள் 

பழம் 
forceps. 

பருமன் , சிகப்பு ; உலர்ந்தது , 

கிச்சிலி பழம் நிறமுள்ளது . இதனுள் 
13. செவிக் குறடு , forceps for ex 
tracting foreign bodies from 

சதைப் பற்று ஆடும் ; கொடி 
the ear Ear forceps . 

கசக்காது . 

இதன் வேருக்கு 

விஷத்தன்மை யுண்டு . இது பசு 
14. தொண்டைக் குறடு , a long for 

ரோகங்களுக்கு 

மிக்க 
ceps for removing foreign 

உபயோகமானது . இதன் பழத் 
bodies from the throat Tra 
cheal forceps. 

தோலுக்கு விரேசன குணமுண்டு , 

இது அடியிற் கண்டபடி 
குறட்டின் கண் , குறட்டின் துளை , வகைப்படும் , bitter - ground ; 
fenestrum or opening of forceps. 

snake gourd 

Trichosanthes palmate . It is a 
குறட்டிழுப்பு , see குறட்டு வலி . 

climbing plant ; leaves toothed ; 
குறட்டு வலி ,பலவீனத்தாற் காணும் 

flowers large and white ; fruit 

round and of the size of an.apple ; 
இழுப்பு , a spasmodic painful 

crimson when fresh and of a dull 
contraction of the limb or muscle 
through weakness - Cramps. 

orange colour when dry. The con 
tents of the fruit sometimes rattle ; 


பல 


round 


1067 
குறட்டை 

குறண்டற் பனங் கிழங்கு 
vine is not bitter; flowers are 

பழம் மருந்துக் கடைகளில் விற்கப் 
slightly fetid ; the root though reck 

படும் . இப்பழ ரசம் அல்லது வேர்ப் 
oned poisonous is a useful rem 

பட்டையை நல்லெண்ணெயிற் 
edy in cattle diseases especially 

போட்டுக் காய்ச்சித் தலை முழுக 
in inflammation of the lungs ; the 
rind of the fruit is a purgative . The 

நாட் சென்ற தலைவலி போம் , 

shavari fruit. It is red , resembling 
plant consists of different kinds : 

a small ball ; and is of a dull 
1.பீனிசக் குறட்டை , a variety cur colour when dry . The segments 

ing catarrh of the nose of the pulp rattle when dry , seeds 
Trichosanthes laciniosa . 

are numerous . It is a useful rem 
2. பெருங் குறட்டை , large corattay 

edy in cases of head - ache ; and 

is a specific for heated constitu 
- Madecca bracteata . 

tion and catarrh of the nose . 
3. சிறு குறட்டை , small corattay - Medicated oil prepared from this 
Trichosanthes incisa . 

and anointed on the head , re 

moves cutaneous affections . 
4. ஆண் குறட்டை , male corattay 

Fruit mixed with cocoanut oil is a 
-Trichosanthes anguina , 

-specific in ear - ache . It is not eat 
குறட்டைக் கிழங்கு , சவரிக் கிழங்கு , 

able being considered poison 
bulbous root of குறட்டை , which 

ous . It is commonly sold in all the 

bazaars of druggists . The juice of 
see . 

the fruit or the root -bark boiled in 
குறட்டை விடல் , தூக்கத்தில் gingelly oil is good for bathing ; 
விடும் ஒலி மூச்சு , breathing with a 

and it is found to give relief to a 
rough , hoarse noise in sleep 

long-standing head - ache . 
Snoring .. 

குறண்டல் , குரக்கு வலி , cramps ; 
குறட்டைப் பழம் , இதுவே சவுரிப் 

2. இசிவுண்டாதல் , being attacked 

with convulsion . 
பழம் . இப்பழம் பந்தைப்போல் 
சிவப்பா யிருக்கும் . உலர்ந்த பழம் குறண்டல் வாதம் , வாத வலிப்பு , a 
சிறிது நிறம் குன்றியிருக்கும் . rheumatic affection followed by 
இதனுள் சதைப் பற்று ஆடும் ; spasms or spasmodic contrac 
விதை அதிகமாக வுண்டு . இது 

tions of muscles ; 2. கால் குரக்கு 
தலை நோய் , உடம்பின் சூடு , நீர்ப் வலி , cramps in the leg . 
பீனிசம் முதலியவைகளைக் 

குறண்டற் கிழவன் , கூன் வளைந்த 
குணப்படுத்தும் , இதினின்று 

கிழவன் , an old man hunch 
தைலம் செய்து தலை மூழ்கிவர backed . 
வாதக் கரப்பான் போகும் . இப் 
பழத்தை தேங்காய் எண் ணெயிற் குறண்டற் சுறுக்கம் , இழுப்பு வலி , 
காய்ச்சிக் காதிற்கிட காதுவலி 

spasmodic contraction . 
போகும் . இது விஷத்தன்மைய குறண்டற் பனங் கிழங்கு , சுருங்கிய 
தாதலால் தின்பதற்குதவாது . இப் அல்லது சுருண்டு வளைந்துள்ள 


-- 


1068 


குறவை 


குறண்டற் பனங் கிழங்கு 
பனங் கிழங்கு , palmyra root with 
ered and bent . 


- 


தரையில் 


குறண்டி , கட்டாந் 
முளைக்கும் ஓர் முட்செடி, a thomy 
shrub grown on barren land 
Lepidagathis .. 
1 . ஊசிக் குறண்டி , needle 

shaped corandy - Lepida - 

gathis nees . 
2. பாற் குறண்டி, milk corandy - 

Lepidagathis pungens . 
3. சடைக் குறண்டி , another vari 

ety . 
4. முட்குறண்டி , thorny corandy. 
5. கீழ்க் குறண்டி அல்லது கரப்பான் 

பூண்டு , carpaung shrub 

Lepidagathis cristata . 
6. கழுதைக் குறண்டி , donkey 

corandy Lepidagathis 

scariosa .. 
7. பூனை முட்குறண்டி, soft prickly 

corandy . 
குறண்டிப் போதல் , கூனாக 
வளைதல் , becoming curved or 
bent so as to from a crooked 
back or hump ; getting hunch 
backet . 


குறத்தி , நிலப்பனை , ground palm 

Curculigo orchioides ; 2. நாக 
சிங்கி , an unknown plant ( ? ) ! 3 . 
50 OFTEVAJGir, fortune -teller. 
குறத்திகம் , see குடகபாலை . 
குறத்திகர் . நிலப்பனை ,. see 

குறத்தி . 
குறத்தி சன்னி , see கருங் குன்றி . 
குறத்திப் பாசி , பூனாச்சிப் புல் , 

paddy grass - Coix lachryma. A 
coarse cereal used by hill - tribes 

in place of millet. 
குறத்தி முலைப்பால் , 

தேன் , 
honey . 
குறல் , பாதிரி , trumpet - flower tree - 

Stercos-permum chelortides. 
குறவனவன் , குப்பையிற் காணப் 

படும் ஓர் புழு , amaggot found in 

the rubbish .. 
குறவம் , கோஷ்டம் , Arabian costus 

Costus speciosus . 
குறவன் , இரசம் , mercury. 
குறவன் குடைந்த காது . தொள் 
ளைக்காது , lobe of the ear perfo 

rated with a punch .. 
குறவான் ; ஓர்வகைக் கடல் மீன் , a 

sea fish known as file or trigger 
fish . 


குற விளிம்பு , மண்டைப் பொருத்து , 
lamboidal suture . 


குறண்டின கால் , குறைந்த கால் , 
club - foot - Talipes ; 2. FUMUS 
கால் , short and distorted foot of 

congenital origin . 
குறண்டுதல் , வளைதல் , becoming 

crooked or distorted ; 2. வலித் 
திழுத்தல் , having cramps ; 3 . 
சுருட்டி யிழுத்தல் , twitching . 


குறவை , ஓர் வகை விரால் , walking 

fish - Ophiocephalua marulius . 
குறவை . குறவை மீன் 

பத்தியத்திற் குதவும் . இதில் 


1069 


குறவை 


குறி 


பலவித முண்டு, spotted doke - 
Ophiocephalus punctatus. It is 
useful in diet; it consists of differ 
ent kinds viz : 
1. பெருங்குறவை , pariah doke - 

Ophiocephalus gachua . 
2. கற் குறவை , 

hily . trout 
Discognathus lamta : 
3. கருங் குறவை , black caboose 

spotted doke . See குறவை . 
4. பறக் குறவை , same as No.3 
5. மணியாங் குறவை , another va 

riety . 
குறழ்தல் , குனிதல் , stooping ; lean 

ing or bending the body forward 
and down -ward . 
குறளன் , குள்ளன் , dwarf ; a person 
who is much below the ordinary 
height . 
குறளி , குள்ளி , a short woman ; 2 . 
கற்பழிந்த பெண் , a woman of 
loose character ; 

; unchaste 
woman ; 3. ஓர் குள்ளப் பிசாசு . இது 
சால வித்தைக் குதவும் . கொடுத்த 
பொருளை வேண்டும் போது சாலக் 
காரன் விரும்பியபடி ஒவ்வொன் 
றாய்க் கொடுக்கு மெனக் கருதப் 
படும் . dwarf demon . Jugglery is 
attributed to the power of this de 
mon which is supposed to give 
the materials entrusted to it, one 
by one , to the juggler as he de 
sires to have them . C.f. குட்டிச் 
சாத்தான் . 
குறளிக்கூத்து , குறளியின் செய்கை 

கள் , stions attributed to dwarf 
demon .. 


குறளிப் பந்தம் , குறளிப் பேயினால் 
வீட்டைக் கொளுத்த இடப்படும் 
பந்தம் , fire - ball or torch made 
use of, by dwarf -demon for set 
ting fire to houses . 

. 
குறளிப் பிசாசு , see குறளி . 
குறனி வித்தை , குறளிப் பேயின் 
உதவியைக் கொண்டு காட்டப் 
படும் சாலவித்தை , magic perfor 
mances exhibited with the help of 
dwarf - demon . 
குறாசம் , பெருங் காயம் , asafoe 

tida - Ferula asafoetida. 
குறாசாணி , see குராசானி . 
குறாவிப் போதல் , மெலிதல் , grow 
ing lean ; 2. ஒடுங்குதல் , being re 
duced . 
குறாவு , மெலிகை emaciation ; 2 . 

see குறாவுதல் . 
குறாவுதல் , மெலிதல் , pining away 
2. இளைத்தல் , emaciating ; 3 . 
காயம் அல்லது புண் ஆறி வருதல் , 
healing up as a wound or sore , 
குறாள் , மறிக் குட்டி , lamb ; 2 . 

கன்னி , maiden ; virgin . 
குறி , நோயோடு தோன்றி , நோயின் 
தன்மையையும் , நிலைமையையும் 
அறிவிக்கும் சின்னங்கள் . இது 
உணர்தல் , தெளிதல் , என்னும் இரு 
வகைத்து , ( in Pathology ) signs or 
symptoms of diseases . They are 
those phases or changes which 
occur synchronously with a dis 
ease ; and which serve to indicate 
the nature and condition or posi 
tion of that disease . They are of 


1070 


குறி சொல்லல் 


குறி 
two kinds viz : - The subjective 
(these felt by the patient ) and the 
objective ( those observed by the 
physician ) 


குறி , அடையாளம் , mark ; 2. ஆண் 
அல்லது பெண் குறி , the genital of 
a male or a female; 3. வெள்ளைக் 
குன்றி மணி , white jeweller s 
bead ; 4 . சகுளம் , omen ; 5. நடத்தை , 
character ; 6. இலட்சணம் , de 
scription ; 7. நோயின் குறி , the 
symptom of a disease ; 8. கால 
நிகழ்ச்சி , happening of events ; 9 . 
உடம்பை யடுத்த குறி , constitu 
tional symptom ; 10. தோற்றம் , 
appearance . 
குறி கண்டு நோதல் , பிரசவத்தில் 

பனிக்குட முடைந்து நோய் 
காணுதல் , commencement of 
labour after the discharge of li 
quor amni ; first presentation ; 2 . 
வீங்கி வலித்தல் , pain from swell 

ing . 
குறி கண்டு வடித்தல் , தைலம் 

முதலியவைகளைப் பதம் பார்த்து 
இறுத்தல் , filtering at the proper 
stage as medicated oil etc. dur 

ing their preparation . 
குறிகள் பொருந்தல் , ஆண் குறி , 
பெண் குறி இரண்டும் ஒன்று 
சேர்தல் அதாவது புணர்தல் , union 
of the two sex - organs i.e. of the 
male and the female as in copu 
lation or coition . 


தோன்றுதல் , appearance of 
signs in death ; 3. நோயின் குறி 
தோன்றல் , appearance of symp 
toms as in a disease . 
NOTE : -By some authors , it is 
held that the commencement of 
labour is denoted by pains in the 
lower part of the belly known as 
bearing -down pains and that af 
ter such pains the waters gener 
ally break . 
குறி கூறுபவன் , குறி சொல்வோன் , 

sooth sayer.. 
குறி கெட்டவன் , ஆண் குறிக் 
கேடுள்ளவன் , one with defect or 
deformity in the organ ; 2. நோயின் 
குறி , குணா குணம் அறியாதவன் , 
one who is ignorant of the diag 
nosis of diseases . 

கொள்வோன் , அடையா 
ளங்களைக் கொண்டிருப்பவன் , 
one who bears symptoms as in 
diseases ; 2 .. see குறி 
சொல்வோன் . 
கு கொள்ளுதல் , அடையா ளத்தைப் 
பெற்றிருத்தல் , possessing 
symptoms as in diseases . 
குறிக் கோள் , மெய் யறிவு , wisdom ; 
2. மனவொருமை , concentration 

of mind . 
குறி சொல்லல் , தெய்வ சகாயத்தால் 
கால நிகழ்ச்சியை அல்லது வேறு 
விஷயங்களைச் சொல்லுதல் , giv 
ing out events of one s life or 
other occurrences through divine 
communication or revelation ; 2 . 
நோயின் பயனை முன்னதாகக் 
கூறல் , prognosticating. 


குறி காணுதல் , பிரசவத்தின் குணம் 
காட்டுதல் , appearance of symp 
toms of delivery ; 2. மரணக் குறி 


1071 
குறி சொல்வோன் 

குறிஞ்சி 
குறி சொல்வோன் , மந்திரவாதி , 7. பால் குறிஞ்சா, milk swallow 

magician foretelling events ; 2 . wort - Gymnema ludifera . 
ஆரூடம் சொல்வோன் , fortune 

8. எருமைக் குறிஞ்சா, black in 
teller ; 3. சேவல் , cock - fowl . 

dian ipecacuanha . 
குறிச்சி , குயீ என்னும் ஓர் வகை 9. சுணைக் குறிஞ்சா, rough swal 
05014 , a kind of artery. 

low - wort - Gymnema 

hirsutum . 
குறிச் சிப்பி , சிப்பி முத்து , oyster 
pearl . 

10. அழகுக் குறிஞ்சா, graceful 

swallow- wort Gymnema 
குறிஞ்சா, see குருச் சக்தி ; 2. நாய்ப் elegans . 
பாலை அல்லது நஞ்சறுப்பான் , In 

11. வர்ணக் குறிஞ்சா, coloured 
dian ipecacuanha - Tylophora 

swallow - wort - Gymnema 
asthmatica ; 3. குறிஞ்சி நிலத்தில் variegata . 
விளையும் பூடு , any plant growing 

குறிஞ்சாக் கீரை , see குறிஞ்சா. 
on inferior hilly soil ; 4. குறிஞ்சாக் 
கீரை . இதில் பலவகை யுண்டு , குறிஞ்சி , ஈந்து , wild date- palm 
green wax - flower Dregea 

Phoenix farnifera ; 2. குறிஞ்சி 
volubilis . The different kinds நிலம் , hilly tract covered with 
are : -- 

underwood ; 3. மருதோன்றி , com 
1. சிறு குறிஞ்சா, small Indian ip 

mon nail - dye - Lawsonia alba ; 4 . 
ecacuanha Gymnema 

செம்முள்ளி, thorny nail - dye 
sylvestris alias Periploca 

Barleria prionitis ; 5. குரிங்கை , 
sylvestris . 

conehead Strobilanthes 

kunthianus ; 6. வேங்கை , com 
2. பெருங் குறிஞ்சா, scammony mon vengai ( kino ) - Pterocarpus 
swallow - wort Secamone 

marsupium ; 7. MUDroofl, chal 
emetica alias Asclepias cedony . 
vomitoria .. 

NOTE :- Kurinji ( குறிஞ்சி ) is also 
3. கருங் குறிஞ்சா, black swallow 

a peculiar plant said to flower 
wort - Gymnema nigra . 

once in twelve years ; and when in 
4. நீர்க் குறிஞ்சா, emetic swallow 

bloom , tints the whole place with 

the beautiful blue of its flowers . It 
wort - Tylophora asthmatica . 

appears to belong to the 
5. பவளக் குறிஞ்சா, unarmed or Scrophulariaceae. It is growing 

ange nail dye Crossandra in the Nilgiris or Shervaroys . The 
undulaefolia . 

ripe seed of this shrub is 

favourite food of the jungle - fowl 
6. மலை வண்ணக் குறிஞ்சா, 

and wild hog . Mountaineers 
conehead Strobilanthes when frequently referring to past 
sessilis (typica ). 

occurrences will particularize the 


1072 
குறிஞ்சி 

குறிஞ்சிப் பூ 
period by stating how often the NOTE : - No. 2 to 5 which differ 
குறிஞ்சி flowered since ; and they only in colour entirely belong to 
also calculate their age by a ref the botanical group of Gluta 
erence to the flowering of this genus .. 
plant . 

குறிஞ்சிகா, பூவந்திக் கொட்டை , 
குறிஞ்சி, குறிஞ்சிப் பூடு , இதில் பல soap- nut . 
வகையுண்டு , coorinji plant . The 

குறிஞ்சிக் கருப்பொருள் , குறிஞ்சி 
following are the different kinds 
of coorinji trees : 

நிலத்தின் தன்மையும் குணமும் , 

nature and properties peculiar to 
1. செங் குறிஞ்சி , red kurinjy - a hilly tract and its soil . 
Gluta travancoria . 

குறிஞ்சிக் கல் , மலையில் உற்பத்தி 
2. மஞ்சட் குறிஞ்சி , yellow kurinjy . 

யாகும் சுக்கான் கல் , mountain 
3. வாடாக் குறிஞ்சி , ever- green 

limestone .. 
kurinjy .. 

குறிஞ்சிக் கல்நார் . மலையில் 
4. வெண்குறிஞ்சி , white kurinjy. உற்பத்தியாகும் கல் நார் , mountain 

fibrous asbestos Mountain flax . 
5. கருங் குறிஞ்சி , black kurinjy . 
6. சின்னக் குறிஞ்சி , slender 

குறிஞ்சித் தினை , மலை நாட்டில் 
spiked conehead Strobilan 

விளையும் தினை , millet growing 
thes ciliatus. 

in hilly tracts . 
7. பெருங் குறிஞ்சி , large -leaved குறிஞ்சித் தேன் , காட்டில் அல்லது 

conehead Strobilanthes மலையில் கட்டும் மிகத் 
consanguineus. 

தித்திப்பான தேன் , sweet wild or 
8. காட்டுக் குறிஞ்சி , jungle kurinjy . 

mountain honey. 
9. மேக வண்ணக் குறிஞ்சி , blue 

குறிஞ்சி நீர் , மலைத் தண்ணீர் , 
kurinjy.. 

mountain water ; 2. சுனை நீர் , hill 

tank -water. 
10. மோர்க் குறிஞ்சி, another vari 
ety. 

குறிஞ்சிப் பறவை , மலை தேசத்து 
11. பவளக் குறிஞ்சி அல்லது சீனப் 

மயில் , கிளி முதலிய பட்சிகள் , 
பூ , China privet 

birds peculiar to hilly tracts as 

Lager 
stroemia indica ( typica ). 

pea - cock , parrot etc. 
12. சிறுங்குறிஞ்சி , small - leaved 

குறிஞ்சிப் புள் , see குறிஞ்சிப் 
conehead Strobilanthes 

பறவை . 
cuspidatus . 

குறிஞ்சிப் பூ, குறிஞ்சி நிலத்துப் பூ . 
13. கெட்டிக் குறிஞ்சி , another va 

flowers peculiar to hilly regions; 
riety .. 

2. see கார்த்திகைப் பூ . 


1073 


குறிஞ்சி மரம் 
குறிஞ்சி மரம் , குறிஞ்சி நிலத்தில் 
முளைக்கும் சந்தன மரம் . 
வேங்கை , அகரு , தேக்கு 
முதலியன . trees in general 
growing in hilly tracts such as 
kino , East Indian kino , sandal 
wood tree eagle wood , teak etc. 
குறிஞ்சி யுணவு , குறிஞ்சி நில 

மக்கள் கொள்ளும் உணவாகிய 
கிழங்கு , தினை , தேன் , மூங்கிலரிசி 
முதலியன , articles of food or 
staple food for those living in hilly 
tracts as bulbous roots , millet , 
honey , bamboo - rice etc. 
குறிஞ்சி யுரிப்பொருள் , குறிஞ்சி 
நில மக்களின் காமச் சேட்டை , the 
essential characteristics of lov 
ers in sexual intercourse . 
குறிஞ்சிலைக் கல் . see ஈரற் கல் , it 

is a red stone used for polishing 
iron . 


சாடை 


குறி யெறிச்சல் 
குறி நோய் , ஆண் குறி அல்லது 
பெண் குறி நோய் , disease of the 
male or female genital . 
குறிப் 

பறிதல் , நோயாளியின் 
குறியை யறிதல் , studying the 
symptoms of a disease in a pa 
tient ; 2. நோயாளியின் சைகை 
அல்லது விருப்பத்தை அறிதல் , 
knowing the gestures or desires 
of a patient as a nurse while in 
attendance . 
குறிப்பாளி, நோயறிதலில் வல்ல 
வன் , an expert in diagnosis of 
diseases .. 
குறிப்பித்தல் , நோயாளி 
காட்டல் , the gestures of a patient 
meant to convey his intentions to 
the nurse in attendance . 
குறிப்பு , சைகை , gesture ; 
2. அடையாளம் , mark ; 3. குறி , 
symptom ; 4. சாதகம் , horoscope; 
5. எண்ணம் , intention ; 6. மன 
வொருமை , oneness of thought ; 

7. பொன்னிமிளை, gold pyrites . 
குறிப் புற்று , ஆண் அல்லது பெண் 
குறியில் மேகச் சம்பந்தமாய் 
ஏற்படும் புற்றுப் புண் , hard indu 
rated or infecting sore or ulcer on 
the genital of a male or female 
arising from the venereal causes 

- Chancre . 
குறியன் , மடையான் , paddy bird ; 2 . 

நாரை , crane . 
குறி யெறிச்சல் , ஆண் குறி அல்லது 
பெண்குறியில் மேகவிரணத்தினா 
லுண்டாகும் எரிச்சல் , burning 


குறிஞ்சில், தொட்டிப் பாஷாணம் , a 

kind of prepared arsenic . 
குறி தளர்ச்சி , ஆண் குறி யெழுச்சி 

GOTGOLD , inability to have an erec 
tion of the penis - Impotentia 
erigendi. 
குறித் தினவு , மர்ம ஸ்தானங்களில் 

காணும் கொடிய நமைச்சல் , in 
tense itching of the private parts 
whether covered or not with 
pimples or vesicles caused by 
scratching - Prurigo ; Pruritus 
(( without any eruption ) 
குறி நட்டு , கணுக்கால் எலும்பு , 
ankle bone . 


i 


18 


ear .. 


1074 
குறி யெறிச்சல் 

குறுக்கல் 
sensation due to uiceration or 2. குறுக் கத்தி , glossy long -leaved 
other inflammation of the geni fig - Ficus tjakela ; 3. கல்லால் , 
tals from venereal causes . 

stone banyan tree Ficus 

infectoria . 
குறி யெழுச்சி , ஆண்குறி யெழுச்சி , 
erection of the penis . 

குறுகு தாளி , சிறுதாளி , hairy 
குறி லவணம் , சோற்றுப்பு, com 

leaved creamy - white bindweed - 
mon salt . 

Ipomaea obscura ( gemela ) alias 

Convolvulus gemellus . 
குறி விரணம் , மர்ம ஸ்தானத்திற் 
காணும் மேகப் புண் , venereal or 

குறு குறுத்தல் , காதில் நமைச்சல் 
syphilitic ulcers on the genitals. கொள்ளல் , feeling an itching sen 

sation in the ear ; itching in the 
குறி வில்லு , பழு வெலும்பு , rib 

bone . 
குறு , சிறிய , small ; 2. குறைவான , 

குறுகுறுப்பு, கண்டத்திலும் மார்பிலும் 
defective ; 3. goodWJITOOT, young . 

கோழை கட்டுவதால் உண்டாகும் 

சத்தம் , an abnormal rattling noise 
குறுகக் 

காய்ச்சல் , குழம்பாய்க் in the throat or chest as of chil 
காய்ச்சுதல் , boiling anything into a dren or a dying man due to accu 
thick consistence ; 2. சுண்டக் mulation of phlegm . 
காய்ச்சுதல் , boiling down a liquid 
as decoction . 

குறுகுறுப்பை , see குறட்டை . 
குறுக நறுக்கல் , பொடியாய் நறுக்குதல் , குறு குறெனல் , தொண்டை , காது 
crushing into small pieces. 

முதலியவிடங்களில் நோயுற்ற 
குறுகல் , குறைதல் , growing short 

காலத்தில் ஏற்படும் ஒலி , rattling 
in stature through old age as in 

noise in the throat ear etc. as in 
கூனிக் குறுகல் , which see ; 2 . 

some diseases . 

. 
குறுகுதல் , decreasing . 

குறுகுறென்றிழுத்தல் , சாகுங் காலை 
குறுக வரிதல் , பொடியாய் கத்தி தொண்டையில் சிலேட்டு மங் 

கொண்டு அரிதல் , cutting intovery கட்டியிழுத்தல் , rattling noise due 
small or minute pieces. 

to obstruction of phlegm in the 
குறுக விடித்தல் , தூளாகும்படிச் 

throat of dying persons. 
செய்தல் , reducing to fine powder ; குறுக்கம் , சுருக்கம் , reduction ; 2 . 
pulverising .. 

கௌரி பாஷாணம் , a native ar 
குறு கன்னி , சிறு துவரை , a small 

senic . 
kind of dholl - Dolichos genus . 

குறுக்கல் , சுருக்குதல் , reducing as 
குறுகு . குறிஞ்சா, clustered bodybydiet ; 2. சிறிதாக்கல் , the act 
gaertnera - Hip - tage madabilota ; of shortening .. 


- 


1075 
குறுக்கன் 

குறுஞ் சாலி 
குறுக்கன் , குள்ள நரி , jackal - குறுக்கு வாதம் , இடுப்பு வாதம் . 
Sacalius indicus ; 2. கேழ்வரகு , இது வாயு தோஷத்தாலுண்டாகும் , 
ragi.. 

lumbago or pain in the loins due 

to aggravated Vayu (humour ) in 
குறுக்கி நாதம் , ovarian secretion 

the system .. 
in woman ; 2. சங்கன் , smooth 
volkameria Cleodendron குறுக் கெலும்பு , இடுப்பெலும்பு , 
inerme . 

hip bone 

Os innominatum .. 
குறுக்கு , இடுப்பு , hip . 

குறுக்கை , புலி , tiger ; 2. சுருங்கிய 

கை , withered hand . See 
குறுக்குக் கால் , நடக்கும் போது 

குறுங்கை . 
கால்கள் குறுக்காகப் படும் குற்றம் , 
cross - leg deformity - Scissor குறுங் கருசம் , வீச்சு வலி , clonic 
leg .. 

spasm . 
குறுக்குதல் , see குறுக்கல் . 

குறுங் கற்றலை , சிறிய கற்றலை 

மீன் , a small sea - fish ; Macula 
குறுக்குத் தசை நார் , குறுக்கே 

Sciaena maculata . 
ஓடும் தசை நார் , transverse mus 
cular fibre.. 

குறுங்கா லெலி , குள்ளக் காலுள்ள 

எலி , a rat with short legs . 
குறுக்கு நோய் , இடுப்பு நோய் , hip 

pain ; 2. சந்துப் பிடிப்பு , hip gout . குறுங்கால் , குள்ளங்கால் short leg . 
குறுக்குப் பிண்டம் , பிரசவ காலத்தில் குறுங் கிண்ணி , வெண் கலம் , bell 
கருப்பத்தில் குறுக்காகப் பாய்ந்த metal . 
குழந்தை . இதை கைப் பிரயோகத் 
தினால் திருப்பி ஒழுங்குபடுத்த 

குறுங் குடியாள் , தாளகம் , orpiment 
வேண்டும் , any abnormal pre 

Yellow sulphuret of arsenic . 
sentation requiring a version i.e. குறுங் கெண்டை ஆற்றுக் கெண்டை 
the manual turning of the fetus in மீன் , carp - fish found in rivers 
delivery - Cross - birth . 

Barbus dorsalis ; 2. சாண் 
குறுக்குப் பிறப்பு , இரு சாதிப் பிறப்பு , 

615 GRTL- , carp - fish about a 
a person or an animal produced span in length - Barbus chola . 
from a male and female of differ 
ent race or caste or of different 

குறுங் கை , see குறிஞ்சி ; 2.அங்க 
breeds Cross -breed . 

வீனமான குள்ளக் கை , a short de 

formed arm . 
குறுக்கு வலி , இடுப்பு வலி , labour 
pain ; pangs of child - birth . 

குறுஞ்சாண் காடை, குறுகிய சாண் 

நீளமுள்ள காடை , short quail 
குறுக்கு வலித்தல் , பிரசவ வேதனைப் about a span in length . 
படல் , suffering from pangs of 
child - birth . 

குறுஞ் சாலி , இள மரம் , young tree . 


1076 
குறுஞ் சாலிகை 

குறுந்தை 
குறுஞ் சாலிகை , சாலி மரம் , arrow குறுநாத் தகடு , தங்க ரேக்கைப் 

thorn tree - Acacia planiform . போன்ற முலாம் பூசிய மெல்லிய 
குறுஞ் சிலைக் கல் , see குறிஞ் 

பித்தளைத் தகடு , a gilt brass leaf 

resembling a gold one ; tinsel 
சிலைக்கல் . 

See குறுநாத் தகடு . 
குறுஞ் சுருட்டை , ஓர்வகை சிறிய 
சுருட்டைப் பாம்பு , small carpet 

குறு நொய் , அரிசி முதலிய தானியங் 
snake Echis carinata . 

களின் சிறு நொய் , minute par 

ticles of crushed or pounded rice ; 
குறுஞ் சூலி ; சிறிய சூலி மரம் , a 

2. கல்லும் நொய்யும் கலந்தது . a 
small variety of சூலி , which see . mixture of small sand stones 
See அகச் சூலி . 

and sharp grains ( crushed ) ; 3 . 
குறுணல் , see குறுணை . 

குறுணை , rice much bruised by 

pounding . 
குறுணி , இரண்டு படி கொண்ட 

குறுந் தடிப்பு , சிறிய தடிப்பு , small 
அளவு அல்லது ஒரு மரக்கால் , two 

raised patches on the surface of 
measures or one marakkal . 

the skin .. 
குறுணை , குறு நொய் , smallest of 
the crushed or broken rice . 

குறுந் தட்டி , see குறுந் தொட்டி . 
குறு தேங்காய் , இளந் தேங்காய் , 

குறுந் தாளி , சிறு தாளி , see குறுகு 
tender cocoanut ; 2. சிறிய 

தாளி . 
தேங்காய் , cocoanut of smaller 

குறுந் திரட்டு , காலாங்கி - நாதர் 
size. See குரும்பை . 

செய்த ஓர் தமிழ் வைத்திய நூல் , a 
குறுத் தாள் சிற்றடி , small steps . 

treatise ( brief selection ) on medi 

cine written in Tamil by a Chinese 
குறு நடை , குழந்தை நடை ; child s named Kalangi of the Siddha s 
walk ; 2. சிறுக அடி வைத்து 

school . 
நடக்கும் தளர் நடை , a short walk 
with a short pace for pleasure . 

குறுந் துழாய் , சிறு துளசி , small basil . 

குறுந் துளசி , see குறுந் துழாய் . 
குறுநடை கொள்ளல் , நோயாளிகள் 
அல்லது பலவீனர்கள் சிறுக அடி குறுந் தேங்காய் , 
see குறு 
வைத்து சிறிது தூரம் உலாவுதல் , தேங்காய் ; 2. சமுத்திராப் பழம் , 
taking a short walk with a short 

sea - side 

Indian 

oak 
place, as of patients or convales Barringtonia racemosa alias 
cents; to wobble with short steps. Eugenia racemosa . 
குறுநருங் கண்ணி , குன்றிப் பூ , குறுந்தை . பூவன் வாழை . royal 
crab s eye flower 

Abrus banana Musa sapientum 
precatorlous ( flower of ) 

( rubra ) . 


1077 
குறுந் தொட்டி 

குறும் பாடு 
குறுந் தொட்டி , சிற்றாமுட்டி , rose NOTE : - The period between one 
coloured sticky mallow - Pavonia to five years is the time during 
zeylanica ; 2. சிறுகாஞ் சொறி , 

which children are more suscep 
small climbing nettle - Tragia 

tible to croup . It is said to be 
Involucrata ( cannabina ) ; 3 . 

caused from some unknown at 
காட்டெலுமிச்சை , which see . 

mospheric condition or change 

able temperature . 
குறுந் தொட்டித் தைலம் , சிற்றா 

குறுமாப் போன்ற , மாவைப் போல் 
முட்டியை ஆதியாகக் கொண்டு 

மிகவும் நேர்மையான , as fine as 
தயாரித்தத் தைலம் , a medicated flour .. 
oil prepared with stickyts mallow 
as a chief ingredient . 

குறுமீன் , பொடி மீன் , small - fish . 

See அயிரை. 
குறுந்தோட்டி , see குறுந் தொட்டி , 
2. ஆனைக் குறுந்தோட்டி , large 

குறு முள்ளி , கொட்டைக் களா , 

small sweet thorn Flacourtia 
balah - Sida rhombifolia . 

sepiaria . 
குறுப் பாலை , சிறு பாலை , small 

குறுமை , குட்டை , low stature; 2 . 
paualay of the Mimusops genus ; 

குறைவு , defectiveness ; short 
2. புத்திர சீவி , grey barked nageia 

ness . 
- Putranjiva roxburghi . 

குறும் பயிர் , இளம் பயிர் , tender 
குறுப்பி , பொன்னிமிளை , gold 

crop . 
pyrites .. 

குறும்பர் .மலையாளத்தார் . 
குறுப்பிகம் , வெண் கொய்யா , white Malayalees . 
guava Psidium 

guyava 
( pyriferum ) . 

குறும்பர் நாடு , மலையாளம் , the 

modern Malabar .. 
குறுமணல் , இரசிதம் அல்லது 

குறும் பலா , கூழைப் பலா மரம் , a 
வெள்ளி மணல் , sliver ore ; sand 

short or stunted jack tree 
containing silver. 

Artocarpus integrifolia . 
குறு மாந்தம் , குழந்தைகட்கு வரும் 

குறும் பறை , பெட்டைக் கோழி , 
ஓர் வகை மாந்த நோய் , இதனால் hen fowl, so called from its small 
குரல் வளையில் அழற்சி கண்டு stature . 
துன்புறுத்துவ தல்லாமல் , 

குறும் பாடு , காடு அல்லது மலை 
தொண்டையில் குறு குறுப்பும் 

நாடுகளில் வளரும் மயிரடர்ந்த 
ஏற்படும் , a disease in children 

பள்ளை யாடு இது குறும்பர்களால் 
marked by inflammation of the 

வளர்க்கப்படும் . இதன் கறி அதிக 
trachea or wind - pipe and rattling 

பித்தமென அகத்தியர் 800 - ல் 
sound in the throat; a variety of 

கண்டிக்கப் பட்டுள்ளது , a sheep 
croup - Trachitis . 

short and woolly, of desert or hilly 


- 


, 


1078 
குறும் பாடு 

குறு விழி கொள்ளல் 
tract reared by mountainous 

குறும் விரியன் , குட்டையான 
people known as " Kurumbars " . 

. 

விரியன் , short viner of the vi 
Agastya Vaidya ( 800 ) speaks 

peridae genus . 
unfavourably of the mutton of this 
variety as it tends to promote too குறு லோவு , உடலின் கசிவு , bodily 
much bile in the system . 

secretion . 
குலும்பி , காதினுள் சேரும் அழுக்கு , குறு வட்டம் , குறுக் களவு , diam 
the wax or yellow matter secreted 

eter .. 
by the ear Cerumen ; 2. மல 
மூத்திராதிகள் , excretions of the 

வளை , ஓர் பச்சை நிறம் 
body such as feces, urine etc ; 3 . 

வாய்ந்த கடல் மீன் , a green sea 

fish Pellona indica . 
புற்றாஞ் சோறு , the comb of ant s 
hill nest . 

குறுவா , வரிக் கற்றலை மீன் , 
குறும்பி முடங்குதல் , 

Corvina 
காதுப்பீ 

striped sciaena 

maculata . See கற்றலை . 
சேர்தல், collection of the ear - wax . 
குறும்பி வாங்கல் , காதழுக்கை 

குறு வால் , இச்சி , short banyan tree 

Ficus tsiela . 
நீக்கல் , cleaning the dirt of the ear . 
குறும்பி வாங்கி , காதைச் சுத்தி 

குறு விஞ்சை , காட்டு வெற்றிலை , 

box -leaved ivory wood - Ehretia 
செய்யுங் கருவி , an instrument for 

buxifolia .. 
cleaning the ear ; 2. காதழுக்கை 
யெடுக்கும் சலாகை , ear - pick . குறு வியர் , see குறு வியர்வை . 
குறும்பு , புகையிலைத் துண்டு , a குறுவியர்வை , சிறு 
small piece of tobacco ; 2 . வுண்டாகும் வியர்வை , slight or 
வல்லமை , strength or power , 

moderate perspiration . 
குறும் புள் , காடை , quail . 

குறு விரியன் , see குறும் விரியன். 
குறும் பூழ் . see குறும்புள் ; 2 . 

குறுவிலட்சுமி , தாளி , bindweed of 
கவுதாரி , partridge. 

the Convolvulus genus. 
குறும் பொறி , வயிற்றி லிடும் கட்டு , 

குறு விழி , அரைக் கண் , partially 
abdominal bandage . 

closed eyes . 
குறும் பொறை , சிறியமலை , a hill ; குறு விழி கொள்ளல் , கண் மூடல் , 
2. குறிஞ்சி நிலம் , a hilly tract . 

closing the eyes to have a slight 

sleep or slumber ; 2. அரைக் கண் 
குறும் போது . பூர்க்கும் பக்குவ 

தூக்கம் தூங்கல் , having half 
மடைந்த மொக்கு , bud about to 

sleep ; dozing : 3. வெறித்துப் 
bloom or put forth flowers . 

பார்த்தல் , looking fiercely . 


வளவாக 


1979 
குறு வீற்று 

குறைப் பிண்டம் 
குறு வீற்று , அடிக்கடி கன்று போடும் குறை கால் , அங்கப் பழுதுள்ள கால் , 
பசு , cow that calves too often . 

defective leg ; deformed leg . 
குறுவெறும்பு, பெரிய சிவப் பெறும்பு , குறை கை, ஈனப்பட்ட சிறு கை , de 
a large red ant . 

formed short arin . 
குறு வேர் , வாசனை வேர் , a small குறைத்தலை , தலையில்லா முண்டம் , 
fragrant root - Andropogon headless body or trunk ; 2 . 
muricatus ; 2. கருப்பு வெட்டி வேர் , தலையற்ற அகோரப் பிண்டம் , 
black khus khus root 

monster birth with headiess 
Anathereum muricatum ; 3. see trunk ; 3. குற்றமுள்ள தலை , de 
குறு வியர்வை . 

formed head . 
குறுவேர்வை , உடம்பின் கசகசப்பு ; குறை நரம்பு , கேடுள்ள நரம்பு , de 
moisture of the body. see குறு 

fective nerve . 
வியர்வை 

குறை நாடோன் , see கரு நொச்சி . 
குறுவை நோய் , ஆடு , மாடுகளுக் 

குறை நாள் , ஆயுளின் மிச்ச நாள் , 
குண்டாகும் தொண்டை நோய் 

the remaining period of life ; 2 . 
அல்லது தொண்டையடைப்பன் , 

பிரசவம் , அவயம் , மாதவிடாய் 
malignant sore- throat in cattle . 

ஆகிய இவைகளுக்குரிய நாளுக்குக் 
குறை , உடற் குறை , bodily defect or 

குறைவான நாள் , days or period 
deformity ; 2. குறைவு , deficiency ; wanted for completion as in 
3. குற்றம் , fault , defect ; 4 . delivery , incubation , menstrua 
குறைச்சல் , imperfection ; defi 

tion etc. 
ciency ; 5. கறித்துண்டு , a piece of 

குறை நோக்கு , குறைந்த பார்வை , 
cooked meat ; 6. துண்டு, piece ; 7 . short sight . 
குறை நோய் , leprosy. 

குறை நோய் , மெலிவடையச் செய்யும் 
குறை கண் , குறைந்த பார்வை , 

நோய் , wasting disease ; 2. தொழு 
short . sight . 

நோய் , அதாவது கை , 

கால் 
குறைக் கண்னுறங்கல் , கண் குறையும் குட்ட நோய் , leprosy, 
சொருகல் , sleeping lightly ; 2 . with mutilation of the limbs . 
அரைக் கண் தூக்கங் கொள்ளல் , 

குறை நோய்ப் புண் , பெரு நோயிற் 
being half sleep ; sleeping with 

காணும் அழி புண் , rotten or putrid 
eyes partially - closed . See 

ulcers in leprosy. 
குறுவிழி கொள்ளல் . 

குறைப்பாடு , குறைவு , defect ; defi 
குறை கரகரப்பு , கரகரவென 

ciency .. 
மெதுவாய்க் கேட்கும் சத்தம் , a low 
crackling noice - Subcrepitant 

குறைப் பிண்டம் , முதிர்ச்சி யடையாத 
noice . 

பிண்டம் , undeveloped or imma 


1080 


குறைப் பிண்டம் 


குறை வலி 


3 . 


ture foetus ; 2. காலத்திற்கு 
முன்னதாகவே வெளி வரும் 
பிண்டம் , foetus coming out be 
fore the full term or the time of 
maturity . 


immature pregnancy ; 
மாதத்தின் மிச்சம் , remaining por 
tion of the month . 


குறை யரவு , தேய்ந்து வயது சென்ற 

UNDY , a snake grown shorter in 
length by reason of its advanced 
age .. 


குறைப் பிராணன் , குற்றுயிர் , life 

almost annihilated from the 
body ; life about to escape from 

the body. 
குறைப் பொழுது , செல்ல வேண்டிய 

காலம் , unexpired portion of time ; 
2. காலக் குறைவு , the remaining 
portion of the day , month , year 
etc. 


குறைப் போக்கு , மாதவிடாய்க் 
காலத்தில் பெண்களுக்குக் 
காணும் சொற்ப இரத்தம் , scanty 
discharge in menstruation . 
குறை மாதக் கருப்பம் , பத்து மாதமும் 

( 40 வாரம் ) கடவாத கருப்பம் , the 
period of pregnancy in which the 
full - term of 40 weeks is not com 
pleted : pregnant condition which 
does not last till about 40 weeks 
or 280 days . 
குறை மாதப் பிள்ளை , பத்து மாதமும் 
முடியாது அகாலத்தில் பிறந்த 
குழந்தை , child of premature 
birth ; child born before the full 
term .. 


குறையாக் கேள்வி , பூரண கேள்வி , 
fullness of hearing as opposed 
to deafness. 
குறையுடல் , தலையில்லாப் பிண்டம் , 
monster foetus ; 2. தலையற்ற 
வுடல் , headless trunk ; அவயவக் 
குறைகள் ஏற்பட்ட வுடல் , body 
having defects in the organs ; de 
fective body. 
குறை யுணவு , பத்திய யுணவு, food 

restricted by diet ; 2. அற்பவுணவு , 
simple food ; 3. பசி தீர்க்காத 
குறைந்த ஆகாரம் , food not ordi 
narily satisfying hunger ; 4 . 
யோகிகள் கொள்ளும் ஒரு வேளை 
யுணவு , Yogis diet ( once a day ); 5 . 
கெடுதியான வுணவு , faulty diet 

such as indigestible food etc. 
குறை வங்கம் , ( குறைவு + அங்கம் ) 

அங்கவீனம் , defective organ . 
குறை வயது , சொற்ப வயது , short 

life as opposed to நீண்ட வயது , 

long - life. 
குறை வயிறு , உணவு குறைவாகக் 
கொண்ட வயிறு , stomach par 
tially filled with food ; not bellyful; 
2. அரை வயிறு , half - filled belly . 
குறை வலி , பிரசவத்தில் குறைந்த 
wall, weak pain in labour ; 


குறைமாதம் , பூரண கருப்ப மடைந்து 

பிறப்பதற்குரிய கால அளவுக்குக் 
குறைவுள்ள மாதம் , the duration of 
time or period wanting for the full 
development of the child as cal 
culated from the date of concep 
tion ; 2. குறை மாதக் கருப்பம் , 


1081 


குறை வலி 


see 


2. நோயிற் காணும் சொற்ப வலி , 

slight pain felt in diseases . 
குறை விரல் , குட்டத்தால் குறைந்த 

விரல் , mutilated digit in leprosy ; 
2. விரற் பழுது , short deformed 

fingers . 
குறை விரிவு , முழுவதும் விரி 

யாதது . partial distension as of 
cellular membrane ; 2. முழுவதும் 

பூர்க்காதது . not fully blossomed . 
குறைவு , 

குறைபாடு , 2 . 
குறைந்த அளவு , small quantity ; 3 . 
விரற் குறைவு , mutilation of digits 
as in leprosy ; 4. அவயவக் 

குறைவு , defect in bodily organs . 
குறைவுபடல் , குறைவாக விருத்தல் , 

falling short . 
குறோ கணத்தி , see காக் கணத்தி . 
குறோட்டை , see காக்கணம் ; 2 . 

பீச்சுவிளாத்தி , a species of wood 
apple tree giving out fetid smell . 
குற்குலு , குங்கிலியம் , konkan 

resin - Boswellia serrata . 
குற்சலை , அவிரி , indigo plant - 

Indigofera tinctoria . 
குற்சிதம் , நறுவிலி , sebesten 
Cordia obliqua ; 2. அருவருப்பு , 

abhorrence . 
குற்பகச் சாரம் , see குங்கிலியம் . 
குற்பகம் , நாணல் , thatch - grass - 

Saccharum spontaneum . 
குற் பகாதிதம் , பூலாங் கிழங்கு , 

poolah root - Manihot utilisima . 
குற்பம் , பரடு , ankle . 


குற்றாலகம் 
குற்பாதம் , see குறண்டின கால் . 
குற்றங் காட்டல் , தன்னிடத்துள்ள 
களங்கத்தை வெளிப்படுத்துதல் , 
exhibiting stain or tarnish , as rust 

in iron , verdigris in copper etc. 
குற்றங் காணுதல் , குற்றங்களைக் 

கண்டு பிடித்தல் , finding out de 
fects , stains, impurities etc. 
குற்றந் தீர்த்தல் , சுத்தி செய்தல் , 
cleansing the impurities as from 

metals and metalic compounds . 
குற்ற மற்ற பற்பம் , சுத்தமான பற்பம் , 

pure metalic oxide i.e. one free 

from all faults . 
குற்றம் , அசுத்தம் , impurities ; 2 . 

களங்கம் , stain , tarnish ; 3 . 
குறைவு . defect, fault ; 4. துன்பம் , 
distress ; 5. தீட்டு , defilement; 6 . 
நோய் , disease ; 7. தோஷம் , mor 
bid affections ; 8. முக்குற்றம் - 
காமம் , வெகுளி , மயக்கம் , three 
kinds of gilt - lust , wrath and con 
fusion ; 9. ஐங் குற்றம் , the five un 
becoming behaviours in a per 
son . 
1. கொட்டாவி , yawning, gaping . 
2.நெட்டை , knacking with the fin 

gers or in walking. 
3. குறு குறுப்பு, snoring. 
4 , கூன் கிடை , lying shrivelled . 
5. நட்டு விழல் , nodding in 

drowsiness . 
குற்றல் , நெரித்தல் , cracking ; 2 . 

பறித்தல் , plucking . 
குற்றாலகம் , மலையாறு , mountain 

river. 


1082 


குற்றிப் பிராய் 
குற்றிப் பிராய் , குற்றிப் பலா , stunted 

jack Streblus asper. 
குற்றிருமல் , சிணுக் கிருமல் , hack 

ing cough ; 2. சொற்ப இருமல் , 
slight cough - Tussicula. 
குற்றி விளா, நாய் விளா , dog wood 

apple-Limonia acidissima . 
குற்று , உள்ளே பாயும்படியான 

குத்தல் , puncture . 
குற்றுக் காயம் , கூரான கத்தி அல்லது 
வேறு விதக் கருவியால் துளையுறும் 
படிக் குத்துவதினால் ஏற்படும் 
காயம் , wound caused by pricking 
or piercing with a knife or other 
pointed Instrument - Punctured 

or enetrating wound . 
குற்றுயிராய்க் கிடத்தல் , அபாய 

மாய்க் கிடத்தல் , lying half - dead or 
nearly dead . 
குற்றுயிர் , குறை வுயிர் , the state or 
condition in which the life is al 
most extinct ; 2. அரை வுயிர் , life 
not fully extinct; the state of being 
half - dead . 


குனிப்பாய்ப் பார்த்தல் 
which it is discoloured and be 
comes hard - Bad - nail .. 
குனக் காசிகம் , see அதி விடயம் . 
குனடி , நேபாளத்திலிருந்து வரும் 
ஓர் கடைச் சரக்கு , a bazaar drug 
exported from Nepaul . 
குனட்டம் , see அதி விடயம் . 
குனட்டை , நோயின் கோளாறு , 

complications in diseases . 
குனாசகம் , சிறு காஞ்சொறி , small 
climbing nettle Tragia 
involucrata (cannabina ) . 
குனாசகி , see குனாசகம் . 
குனாசம் , see குன்றி . 
குனாவகம் , கூத்தன் குதம்பை , 
pointed - leaved hogweed 
Boerhaavia rependa . See also 
மூக்குத்திக் கொடி , 
குனிதல் , வளைதல் , bending ; 2 . 

தாழ்தல் , stooping . 
குனிந்த , தலை முன்பக்கம் 
கவிழ்ந்த , with the heard bent 
downword and forward . 


குற்று வாகை , சிறு வாகை , stunted 

or small sirissa Albizzia 
odoratissima . 


குற்று வாய் , கடிவாய் மீன் , herring 

fish . See குத்துவா. 
குற்று வேலம் , கரு வேல் , black 
babool - Acacia arabica . 


குனிந்த தலை , கவிழ்ந்த தலை , 
bent head 2. & ipu unimo , down 
ward look . 
குனிந்த பார்வை , கீழ் பார்வை , 

downward look . 
குனிந்த முதுகு , கூன் , hunch - back . 
குனிப்பாய்ப் பார்த்தல் , கவனமாக 
உற்றுப் பார்த்தல் , looking with 
special attention ; looking down 
fixedly . 


குற் றூசி , உடம்பில் குத்தும் ஊசி , 

injection needle .. 
குனகம் , நகங் கறுத்துக் கெட்டியாய் 
விடுதல் , a condition of nail in 


- 


1083 
குனிப்பு முன்புறம் 

குன்மக் கட்டி 
குனிப்பு முன்புறம் , வளைதல் , an 2.குன்மக் கட்டி பக்குவ மடைவ 
terior curvature or bending ; anti தில்லை . ஆனால் வித்திர தியோ 
flexion ; 2. elorgelo , bamboo . 

பக்குவத்தை அடைகிறது . 
குனை , கூர்மை , வாய்ந்த பக்கம் , the 3.இக் குன்மக் கட்டி பித்தா 
pointed side of anything . 

திக்கத்தினா லுண்டாகிறது , 
குனைப் புல் , மேம்புல் , the tip of 

மற்ற வித்திரதி கட்டிகளோ 

இரத்தக் கோளாறு அல்லது 
grass . 

இரத்தக் கேட்டினாலுண்டாகும் . 
குனை வண்டு , பருத்திச் செடியில் 

4. இக் கட்டி தனக்குள் கெட்ட 
விழும் பூச்சி , cotton pest , 

சதை . இரத்தம் முதலியவை 
குன் பாண்டு , வெண் பாதிரி , white 

களைக் 

கொள்வதில்லை . 
trumpet flower Stereo ஆனால் , வித்திரதியிலோ மேற் 
spermum chelonoides . 

கண்ட மாமிசமும் , இரத்தமுமே 

கட்டியாக மாறும் . 
குன்மக் கட்டி , செரியாமையினால் 
வயிற்றினுள் கட்டியைப் போற் 

5. குன்மக் கட்டி வயிற்றுக்குள் 
காணும் வீக்கம் அல்லது திரட்சி . 

யாதொரு பற்று மில்லாமலே 
பல காரணங்களை 

உலாவும் . ஆனால் , வித்திரதியோ 
முன்னிட்டு உடம்பிலுள்ள 

கெட்ட மாமிசத்தையும் , 
திரிதோஷம் கோளா றடைந்தோ 

இரத்தத்தையும் அடிப்படை 
அல்லது அதிகரித்தோ வயிற்றுள் 

யாகக் கொண்டுள்ளது . 
பந்தைப் போல் நெஞ்சுக்கும் , Enlargement of the abdomen 
மூத்திரப் பைக்கும் இடையே Abdominal tumour. It is a moving 
உலாவும் கட்டி பெண்களுக்கும் swelling within the belly . It is a 
இதே மாதிரி வயிற்றில் வித்திரதிக் 

disease in which the fundamen 
கட்டி ஏற்பட்டாலும் , மாத விடாய்க் 

tal principles of the body, being 
கோளாறினால் தான் உண்டாகிற 

deranged and aggravated by 

their respective Doshas 
தெனத் தெளிதல் வேண்டும் , 

specfic ; exciting causes , tend to 
அன்றியும் , பெண்களுக்கு ஏற்படும் 

accumulate in the cavity of the 
வேறுவித கட்டிகளான சினைக் 

abdomen ; and help the forma 
கட்டி , கர்ப்பக் கட்டி , அடிவயிற்றுக் tions of a ball- like tumour (inter 

முதலிய கட்டிகளைக் nal ) , somewhere inside the body 
குன்மக் கட்டியுடன் கலக்கப் between the regions of the heart 
படாது . இவ்விரண்டின் வித்தியா 

and the urinary bladder . It also in 
சத்தை தெரிந்து கொள்வதற்கு 

cludes phantom tumours ( in 
முக்கியமான அம்சங்களாவன : 

woman due to menstrual disor 

ders ) which are generally mis 
1. குன்மக் கட்டிக்குச் சாரும் taken for this . This should not be 
இடமில்லை . வித்திரதியோ, confounded with the separate 
ஒன்றைச் சார்ந்திருக்கும் . 

class of tumours such as the 


or 


கட்டி 


1084 


குன்மக் கிரகணி 


குன்மக் கட்டி 
ovarian , uterine , pelvic , and ab 
dominal in females , which are 
even mistaken for pregnancy : 
1. This abdominal tumour is non 

attached to any part or organ 
inside ; whereas the other 
kinds of tumour ( in woman ) 
will be attached and will have 

their pedicle . 
2. The abdominal tumour will not 

develop ; but the other will de 

velop . 
3. This abdominal tumour is 

chiefly due to the aggravated 
bile ; whereas the other inter 
nal tumours are intimately 
connected with the deranged 
or vitiated condition of blood 
( catamenial fluid etc ) . See 

இரத்த வித்திரதி . 
4. The gunma tumour does not 

resort to any deranged or 
ganic matter such as flesh , 
blood etc ; while on the con 
trary, in the case of the other 
tumours ( as இரத்த வித்திரதி ) , 
the diseased blood and flesh 
of a locality are in themselves 

transformed into pus . 
5. The former will be found float 

ing within a cavity or moving 
otherwise without any fixed 
root of its own ; whereas the 
other will contain flesh and 

blood as a root . 
NOTE It is so named because 
its root or base cannot be exactly 
localised ; and its cause cannot 
be ascertained owing to the fact 
of its having its origin in the ag 
gravated condition of the local 


bodily Vayu . Gulma is a self- con 
tained agglomeration of the de 
ranged bodily Doshas ; and it 
freely moves about in the cavity, of 

its formation . 
குன்மக் கழிச்சல் , செரியாமையினா 
லேற்படும் கழிச்சல் , diarrhoea 
due to indigestion - Dyspeptic 
diarrhoea . 
குன்மக் காசம் , குன்ம ரோகத்தினா 

லேற்பட்ட காச நோய் , asthma , 
arising from dyspeptic causes 
Asthma dyspepticum . 
குன்மக் காமாலை , குன்ம நோயினால் 

உண்டான காமாலை ரோகம் . அது 
சோறு செரிக்குங் காலத்தில் 
அடிவயிற்று வலி , வாந்தி , கண்கள் 
மஞ்கள் நிறமடைதல் , மூத்திரம் , 
ஆடை கட்டல் , குழம்பிய 
மூத்திரம் , வாய் வெளிறல் , இருமல் , 
இரைப்பு , உறக்கம் , படுக்கையாகக் 
கிடத்தல் , புரளல் முதலிய குணங் 
களைக் காட்டும் , jaundice con 
nected with dyspepsia , due to 
obstruction of the liver - Dyspep 
tic jaundice . It exhibites the fol 
lowing symptoms especially dur 
ing the period of digestion viz . in 
testinal colic , vomiting , yellow - 
colouration of eyes , thick urine 
presenting an iridescent film on 
the surface pale mouth , cough , 
hard - breathing , drowsiness , 
sometimes prostration and rest 

lessness etc. 
குன்மக் கிரகணி , செரியாமையினால் 
எழுந்த கழிச்சல் நோய் . இதை 
நோயாகக் கருதுவதைக் காட்டிலும் 
குறியாகக் கொள்வதே சிறந்தது . 


1085 
குன்மக் கிரகணி 

குன்மத் தலைவலி 
அது வயிற்றிற் குத்தல் , அதிக NOTE : - It is a medicine peculiar 
உறக்கம் , வியர்வை , 

தலை 

to Tamil Siddhar s science and 
நடுக்கம் , உடம்பெரிச்சல் , உழலை , 

the preparation of which is con 
வயிற்றுப் பொருமல் , பேதி 

templated in the Agastyar s work 
on Medicine . 

. 
முதலிய குணங்களைக் காட்டும் , 
chronic diarrhoea occurring in குன்மக் கோளாறு , செரியாமை 
dyspepsia . It is more a symptom யினா லேற்படும் குற்றங்கள் , dys 
than a disease ; and is marked by peptic disorders. 
piercing pain in the stomach , ex 
treme drowsiness , perspiration , 

குன்ம சிலு விஷம் , குன்ம நோயினால் 
trembling of the head , burning உடம்பிற் காணும் அற்ப விஷம் , 
sensation in the body , intense 

slight poison arising in the sys 
thirst , rumbling noise in the tem due to dyspeptic disorders . 
stomach followed by purging etc. 

குன்மச் சூலை , குன்மத்தினால் 
- Dyspeptic diarrhoea . 

வயிற்றில் உண்டாகும் , குத்தல் 
குன்மக் குடல் , செரியாக் குடல் , Construi , colicky pain in the abdo 

bowels wanting in the power or men experienced in cases of dys 
function of digestion . 

pepsia ; 2. ஓர் வித குன்ம நோய் , 
குன்மக் குடாரம் , 

இதனால் மேல் வயிறு வலித்து 

குன்மக் 
கோடாலி . 

குத்த லுண்டாகி , உடம் பெரிச்சல் , 

நீர்ப் பேதி , ஏப்பம் , வாய் நீரூறல் , 
குன்மக் குடோரி , ஆற்றோரங் சூலத்தாற் குத்தல் போன்ற வலி , 
களில் முளைக்கும் ஓர் பூடு . இது 

கை , கால் திமிர் முதலிய குணங்கள் 
குன்மத்திற் குதவலால் இப்பெயர் , ஏற்படும் , a kind of dyspepsia 
a plant found generally on the 

marked by its supervening symp 
banks of rivers . It is so called 

toms viz . colicky pain in the upper 
from its usefulness in dyspep 

part of the abdomen burning sen 
sia ., 

sation , water - brash belching 

salivation , a kind of digging and 
குன்மக் குட்டம் , ஓர் வகைக் குட்ட 

piercing pain resembling that aris 
Comu , a kind of leprosy. 

ing from the piercing of a dart, 

numbness stiffness of the limbs 
குன்மக் கோடாலி , மரத்தைக் 

etc. 
கோடாலி கொண்டு வேரறப் 
பிளப்பது போல் , உடம்பிலுள்ள 

குன்மத் தலைவலி , வயிறு , குடல் , 
நோயை 

வேரறக் களைந்து ஈரல் முதலிய உறுப்புகள் 
குணமாக்கு மருந்து , a medicine குன்மத்தினால் கோளாறடை 
capable of curing radically dis 

வதனால் ஏற்படும் தலைவலி , 
eases in the system in the same 

headache arising from the de 
way as a tree is uprooted with an range ment of the stomach , bowel 
axe severing all connections with or liver due to dyspepsia - Dyspep 
the ground . 

tic head- ache . 


see 


1086 
குன்மத்தைப் போக்கி 

குன்மம் 
குன்மத்தைப் போக்கி , மான்செவிக் குன்மம் , புரளச் செய்தல் , making or 
கள்ளி . இது குன்மத்தைக் குணப் causing to roll; that which causes 
படுத்தும் தன்மை வாய்ந்ததா one to roll ; 2. உள் கட்டி , internal 
லிப்பெயர் , leafy tree -spurge - Eu tumour ; 3. அடிவயிற்றுக் கட்டி , ab 
phorbia nereifolia . It is so called dominal tumour . 
from its virtue of curing dyspep 

குன்மம் , பித்தம் அதிகரித்து , 
sia . 

குடலில் புரட்ட லுண்டாகி , சோறு 
குன்மத்தைப் போக்கு மருந்து , செரியாமல் எந்நேரமும் ஏப்பத் 
குன்ம வகைகளைக் குணப்படுத்த தோடு , வலியையும் உண்டாக்கும் 
வேண்டிப் பிரயோகிக்கு மருந் ஓர் நோய் , இதனால் சில சமயம் , 
துகள் , drugs employed in curing குமட்டல் , வாந்தி , நெஞ்செரிவு 
painful forms of dyspepsia - Gas முதலிய சின்னங்களும் ஏற்படும் . 
tric sedatives . 

இது உணவின் குற்றத்தினாலும் 
குன்ம நாசனி , see குன்மத்தைப் 

நல்ல சாப்பாட்டினாலும் , சாப்பிட் 
போக்கி . 

டவுடன் அல்லது செரியா முன்னம் 

அனேக தகாத காரியங்களைச் 
குன்ம நித்திரிஞ்சம் , இலைக் கள்ளி , செய்வதாலும் ஏற்படும் , dyspepsia 
see குன்மத்தைப் போக்கி . 

arising from chronic enlargement 

of the spleen or other glandular 
குன்மப் புரட்டு , குன்ம நோயால் swellings due to the aggravated 

ஏற்படும் வயிறு புரட்டல் , nausea condition of bile in the system . It 
or vomiting experienced in is attended with colic or griping 
chronic dyspepsia . 

pain in the bowels , indigestion , 

belching etc. Sometimes , it is also 
குன்மப் போக்கு , குன்மத்தினா followed by nausea , vomiting , 
லுண்டாகும் வயிற்றுப் போக்கு , heartburn etc. It is generally 
see குன்மக் கழிச்சல் . 

caused by errors in diet , espe 

cially when over rich food is taken ; 
குன்ம மகோதரம் , குலையில் வலித்து , and is also due to other extrane 
சாதம் செரியாமல் , பேதியாகி ous circumstances leading to in 
பக்கவிலா , இடுப்பு , வயிறு முதலிய 

discreet actions just after meals 
விடங்களில் வீங்கி கல்லுப் 

or before its digestion . The follow 
போலாகும் ஓர் வகை மகோதரம் , 

ing are the different kinds viz : 
( யூகி முனி 800 ) abdominal 1. எரிகுன்மம் , dyspepsia attended 
dropsy which is generally con with burning sensation in the 
nected with and traceable to dys 

stomach . 
pepsia and disorders of heart, 2. வலி குன்மம் , a form of indiges 
indigestion , diarrhoea and hard tion followed by colic . 
swelling on the sides , loins and 
belly. 

3. சத்தி குன்மம் , a form dyspep 

sia attended with vomiting . 


1087 
குன்மம் 

குன்மை 
4. காச குன்மம் , indigestion found 

அருந்துவதாலும் , அகால போசனத் 
in asthmatic patients . 

தினாலும் , சரிவர மென்று 
5. தொந்த குன்மம் , dyspepsia in தின்னாமல் அவசரமாய் உண்ப 

herited from parents.- Con தினாலும் , இரைப்பை , கல்லீரல் , 
genital or Hereditary dyspep குடல்கள் முதலிய உறுப்புகள் பல 
sia . 

வீனப்பட்டு - இவ்விதமான வலி 
6. சன்னிக் குன்மம் , dyspepsia af ஏற்படும் . பசி ஏற்படாமல் சாப்பிடு 
fecting the brain . 

வதையும் , ஓர்காரணமாகச் சொல்ல 
7. வாய் நீர் குன்மம் , a form of indi லாம் , colic diarrhoea etc. arising 

gestion characterised by sali from indigestion . It is due to eat 
vation . 

ing unsuitable foods or rich 
8. புரட்டுக் குன்மம் , a bad diges 

meals , constantly overloading the 
tion followed by overturning of 

stomach without practising regu 

lation of diet , untimely meals , food 
the bowels . 

taken hastily without proper mas 
9. பித்த குன்மம் , one attended with tication , and sitting at table with 

copious secretion of bile - Bil out appetite are also other com 
ious dyspepsia . 

mon causes , that bring about 

weakness of the digestive organs 
10. வாத குன்மம் , dyspepsia at 

such as liver, stomach , intestines 
tended with rheumatism 

etc. 
Rheumatic dyspepsia . 
11. சிலேட்டும குன்மம் , dyspepsia 

குன்ம வல்லி , கொடிக் கள்ளி , moon 
due to excess of phleumatic 

creeper - Sarcostemma viminale .. 
humour . 

குன்ம வாதம் , see குல்ம வாதம் . 
12. கரிக் குன்மம் , dyspepsia 

குன்ம வாயு , செரியாமையினால் 
marked by sour eructation in 
the oesophugus . 

உண்டாகும் வாயு , flatulence due 

to indigestion -Flatulent dyspep 
13. புளிப்புக் குன்மம் , excessive sia ; 2. மண்ணீரல் வீக்கம் , enlarge 
acidity of the stomach Acid 

ment of the spleen . 
dyspepsia . 

குன்ம வியாதி , see குன்மம் . 
குன்மம் போக்கி , see அசம தாகம் . 

குன்மாதி , குன்மமும் அதைச் சார்ந்த 
குன்ம வலி , குன்ம நோயால் ஏற்படும் 

மற்ற நோய்களும் , dyspepsia and 
வயிற்று வலி , வயிற்றுளைவு 

its related diseases . 
முதலியன. இது பசியை அடக்கி 
ஆளுவதை அப்பியாசிக்காமல் , குன்மை , சிறு காஞ்சொறி , small 
உதவாத பண்டங்களைச் சாப்பி 

climbing nettle Tragia 
டுவதாலும் , மித மிஞ்சி போசனம் involucrata ( cannabina) . 


இதை 


1088 
குன்றத்தில் நயந்த சத்தி 

குன்றி 
குன்றத்தில் நயந்த சத்தி , தாலம்ப பிடிப்பு முதலிய நோய்களில் 
பாஷாணம் , a kind of native ar வலியை நீக்க உபயோகப்படும் . 
senic .. 

காய்ச்சிய கடுகெண்ணெயில் இவ் 
குன்றத்துச் சித்தி , see குன்றத்தில் 

விலையை நனைத்து வலியுள்ள 
நயந்த சத்தி . 

இடத்தில் போடலாம் . 

நெருப்பில் வாட்டி , வலியுள்ள 
குன்ற பலம் , ஓர் வகைக் கருந்தினை , இடத்தில் சூடுள்ள விளக்கெண் 
a kind of black millet Aglaiya 

ணெயைப் பூசி மேலே இலையை 
roxburghiana.. 

போட்டுக் கட்டலாம் . வலி 
குன்றம் , எழுது நாணல் , pen reed or கொண்ட இடத்தில் இதன் சாற்றை 
grass ; moonshee grass Sac எண்ணெயிற் கலந்தும் பூசலாம் . 
charum sara alias s . arundi 

இதை மென்று 

அச்சாற்றை 
naceum ; 2. ஓர் வகைக் கோரை , 

உட்கொள்ள தொண்டைக் கம்மல் 
straight sedge - Cyperus 

நீங்கும் . சில விடங்களில் இதைத் 
pertinuis . See கோரை , 3. ஆனைப் 

தேயிலைக்குப் பதிலாக உபயோகப் 
புல் , lesser elephant grass - 

படுத்துவ துண்டு . இலைச் 
Typha angustifolia ; 4. கோரைக் 

சாற்றைக் குழந்தை நாக்கில் தடவ , 
கிழங்கு , coray root - Cyperus 

வாயில் உண்டாகும் வெள்ளை 
rotunds ; 5. குறட்டைப் பாசி , coix 
millet - Coix barbata ; 6. மலை , 

அட்சரப் புண்கள் குணமாகும் . 

இலையைப் போலவே விதையும் , 
mountain ; 7. சிறு குன்று, hillock . 

வேரும் , மருந்திற் குதவும் , Indian 
குன்றல் , குறைதல் , decreasing ; 2 . liquorice; Rosary -pea - Abrus 
மெலிதல் , being emaciated . 

precatious . This beautiful climb 

ing plant is remarkable for its 
குன்ற வில்லி , துருசி , blue vitriol . 

small-bead which is of a brilliant 
குன்றி , குன்றி மணிச் செடி , இதன் 

scarlet colour with a dark , black 
விதை சிவப்பில் கருப்புப் புள்ளி 

spot on one of its ends . It is com 

mon in hedges , waste lands and 
யுடையதால் , இக்கொடிபார்ப்பதற்கு 

bushes ; many - flowered ; le 
மிக்க அழகாய் இருக்கும் . இதை 

gumes four to six - seeded ; this 
வேலி , பாழ்நிலம் , புதர் இவ்விடங் seed is known as jeweller s seed . 
களில் சாதாரணமாய்க் காணலாம் , The whole plant has medicinal 
இதில் அநேக பூக்களுண்டு . virtues . Leaves are used to relieve 
பூக்கள் ஊதா அல்லது சிவப்பு local pai in swellings , rheuma 
நிறமுடையது . காய்க்குள் 4-6 tism etc ; steeped in warm mus 
விதைகளுண்டு . இவ்விதை 

tard oil they are applied over the 
களுக்குத்தான் குண்டுமணி என்று 

seat of pain ; they are also warmed 
பெயர் , இதன் மூலம் மருந்திற் 

over the fire and applied after 
குதவும் , இலைகள் வீக்கம் , வாதப் 

smearing the part with warm cas 
tor oil. The juice of fresh leaves 


பசையாக 


-- 


1089 
குன்றி 
mixed with some bland oil is ap 
plied to the painful part to relieve 
pain and reduce the swelling . The 
leaves are chewed ; and the juice 
swallowed in cases of hoarse. 
ness . In some parts , the leaves 
are used instead of tea . The juice 
of the leaves is applied to the 
tongue of a child as a cure for ui 
cerative stomatitis or ulcers in the 
tongue and the mouth . The roots 
and seeds also have medicinal 

properties like the leaves . 
குன்றி , குண்டு மணி , crab s eye ; 
jeweller s bead ; 2. மனோசிலை , 
red arsenic ; 3. மலை மஞ்சாடி , 
white necklace tree Ormosia 

travancorica . 
குன்றி நிறக் கண்ணன் ,, செங் 
கண்ணன் , person having 
blood - shot eyes ; 2. காட்டுப்பன் , 
wild hog_Sus indicus . It is so 

called from its red eyes . 
குன்றி நேசி , வீட்டுப் பல்லி , house 

lizard . 
குன்றி போல் செடிச்சி , தொழு 
கண்ணிச்செடி 

குன்றிச் 
செடியைப் போலிருப்பதாலிப் 
பெயர் , a medicinal plant resem 
bling liquorice plant - Hedysarum 

gyrans .. 
குன்றிப் பிரமாணம் , குண்டுமணி 

யளவு , as big as crab s eye . 
குன்றிப் போதல் , மெலிவுறல் , be 

ing emaciated as through dis 
ease or mental worry ; pining away. 

. 
குன்றி மணி , குன்றிக் கொட்டை : 

இதன் காய்க்குள் 4-6 விதைகளாக 


குன்றி மணி 
அடங்கியிருக்கும் . இவ்விதைகள் 
நிறத்திலும் , அளவிலும் ஐந்து 
விதங்களாயிருக்கும் . 1. சிறிது 
உண்டை , சிவப்பில் கருப்புப் 
புள்ளியும் பளபளப்புமுள்ளது ; 2 . 
முழுக் கருப்பில் வெண் புள்ளி ; 3 . 
முழு வெள்ளை; 4. முழு சிவப்பு : 5 . 
ஊதா அல்லது மஞ்சள் . இவை 
களைத் தின்பதால் தலைவலி 
யுண்டாகும் ; பொடித்து ஊசியால் 
குத்தி இரத்தத்தில் புகட்ட 
விஷத்தைத் தரும் . 
அரைத்து மேற் பூச வீக்கம் போம் ; 
சில விஷக் கடியும் குணமாகும் . 
நமது நாட்டுப் பெண்கள் 
கருத்தரித்தலைத் தடுப்பதற்காக , 
மாதாந்தருது காலத்தில் ஒவ்வொரு 
தடவையும் சில நாட்கள் வரையில் 
வெள்ளைக் குன்றி 

மணியை 
விழுங்கி வருவார்கள் ; கட்டியைக் 
கரைப்பதற்காக அயோடீன் ( lodine) 
என்னும் ஆங்கிலேய மருந்துக்குப் 
பதிலாக இது உபயோகப்படும் . 
மருந்துக் கடைகளிலும் , கம்மாளர் . 
கசுக்காரர் இவர்களின் 
களிலும் , நிறுப்பதற் குபயோகப் 
படுத்துவார்கள் , அன்றியும் , தட்டார் 
நகைகள் செய்யும் பொழுது பொடி 
சேர்ப்பதற்காக இதை அரைத் 
துபயோகிப்பார்கள் . இவ்விதையை 
பாலில் வேகவைத்துப்பிறகு பொடி 
பண்ணி ஒரு குன்றி எடை உட் 
கொள்ள காம விச்சையைப் பெருக் 
கும் . பெருமளவில் வேகாமல் 
உட்கொள்ள வாந்தி யையும் , 
பேதியை யுமுண்டாக்கும் . இதை 
யரைத்து வழுக்கைத் தலை , 
தொடை வாதம் , தோள் பிடிப்பு , 
பாரிச வாயு , முதலிய நரம்பு 
-வியாதிகளுக்குப் பற்று போடலாம் . 


கடை 


இது 


19 


- 


1090 
குன்றி மணி 

குன்றி வேர் 
இதன் தோலைப் போக்கி உள் druggists , goldsmiths and jewel 
பருப்பை அரைத்துக் கண் விழி , 

lers as standard weights ( 1 
கண் மடல் முதலிய ரோகங் grain = 1.5 / 16 of this seed ) . They 
களுக்கும் பூசலாம் . 

இதைப் 

are also used by goldsmith to in 

crease adhesion in the more deli 
பொடித்து குளிர்ந்த சலத்தில் 
போட்டு வைத்துப் பிறகு தண் 

cate parts ofjewellery ; when pow 

dered and boiled with milk , they 
ணீரை இறுத்து கண் சிவப்பு , கண் 

have a powerful and aphrodisiac 
காந்தல் முதலிய நோய் களுக்கு 

action acting through the nervous 
கழுவு நீராக வுபயோகிக்க முதலில் 

system ( Dose 1 to 3 grains ). If ad 
வேதனை விருத்தியாகிப் பிறகு 10 

ministered uncooked , they act as 
நாள் கழித்து தான் குறைந்து , நோய் a strong purgative and emetic , giv 
சௌக்கியப் படும் ; the seed of ing rise to symptoms of cholera , 
country liquorice plant ; Retty It is also applied to the bare skin 
seeds Abrus precatorius in alopecia , in sciatica ; stiffness 
( seeds of ) . The legume of this of the shoulder joint , paralysis , 
creeper consists of 4-6 seeds , and other nervous diseases . 
which are roundish and polished . When decorticated and finely 
There are five principal varieties ground , they are used for 
according to its size and colour; vascularisation of the cornea 
and they are : 

( Pannus cornea ) usually due to 
1. Rose - coloured flowers with red 

the irritation of granulations in 
seed and black dot or eye . 

conjunctivitis and granular lids . 

The seeds pulverised and 
2. Dark - coloured flowers with 

steeped in water, which is then 
black seed and white dot or eye . 

filtered ; and the infusion obtained 
3. White flowers with white seed . is used to bathe the leyes; and by 
4. Red flowers with red seed . 

so doing irritation is first set up 

and then some days after, it 
5. Yellow or purple seed . 

gradually ceases . 
Seeds if eaten , produces head குன்றி மேனி , ஓர் பூடு , இது நிழல் 
ache ; powdered and injected hy 

பட்டால் தலை கவிழ்ந்திருக்கும் , 
podermically they are poisonous ; 

an unknown plant having a pecu 
in the form of paste disperse light 

liar virtue of drooping when shade 
and recent swellings ; and they falls on it . 
also cure bites of poisonous in 
sects . Women of our country swal குன்றிய கர்ண ரோகம் , காது மந்தம் , 
low seeds , generally the white , ev 

dullness of hearing . 
eryday for some days after each 
menstruation to prevent concep 

குன்றி வேர் , குன்றிக் கொடியின் 
tion . The powder is used for Brit 

வேர் . இது அதிமதுரத்தைப் போன்ற 
ish iodine as a discutiend . The சாயலையும் , சுவையையுமுடையது . 
seeds are used by chemists , இதற்கு நாட்டு அதிமதுர மென்றும் 


1097 


கூகை 


see 


being dispirited in mind ; 5 . 
வளர்ச்சி யடையாமை , being 
stunted in growth ; 6. விசனத்தால் 
மெலி வுறல் , growing weak with 
pain , grief , angusih etc. , losing 
flesh or growing lean with long 
ing for something . 
குன்றைத்தான் , 

குன்றை 
வில்லாக்கினோன் . 
குன்றை வில்லாக்கினோன் , துரிசு , 

blue vitriol . 
குன்னாத்தல் , கூனிக் குறுகிப் 

CUNG560 , becoming short in stat 
ure and stooped by contraction of 

limbs .. 
குன்னி , see குன்றி . 


-- 


கூ 


குன்றி வேர் 
பெயர் . ஆகவே இவ்விரண்டிற்கு 
முள்ள வித்தி யாசம் வருமாறு : 
குன்றி மணி வேரை ஒடித்தால் 
வெண்மையாயிருக்கும் . சிறு விரல் 
பரும னுள்ளது ; ஆனால் , அதி 
மதுரமோ ஒடிக்க மஞ்சளாயும் , 
கனத்தில் பெருவிரல் பருமனாயு 
முள்ளது . மருந்துகளிற் சேர்ப்பதற் 
கான குணம் இதற்குண்டு . இதன் 
கஷாயம் கற்கண்டோடு சேர்த்துக் 
காய்ச்சிப் பாகாக இறக்கி குழந்தை 
இருமலுக்கும் , இதன் சூரணம் 
மருந்திற்கு அனு பானமாகவும் 
உபயோகப்படும் , the root of Indian 
liquorice Abrus precatorius . It 
has the appearance and taste of 
liquorice root - Glycirrhiza glabra . 
It yields and extract similar to li 
quorice in medicinal properties. 
The following distinctions may be 
noted ; Indian liquorice root is 
externally brown and internally 
white , much smaller than the 
reluoqiricc and it seldom acquires 
the size of a finger; whereas the 
latter is reddish - brown externally 
and yellow internally and is as 
large as a thumb . The decoction 
of the root is mixed with sugar 
candy and given for relieving ob 
stinate cough . The powder of the 
root is used as an adjunct in mix 

ture . 
குன்று , சிறுமலை , hill or hillock ; 2 . 

குறைவு , deficiency . 
குன்றுதல் , மேனி குன்றல் , being di 

minished in lustre or beauty ; 2 . 
குறைதல் , decreasing or dimin 
ishing ; 3. Ollowige , being reduced 
or emaciated ; 4. மனம் வாடுதல் , 


கூ , பூமி , earth ; 2. மலங் கழித்தல் , 

answering calls of nature ; 3. terlip , 

pap ; porridge. 
கூகத் தாள் , புன்னை , common 

poon - Calophyllum inophyllum . 
கூகம் , ஆந்தை , owl; 2. பொன் , gold ; 

3. நாக பாஷாணம் , a kind of 
prepared arsenic ; 4. மறைவு , 

secret .. 
கூகாகம் , பாக்கு மரம் , areca - palm - 

Areca catechu . 
கூகாரி , காக்கை , crow . 
கூகை , கூவா, East Indian arrow 

root - Curcuma angustifolia ; 2 . 
ஆந்தை , owlet 3. ஓர் வகைப் 
பருந்து . a species of kite ; 4 . 
COLLIGI , a large owl - Bubo 
bengalensis ; 5. கூவா மா , al 
farinaceous substance procured 


- 


கூகை 


1092 

கூகை நீறு . 
from the root of Indian arrow - root கூகை நீர்க் கட்டி , see கூகைக் 
plant . 

கட்டு 
கூகைக் கட்டி , see கூகைக் கட்டு , 

கூகை நீலி , கொடிச் சிணுங்கி , a kind 

of senstive creeper. 
கூகைக் கட்டு , பொன்னுக்கு வீங்கி 
என்னும் வீக்கம் . இதற்கு கூகை நீறு , கூவைக் கிழங்கின் மாவு , 
புட்டாளம்மை என்றும் பெயர் , இது இது குணத்திலும் , பார்வையிலும் 
கூகையைப் போல் முகத்தைச் அரோ ரூட்டு மாவைப் போன்றது . 
செய்வதா லிப்பெயர் . a disease இக்கிழங்கை , மலையாளத்தில் 
marked by inflammation and வேகவைத்துத் தயிரும் உப்பு மிட்டு 
swelling of the salivary glands ; கலந்து சாப்பிடுவதுண்டு . இது பல 
Mumps - Paratitis . It is so called 

வகைப்படும் . the flour of Malabar 
from its rendering the face bloated arrow - root Curcuma angustifolia 
like that of an owl .. 

(flour of ) it is a farinaceous 
கூகைக்கி , see காட்டெருமைக் 

substance procured.from the root 

and resembles arrow root bath in 
கிழங்கு , 

appearance and virtue . It is 
கூகைக் கிழங்கு , see கூகை நீறு . 

commonly eaten boiled in water 

or mixed with curd and salt . The 
கூகை தாளி , தேவதாளி, இது following are the different kinds 
தொட்டிகளில் வைத்துப் பயிராக்கப் divided according to the botanical 
படும் . இது தாளி இனத்தைச் 

group : - - 
சேர்ந்தது . 

பேதியையும் 1. சிவப்பு கூவைக் கிழங்கு , red 
வாந்தியையும் உண்டாக்கும் 

malabar root Curcuma 
மூலம் , குஷ்டம் இவைகளைப் leucorrhize. 
போக்கும் . a kitchen herb of the 

2. பெருங் கூவை, see No.1 
Convolvulus genus . It is an emetic 
and purgative ; and can cure 

3. மலை யிஞ்சிக் கூவை , hill 
piles ,leprosy etc ; 2. நுரைப்பீர்க்கு . 

ginger arrow root - Alpinia 
இதன் காயின் உட்சதைப் பற்று 

allughas . 
பித்த சுரத்திற்குக் கொடுக்கும் 4. சினக் கூவை ,, இதுவே கூகை 
கஷாயத்திலுபயோகப்படும் , பாம்பு மஞ்சள் அல்லது கோஷ்டம் , 
கடிக்கும் உபயோகிக்கலாம் . snake , 

violent arrow root - Costus 
lutia - Luffa echinata . The pulp of 

specious . 
this fruit is.a frequent ingredient 5. மலைக் கூவை , hill arrow root - 
in the compound of decoctions 

Koempferia rotunda . 
prescribed for bilious fevers; and 
it is also given in snake bite . 

6. மரவள்ளிக் கிழங்கு , brazillan 

arrow root - Manihot utilissima . 
கூகை நீர் , கூகைக்கிழங்குத் தண்ணீர் , 
the juice of arrow - root plant. 

7. மஞ்சள் மரவள்ளிக் கிழங்கு , 

bright - yellow Indian shot or 


1093 


கூச்சம் 


க நீறு 
Carolina , arrow root Canna 

flacida .. 
8. சீமை 

மரவள்ளிக் கிழங்கு , 
Mendoza arrow root - Canna 
achirus (typica ). 
c.f. காட்டெருமைப்பால் . 


see 


கூகை மஞ்சள் , கோஷ்டம் , sweet 

costus - Costus speciosus . 
கூகை வீக்கம் , see கூகைக் கட்டு . 
கூக்குரலாய்ச் செய்தல் , வெளிப் 

படையாய் அல்லது எல்லோரும் 
அறியும் படிச் செய்தல் , making no 
secret if one s doing .. 
கூக்குரல் , பெருஞ் சத்தம் , loud cry . 
கூசம் , முலை , female breast. 
கூசல் , see கூசுதல் , 2. உடம்பு 
கூசுதல் , feelingexcited ; 3. உடம்பு 
சிலிர்த்தல் , sensitiveness of touch 
felt in the body ; 4. அச்சம் fear . 
கூசான் மலி , பட்டு நூல் மரம் , silk - 
worm tree ; Indian Mulberry tree - 
Morus indica . 
கூசிக் கரி , மினிரம் அதாவது காரீயக் 

கல் , graphite or black lead . 
கூசிப் பார்த்தல் , அரைக் கண்ணால் 
uniggo , looking with half - closed 
eyes ; 2. கண் கூச்சத்தோடு 
பார்த்தல் , seeing with dazzled 
eyes . 

. 
கூசி விழித்தல் , கண் கூச்சங் கொண்டு 
அதனால் வஸ்துக்களை சிறிதாக 
விழித்துப் பார்க்கும் ஓர் விதக் 
கண்ணோய் , seeing objects with 
half - closed eyes due to an eye 


disease marked by inability to see 

bright or day light. 
கூசு கண் , see கூசி விழித்தல் . 
கூசுதல் , வெட்கப் படல் , being shy ; 

2. கண்கூசுதல் , being sensitive to 
light ; being readily acted upon or 
affected by sensitiveness to see 
thelight ; 3. உடம்பு சிலிர்த்தல் , the 
peculiar sensation felt through 
touch or rubbing lightly ; 4. பல் 

கூசல் , to be set on edge as tooth . 
கூசுமாண்ட பூதம் , பயங்கரமான 

முகத்தையும் , கோபத்தையும் 
முடைய ஓர் வகைப் பூத நோய் , a 
devilish disease marked by fierce 
look and anger. 
மாண்டம் , 

கலியான 
பூசினி, 
கூச்சக் கண் , கூசுங் கண் , tender 

eyes or eyes sensitive to light . 
கூச்சங் காட்டல் , கிசு கிசு செய்தல் , 

tickling ; titilating . 
கூச்சப் பார்வை , மந்தப் பார்வை , 

sight dimmed by light ; sight 

rendered blind by a glare of light . 
கூச்ச மயிர் , சிலிர்த்த மயிர் , erectile 

hairs ; hairs standing on ends . 
கூச்ச முள்ள, அச்ச முள்ள, nervous . 
கூச்சம் , உடம்பின் கூச்சம் , 

sensitiveness to touch ; 2. அக்குட் 
கூச்சம் , titilation ; 3. வெட்கம் , 
shyness ; 4. தர்ப்பைப் புல் . 
sacrificial grass ; 5.அதி சேதனை , 
morbid excess of sensitiveness 
Hyperaces - thesia , 6. பற் கூச்சம் , 
sensitiveness of tooth odonto - 


1094 


கூட பலகம் 


hyperesthesia ; 7. அச்சத்தால் 
ஏற்படும் நடுக்கம் , quivering due 
to excitement or fear from 
nervousness . 

. 
கூச்சல் , வாந்தி பேதி மும்முரம் , 
cholera widely 

prevalent ; 
epidemic cholera . 
கூச்சி , சவரி லோத்திரம் அதாவது 
விளாம் பழத்தின் சதைப்பற்று , the 
pulp of the fruit of wood - apple 

( Trichosanthes ). 
கூச்சிதம் , நிலக்கடம்பு , ground 

cadamba Anthocephalus 

cadamba . 
கூச்சிரம் , see கூச்சிதம் , 2. வெண் 
கடம்பு , sea side Indian oak or 
common Indian oak - Barringtonia 
racemosa alias Eugenia 
racemosa .. 
உச்சிலகம் , கோப் பிரண்டை , a kind 
of adamantine creeper - Vitex 

genus . 
கூச்சீரிடம் , திருநாமப் பாலை , hill 

lotus - smilax macrophylla . 
கூச்சு, கூர்மையுள்ள முனை , cone 

shaped point as in developed 
abscess ; 2. மயிர்ப் புளகம் , 
horripilation ; 3. கூச்சுப் பிசின் , 
caoutchouc ; 4. விசைப் பிசின் , 
India rubber. 


ringworm piant Cassia tora 

( alba ) , 
கூடக வெலும்பு , நாசி யறை 
அல்லது மூக்குத் துவாரம் 
இரண்டின் பிற்பகுதியில் குறுக்கே 
இலம்பாயுள்ள தகட்டெலும்பு , the 
bone across the nostrils in the 

back of the nose - Nasal bone. 
கூடக் கீரை , கலவைக் கீரை , 

mixture of various greens. 
கூடங்கம் , மறைப்பான அங்கம் , 
hidden body ; 2 . 

ஆமை , tortoise. 
கூடசம் , வெட்பாலை , dysentary 
rosebay 

Holarrhena 
antidysenterica . 
கூடசான் மலி , பட்டு நூல் மரம் , 

Indian mulberry tree , see tu.FT6OT 
மலி ; 2. முள்ளிலவு , thorny silk 
cotton - Bombax malabaricum ; 3 . 
செம் மரம் , red wood - Andersonia 

rohitaka.. 
கூட சித்திரி, சதுரக் கள்ளி , square - 
spurge - Euphorbia antiquorum 

alias E. quadrangularis . 
கூட சுவர்ணம் , கலப்புப் பொன் , an 
alloy of gold ; an inferior or 

counterfeit gold . 
கூடணை , மயிற்றோகைக் கண் , eye 

of the pea - cock s feather . 
கூடத்தன் , ஆன்மா, the individual 

soul in the body ; 2. பரப் பிரமம் , 
the universal soul . 


கூச்சுத் தலை , கோபுரத் தலை , 
steeple - head . 

உடன் together with ; 2 . 
Cowane , more than or in addition 
to . 


கூட பதம் , பாம்பு , snake . 


கூட கண்மி , வெண் தகரை , white 


கூட பலகம் , வாத சூலை , gouty 
rheumatism . 


1095 


சுட்ட பலம் 


- 


கூட பலம் , see இலந்தை . 
கூட பாகலம் , யானைச் சுரம் , bilious 

fever in elephants . 
கூட பாதரம் , பாம்பு , snake . 
கூட புட்பம் , see இலுப்பை, 2. மகிழ 

மரம் , Ape- flower tree - Mimusops 
elengi .. 
கூட பூரி, ஓர் நாரை , a kind of crane . 
கூட பூர்வம் , அஸ்தி சுரம் , which see . 
கூடப் பிறத்தல் , சகோதரர்களுடன் 
பிறத்தல் being born with brothers 
and sisters , as opposed to ஓரி , 
one born alone . 
கூடப் பிறப்பு , இரட்டைப் பிறப்பு , 
அதாவது ஒன்று சேர்ந்து 
பிறத்தல் ,being born to gether as 
twins .. 
கூடப் பொன் , கலப்புப் - பொன் , see 

கூட சுவர்ணம் . 
கூட மைதுனம் , காகம் , crow . 
கூடம் , கோளக பாஷாணம் , a kind of 

native arsenic ; 2. ஏகாந்தம் , 
solitude ; 3. எள் sessamum seed ;; 
4. மலை யுச்சி , mountain peak ; 5 . 
மறை 

பொருள் , anything 
mysterious ; 6.சம்மட்டி , sledge ; 7 . 
நெற்றிபெம்பு, bone in the 
forehead with its projection or 

prominence . 
கூடம்பில் சுரை , bottle - gourd 

Cucurbita lagenaria . 
கூட லித்தல் , மேற் கவியும்படி 
தொங்கல் , projecting over as eye 
brows . 


கூடா நட்பு 
கூடல் , புணர்தல் , cohabiting ; 2 . 

சேர்தல் , uniting ; joining.3 . 
பொருந்தல் , ( In Anatomy ) uniting 
as broken bones ; 4. மாறுபடக் 
கலந்தல் , ( In Chemistry ) 
combining chemically ; 5 . 
உறவாதல் , ( In Alchemy ) merging 
due to homogenous affinity 

between metals . 
கூடல் நாரத்தை , கடார நாரத்தை , 

lemoncitron Citrus limoni 

medica . 
கூடவர்த் தாகி , பெரு வழுதலை , a 

big variety of brinjal plant 

Solanum indicum . 
கூடவற்சை , தவளை , frog . 
கூடற் சுரை , பேய்ச் சுரை , false 

calabash - Lagenaria vulgaris . 
கூடா கயம் , வெண் மிளகாய் , white 

chilli- Capsicum frutescens . 
கூடாக்கு , உக்கா புகையிலை , 
tobacco used for hookah 

(smoking - pipe ). 
கூடாங்கம் , ஆமை , tortoise ; turtle . 
கூடாதல் , உயிர் நீங்கிய வேற்றுடம் 
பாதல் , becoming a lifeless body ; 

2. இறத்தல் , dying . 
கூடாத்தனம் , பெண்களைப் புணரு 

வதற்கு ஆண்மையற்ற தனம் , 
functional impotency; inability of 
the male to perform the sexual act 
- Impotentia cocundi . 

நட்பு , ஒருதலை நட்பு , 
unreciprocated love ; 2 . 
பொருந்தாத சினேகம் . insincere or 
false friendship . 


- 


1096 


கூடாப் பெண் 


கூடாரம் 


கூடாப் பெண் , கலவியறியாக் 

860T6f), a woman who has had no 
carnal knowledge of man - Virgin . 
கூடா மகளிர் , புணரக் கூடாத அல்லது 
தகாத பெண்கள் , இவர்களை 
அனேக விதமாக வகுக்கப் 
பட்டுள்ளன , அவை யாவன , 
woman undesirable or unfit to 
visit, and they are differently 
classified as follows: 
1. மாதவிடாய்ப் பெண் . a woman 

in her menses ; 
2. காமுறாப் பெண் , woman not 

amorously disposed .. 
3. அசுத்தப் பெண் , woman 

uncleanly in her habits . 
4. காதல் கொள்ளாப் பெண் , 

woman not sufficientily 

endeared . 
5. பத்மினி சாதிப் பெண் அல்லது 

உத்தமப் பெண் , woman 
belonging to high social order 
(which means superior to man 
in respect of caste or the 
magnetic vibrations of the body 
which are determined by one s 

birth in a noble family ). 
6. கற்புள்ள பெண் , chaste woman . 
7. மூப்புப் பெண் , woman who is 

older that : one s self . 
8.நோய் கொண்ட , பெண் , woman 

afflicted with diseases . 
9. அங்கவீனப் பெண் , woman 

defective of or wanting in any 

limb , or deformed of any organ . 
10. வெறுப்புக் கொண்ட பெண் , 

woman inimically disposed to 
oneself . 


11. கருப்பிணி , one in her period 

of gestation ; pregnant woman . 
12 . கருப்பக் கோளாறுடைய 

பெண் , one suffering from 

uterine disorders .. 
13. இரத்தக் கலப்பைச் சேர்ந்த 
பெண் , 

மகள் , சகோதரி 
முதலானவர்கள் , 

woman 
belonging to one s own blood 

as sister, daughter etc. 
14. சந்நியாசங் கொண்ட பெண் , 

one the life of an anchorite . 
15. குரு பத்தினி , perceptor s wife . 
16. நோயால் மெலிந்த பெண் , a 

woman in a weak state of 

health ; emaciated woman .. 
17. மேக நோய் கொண்ட பெண் , 

one suffering from venereal 

diseases ; venereal woman . 
18. நிறை கருப்பிணி , one in full 

term of pregnancy. 
19. மலடி , sterile or barren woman . 
20 . கைம் பெண் , 

பெண் , widowed 
woman . 
21. மதங்கொண்ட பெண் , woman 

highly lustful., 
22. வேசிப் பெண் , prostitute , 
23. இருசி , woman devoid of 

menstrustion . 
24. அலிப் பெண் , she 

hermaphrodite, 
25. அடங்காப் பிடாரி ,woman out - 

rageous in conduct 

Termagant . 
கூடாரம் , பெருங்காயம் , asafoetida . 


1097 


கூட்டமா மூலி 


கூடா வியற்கை 
கூடா வியற்கை , see கூடாத்தனம் , 
கூடாவெலும்பு , பொருந்தாத வெலும்பு, 
a bone which does not unite or 
cannot be joined when treating a 
fracture. 


NOTE : - Tris is one of the 64 arts 
and sciences known 

as 
கலைக்கியானம் . 


கூடியிருக்கை , புணர்ச்சி யாயிருத்தல் , 
being in the act of copulation ; 2 . 
சமுசாரம் செய்தல் , living 
as 
husband and wife ; 3. ஒன்றாய் 
வாசஞ் செய்தல் , living together . 
கூடிலி , மாமிச மருந்துபவன் , fish or 
meateater.. 


கூடு , உடம்பு , body ; 2. பறவைக் 

கூடு , bird s nest ; 3 . see கூடுதல் , 
கூடுங் கொடிச்சி , தொழு கண்ணி , 
telegraph plant - Desmodium 

gyrans alias Hedysarum gyrans . 
கூடுதல் , புணருதல் , having sexual 

inter course ; lying with a woman ; 
2. ஒன்று சேர்தல் , uniting ; joining 
as in fracture ; 3 .மிகுதியாதல் , 

increasing . 
கூடுயர் இலை , ஓர் பிசின் மரம் , west 

India copal - Hymenaea courbaril . 
கூடு விடுதல் , உடம்பை விட்டகலல் 
அதாவது இறத்தல் , drying ; 2 . 
எலும்புக்கான மெலிதல் , being 
reduced to a skeleton as in 
wasting diseases . 
டு விட்டு கூடு பாய்தல் , உயிரை 
ஒரு உடம்பினின்று மற்றொரு 
உடம்பிற்குப் பாய்ச்சுதல் , trans 
animation ; passing the soul from 
one animal body into another 
Transmigration . 


கூடு விட்டுப் போதல் , இறத்தல் , 

dying . 
கூடு விழுதல் , சாதல் , dying ; 2 . 
நோயின் வேர் கழலுதல் , being 
rooted out as diseases ; 3 . 
ஆணிச்சீ விழுதல் அதாவது மூலச் 
சிதல் விழுதல் , dropping off the 
polypus in the anus . 
கூடு வைத்தல் , நோய் வேர் பலத்து 
மிகுதல் , disease taking deep root 
in the system or becoming 
chronici; 2. காய்ந்து சவ்வு பற்றல் , 
forming a scab as in wounds and 
sores ; 3. சிலந்தியின் ஆணிச்சிதல் , 
the core of an abscess or boil . 
கூட்டடி , உப்பைக் 

கொட்டி 
வைக்குமிடம் , a place where salt 

is heaped up in salt pans . 
கூட்டத்துக் குழைத்தல் , புணர்ச்சி 
செய்யுங் காலத்தில் பெண்கள் 
பொருந்தாக் காமத்தினாம் 
நெகிழுதல் , அதிக காமத்தினாலும் 
இத்தகைய செய்கை ஏற்படும் , 
wriggling of women in the act of 
sexual intercourse effected 
without their consent and by 
coercion . This will also naturally 
occur in cases of extreme and 
uncontrollable passion 

of 
women . 
கூட்டப் பிராய் , see குற்றிப் பிராய் . 
கூட்டமா மூலி , ஆயிரத் தெட்டு 

elpost a classification consisting of 
a group of 1008 plants or herbs .. 


- 


1098 
கூட்டமை 

கூட்டி முடித்தல் 
கூட்டமை , சமைத்த கறி , cooked கூட்டி , சேவல் , cock fowl, 2. புன்னை 
vegetable curries . 

மொக்கு , the bud of common poon 

tree - Calophyllum inophyllum ; 3 . 
கூட்டமைத்தல் , மருந்தினங்களைச் 
சரியாக ஒன்று சேர்த்தல் , mixing up 

மருளி , an unknown plant ( ? ) 4 . 
ingredients in proper proportions ; 

கூட்டிக் கொடுப்போன் , bawd ; 
2. கூடும் படிச்செய்தல் , effectingor pander . 
bringing about a sexual 

கூட்டிக் கொடுத்தல் பெண்களை 
intercourse . 

விபசாரத்திற்காக கூட்டி வைத்தல் , 
கூட்டம் , மிகுதி , abundance ; exces acting as agent or go - between 
siveness ; 2. நரம்புக் கூட்டம் , the for the lusts of others ; being 
nervous system in the human subservient for sexual inter 
body ; 3. பிண்ணாக்கு , oil cakes course ; 2. மருந்துகளை ஒன்றாகக் 
such as those of coconut , rape கலந்து கொடுத்தல் , ( in Medicine ) 
seed etc : 4 . வகை , class species , giving after mixing , as a mixture . 
genus .. 

கூட்டிக் கொள்ளல் , சோற்றைக் 
கூட்டரக்கு , சிகப்பு அரக்கு , red lac . குழம்புடன் சேர்த்து உட்கொள்ளு 
கூட்டரவு , சேர்க்கை , combination ; தல் அதாவது புசித்தல் , taking in , as 
2. கூடுகை , union ; 3. புணர்ச்சி , 

food ( a mixture of rice and curry ); 
sexual union . 

2 . அனுபானமாகச் 

சேர்த்துக் 

கொள்ளல் , (In Medicine ) taking in 
கூட்டரளி , see இரட்டை யலரி , 

as a vehicle with medicine ; 3 . 
கூட்டரிசி , கறிக்கிடுவதற்காக மருந்து தயாரிக்குங்கால் , வேண்டுவன 
அரைக்கும் அரிசி , rice flour வற்றைச் சேர்த்துக் கொள்ளுதல் , 
intended for mixing up in the adding necessary or required 
preparation of curries . 

ingredients in the preparation of 
கூட்டவியல் , பல மூலிகைகளைச் 

medicine ; 4. கூட்டி விழுங்கல் , 
சேர்த்து பிட்டவியலாக அவித்தல் , 

which see ; 5. பத்தியந் தீர்ந்த 
the process of boiling up in steam 

பின்னர் , உப்பு , புளி சேர்த்துக் 
a mixture consisting of several 

கொள்ளல் , inclusion of tamarind 
drugs . 

and salt in food after being 

released from restricted diet . 
கூட்டவியற் கஷாயம் , அனேக 
மூலிகைகளைத் தண்ணீரிலிட்டு கூட்டிப் பேச முடியாமை , வார்த் 
வேக வைத்து இறுத்த கஷாயம் , a தைகளைச் சேர்த்து தொடர்க் 
decoction or extract filtered after சியாகப் பேசக் கூடாமை . inhability 
boiling various drugs in water. to arrange words into sentences 
கூட்டாளி , வெள்ளை வெங்காயம் , 

synthetically - Ataxaphasia . 
white onion ; 2. F -CG 606 ), which கூட்டி முடித்தல் , மருந்துகளைச் 
see .. 

சேர்த்துத் தயாரித்தல் , preparing 


1099 


கூட்டுப் புழு 
வைக்கப்பட்ட கால் , leg once 
fractured and new united ; 2 . 
பொய்க் கால் , flase leg . 


கூட்டி முடித்தல் 
medicine by adding in it several 
ingredients . 
கூட்டியரைத்தல் , மருந்துகள் சரியாகக் 
கலக்கும்படி அரைத்தல் , grinding 
medicine so that the ingredients 
are properly mixed us ; 2. சேர்க்க 
வேண்டியதைச் சேர்த்து அரைத் 
தல் , grinding with the required or 
necessary ingredients. 
கூட்டி விப்பனாதி , மொச்சைக் காய் , 

country bean - Dolichos ( genus ) . 
கூட்டி விழுங்கல் , ஒன்று சேர்த்து 
விழுங்குதல் , swallowing after 
collecting the fragments in the 
mouth . 

. 
கூட்டி வைத்தல் , புணர்ச்சிக்காகப் 
பெண்களைப் 

புருஷருடன் 
சேர்த்தல் , procuring lewd women 
for the gratification of others . See 
கூட்டிக் கொடுத்தல் , 2 , குழம்பு 
கூட்டி அடுப்பின் மேல் வைத்தல் , 
preparing sauce and placing it 
over the oven for purposes of 

boiling . 
கூட்டு , கலப்பு , mixture; 2. சேர்மானம் , 
composition ; 3. சோரப் புணர்ச்சி , 
illicitintercourse ; 4. சம்பாரக் 
கூட்டு , a mixture of curry stuffs or 
condiments ; 5. கூட்டுக் கறி , curry 
prepared by mixing : one or 
more vegetables with aholl. 
கூட்டுக் கலவை , பல மருந்து களைக் 
கூட்டிக் கலந்தது , compound 
mixture - Mistura compositus . 
கூட்டுக் கறி , see கூட்டு . 
கூட்டுக் கால் , முறிந்துபோன பிறகு 
சேர்த்து 

அல்லது பொருந்தி 


கூட்டுக் குடிநீர் , பல வகை மருந்து 
சேர்ந்த கஷாயம் அல்லது பாவனத் 
திரவம் , a mixture of medicine to 
be taken in ; a decoction or tincture 
intended to be taken internally . 
கூட்டுக் குளிகை , பல மருந்துகள் 
சேர்ந்த மாத்திரை , a compound 
pill . 
கூட்டுச் சரக்கு , சேர்க்க வேண்டிய 
கடைச் சரக்குகள் , bazaar drugs 
that are necessary to be added or 
included as in the preparation of 
electuaries etc. 
கூட்டுண்டாகல் , கலவி செய்தல் , 

having copulation or sexual 
intercourse ; 2. கலவியேற்படல் , 
the happening or occurrence of 
sexual act . 
கூட்டுண்டாக்கல் , கூடும்படிச் 
செய்தல் , effecting a union ; 
bringing about 

sexual 
intercourse. 
கூட்டு நீர் , மருந்து கலந்த நீர் , lotion ; 
2. மருந்து கரையப் பெற்ற நீர் , 
solution . 
கூட்டுப் புழு , திரியவதாரப் புழு , இது 
கூட்டைப் பின்னிக் கொண்டு 
அதனுள் அசையாமற்படி , சிலநாள் 
வரை இரை கொள்ளாமலிருந்து 
பிறகு பூச்சியாக மாறும் , arn insect 
or moch which assumes the state 
of metamorphosis before 
changing from the larva to the 


al 


1100 


- 


கூட்டுப் புழு 
perfect or winged state . In such 
cases the insect remains in its 
nest for somtime undisturbed 
without taking even to its prey ; 
2. மாற்ற மடைந்த புழு , the pupa 
or chrysalis from of an insect - 

Nymph . 
கூட்டு மருந்து , கலவை மருந்து a 

compound of different ingredients 
blended together ; aliquid 

medicine of different ingredients . 
கூட்டு மார்பு , ( கூடு மார்பு ) 
மேலெழும்பிய மார்பு , a prominent 
medium ridge in the brest - bone 
known as pigeon or chicken 
breast ; keeled - breast - Pectus 

carinatum . 
கூட்டு மெழுகு , பிசு பிசுப்பான பல 
வஸ்துக்களைக் கூட்டித் தயாரித்த 
மெழுகு , a wax prepared by 
mixing several sticky, tenacious or 

resinous substances . 
கூட்டு வர்க்கம் , வாசனைத்தைலத்தின் 

a mixture of several 
odoriferous ointments ; 2. சேரக் 
கூடிய சாமான்கள் அல்லது சரக்கு 
கள் , composing substances or 
drugs; components . 
கூட்டு வான் , கறி மசாலை , condi 
ments ; 2. கலவை , any kind of 
mixture ; 3. கூட்டி வைப்பவன் , 
bawd ; procurer. 
கூட்டு விரல் , ஒன்று சேர்ந்த விரல் , 
toes or fingers united by a 
membrane - web - toe or web 

finger.. 
கூட்டுற வாக்கல் , மருந்துகள் ஒன்றோ 

டொன்று கலக்கும்படி ரசாயன 


கூட்டோடு கைலாசம் 
கட்டாகச் செய்தல் , ( In Chemistry ) 
causing medicines to combine 
chemically . 
கூட்டுறவி னியக்கம் , கூட்டுறவு 
சம்மந்தத்தால் ஒன்றுக் கேற்படும் 
இயக்கத்தினால் மற்றவைகள் 
தானாகவே இயங்கு நிலைமை , the 
coincident movement voluntarily 
taking place in - others when the 
primary one is affected 
Associated movement. 
கூட்டுறவு , பெளதிக சம்பந்தம் , 
chemical combination ; 2. வாதத் 
Ogni gio , alchemical relation ; 3 . 
நெருங்கிய சம்பந்தம் , intimate 
connection . 
கூட்டுறவுப் பேசினியக்கம் , 

பேசிகளின் கூட்டுறவு சம்பந்தத் 
தினால் ஒன்றுக்கு ஏற்பட்ட 
இயக்கத்தினால் மற்ற பேசிகள் 
தாமாகவே இயங்கும் நிலைமை , 
coincident 

consensual 
movements of other muscles 
(( than the leading one ) which , by 
habit are involuntarily connected 
with its action Associated 

movements of muscles . 
கூட்டுறவு முறைமை , பௌதிக 
அலதுவாத முறைப்படி கூட்டுறவு 
ஏற்படும் கிரமம் , the system of 
chemical 

alchemical 
combination . 


or 


கலவை 


or 


கூட்டோடு களைதல் , 

வேரற 
அல்லது அடியோடு நீக்கல் , 
uprooting or curing radically as 
diseases in the system . 
கூட்டோடு கைலாசம் , see கூட்டோடு 
போதல் , 2. உடம்போடு முத்தி 


- 


1101 
கூட்டோடு கைலாசம் 

கூதிர் 
யடைதல் , attaining salvation with கூதளச்சான் , பெருங்கோரை , a kind 
the physical body . C. சீவன் முக்தி of koray grass - Indian spikenard . 
கூட்டோடு போதல் , உயிரோடு கூதளம் , தூதுளை, see கூதம் , 2 . 
உடல் மறைதல் , disappearanceor கூதாளி ; which see ; 3. வெள்ளரிப் 
vanishing of the body with the பழம் , musk melon ; 4. வெள்ளரி , 
soul . 

cucumber Cucumis . 
கூட்டோடு விழல் , மயிர் திரட்சியாய் கூதறை , வெள்ளரிப் பழம் , see 
உதிரல் , falling off of the hair in 

கூதளம் , 2. பெண் குறியின் 
patches ; 2. புழுக்கள் பையோடு உட்பக்கம் , vagina or the canal in 
விழல் , woms expelled in lumps ; females leading inwards to the 
3. கீழே விழுதலினால் இறத்தல் , womb ; 3. கிழியல் , laceration ; 4 . 
death by a fall. 

LIGHT 501, the genital of a female 
கூஷ் மாண்டம் , see கூசுமாண்டம் . 

considered as a base or vulgar 

term . 
கூண்டு , உடல் , body ; 2.See கூடு 

கூதற் காய்தல் , குளிர் காய்தல் , 
கூண்டுப் புழு , see கூட்டுப் புழு , getting one , self warmed at the 

fire - place . 
கூண்டெலும்பு , விலா வெலும்பு , rib 
bone ; 2. உடம்பின் கோர்வை கூதற் காற்று , சில்லென்று அடிக்குங் 
எலும்பு , skeleton . 

குளிர் காற்று , chill breeze in cold 

weather . 
கூதம் , குதம் , anus ; 2. தூதுவளை , 
three lobed night shade கூதாரி , வெள்ளரி , see கூதளம் , 
solanum trilobatum ; 3. வெல் ரிக் 
காய் , cucumber cucumis 

கூதாளம் , see கூதளம் , 
sativus ; 4. மலம் , dirt . 

கூதாளி , பூமி சர்க்கரைக் கிழங்கு , 
கூதரி , தூரப் பெண் , woman in her 

ground- sugar root used as an 

aphrodisiac .. 
menses . 
கூதல் , குளிர் காய்ச்சல் , ague ; 2 . 

கூதி , பெண் குறி , the genital of a 

female - Pudendum muliebre 
நடுக்குங் குளிர் , chillness with 

alias Veranda foeminae ( an 
shivering before fever ; 3. குளிர் , 

obscene word ). 
chillness . 

NOTE : - This word when used 
கூதல் விறைத்தல் , குளிரினால் 

colloquially is considered vulgar 
விறைத்தல் , being stiffened with 

and obscene in the society for 
cold . 

purposes of maintaining decency 

and decorum . 
கூதழற் சாறு , எலுமிச்சம் பழச்சாறு , 
lime juice ; 2. பழச்சாறு அதாவது கூதிர், காற்று , wind ; 2 , பனிக் காற்று , 
மாதவிடாய் , menstrual blood . cold wind moistened by dew . 


- 


சூதகச் 


1102 
கூதேகம் 

கூந்தல் 
கூதேகம் , வேர்ப் பலா , trunk jack fruit கூத்தாடி , பூலோக வாழ்க்கை 
- Atrocarpus integrifolia . 

மிலகப்பட்டவன் , a man playing 

his part in the worlds s stage . 
கூதை , see கூதிர் , 2. யோனி வெளித் 
தள்ளல் , prolapse of the womb ; 3 . கூத்தாடு சன்னி , கூத்தாடச் செய்யும் 
esportl, the state of being mutilated சன்னி , சேஷ்டை , dancing mania 
in organ ; defect in the organ . 

Leaping ague .. 2.வாலிபப் 

பெண்களுக்குக் காணும் ஓர் வகைச் 
கூதை செய்தல் , காதை மூளி 

சூதகச் சன்னி , dancing chorea , 
யாக்குதல் , tearing the ear . 

கூத்தாடுதல் , செல்வப் பெருக்கில் 
கூத்தரிசி , கைத் குத்தல்ரிசி , hand 

unysoi , living in prosperity ;2 . 
pounded rice as distinguished 

சன்னியால் 
from milled rice . It is a corrupt from 

நரம்பு 

கோளாறடைந்து சிறு பெண்கள் 
for குத்தலரிசி . 

கூத்தாடுதல் , dancing of young 
கூத்த வாதி , சிவனார் வேம்பு , Shiva s girls through nervous disease 
neem 

Indigofera 

due to menstrual disorders or 
asphalathoides . 

thysteria ; 3. பேயாடுதல் , dancing 

under the influence of devil or 
கூத்தனம் , தில்லை மரம் , tiger s milk 

demon . 
tree - Excoecaria agallocha: 

கூத்தி , வேசை , prostitute ; 2 . 
கூத்தானம் , see கூத்தனம் , 

வைப்பாட்டி , concubine ; kept 
கூத்தன் , உயிர் , life; soul ; 2. துரிசு ; 

woman .. 
blue virtriol - Copper sulphate or கூத்திக் கள்ளன் , பல மாதரைத் 
copper acetate; 3 . see கூத்தன் 

தழுவுபவன் , one who is corrupt by 
குதம்பை , 4.யமன் , god . of death ; 5 . lewd Intercourse with several 
செங்கடுகு . common mustard prostitutes - . Whoremonger. 
Sinapis niger . 

கூந்த லழகி , See உரோம விருட்சம் , 
கூத்தன் குதம்பை , மூக்கொற்றிப் 

கூந்த லறகு , ஓர் வகை அறுகன் புல் , 
பூடு , Indian lantana Lantana 

hairy - grass - Agrostis bifaria . 
indica alias Inula indica.2 . காட்டுச் 
செவ்வந்தி , Indian wild 

கூந்த லெழில் மாணிக்கம் , மயிர் 
chamomile - pyrethrum indicum ; 

மாணிக்கம் , morningmallow- Sida 
3. தேராத் தாழை , a kind of screw 

acuta alias S. rhombifolia . 
pine ; 4. மூக்குத்திக் கொடி , கூந்தல் , பாக்கு மரத்தின் இலை , 
pointed or blunt- leaved hogweed 

areca leaf ; 2. கூந்தற் பனை . 
Boerhaavia rependa aljas B. 

which see ; 3. பனை யோலை , 
verticillata . 

palm -leaf ; 4. பெண் தலை 
கூத்தன் செம்பு , துரிசுச் செம்பு , மயிர் , women s hair ; 5. முதியார் 
copper extracted from blue vitriol . 

கூந்தல் , sea அம்மையார் கூந்தல் , 


- 


- 


- 


see 


1103 
கூந்தல் 

கூந்தற் பனை 
6 ; வெள்ளைக் குருத்தோலை , கூந்தற் பனை , ஆனைப் பனை , ஈரம் 
white tender cocanut leaf ; 7 . பனை , இம்மரம் , 50-60 அடி , அடி 
துரோபதைக் கூந்தல் , Droupathy s மரம் நேராகவும் , இலைகள் 
hair - Porana race - mosa ; 8. மயிற் இறகைப் போல் கூச்சாகவும் , 
றோகை , pea - cock tail ; 9. குதிரை கொழுந்துகள் மாறி மாறியும் , 
வாலிச் சாமை , horse - tail -millet - கோணலாயும் , நுனியில் கூறாகவும் , 
Panicum verticillatum ; 10. காரை பூக்கள் சடையாயும் , 6-16 அடி நீளம் 
மீன் , a kind of sea - fish 

தொங்கியும் கிளைகளில் அனேக 
Scolopsis vosmeri ; 11 . 

புட்பங்கள் வாய்ந்து முள்ளது . 
கூந்தற் கமுகு , 12. குதிரை வால் , அன்றியும் காய்கள் வட்டமாயும் , 
horse tail ; 13. ஓர் வாசனைத் சாதிக்கா யளவாயும் மேற் பக்கம் 
திரவியம் , a perfume. 

மஞ்சள் பட்டை வாய்ந்ததாயும் 
கூந்தல் சேகம் , தென்னை மரத்தின் 

இருக்கும் . தை , மாசியில் பூர்க்கும் , 
மட்டை , the stem of cocoanut இது மலையாளம் , திருவாங்கூர் 
leaves . 

இவ்விடங்களில் விசேஷம் . 
கூந்தல் மாரி , தேவதாரு , Deccany 

பார்ப்பதற் கழகாயிருக்கும் . இதி 
deodar Erythroxylon 

னின்று ஓர்வித சர்க்கரையும் , 
monogynum , 

கள்ளும் இறக்குவதுண்டு , இதன் 
கூந்தல் முள்ளி , நீண்ட முட்களை 

சதைப் பற்றிலிருந்து ஓர்வித மட்ட 

சவ்வரிசி செய்வதுண்டு . இவ் 
யுடைய ஓர்வகை முள்ளி , a thistle 

. 
with long thoris . 

வரிசியை 

காய்ச்சி 

கஞ்சி 

நோயாளிக்குப் பத்தியத்திற் குப 
கூந்தல் வர்த்தனம் , கரிசாலை , 

யோகப் படுத்தலாம் .இதன் பாளை 
eclipse plant - Eclipta prostata . 

யினின்று பனஞ்சாறும் எடுக்கலாம் . 
கூந்தல் வாலி , குதிரை வால் , which பழத்தோல் வெகு புளிப்பாயும் , 
see . 

நாக்கில்படரிச்சலையுமுண்டாக்கும் . 
கூந்தல் வீரிகம் , see உரோம 

talipot ; East Indian wine palm ;; 
வேங்கை , 

elephant s palm - Caryota -urens . 

It is so called from its numerous 
கூந்தல் வேல் , ஓர்வகை வேல மரம் long and thin spadices, Its height 
சாலி , elephant thorn Acacia is 50-60 ft . stem erect , leave ; 
tomentosa . 

pinnate; leaflets alternate.sessil 
கூந்தற் கமுகு , ஓர் வகைப் பாக்கு 

jagged with sharp points sessile , 

flowers spadix 6-16 ft. long 
மரம் , akind of areca- palm . Areca 

branched ; covered • with 
catechu ; 2.grofluu16067, talipot 

innumerable sessile flowers; fruit 
palm - Corypha umbra- culifera. 

or berry roundish ; about the size 
கூந்தற் தைலம் , தலைமயிர் of a nutmeg and covered with thin 
வளர்க்கும் தைலம் , - hair oil - yellow bark ; 

bark ; flowering 
Pomatum . 

December and March . It is found 


. 


1104 
கூந்தற் பனை 

கூபகப் பாதை 
in abundance in Travancore , நீர்ப்பூடு , an aquatic plant- Chara 
Malabar and other places . It is setigera ; 3. நிலக் கூந்தல் , Sre 
ornamental ; yields toddy ( more எலிச்செவிப்பூடு . 
than any other palm ) and jaggery 
from the sap; the pith furnishes கூந்தற் பூகம் , see கூந்தற் கமுகு . 
an inferior kind of sago which is 
boiled to a thick gruel and given 

கூந்தன் மா , ( கூந்தல் + மா ) குதிரை, 

horse . 
in diet to patients ; sweet drink is 
also drawn from its spathe . The கூந்து , see கூந்தல் . 
rind of the fruit is very acrid ; and if 
applied to the tongue will produce கூபக அஸ்தி பந்தனம் , இடுப் 
a burning sensation . 

பெலும்பைக் கவர்ந்துள்ள நார் , 

ligaments of the pelvis . 
கூந்தற் பனைக் கள் கூந்தற் 
பனையின்பாளையினின்றுவடிக்குங் கூபக அமைப்பு , இடுப்பெலும்பின் 
கள் , இக் கள்ளைப் புளிக்க வைத்து கட்டு அல்லது அமைப்பு , structure 
வாலையிலிட்டுக் காய்ச்சி ஓர்வித of the pelvis , 
சாராயம் இறக்கலாம் , 

கூபகக் கரை , இடுப்பெலும்பின் 
சாராயத்தை மேனாட்டு வைத்தியர் 

விளிம்பு அல்லது ஓரம் , brim or 
கள் மருந்தில் உபயோகப் படுத்து 

edge of the pelvis. 
வார்கள் , இக் கள்ளை அதிகாலை 
யில் புதிதாக இறக்கிக் குடிக்க கூபகக் கீழ் வெளி , இடுப்பெலும் 
மலச்சிக்கலை நிவர்த்திக்கும் . பின் கூட்டிற்குப் புற வெளி , outlet 
toddy extracted from the spathe of the pelvis . 
of the bastard sago tree . An 
excellent spirit is obtained by 

கூபகக் குழி , முண்டத்தின் கீழ்ப் 
fermentation and distilation of பகுதியிலுள்ள குழி போன்ற 
toddy; and is well - adapted for எலும்புக் கூடு , basin - shaped 
pharmaceutical purposes ,, bone at the posterior extremity of 
Freshly drawn toddy, taken early the trunk - Pelviccavity . 
in the moring acts as a laxative ; 
and removes heat from the கூபகத் துருவம் , இடுப்பெலும்புக் 
system . 

கூட்டின்மையம் , axis of the poivis . 
கூந்தற் பனை சாராயம் , see கூந்தற் 

கூபக நாடி , கீழ் விலாவிலிருந்து 
பனைக்கள் 

அடிவயிற்றின் கீழ் தொடைச் சந்து 
கூந்தற் பனை வெல்லம் , கூந்தற் வரை ஒடும் நாளம் . anartery found 
பனையின் சாற்றினின்று எடுக்கும் 

in that part of the body extending 
வெல்லம் , jaggery obtained from 

from the lower ribs to the groin - 
the sap of bastard sago tree . 

lliac artery .. 
கூந்தற் பாசி , நீர்ப் பாசி , trailing 

கூபகப் பாதை , இடுப் பெலும்புக் 
Moss Zannicellia indica ; 2. ஓர் கூட்டிலுள்ள வழி , pelvic canal, 


1105 


கூபக மானம் 


கூப்பரம் 


கூபக மானம் , இடுப்பெலும்புக் கூடு 
அல்லது அனாமிகையின் குறுக்கு 
946764, the transverse measure 
ment of the pelvis . 
கூபக மானி , அனாமிகையின் குறுக் 
களவை நிர்ணயிக்கும் கருவி , an 
instrument used for measuring 
the diameter of the pelvis 

Pelvimeter.. 
கூபகம் , அறை , அனாமிகை, இது 
முண்டத்தின்கீழ்ப்பகுதியிலே குழி 
போன்றிருக்கும் எலும்புக் கூடு , 
இது பல வெலும்புகளின் கூட்டம் . 
இது கடை முள்ளந் தண்டினால் 
முதுகெலும்புடன் சேர்ந்தும் , ஆசனச் 
சந்து எலும்புகளில் இரண்டு 
தொடை எலும்புகளும் சேர்வதினால் 
கால்களோடு இணைந்து மிருக்கும் . 
இது அடியிற் கண்டபடி பல 
வகைப்படும் . a bony cavity of the 
body constituting a frame -work 
for the lower part of the trunk or 
abdomen Pelvis . It is an 
assembly.of bones which are 
united to the trunk by the last 
lumbar vertebrae and to the lower 
extremities, by the articulation of 
the thigh bones with the ossa 
innominata . According to its 
formation ; structure etc. the 
following are the different kinds : 
1.பொய்க் கூபகம் , false pelvis . 
2.பிரசவக் கூபகம் , dynamic pelvis . 
3. தட்டைக் கூபகம் , flat pelvis . 
4. புருடக் கூபகம் , masculine 

pelvis . 
5. கோணற் கூபகம் , distorted or 
rachitic pelvis. 

டாக் கூபகம் , split pelvis . 


கூபக விட்டம் , இடுப் . பெலும்புக் 
குழியின் குறுக்களவு , diameter of 
the pelvis . 
கூபக விளிம்பு , கூபக வெலும்புக் 
குழியின் ஓரம் , the brim or margin 
of the pelvis , 
கூபகவுள்வட்ட விளிம்பு , கூபகத்தின் 
உட்புறத்தில் முன் பாகவும் , பக்க 
மாகவும் சூழ்ந்துள்ள எலும்பின் 
விளிம்பு , the ridge of the bone 
which forms the front and the 
lateral portions of the brim of the 
pelvis - lieo - pectineal line , 
கூபக வெலும்பு . வயது மக்களில் 
முண்டத்தின் கீழ்ப் பகுதியி 
லிணைக்கப் பட்ட நான்கு வகை 
எலும்புகள் , the four bones in 
adults constituting the pelvis viz - 
இரண்டு ஆசனச் சந்தெலும்பு , the 
two ossa innominata left and 
right ; ஒரு பீடிகை எலும்பு , oss 
sacrum or rumo bone ; ஒரு புச்ச 
வெலும்பு , oss coccygis or cuckoo 
beak bone . 
கூடச் சக்கரம் , ஓர் நிலத்தில் சிணறு 
வெட்டினால் தண்ணீர் வருமென்று 
நிர்ணயிக்கக் கூடிய இரகசியங் 
களைப் பற்றி விளக்கும் சோதிட 
நூலிற் காட்டியுள்ள ஓர் சக்கரம் . a 
mystic diagram in Astrology by 
which a soil is determined as to 

Its fitness for digging a well . 
கூபம் , கிணறு , well ; 2 . ஊற்றுக் குழி , 

spring . 
கூபரம் , முழங்கை , elbow . 
கூப்பரம் , see கூபரம் , 


6. கூட 


20 


1106 


கூரல் 


a cone ; 3. குவிதல் , lessening 
towards a point ; tapering 4 . 


நாணல் reed . 


- 


கூப்பாடு 
கூப்பாடு , பேரொலி , great noise ; 

uproar . 
கூப்பிடா ரொட்டி , see கரு நொச்சி . 
கூப்பிடு வான் , நுரையீரல் வலியால் 
ஆடு சதா கதறுதல் , a lungdisease 
in sheep marked by a continuous 

cry. 
கூப்பில் , பூசினிக் காய் , pumpkin . 
கூப்பீடு , நோயினால்நெஞ்சிலுண்டாகும் 
கூச்சல் , whoop or loud voice due 
to a disease of the lungs ; 
wheezing .. 
கூமரை , கோங்கு , silk cotton tree 

Bombax malabaricum ; 2. see 
காட்டிலவு , 
கூமா , நச்சிலைக் கூமா, an unknown 

tree ( ? ) 
கூமாகியம் , தேற்றா , water - clearing 

nut - Strychnos potatorum . 
கூமுட்டை , கரு வளராத முட்டை , 
egg which cannot be hatched ; an 
egg which has loat the power of 
development and become rotten 
- Addled egg ; 2. பாதியாக 
அவயங்காத்த முட்டை , இதைப் 
பொரித்துத் தின்பதினால் தேக் 
வன்மை உண்டாகும் . - half 
hatched egg . It invigorates the 
system if fried and taken internally. 
கூம் பரிட்டம் , ஆமையோடு , the 
shell of a tortoise ; 2 . ஆமணக்கு , 
castor piant. 
கூம்பல் , குமிழ மரம் , see குமிழ், 2 . 
திரண்ட வடிவாதல் , closing 
conically , assuming the shape of 


- 


கூம்பாதிரி , ஓர் வகைப் பாதிரிப் பூ 

மரம் , a kind of trumpet -flower 
tree; 2 , பூவத்தி அல்லது கொழும்பு 
மரம் Ceylon oak Sehleichera 
trijuga. 
கூம்பு. பூ மொக்கு ,bud ; 2. சேறு mire . 
கூம்புதல் , ஒடுங்குதல் , contracting; 

2. ஊக்கங் குறைதல் ,loosing 
enthusiasm ; 3. see கூம்பல் , 
கூம்பூரணம் , கொள்ளுக்காய் வேளை , 

purple wild indigo - Tephrosia 
purpurea . 
கூரா சாகிகம் , தேயிலை , tea . 
கூரணம் , see கூந்தற் பனை , 

2 . 
கோடக சாலை , a plant Justicia 
procumbens ; 3. பாகல் , balsam 

pear , see கூரம் . 
கூரண்டம் , கூர்மையான முட்டை , 

oval - shaped egg ; 2 பருத்தப் 
பிடுக்கு ; enlarged scrotum , 
கூரம் , பாகல் , balsam pear - 

Momordica charantia ; 2 . முள்ளுப் 
பாகல் , prickly carolah - Mimordica 
hispida ; 3. மிதி பாகல் , ground 
creeper - Mimordica humilis ; 4 . 
கோடகசாலை , a medicinal plant - 
Justicia procumbens. 
கூரம் பாகம் . கோடக சாலை , see 

கூரம் . 
கூரரம் , முழங்கை , elbow . 
கூரல் , ஓர் மீன் , இதன் குடலினின்று , 
பண்ணையென்னும் கூழ்ப் பசை 


1107 


கூரல் 


கூர்ச்சை. 


செய்யப்படும் , a largefish from the 
intestines : of which a glue is 
made ; 2. பறவை யிறகு , plume of 
bird ; feather ; 3. பெண் மயிர் , 
woman s hair .. 
கூரன் , நாய் , dog; 2. கூர் நெல் , the awn 

of paddy . 
கூரன் புல் , வரகு , little millet . 
கூரான் , ஓர் பூடு , an unknown 

plant ( ? ) 
கூரிய கண் , கூர்மையான கண் , keen 

eyes . 
கூரிய சிரசு , கூர்மையான தலை , 
cone head ; tower head ; 2. REITSYTIS 
கையின் மேற்பாகம் , உள்ளங்கால் , 
the upper part of the palm of the 

hand and the sole of the feet. 
கூரிய சேகரம் , தென்னை , Cocoanut 
tree .. 


கூரெள் ளெண்ணெய் , கூரெள் ஆட்டிய 
எண்ணெய் ,oil extracted from the 
sessamum seed . 
கூரையில்லாச் சுவர்; சவர்க்காரம் , 

washing soda .. 
கூர் , காரம் , acrimony ; pungency ; 2 . 
நுனி , sharp point ; 3. மிகுதி , 

abundance . 
கூர் கண் , பார்வை கூர்மையாக வுள்ள 

கண் , sharp eyes . 
கூர் கெடல், புத்தி மழுங்கல் , becom 

ing dull witted through old age. 
கூர் கெட்டுப் போதல் , see கூர் 

கெடல் , 
கூர் கேவு , வெண் கடுகு , white 

mustard . 
கூர் சீவிய பாக்கு , இழைத்த பாக்கு , 

சீவல் , scraped betel nut : 
கூர்ச்ச சேகரம் , தென்னை மரம் , 

cocoanut tree . 
கூர்ச்ச நாசிதம் , நாயுருவி , Indian 

burr - Achyranthes aspera . 
கூர்ச்சம் , தருப்பைப் புல் , Sacrifical 
grass ; 2. தலை , head ; 3 . புருவ 
மத்தி, middle of theeye - brows; 4 . 


கூரிய பரணி , சிறு குறிஞ்சா, small 

Indian ipecacuanha - Gymna 
sylvestre. 
கூரியம் , கால் கை , certain parts of 

the body as hands , feet etc. 
கூரிய லவுணம் , துரிசு , blue vitriol . 
கூரிய வன்னி , கொடிவேலி , ceylon 

lead work - Plumbago zeylanica . 
கூரிய வான் , நுண்ணறிவுள்ளோன் , 

man of acute intelligence; genius . 
கூரியன் , புத்தி யுள்ளவன் , a 

judicious and skilful man . 
கூரிலவணம் , அமுரியுப்பு , uric salt . 
கூரெள் , ஓர்வகை எள் , a variety of 

sessamum seed - Sesamum 
indicum . 


தாடி , beard . 


கூர்ச் சாரம் , சிவச்சாரம் ; which see . 
கூர்ச்சிகை , பூ வரும்பு , flower - bud ; 

2. ஊசி , needle . 
கூர்ச் சேகரம் , தெங்கு , coconut 

palm . 
கூர்ச்சை , தருப்பைப் புல் , see 
கூர்ச்சம் . 


1108 


கர்த்தல் 

கூர்மாசனம் 
கூர்த்தல் , மிகுதியாதல் , being போல் வயிறு விம்மி இரைச்சலை 

excessive ; 2. உவர்த்தல் , being யுண்டாக்கும் ஓர்வகை மகோதரம் 
saltish . 

( யூகி முனி , 800 ) a kind of 

abdominal dropsy characterised 
கூர்நாடி , துரித நாடி , sharp pulse . 

by swelling or enlargement of the 
கூர்ப் பகழி , சரகாண்ட பாஷாணம் , abdomen resembling the shape 
a mineral poison . 

of a turtle , loss of appetite and 

rumbling noise in the stomach . It 
கூர்ப்படை தறை , கீழ்க்காய் நெல்லி , is said to be due to the deranged 
small leaved feather foil condition of Vayu in the system . 
Phyllanthus polyphyllus. 

கூர்மம் , ஆமை , turtle; reptiles of the 
கூரப்பம் , புருவ மத்தி , middle of the 

Chelonian order ; 2. see அஞ்சன 
eye brows . 

பாஷாணம் . 
கூர்ப்பரம் , முழங்கை , elbow ; 2 . 

கூர்மரிஷி முறிப்பு , உலோகங்களை 
முழந்தாள் , knee . 

முறித்து சுத்தி செய்வதற்கான கூர்ம 
கூர்ப் பிஞ்சு , மிதிபாகற் பிஞ்சு, 

ரிஷி சொன்ன பாகம் , the method 
ground pagal creeper - Mimordica or principle laid down in the works 
humilis . 

of the Sage Kurman for altering 

the virtues of metals for purposes 
கூர்ப்பு , உப்புக் கரிப்பு , saltness ; 2 . 

of purifying them . 
கூர்மை sharp - pointedness . - 

கூர் மல்லி , see ஊசி மல்லிகை, 
கூர்மக் கன்னியான் , சிவனார் வேம்பு , 
s neem Indigofera 

கூர்ம வாயு . see கூர்மன் . 
asphalathoides . 

கூர்மன் , உரோமப் புளகத்தையும் , 
கூர்மக் கெருடமூலி , வெள்ளை 

விழி இமைப்பும் உண்டாக்கும் தச 
நாயுருவி , a white species of வாயுக்களில் ஒன்று , one of the ten 
நாயுருவி , see கூர்ச்ச நாசிதம் . 

vital airs of the human system 

causing the hairs to stand on 
கூர்மத் தானம் , see கூர் மாசனம் . ends , and discharging the 

function of nictation (winking ); a 
கூர்மத் தோடு , ஆமை யோடு , the 

vital air responsible for horripila 
shell of a turtle . 

tion and winking . 
கூர்ம பிரிட்டம் , see கூர்மத் தோடு . கூர்மாசனம் , சம்மணம் அல்லது 
கூர்ம புத்தி , நுண்ணிய வறிவு , keen 

அட்டணைக்கால் , போட்டு 
intellect; ingenuity. 

உட்காருகை, a sitting posture with 

folded legs ; 2. ஓர் வகை ஆசனம் , 
கூர்ம மகோதரம் , வாயு திரட்சியால் 

one of the postures in meditation 
வயிற்றில் கட்டியைப் போல் வீக்கங் 

consisting , in squatting- with 
கண்டு சாதம் செல்லாமல் ஆமை crossed legs . . 


1109 
கூர்மை 

கூவாக் கிழங்கு 
கூர்மை , கல்லுப்பு , sea - salt ; 2 . red -faced monkey ; 12. பல 
சவுட்டுப்பு , salt , impregnated with பண்டம் , provisions , 13 . முசு , male 
soda ; 3. பொட்டிலுப்பு, nitre - monkey .. 
Potassium nitrate; 4. நுண்மை , as 

கூல விந்து , காஞ்சிரை, nux vomica 
in நுண்மைப் பார்வை , keenness 

- Strychnos nux.vomica . 
of sight ; 5. நுண்ணறிவு , wisdom . 

கூலி சிங்கி , சிறு வழுதலை , Indian 
கூர்மைக் கரிவாள் , சவர்க் காரம் , night -shade - Solanum indicum . 
soap . 

கூவகம் , நேர்வாளம் , true croton oil 
கூர்மைச்சி , see , குதிரைச் செவி . 

plant - Croton tigilium . 
கூர்மை நாரி , கெந்தி லவணம் , salt கூவதிரை, see கடுரோகணி . 
prepared with sulphur. 

கூவமா , see கூகை நீறு . 
கூர்மைப் பார்வை , நுட்பமான பார்வை , 
sharp sight . 

கூவ மூரிகம் , நாங்கில் , a plant of 

Mesua genus . 
கூர்மை மணல் , வெள்ளி மணல் , 
silver ore ;; 

கூவம் , see கூகை நீறு . 
கூர்மையாளன் , see கூர்மைக் கூவாகு . பேய் வரகு , a kind of wild 
கரிவாள். 

millet . 
கூர்மை யுப்பு , கல்லுப்பு , sea - salt . 

கூவலம் , பல நிறமுடைய ஆம்பற் பூ, 

Indian water - lily of varied colours ; 
கூர்மை யுள்ளோன் , ஆமை , tortoise ; 

துவரை , dholl - Dolichos . 
turtle .. 

கூவல் , கிணறு , well ; 2. see கூவுதல் , 
கூர்வலகம் , நாணல் , reed . 

கூ வழிஞ்சல் , கொடி யழிஞ்சல் , 
கூர் வாளி , செம்பருந்து , red hawk . 

alangium creeper as distingui 
கூலகம் , கரையான் புற்று , ant - hill . 

shed from its tree . See கல் 

தாமிகம். 
கூலத் தாடிகம் , நூறு கரந்தை , sweet 
basil - Sphoeranthus zeylanica . 

கூவளம் , கருங் குவளை , blue 

nelambo . 
கூலம் , பசு , Cow , 2. விலங்கின் வால் , 

tail of animals in common ; 3 . வனை , நல்ல பாம்பு , cobra . 
கடற்கரை , sea shore ; 4. காரா 

கூவா , see கூகை , 2. மாங்காய் இஞ்சி , 
மணி , asparagus bean - dolichos ; 

mango ginger ; 3 . நிலச் சம்பங்கி , 
5. பாகல் , bitter fruit - Mimordica 

ground champauk ; 4 . கர்ப்பூரக் 
charantia ; 6. மரை elk ; 7. மலம் , 

கிச்சிலிக் கிழங்கு , long zedoary . 
faeces . 8. மான் deer ; 9. மந்தி , a 
female monkey , 10. பணியாரம் , a கூவாக் கிழங்கு , see அரோ ரூட்டுக் 
sweetconfection ; 11. செங்குரங்கு , கிழங்கு. 


| 


2 . 


1110 


கூவாச் சாவல் 


கூவை வாய் மணி 


" if thou eatest the fresh and 
tender leaves of bael tree , the 
heat in the system will certainly 
be removed and being refreshed , 
thou hast nothing more to fear; 
beautiful; will be thy body and full 

of strength ." 
கூவிளித்தல் , சாப்பிடல் , eating . 
கூவிளை, வில்வ மரம் , bael tree . 

See கூவிளம் 


கூவு , வெள்ளைக் கரும்பு , white 
sugar -cane . 


- 


கூவாச் சாவல் , இளஞ் சாவல் , இது 
தாது புஷ்டி லேகியத்திற்குதவும் , 
young cock used as an ingredient 
in the preparation of electuaries 
for exciting venereal desire . 
கூவிரம் , see கூவிளம் , 2. ஓர் மலை 

மரம் amountain tree ( unidentified ) . 
கூவிளக் குடுக்கை , வில்வ பழக் 

குடுக்கை , empty sell of bael fruit.. 
கூவிளங் கனி , வில்வப் பழம் , bael 

fruit ( riped ). 
கூவின மாதிகம் , விளா, wood -appie 

tree - Feronium elephantum . 
கூவிளம் , வில்வம் , bael tree 

Crataeva marmelos ; 2. கோளக 
பாஷாணம் , a kind of native 
arsenic ; a mineral poison ; 3 . 
கற்பாஷாணம் , which see ; 4 . 
மாவிலிங்கம் , garlic pear 
Crataeva religiosa. 
கூவிளம் பத்திரி , வில்வ யிலை , இது 
உடம்பை குளிரச் 

செய்வது 
மல்லாமல் அழகையும் உண்டாக்கும் . 
காயத்தை வச்சிரம் போல் கல் 
தூணாக்கி , விந்துவை மணி போலச் 
செய்யும் . இது அடியிற்கண்ட 
செய்யுளால் இனிது விளங்கும் 
பச்சிளங்கூவிளம் பத்திரியுண்டில் 
நீச்சியம் சொன்னோம் நெருப்புங் 

குளிர்ந்திடும் 
அச்சமுமில்லை அழகாந்திருமேனி 
வச்சிரம் போல வந்திடும் விந்துவே . " 

( திருமூலர் திருமந்திரம் ) 
bael leaf. It is not only capable of 
cooling the system . but also 
tends to invigorate it ; and this is 
very well explained in the verses 
of Thirumular mentioned below : 


கூவு 

சுணங்கன் , நாய்க் குட்டி 
விருட்சம் , an unknown tree ( ? ) 
கூவுதல் , கத்தல் , cooing , crowing as 
birds , turkeys , cocks etc. 2 . 
அழைத்தல் , calling . 
கூவுவான் , சேவல் , cock . 
கூவை , see கூகை . 
கூவைக் கட்டு , see கூகைக் கட்டு , 


- 


கூவை நீறு , see கூகை நீறு . 
கூவை வல்லி , ஓர் நோய் , an 

unknown disease ( ? ) 
கூவை வாய் மணி , பலவிதமாக 
வுண்டாகும் முத்துக்கள் அவை 
யாவன : - பன்றி , யானைக் கொம்பு , 
நாகம் , பசுவின்பல் , மூங்கிற் கணு , 
கொக்கின் கழுத்து , கற்புடைமாதர் 
கண்டம் , the different sources 
from which pearls are derived viz 
:- hog , elephant s tusk , cobra , 
cow s teeth , bamboo joint stork s 
neck and the neck of a chaste 
woman .. 


1111 


கழகம் 
கூழகம் , எள்ளு, gingelly seed . 
கூழக் கெளுத்தி , குள்ளக் கெளிற்று 

மீன் , cat- fish of stunted growth - 

Pangasius buchanani 
கூழங்கை , குறைந்து முடமான கை , 

a short maimed hand . 
கூழ மணத்தான் , வெள்ளைக் கூளி , 

white - coloured vulture. 
கூழம் , எள் , Sessamum seed 
Sesamum orientale ; 2. திப்பிலி , 

long - pepper - piper longum. 
கூழன் , see கூழன் பலா , 
கூழன் கல் , வழ வழப்பான சிறு கல் , 

(lit ) pudding stone ; loose pebbles 
especially those on the sea 

shore ; shingle . 
கூழன் பலா , நீண்டு பருக்காத பலா 
அதாவது குற்றிப்பிலா, stuntedjack 
Streblus asper. 


கூழை முட்டை 
கூழை , இறகு , feather ; 2. பொன் , 
gold ; 3. பாம்பு , snake , serpent , 4 . 
நடு , middle ; 5. குட்டை , short ; 6 . 
கடை யின்மை , that whieh is 
stump ; 7 . மயிற்றோகை , peacock s 
feather : 8. சேறு , mire; 9. கூழைப் 
பாம்பு , short snake ; 10. பெண் 
மயிர் woman s hair . 
கூழைக் கிடா , வால் குட்டையான 

அல்லது வாலில்லாக் கடா , he 
buffalo without or with a short tail; 
Pelicon - Pelecanus, onocratalus; 
2. வாலில்லாக் கொக்கு , a kind of 
stork with a short or no tail . 
கூழைக் குரங்கு . வாலில்லாக் 

குரங்கு , a tail - less monkey - Ape . 
கூழைக் கை , see கூழங்கை , 2 . 
வெட்டுண்டகை , handwhich was 
cut off ; maimed hand . 
கூழைக்கையான் , குட்டைக் 
கையுள்ளோன் , a person with a 

maimed hand . 
கூழைத் தொடை , பிறவியிலேயே 

சிறிதாகவுள்ள தொடை , a congeni 
tal defect in having a small short 
thigh . 
கூழை நரி , வால் குட்டையான நரி , 

fox with a short tail . 
கூழைப் பாம்பு , குள்ளப் பாம்பு , 
இதைக் கல்லுகளுக் கடியிலும் 
வீழ்ந்த மரங்களுக் கடியிலும் 
காணலாம் . dwarf snake 
Calamaria lencocephala . It is 
found beneath the stones and 
fallen trees . 
கூழை முட்டை அழுகின முட்டை, 
rotten egg ; 2. see கூமுட்டை , 


- 


கூழா , நறுவிலி மரம் , narrow 

leaved sebesten - Cordia rothii. 


கூழாங் கல் , see கூழன் கல் , 


கூழா மணி , see கூழ் முன்னை . 
கூழாம பானி , இனிப்புள்ள , கூழ் 
போன்ற ஓர் வகைக் குடி நீர் , the 
spume or uncrystallisable part of 
sugar obtained in 

in sugar 
refineries; it is used as a sweet 
drink or syrup. 
கூழான் , see இராவணன் மீசைப் 

புல் , 2 . see கண்டகிக் கல் :: 
கூழிச் 

சாத்தான் , see கூழ 
மணத்தான் . 


1112 


கறம் 


-- 


கூழையன் 
கூழையன் , குள்ளன் , a short lad ; 2 . 

குட்டையானவன் , a stunted 
person ; 3. மட்டிச் சாம்பிராணி , 
fragrant resinous balsam . 
கூழை வாலன், வால் குட்டையான 

பாம்பு , இது பூமிக்குள் 4 அடி 
ஆழத்திலுள்ளது . a snake with a 
short tail- Uropeltidae. It is a small 
burrowing snake ; living under 

ground at a depth of four feet. 
கூழ் , மாச் சோறு , a species of food 

derived by boiling the flour of 
grains in water or milk till a 
thickened mass is formed - 
Porridge ; 2. குழந்தைகளுக்கு 
ஊட்டும் குழந்தை சோறு , soft over 
- boiled food for infants - Pap ; 3 . 
கஞ்சி , thick - gruel ; 4. உணவு , food ; 
5. கஷாயம் , decoction ; 6. நறுவிலி , 
See கூழா , 7.பொன் , gold ; 8. கூழ்ப் 
பசை . which see ; 9. பசை pulp . 
கூழ்க் கஞ்சி , மாவு கஞ்சி , see கூழ் . 
கூழ்ப் பசை , மாப்பசை, glutir.uus 

product ; paste; 2. கஞ்சிப் பசை, 

starch from rice gruel. 
கூழ்ப் பாண்டம் , சாம்பற் பூசினி, ash 

coloured pumpkin or summer 
squash- Cucurbita alba ; 2 . 
பெருங்காயம் , asafoetida ; 3. கூழ்ப் 

UNGD607 , porridge pot; pap -pot. 
கூழ் முட்டை , see கூமுட்டை . 
கூழ் முன்னை , ஓர் வகை முன்னைக் 
கீரை , conjee munnai green 

Premna cordifolia . 
கூழ் வடகம் , அரிசிக் கூழிட்ட 
வற்றல் , seasoned and dried 
water cakes , Prepared of flour . 


கூழ்வரகு , கேழ் வரகு , - ragi 

Cynosurus .. 
கூளம் , திப்பி , sediment , 2. எள் , 
sesamum or sesame ; 3 . 

வைக்கோல் தூள் , thechaft of straw . 
கூளி , பெருங்கழுகு, vulture; 2. வலி , 

strength ; 3. எருமை , buffalo ; 4 . 
பேய் devil ; 5. குட்டை , shortness ; 
6. கற்பழிந்தவள் , unchaste 
woman ; 7. பொலிக் கடா, covering 
bull ; 8. இடபம் bull ; 9 எருது , 
bullock ; 10 , குறள் , a familiar 

ghost ;11 . வலி strength . 
கூளிக்கல் , கழுகுக் கூண்டிலகப்படும் 
கல் , இது உட் பக்கம் கூடாகவும் , 
மேற்பக்கம் அயம் சேர்ந்த களி மண் 
கல்லாகவும் உள்ளது . இது நோய் 
களைக் குணப்படுத்தவும் கப்பல் 
கவிழ்தல் முதலிய அசம்பவங்கள் 
நேராத படிக்குக் குளிசமாகவும் 
உபயோ கப்படும் . eagle - stone 
found in eagle s nest. It is a natural 
concretion of argillaceous oxide 
of iron in round and ovoidal 
masses having a concentric of 
structure often hollow within , with 
a loose kernel at the centre . It is 
held to be a specific against 
diseases and a charm against 
shipwreck and other disasters 
Aetiles of the ancients . 


கூளிப் பனை , தாளிப் பனை , tolipot 

tree - Corypha umbraculifera . 
கூளிவாச மூலி , see கரூமத்தை , 
கூளைக் கல் , செங்கல் , brick . 
கூறம் , பாகல் 

balsam pear 
Momordica charantia ; 2. ஆமை, 


1113 
கூறம் 

கூற்றன் கொலையோன் 
tortoise ; turtle ; 3. நவாச்சாரம் , satiety : 2 . திணித்தல் , stuffing : 
chloride of ammonia ; 4. சுரை thrusting ; 3 . அடைதல் , plugging , 
bottle gourd - Cucurbita lagenaria ; as lint to a sinus . 
5. see குடசப்பாலை . 

கூறு சட்டம் , நல்ல மாதுளை, sweet 
கூறல் , நாக பாஷாணம் , a kind of pomegranate Punicum 
prepared arsenic ; 2. ஆமை , 

granatum . 
tortoise ; 3. இறகு feather :. 

கூறு செய்தல் , கத்தி யிட்டு சத்திரம் 
கூறவடி , மாங்கிஷம் , meat flesh . செய்தல் , operationof the body with 

a knife ; 2. துண்டாக்கல் , cutting 
கூறாகி வேம்பு , நில வேம்பு , ground 

into pieces . 
neem Justicia paniculata . 

. 

கூறு செய்வான் , சத்திரம் செய்வோன் , 
கூறி , கருப்பு மட்டி வாய் மீன் , see 

a medical man who treats 
கறுப்பு மட்டி வாய் , 

disear as by operation with 
கூறிடுதல் , see கூறு போடல் , 

knife ; 2 . கசாப்புக் காரன் , butcher . 
கூறியது கூறல் , சொன்னதையே கூறு படுத்தல் , இரசாயன முறையாகப் 
திருப்பி , அல்லது மாறுபடச் 

பிரித்தல் , analysing chemically 
சொல்லல் , repetition of the same 
words or of the same sense in 

கூறு பாடு , 

பௌதிகப் பிரிவு , 
different words - Tautology . 

chemical analysis ; 2 . கலவைப் 

பொருள்களை அங்கங்களாகப் 
கூறு , ஓர்வகை எள் , a kind of gingelly பிரித்தல் , the resolution of 
Seed 2. தன்மை , as in உடற் கூறு , compound bodies into simpler or 
nature of the body ; 3. உடற் பிரிவு , component parts ; 3. தன்மை , 
the component parts of the body ; nature or quality. 
4. பாதி half ; 5. பங்கு , portion or 
sub- division ; 6. நோய்க் கூறு , 

கூறுபாட்டு ரசாயணம் , வஸ்துக் 

களின் பௌதிகப் பிரிவினைப் 
symptoms of diseases. 

பகுதிகளைப் பற்றிக் கூறும் நூல் , 
கூறுகம் , எள் , see கூறு . 

analytical chemistry . 
கூறு கெடல் , see கூறுகெட்டுப் 

கூறுகெட்டுப் கூறுவசம் , see ஓமம் . 
போதல் , 

கூற் கேவு , கடுகு mustard . 
கூறு கெட்டுப் போதல் , வயதினால் 

கூற்றரிசி , கைக் குத்தலரிசி , hand - 
மனத்தடுமாற்றம் ஏற்படல் ; mental 
disorder coming on in aged 

pounded rice . 
person s - Involutional psychosis. 

கூற்றம், துரிசு , blue vitriol . 
SeeNote. under கிழப்பைத்தியம் . 

கூற்றன் , see கூற்றம் . 
கொள்ளல் , அளவு 

மீறி 
புசித்தல் , filling with food beyond 

கூற்றன் கொலையோன் , See கூற்றம் . 


- 


1114 
கூற்றுவன் தங்கைச்சி 

கூனி வாதம் 
கூற்றுவன் தங்கைச்சி , சிறு கீரை , small crustaceous fish 
field spinach ; pig greens 

Camarum ; 3. சிற்றிறால் , common 
Amaranthus campestris . 

shrimp - Crangon vulgaris ; 4 . EGOT 

விழுந்தவள் , hunch - backed 
கூனத்தை , ஏலம் , cardamon . 

woman ; see கூனற் கிழவி , 5 . 
கூனம் , ஏலரிசி , seeds of cardamon . 

101587606, variegated mountain 
கூனயிக் குடையாள் , see இலைக் 

ebony - Bauhinia variegata ; 6 . 

கொலை 
கள்ளி . 

murder ; 7 . வசவி , 

prostitute. 
கூனலங்காய் , வளைவான காய் 

கூனிக் குறுகல் , முதுகு வளைந்து 
அதாவது புளியங்காய் , tamarind 
fruit . 

உடம்பு , சிறுத்தல் , becoming 

hunched backed and short in 
கூனலன் , நத்தை snail ; 2. நாரை , stature .. 
carmorant ; stork ; 3. கூனில்லாத 

கூனிக் கெண்டை , சிறு கெண்டை 
வன் , one free from crookedness . 

18607, small crap - fish - cyprinus 
கூனலாயிருத்தல் , முதுகு வளைந் fimbriatus . 
திருத்தல் , being crooked ; being 

கூனிப் பார்த்தல் , குனிந்து பார்த்தல் , 
hunch - backed ., 

looking at a thing stooping 
கூனல் சங்கு , conch ; 2. நத்தை , 

கூனிப் பொடி , சென்னாக் கூனி , see 
snailt 3. கூன் , hunch - back ; hump ; 

கூனி 
4. கோணல் , crookedness . 

கூனிப் போதல் , மூப்பு , பிணி , முதலிய 
கூனற் கிழவன் , முதுகு வளைந்த 

வற்றால் 
கிழவன் , an old man bent down 

முதுகு வளைதல் , 

bending or stooping with age or 
by age ; an old crook - backed 

infirmity . 
man .. 

கூனி மித்திரம் , மாரணம் அதாவது 
கூனற் கிழவி , முதுகு வளைந்த 

மந்திரத்தால் கொல்லல் , killing by 
கிழவி , an old woman with a 

witchcraft of sorcery . 
crooked back . 

கூனி மிர்த்தல் , முதுகின் வளைவை 
கூனன் , ஆமை , tortoise; 2. கூனுள் 

நிமிர்த்தல் correcting the hunch on 
ளோன் , hunch - backed man ; 3 . 

the back , 
சங்கு ,see கூனல் , 

கூனி யிறால் , சிற்றிறால் , see கூனி . 
கூனன் முதுகு , ஆமை யோடு , 
tortoise shell . 

கூனி வாதம் , இடுப்புங் காலும் 

விசையுடன் இழுத்து வாங்கி 
கூனாள் , see கூனி . 

அதனால் சரியாக நிமிரவொட்டாது 
கூனி , சிற்றால் , small banyan tree - வலியை யுண்டாக்கும் ஓர் வாத 
Ficustsiela ; 2. சென்னான் கூனி , a நோய் , an angular deformity of the 


கெ 


1 


- 


1115 
கூனி வாதம் 

கெச கன்னம் 
spine due to spasmodic affection hunch or crooked back ; 2 . 
of the lions . It is marked by 

ஆமையோடு , tortoise shell , 
inability to straighten the body to 

an upright posture - Kyphosis . 
கூனுதல் , வளைத்தல் , bending ; 2 . 

கெக நாதம் , அப்பிரகம் mica ; talc . 
கூன் விழல் , getting crooked - 
back ; growing hurch - backed . கெக ராசி , பூலா , black honey ahurb 

Phyllanthus multifiorus . 
கூனை , தண்ணீர் சால் a large 

earthen lot or boiler 2. 56000 கெக ராசினி , see கெகராசி . 
பாம்பு , cobra ; 3 . கொடிப் பட்டை 
the bark of a creeper ; 4. கருப்பஞ் 

கெக் கட்டம் , see கெக்களம் 
சாற்றைக் கொதிக்கவுபயோகிக்கும் கெக் கரிக்காய் , see கக்கிரிக்காய் . 
அகலப்பாத்திரம் , sugar- boilor or 
caldron . 

கெக்கரித்தல் , மிக்க இனித்தல் , 

tasting intensely sweet. 
கூன் , தண்ணீர் மிடா , a large kettle 
or boiler ; 2. வளைவு , bend ; 3 . 

கெக்கரீசம் , செங்கழுநீர் , red Indian 
ஆந்தை , owl : 4. முன் வளைவு , 

water lily ; American sweet 

scented water - lilly -Nymphaea 
anteflexion ; 5. நத்தை , snail ; 6 . 

odorata .. 
சங்கு , conch ; 7. முதுகின் வளைவு , 
இது அடியிற் கண்டபடி பலவிதமா கெக்கலித்தல் , விலா 

குலுங்க 
யிருக்கும் , hunch - back . The சிரித்தல் , laughing so as to split 
curvature of the spine are of sides ; side - split laughing . . 
different kinds as mentioned 
below : 

கெக்களம் , மிகச் சிரிப்பு excessive 

laughter .. 
1. பின் வளைந்த கூன் , posterior 
curvature of the spine ; a 

கெக்களம் கொட்டல் , மிகுதியாகச் 
supine bent - Cyrtosis . 

சிரித்தல் , laughing loudly . 
2. மல்லாந்த கூன் இதில் தலையும் கெங்காசல குப்பி , காசிக் குப்பி , an 

முதுகும் பின்னாக வளைந் earthen bottle made in Benares 
gjeong , a spine bent with the chiefly with fuller s earth . It is so 
head thrown back- Lordosis . called from its use for holding the 

Ganges water . 
3. பக்க கூன் , lateral curvature of 
the spine - Hybosis . 

கெங்கை நீர் , water ; see கங்கை , 2 . 
கூன் கிடை , ஓர் வகை மெய்க் 

கல்லுப்பு , sea - borne sait . 
குற்றம் , இதனால் உடம்பு குறுகிக் கெச கங்காடம், யானை , elephant . 
கிடக்கும் . one of the five bodily 
defects viz . lying in crooked 

கெச கரணம் , செவியாட்டும் வித்தை , 
posture.. 

see கெச கன்னம் . 
கூன் முதுகு , வளைந்த முதுகு , கெச் கன்னம் , see கச கன்னம் . 


1116 
கெசக் கன்னி 

கெச்சிதம் 
கெசக் கன்னி , வெருகு , a shrub கெசம் , யானை elephant ; 2. இரண்டு 
with a large leaf used for covering முழ அளவு ,two cubits measure 
newly planted saplings - Arum or one yard . 
macrorrhizon ;; 2. மொந்தன் 

கெசனி , துயிலிக் கீரை , a kind of 
வாழை , stout banana- Musa 
paradisiaca ( troglody tarum ) . 

greens - Achyranthes polygo 

noides . 
கெசங்கயல் , தாமரை யிலை , lotus 

கெசா , சனை, அரசு , peepul tree - 
leaf . 

Ficus religiosa . 
கெசடம் , நாகப் பூ ,Ceylon ironwood 

கெசாசை நா , கையாந் தகரை , 
Mesua ferrea ( coromandelina ) . 

eclipse plant - Eclypta prostrata . 
கெச நாசனி , வன்னி , Arjuna s 

கெச்சக் காய் , கழற்சிக் காய் , bonduc 
penance tree -Prosopis 

nut ; molucca beans - Caesalpinia 
spicigera . 

bonducella . 
கெசந் தாதி , அரசு , peepul tree - 

கெச்சக் கீயம் , தூதுவளை , three - 
Ficus religiosa . 

lobed night - shade Solanum 
கெச படசு , see அதிங்கம் . 

trilobatum .. 
கெச புடம் , see 

கச புடம் 2 . 

கெச்ச சீரம் , முல்லை , see கெச்சம் . 
நூற்றொரு புடம் , calcination 

கெச்சம் , தேக்கு teak tree - Tectona 
repeated 101 times . 

grandis ; 2. see அரசு , 3. முல்லை , 
கெச புட்பி , பெரு வேம்பு , mountain 

wild 

jasmine -Jasminum 
neem Melia azedarach or Meliao angustifolium .. 
composita 

கெச்சருட்டி , திப்பிலி , long- pepper . 
கெசபூகம் , துவரை , dholl - Cajanus கெச்சனா , கையாந் தகரை , 

indicus . 


see 


கெசா- நைசா . 


கெசப்பி , see அதிங்கம் . 
கெசப் பிடி , யானைக் கொம்பு the 

• tusk of an elephant . 
கெசப் பிரியம் , இலவம் பிசின் , the 

gum of silk cotton tree . 
கெசமா முட்டி , see எட்டி . 
கெச முட்டி , புறங்கை நாறி , an 

unknown plant ( ? ) 
கெச மூசம் , see இலைப் பாசி . 


கெச் சனித்தல் , கூடுதல் , joining ; 2 . 

சேருதல் , uniting . 
கெச்சி , பேய்த்தும்மட்டி , bitter water 

melon- Cucumis colocynthis . 
கெச்சிகா , மயூரச் சிகைப் பூடு , pea - 

cock s crest plant - Actiniopteris 

dichotoma . 
கெச்சிதம் , நோயினின்று 

மடைதல் , getting improved in 
health . 


குண 


" . 


1117 
கெஞ்சி 

கெடைக் - கட்டு 
கெஞ்சி , சீந்தில் , moon - creeper கெடிறு , ஓர் வகை மீன் , a kind of 
Menispermum cordifolium . 

fish . 
கெடகம் , புறா முட்டி , paroqueet burr கெடு குறி , துர்க் குறி , bad symptom . 
- Triumfetta rhomboidea . 

கெடு தப்பல் , மாதவிடாய் 
கெடம் , see கெந்தியுறு பாஷாணம் , முதலியவை காலக்கிரமம் 
2. see கௌரி பாஷாணம் . 

தவறுதல் , outlasting the limited 

time as menses in women . 
கெடி , அச்சம் , பயம் , fear . 
கெடி கலங்கி யோடல் , பயந்து 

கெடுதல் , அழிதல் , decaying ; rotting ; 
மனங்கலங்கி ஓட்டம் பிடித்தல் , 

2. சோரம் போதல் , being seduced ; 
running away owing to fear and 3. ஒழுக்கங் கெடல் , becoming 
agitation of mind ; 2. நோய் 

demoralised ; 4 . உடம்பு மெலிதல் 
உடம்பை விட்டகலல் , ( In getuing emaciated or reduced ; 5 . 
Pathology) leaving the system சாதல் , being dead . 
said of diseases . 

கெடுதல் , சித்தம் கெட்ட மனம் ; evil 
கெடி சூரணக் குளிகை , சுரத்தினால் mind . 
வருந்துபவர்களுக்கு வியர்வை 

கெடுதி , ஆபத்து , danger ; 2. துன்பம் , 
யுண்டாக்கி சுரத்தைத் தணிக்கக் 

suffering .. 
கொடுக்கு மோர் வகை மாத்திரை, 
முறைக்கு அகஸ்தியர் . வல் கெடுத்தல் , கற்பழித்தல் , spoiling 
லாதி ( 600 ) யைப் பார்க்கவும் , a pill the chastity of a woman ; seducing ; 
prescribed in fever for reducing 2 பதனழித்தல் , making or causing 
the temperature by promoting anything to lose its life and spirit 
perspiration - Sudorific pill . For as done in the preparation of 
preparation of this pill , see medicine ; 3. விஷ முறித்தல் , 
Agastya Vallathi 600 .. 

neutralising or counter -acting 
கெடி மண்டுதல் , பயத்தால் பீடிக்கப் 

poisons as in cases of poisoning 
படல் , beingaffected with fright or 

or poisonous bites ; 4. உரு 
fear.. 

வழித்தல் , disfiguring or 

deforming. 
கெடியாம விதை , தேத்தான் கொட்டை , 
water clearing nut - Strychnos கெடுப்பினை , வங்க மணல் , lead 
potatorum .. 

ore . 
கெடியாரம் , வெண்கலம் , bell - கெடை , மூங்கில் , bamboo , 
metal . 

கெடைக் கட்டு , எலும்பு முறிவுக்கு 
கெடி ரோகம் , பயத்தா லேற்பட்ட மூங்கிற்பத்தையை வைத்துக் 
நோய் , a sudden prostration or கட்டுங் கட்டு application of a 
perturbation of body and mind 

bamboo splint in a case of 
through fear - Shock . 

fracture of bones. 


1118 


கெட்ட 


கெட்ட , அழிந்த , spoiled ; 2 . 

கற்பழிந்த, seduced . 
கெட்ட கண் , கொள்ளிக் கண் , evil 

eye ; 2. குருட்டுக் கண் , blind eye. 
கெட்ட காலம் , கெடுதி காலம் , bad 

season ; time of one s bad star. 
கெட்ட நகம் , சொத்தை நகம் , bad 

nail . , 
கெட்ட நடத்தை , சோரத் தனம் , 
prostitution or loose morality 
especially in women . 
கெட்ட நிலை , பிசகான நிலை , 

malposition as of intestines , 
uterus etc. 
கெட்ட நோய் , சிக்கலான நோய் , 
disease attended with 
complications See also கெட்ட 
வியாதி , 
கெட்டப் பல் , சொத்தைப் பல் , 
disintegrated tooth ; 2 நச்சுப் பல் , 
teeth as a causes for uttering bad 
predictions which turn out to 
become true . 


கெட்டிக் குரல் 
நோய் , dangerous disease ; 3 . 
மேக நோய் , venereal disease ; 4 . 
உயிரைக் கொள்ளை கொண்டு 
போகும் வாந்தி பேதி , அம்மை , சயம் 
முதலிய தீரா நோய்கள் , epidemic 
diseases such as cholera , small 
pox, tuberculosis . consumption 

etc. 
கெட்ட விரல் , இரத்த மற்று 

வெண்ணிறமடைந்த விரல் , dead 
finger i.e. a cold bloodless and 
white condition of the fingers - 

Digitus morturs . 
கெட்ட வுடம்பு , பெண் நோயினால் 

சீரழிந்தவுடம்பு , system 
degenerated by venereal or 

syphilitic disease. 
கெட்ட வுருவம் , குற்றம் வாய்ந்த 
உருவம் , a deformed figure; 
monster figure . 
கெட்ட வேளை , அசுப காலம் , 

inauspicious time especially 
noted when a patient falls ill or 
when medicine is administered ; 
2. நோய் கடுமை யாகுங் காலம் , 
period during which diseases 
reacha critical stage; 3. கிரக சாரம் 
ruling time of evil planets in one s 
life . 


கெட்ட மூக்கு , 
deformed nose . 


மூளி மூக்கு , 


கெட்டம் , தாடி , beard . 
கெட்ட வயிறு , அசீரணம் அல்லது 
வேறு காரணங்களினால் கோளா 
றடைந்த வயிறு , disorder of 
stomach due to indigestion or 
other causes . 


கெட்டவள் , கேடு அடைந்தவள் , an 

immoral woman . 
கெட்ட வியாதி , கொடிய நோய் , a 
malignant disease ; 2. அபாயமான 


கெட்டி , உறுதி , solidity ; 2 . நெருக்கம் 

density ; 3. & .q.60TLD , hardness. 
கெட்டிக் குடல் , பேதி எளிதில் 
ஆகாக் கல்குடல் , hard bowels not 

easily moved by purgatives . 
கெட்டிக் குரல் , உரத்த சத்தம் , loud 

cry. 


1119 


கெண்ட பேரண்ட பட்சி 


கெட்டித் தயிர் 
கெட்டித் தயிர் , உறைந்த தயிர் , 

curdled milk 
கெட்டித் தேன் , இறுகிய தேன் , thick 

honey .. 
கெட்டி பண்ணுதல் , இறுகச் செய்தல் , 
making firm ; hardening ; 2 
உடம்பை வலிவடையச் செய்தல் , 
invigorating thesystem ; 3. பத்திரப் 
படுத்தல் , securing 
கெட்டிப் பல், இறுகிய பல் - hard or 

firm tooth 
கெட்டிப் பாகு , தடித்த வெல்லம் 
அல்லது சர்க்கரைப் பாகு , a thick 
treacle made out of jaggery or 
sugar .. 
கெட்டி மிளகு , அழுத்தமுள்ள மிளகு , 

solid pepper . 
கெட்டி முலை , இறுகிய அல்லது 
தளராத முலை , scild or firm (not 
pendant ) breast . 
கெட்டி மூங்கில் , கல் மூங்கில் , stone 
bamboo ; soild bamboo 
Dendrocalamus strictus . 
கெட்டி மேதிகம் , புரசு , palaus tree 
- Butea frondosa. 


or constitutionally strong ; 4. கற்ப 
தேகம் , body invigorated by 

process of rejuvenation . 
கெட்டி வஞ்சி , வைர வஞ்சி அல்லது 
சவுக்கு 

iron wood tree or 
casuarina Casuarina equiseti 
folia . 
கெட்டுப் போதல் , அழுகிப் போதல் , 
-getting putrid or rotten ; 2.ஊழ 
லித்தல் , getting stale or rancid3. 
பயன் படாதுபோதல் - growing 
useless ; 4. ஒழுக்கங் கெடல் , 
becoming demoralised ; 5 . 
சோரம் போதல் , being seduced . 
கெட்டுப் போனவள் , விபசாரத் 
தனத்தை மேற்கொண்டவள் , a 
woman given up to prostitution ; a 
fallen women . 
கெட்டு விடுதல் , see கெட்டுப் 

போதல் , 
கெணம் , see கணம் , 2. சமூலம் , 

plant as a whole . 
கெணி காயம் , கிளி முருக்கு , which 


• see . 


கெணிதம் , சூடன் camphor ; 2 . 
வெற்றிலை , betal leaf . 


கெட்டி மோர் , தண்ணீர் கலக்காத 

Clong butter - milk to which water 
is not added ; unadulterated butter 
- milk .. 


கெணை, see கணை , 
கெண்டகச் சிலை , see கண்டகச் 
சிலை , 


கெட்டியுடம்பு , பலமான உடம்பு , 
robust body ; 2. உழைப்பினால் 
இறுகிய உடம்பு , body hardened 
through labour ; 3.இயல்பாகவே 
வலிவுள்ள வுடம்பு , body naturally 


கெண்ட காரணி , சீவக மூலி , moon 

creeper - Menispermum cordifo 
lium ; 2 . சிவதை , turpeth root 
Ipomasea turpethum .. 
கெண்ட பேரண்ட பட்சி , see 
கண்ட பேரண்ட பட்சி . 


1120 


கெண்டம் 


கெண்டை 


- 


கெண்டம் , see கண்டம் . 
கெண்டிச் செம்பு , மூக்குச் செம்பு , 
any vessel earthen or metal with 
a nozzle or projecting mouth 

( used in distillation ) Retort. 
கெண்டிவாய் , பாத்திரத்தில் நீண்டுள்ள 
வாய் அல்லது குழாய் , a pipe or the 
projecting mouth of vessel ( used 

in directing the steam of liquid) 
கெண்டு , கெண்டைச் சதை , calf 
muscle . 


கெண்டுரம் , ஓர் பேதி மருந்து , a 
purgative ; 2. பாம்பு கொல்லி , 
common rue Ruta graveolens 
( angustifolia ) C.f. கண்டூரம் . 
கெண்டை , சேல் கெண்டை மீன் , 
carp - fish - Cyprinus fimbriatus ; 
2. கெண்டைக் கால் , அதாவது 
முழந்தாளின் கீழ் பக்கம் , that 
portion of the leg from the ankle 
to the . knee ; 3. ஓர் நோய் , see 
கெண்டைக் கட்டி , 
கெண்டை ஆற்றுக் கெண்டை மீன் , 
இது தென்னிந்தியாவில் அகப்படும் 
பெருவகை மீன்களுள் ஒன்று . இது 
கனதியிலும் , பருமனிலும் அனேக 
விதமுண்டு , 80 பவுன் முதல் ஒரு 
அவுன்ஸ் நிறை வரையிலுண்டு , 
இது அடியிற்கண்டபடி பல வகைப் 
படும் அவையாவன , Barbel or 
carp - fish Cyprinus - fimbriatus . It 
is a river fish and is one of the 
largest genus in South India . The 
species differ greatly in size and 
weight from 80 lb. to an ounce . 
The following are the different 
varieties . 


1. கருங் கெண்டை , bitter carp 

Barbus chola . It is bitter as 

food . 
2. பூரிக் கெண்டை , carnatic carp 

Barbus carnaticus . 
3. சேற் கெண்டை, shell carp - 

Barbus dorsalis . 
4. காக்கைச் சேற் கெண்டை , crow 

carp - Etroplus maculatus . 
5. மது அல்லது மோதக் கெண்டை , 

large -eyed carp - Megalops 

cyprinoides . 
6. பூமின்கெண்டை இது ஓர்பெரிய 

இனம் , மலை யருவிகளில் 
விசேஷமாயுள்ளது . salmon of 
India . It is a large fish of the 
carp fish class , common in all 

mountain streams . 
7. கற்கெண்டை , சுனை யருவி 

களில் மிகுதியாயுண்டு , rock 
carp - Homaloptera brucci , 

Found in rooky streams. 
8, மடவைக் கெண்டை , a small 

kind of mullet or carp - Etroplus 

corouchi . 
9. வெள்ளி மடந்தான் கெண்டை , 

silvery white carp - Cyprinus 

cirrhosus . 
10. புள்ளிக் கெண்டை , spotted 

carp - Barbus punctatus . 
11. பறவைக்கெண்டை , flying cap 

- Barbus parrah . 
12 , சரளைக் கெண்டை , fringed 

labes - Labco filmbriatus . 
13. சாணிக் கெண்டை , see No. 


! 


12 . 


- 


or 


small carp . 


1121 
கெண்டை 

கெண்டை வாதம் 
14. ஆற்றுக் கெண்டை , river carp கெண்டைக் கால் வாதம் , கெண்டைக் 
or Nilgiri trout Barilius 

கால் வீங்கிக் கடுத்து வலியை 
gatensis . 

யுண்டாக்கும் ஓர் வாத நோய் , 
15. பொற் கெண்டை , golden carp 

rheumatic pain nervous 
-Barbus chrysopoma . 

complaint affecting the muscle of 

the calf; violent contraction of the 
16. சாம்பற் கெண்டை , gray carp 

muscles of the calf - Cramps . 
Barbus colus . 

கெண்டைக் குஞ்சு , சிறிய மீன் , 
17. சிவப்புக் கெண்டை, red carp 
Barbus jerdoni . 

கெண்டைக் கை , புசத்தின் முன் 
18. துளிர்க் கெண்டை , white 
mullet or milk- fish - Chanos 

பக்கத்துச் சதை , muscle of the arm 
salmoneous . 

just in front of the shoulder 

Biceps . 
19. கருமணிக் கெண்டை அல்லது 

கருவிழிக் கெண்டை , red கெண்டைச் சதை , கணைக்காலின் 
labeo- Labeo kontius .. 

பின் புறத்துள்ள சதை , the thick 

fleshy part of the leg behind and 
20. குள்ளக் கெண்டை , shortcarp . 

below the knee . 
21. வெண்கெண்டை , whitecarp . 

கெண்டைச்சதைக் கட்டி , கெண்டைச் 
22. தேள் கெண்டை , scorpion சதையிற் காணும் கட்டி , abscess 
gobiGobius nuna . 

of the calf . 
( B ) The other south Indian 

கெண்டைச் சலக் கோர்வை , நீராமைக் 
species are : 

கட்டி . இதுவே வடமொழியில் சலக் 
1. பனை முது கெண்டை , palmyra கூர்ம ரோகம் எனப்படும் . see 
carp . 

கெண்டைக் கட்டி . 
2. பறவை முது கெண்டை , crow 

கெண்டை யேறல் , கை கால் குரக்கு 
carp . 

வலித்தல் , spasm or cramps of 
3.கோழி முதுகெண்டை fowcap . the limbs .. 
கெண்டைக் கட்டி , மண்ணீரல் வீக்கம் ; கெண்டை வாங்கல் , see கெண்டை 
வல்லைக் கட்டி , enlargement of யேறல் , 
the spleen ; 2. நீராமைக் கட்டி , 
Overian tumour rou dropsy. 

கெண்டை வாதம் , காலில் வாதம் 

தங்கி நிற்றலால் உளைந்து , நொந்து , 
கெண்டைக் காசி , see உரோம 

கெண்டைச் சதையில் கடுத்துக் 
வேங்கை, 

காணும் ஓர் வாத நோய் , spasm of 
கெண்டைக் கால் , கணைக்கால் , 

the 

calf due to rheumatic affection 
leg from ankle to foot; calf of the of the leg. See 8600T60 )LÁSIT 
leg .. 

வாதம் . 


21 


1122 


கெண்டை வியாதி 
கெண்டை வியாதி , பயத்தா லேற்படும் 
கட்டியைப் போன்ற ஓர் நோய் , an 
affection in the hypochondriac 
region attended with exaggerated 
ideas as regards one s health 
Hypochondriasis . 
கெண்டை விழுந்த வியாதி ,see 

கெண்டைவியாதி . 
கெண்டை விழி , அழகான கண் , 

beautiful eyes . 
கெதங்கெதமெனல் , பயத்தால் 
ஏற்பட்ட நெஞ்சின் படபடப்பு , 
palpitation of the heart through 
fear or excitement. 


கெதாயு , ஆயுள் முடிதல் , extinction 

of life 


கெதி , see கதி . 
கெதி கெட்ட நோய் , தீரா நோய் , 
incurable or chronic diseases . 


கெந்தகக் கட்டு 
reflection ; 2. வாதத்திற் குபயோ 
கிக்கும் ஓர் வகை கட்டுப்பு ,, 
consolidated salt- reflecting of five 
colours, used for transmutation of 

metals into gold . 
கெத்தியகன் , முக்குறா , a medicinal 

root . 
கெத்து கெத் தெனல் , பயம் , துக்கம் 
முதலிய வற்றால் நெஞ்சில் படபட 
வென அடித்தல் , palpitation or a 
peculiar beating of the heart 
through fright or distress . See 
கெதங் கெதமெனல் , 
கெத்துதல் , அறுத்தல் , incising ; 2 . 

கண்டம் போடுதல் cutting into 

slices . 
கெத்தை , மயிர் hair . 
கெந்தக இராசயனம் , கெந்தகத்தை 
பெளதிக மார்க்கமாய்த் தயாரித்து , 
கற்ப முறையில் உபயோகப் 
படுத்தும் ஓர் மருந்து , இது கிழத் 
தனத்தைப் போக்கி வாலிபத்தைக் 
கொடுக்குமெனக் கருதப்படும் , an 
alterative applicable to a class of 
medicine chemically prepared 
from sulphur and used as an elixir. 
It is fancied to remove or prevent 
old age and restore juvenility. 
NOTE : - It is an established fact 
that medicines prepared by 
Alchemical process alone will 
prove useful in Rejuvenation ; but 
those get from chemical method 
cannot be expected to have a 
salutary effect on the system . 
கெந்தகக்கட்டு , கெந்தகம் நெருப்புக்குப் 
புகைந்து ஓடாமற்படி வாத 


கெதி கெட்டோடல் , நோய்கள் 

ஆதரவு அற்று உடம்பைவிட்டகலல் , 
getting away completely as 
diseases from the system . 
கெதி நாடி, தீவிர நாடி, accelerated 

pulse . 
கெதை , உப்புக் கெதை அதாவது 
உப்பைக் கட்டி உறுதி வார்த்துச் 
செய்த தடி . இதற்கு மந்திர சக்தி 
14600 , a magic wand made of 
consolidated salt which is melted 
cast in a mould .. 


கெதைப் பஞ்சவர்ணம் , ஐந்து வித 
நிறம்கலந்த மாத்திரைக் கோல் , a 
magic wand made of consolidat 
ed salt exhibiting five colours. by 


வேண்டி 


1123 
கெந்தகக் கட்டு 

கெந்தகத் திராவகம் 
முறையால் கட்டிச் செய்த மருந்து , கெந்தகத் திராவகம் , திராவக வகை 
இதனால் சகல உலோகங்களும் களுள் இது மிகவும் முக்கியமான 
பொன்னாகும் . "தானென்ற கந்தகமோ தீநீர் , இதைவைத்தியர்கள் தயாரிக்க 
கட்டிற்றானால் தட்டு முதல் தாவரமும் 

கெந்தகத்தையும் , 
பொன்னே யாகும் " . ( கொங் . வாத 

அத்துடன் பொட் டிலுப்பையும் 
காவியம் ) , a lump of sulphur சேர்த்து வாலையி லிட்டு எரித்துத் 
consolidated by Alchemical 

திராவகத்தை 

வடிப்பார்கள் . 
method . It is capable of converting 

இங்கிலீஷ் முறையிலும் இதே 
all metals and metallic விதமாகத்தான் தயாரிக்கப்படும் . 
substances into gold as stated in இது மிகக் காரமானது . உடம்பில் 
the above stanza . 

படக் கொப்புளிக்கும் . 
கெந்தகக் களங்கு , போகர் 7000 

ஆகவே , இதற்கு 6 பங்கு தண்ணீர் 
த்திற் சொல்லியுள்ளபடி கெந்தகம் , 

கலந்தும் அல்லது வேறு மருந்து 
தங்கம் இவை இரண்டையும் 

களுடன் கலந்தும் உள்ளுக்குக் 

கொடுக்கலாம் . இது உஷ்ணத்தைப் 
சேர்த்துச் செய்த ஓர் கூட்டு மருந்து . 
இது வாதத்திற் குதவும் , 

போக்கும் , துவர்ப்பாயிருக்கும் . பல 

an 
alchemical compound of sulphur 

விருத்தியை உண்டாக்கும் 
and gold prepared according to 

தன்மையது . அன்றியும் , கண்ட 
the process contemplated in 

மாலை , குடல் நோய் .இவை 
Bogar 7000 , and used in களுக்கு , இலவங் கப்பட்டைக் 
transmutation .. 

கஷாயத்துடன் சேர்த்துக் கொடுப்ப 
கெந்தகக் கற்பம் , கெந்தகத்தைக் 

துண்டு . இத் திராவகத்தை நாட்டு 

வைத்தியர்கள் இலவங்கக் கசாய 
கொண்டு செய்யும் காயகற்ப 

மிட்டு 

அத்துடன் சேர்த்துக் 
மருந்து , a cordial or eixir prepared 

கண்டமாலை , பலவீனம் முதலிய 
with the aid of sulphur for 

வைகளுக்கும் , குடற் கோளாறு 
prolonging life . 

களுக்கும் , வயிற்று வலிக்கும் 
கெந்தகக் கோலி , தூம்பிர வாலி , an கொடுக்கக் குணமாகும் . வயிறு , 
unknown plant ( ? ) 

நுரையீரல் , குண்டிக்காய் , கருப்பை 

முதலிய விடங்களினின்று ஏற்படும் 
கெந்தகச் செம்பு , கெந்தகத்தை 

இரத்த வொழுக்குக்கு மாசிக்காய்ச் 
மற்ற சரக்குகளோடு . சேர்த்து 

சத்தோடு கொடுக்கக் குணமாகும் . 
அரைத்துப் புடமிட்டெடுக்கும் 

மேலும் அனேக வித பேதிகளும் 
சுத்தமான செம்பு , a pure or refined 

சய ரோகத்திற்காணும் வியர்வை , 
copper prepared from sulphur 

சொறி முதலிய சரும நோய்களும் , 
with the aid of other drugs by a 

அதிசுரம் , மேகக் கிரந்தி ஆகிய இந் 
secret process of calcination . 

நோய்களும் குணமாகும் . தொண் 
கெந்தகத் தாளி , வாசனைத் தாளி , a டைக்கம்மலுக்கு இதைக் கொப்பு 
kind of fragrant Ipomaea . 

ளிக்க மிகவும் அனுகூல மாகும் , 


1124 
கெந்தகத் திராவகம் 

கெந்தக பற்பம் 
Sulphuric acid - Acidum sulphuri கெந்தகத் திருதி , கெந்தகத்தைக் 
cum . It is also known as vitriolic 

கொண்டு வாத முறைப்படித் 
acid . It is one of the most impor 

தயாரிக்கும் ஓர் வகைத் தைலம் ; 
tant of acids . Vaidyans Vaidans 
used to prepare burning this acid 

கெந்தகத்தை உலோகத் திராவ 
by burring sulphur with a small 

கத்தால் அரைத்து அனலுக்குக் 
quantity of nitre in strong earthen காட்ட அப்போது வழியும் தைலம் ; 
vessels and then distilling the medicinal oil prepared from sul 
product. In the West it is also pre phur by alchemical process ; oil 
pared nearly in the same man extracted by heating the product 
ner. It is a powerful escharotic ; and obtained by grinding sulphur with 
so , in order to render it useful for a metalic acid . 
administering internally and for 
mixing it up with order medicines, 

கெந்தகத்தைச் செம்பாக்கி , See 
it is diluted with six times its vol ஒட்டொட்டி 
ume of water . in medical proper 
ties , this acid is a refrigerant . as 

கெந்தகத்தைத் தைலமாக்கி , 
tringent and tonic . Vaidyans pre 

கெந்தகத்தை ஆதியாகக் கொண்டு 
scribe it diluted , internally , in 

தயாரிக்கும் தைலம் , a medicated 
scrofulous affections and in 

oil prepared with sulphur as a 
cases of general debility. It is also 

chief ingredient ; 2. கந்தகத்தை 
given in an infusion of cloves in இரும்பிலித்தைலத்தால் அரைத்து 
certain bowel complaints . In lead மாத்திரை போற் செய்து கலசத்தி 
poisoning , it is a valuable cura லிட்டுச் சீலை செய்து இறக்கும் 
tive . In passive hemorrhage from 

குழித்தைலம் . இது பொன்னிற 
the stomach , lungs , kidneys and 

மாயிருக்கும் . போகர் 7000 த்தைப் 
uterus , it proves serviceable, es 
pecially in combination with gal 

பார்க்கவும் , a medicinal pit - oil ob 
lic acid . In various forms of diar 

tained by heating a pot contain 
rhoea , profuse perspiration of 

ing sulphur. pills prepared by 

grinding sulphur with the oil of 
phthisis , exanthemata , advanced 
stages of continued fevers , and 

Coromandel ebony, It resembles 
in some skin diseases and syphi 

gold in colour. For details see 
litic affections it has been em 

Bogar 7000 . 
ployed with advantage. In sore கெந்தக நீர் , கெந்தகம் கரைந்து 
throat, it forms an excellent ad 

- நிற்கும் நீர், a mineral water . con 
junct to gargles . 

taining sulphur in solution - Sul 
NOTE : - Sulphuric acid and water 

phur water ; 2. சுத்த கங்கை , 
should be mixed with care . Do not அதாவது பனிக் குடத்து நீர், amni 
pour water in to the acid , but al 

otic fluid . 
ways pour the acid into the water 

கெந்தக பற்பம் , கெந்தகத்தைக் 
with constant stirring . 

கொண்டு தயாரிக்கும் ஓர்வகைப் 


1125 
கெந்தக பற்பம் 

கெந்தக வெள்ளை 
பற்பம் . இது உடம்பிலுள்ள கெந்தக மீஞ்சிதம் , நாகதாளிக் 
நோயின் கெட்ட நீரை வற்றச் கள்ளி , many spined prickly - pear - 
செய்து புழுக்களை யெல்லாம் Opuntia spinosissima . 
கொன்று , உடலை வச்சிரகாயமாகச் 

கெந்தகம் , கந்தகம் sulphur ; 2 . 
செய்யும் , calcined oxide of sul 

கெந்தி , brimstone ; 3. நாய் 
phur. It is said to remove the mor 

வேளை , dog vailay cleome 
bid fluid in the system , kill , the 

viscosa : 4.கேரண்டபாஷாணம் , a 
germs and render the body 

kind of arsenic . 
strong and firm . 
NOTE : - Since Sulphur passes off 

கெந்தக மிப்பினி , see ஈகை . 
as fumes before time , it can be cal கெந்தக வண்டல் , 

சில நீரூற் 
cined only after consolidating it by றுகளில் காணப்படும் மணலோடு 
an alchemical process . 

கூடிய கந்தகம் , a sedi ment of 
கெந்தக பாஷாணம் , நவலோகத்தைப் 

sulpur combined with silica etc. 

found in certain springs 
பேதிக்கும் கெத்திபாஷாணம் , இது 

Sulphuraria .. 
32 வைப்பு 

பாஷாணங்களில் 
ஒன்று , one of the 32 kinds of natu கெந்தகவுப்பு , கறுப்புப்பு . இவ்வுப்பு 
ral poison . It is used for calcining மிகச் சிறந்ததாகக் கொள்ளப்படும் . 
the nine metals , C.f, கந்தகம் , 

இது சாதாரணகருப்புப்போடு சிறிது 

கந்தகமும் , இரும்பும் சேர்ந்த இனமாக 
கெந்தகப் பதங்கம் , பதங்க முறையில் 

வுள்ளது . இது இத்தேசத்தில் 
கந்தக ஆவியைக் குளிரச் செய்து 

சுரக்கட்டி , ஈரல் நோய் , முதலிய 
சேகரித்த மஞ்சள் கந்தகத்தூள் , 

அனேக நோய் களுக்கு கொடுக்கப் 
sulpur in fine yellow powder, ob 
tained by cooling the heated 

படும் . இது அழுகின நாற்றம் வீசும் . 
vapour of ordinary sulphur; flow 

எல்லாக் கடைகளிலும் விற்கப் 
ers of sulphur obtained by pro 

படும் . bitloban black salt . It is held 
cess of sublimation - Sublimed in high esteem in this country . Its 
sulphur. 

nothing more than an impure chlo 

ride of sodium containing little 
கெந்தகப் பிரண்டை , see நாகப் sulphuret of iron its medicinal 
பிரண்டை . 

uses are multifarious ; and it is 

used chiefly in chronic enlarge 
கெந்தக மாஞ்சலி , புறங்கை நாறி , 

ments of the speen and liver, the 
which see .. 

result of malarial poisoning . It 
கொந்தக மாஞ்சில் , see கெந்தக 

has a rotten small ; and is sold in 

all the bazaars .. 
மாஞ்சலி 

கெந்தக வெள்ளை , சுண்ணாம்பு 
கெந்தக மாற்றம் , see கெந்தகக் 

கலந்த வெண்ணிறமான கந்தகம் , 
களங்கு . 

milk of sulphur obtained from a 


1126 


கெந்தம் 
கெந்தகத் தூரு , பவள மறுகு , which 
see . 


- 


see 


கெந்தக வெள்ளை 
solution of calcium sulphide-pre 
cipitated sulphur. 
கெந்தக கற்பம் , வில்வம் , bael tree 

Crataeva religiosa . 
கெந்த காப்பிரகம் , கந்தகம் சேர்ந்த 
ஓர் வகை அப்பிரகம் , a compound 

of mica and sulphur. 
கெந்த காயம் , நீர்ப்பூலா, black 
honey - shrub - Phyllanthus 

reticulatus alias P , multiflorus . 
கெந்தகி , see அதிங்கன் . 
கெந்த சடகம் , ஆமணக்கு , castor 

plant - Ricinus communis . 
கெந்த சாமகன் , பேரரத்தை . greater 

galangal - Alpinia galangal (ma 
jor ) 
கெந்த சாரஞ்சம் , சந்தனம் , sandal . 
கெந்த சாலி , ஓர்வகை நெல் , a kind 

of paddy . 
கெந்ததானி , கந்தக வாசனையுள்ள 
தாளி , sulphur smelling bindweed 
of Ipomaea genus ; 2. வாய்ப் புண் 
அதாவது உதடு , வாய் , நாக்கு , 
தொண்டை முதலியவை புண்ணாகி , 
அலகு கிட்டி , அன்னம் தண்ணீர் 
இறங்காமல் , வாய்நாற்றங் காணும் 
ஓர் விரண நோய் . இது சாதாரண 
மாகக் குழந்தை களுக்குக் காணும் , 
aphthae or thrush which consists 
of an eruption of small white 
vesicles on the lips , mouth , 
tongue and throat. It is attended 
with lock - jaw , difficulty of swallow 
ing , and fetid smell in the mouth . 
It generaliy affects children . 


கெந்தக நரணி , பேரரத்தை , see 

கெந்த சாமகன் . 
கெந்த நாகுலியம் , 

கந்த 
நாகுலியம் 
கெந்த பத்திரம் , முன்னை , Indian 

headache tree - Fremna intergri 
folia ; 2. வில்வம் , bael tree 

Crataeva religiosa . 
கெந்த பத்திரா , see ஆமிரம் . 
கெந்த பந்தம் , கௌரி பாஷாணம் , a 

yellow prepared arsenic , 
கெந்த பீசகம் , see காட்டுமா . 
கெந்த புட்ப பத்திரி , துளசி , holy ba 

sil -- Ocimum sanctum . 
கெந்த புட்பி , see கந்த புட்பி 
கெந்த பூதி , நாய் வேளை, dog - mus 

tard plant- Cleome viscosa . 
கெந்த பூதியம் , see கெந்த பூதி 
கெந்தப் பொடி , see கந்தப் பொடி , 
2. உப்பு , salt; 3. அமுரி யுப்பு , uric 

salt ; 4. amujúy common salt . 
கெந்த மாஞ்சில் , சடா மஞ்சில் , In 
dian spikenerd -- Cyperus stolono - 
ferus . 
கெந்த மூலம் , பிடங்கு நாறி , fire 
brand teak 

premna tomentosa . 
கெந்த மூலி , see கந்த மூலி 
கெந்தம் , See கந்தம் , 2 காட்டுத் துளசி 
wild basil ; 3. பச்சைக் கருப்பூரம் , 
crude camphor ; 4. சூத பாஷாணம் , 


1127 
கெந்தம் 

கெந்திச் செம்பு 
a compound of arsenic and mer 

தனாகுலியம் ; 6. see அமுக்கிறா 7 . 
cury ; 5 . சாதிலிங்கம் , vermilion . 

see அதிவிடயம் . 
கெந்த ரகம் , செங் கழுநீர் , red Indian கெந்த ரசம் , நறும் பிசின் , fragrant 
waterlily . 

resin . 
கெந்தரம் , கார் முகிற் பாஷாணம் , a கெந்தரத் தியாதி , see குங்குமச் 
kind of prepared arsenic . 

செவ்வந்தி . 
கெந்தரி , பொன்னி மிளை , kold py கெந்தாளி , அசீரணத்தால் ஏற்படும் 
rites . 

குன்ம நோய் , gastritis is through 
கெந்தருசு , சாம்பிராணி , frankin indigestion ; 2. பவள மறுகு , which 
cense - Boswellia serrata ( typica ). 

see .. 
கெந்தவடி, வாசனைத் திரவியங்கள் , கெந்தாளி யாட்சி , பாலிருள் செடி , a 
odoriferous powders ; perfumes ; kind of இருள் செடி , which see . 
2. வாசனைத் தைலம் , perfumed 

கெந்தி , கந்தகம் , sulphur ; 2 . 
oil . 

பொன்னி மிளை, gold - coloured 
கெந்த வாசம் , வாசனைத் திரவியம் , pyrites ; 3. நெல்லிக் காய் கந்தகம் , 
scented perfume. 

crystailino picces of sulphur like 

alum ; 4. செவ்வரளி , red olean 
கெந்தனம் , கோடக சாலை a very der ; 5. see இருள் செடி , 
small plant known as 
Coromandal gendarussa கெந்திகம் , பாம்பு கொல்லி , herb of 
Justicia procumbens . 

repentence - Rutta graveolens . 

See கீரிப் பூடு ; 2. ஆடு தின்னாப் 
கெந்த னாகுலியம் , செவ்வியம் , 
root of black pepper plant - Piper 

பாலை ; 3. பொன்னி மிளை . see 
nigrum .. 

கெந்தி ; 4. குழாலா தொண்டை ; 

common caper - Capparis 
கெந்த னோபிதம் , பரம்பை Indian aphylla; 5. சிறு விடு கொள் . an uni 

Mesquit or Arjuna s penance tree dentified plant (?) 
- Prosopis spicigera . 

கெந்தி கயம் , ஊசலாங் கொடி , which 
கெந்தன் , கோடக சாலை , see see . 
செந்தனம் , 

கெந்தி காரச் சீலை , கந்தகம் சேர்த்து 
கெந்தா , see ஆட்டுச் செவி மருந்து தயாரித்த காரச் சீலை , இது குழிப் 

2. see அத்தி மல்லிகை ; 3 . புண்ணுக்கிடப் படும் . a blistering 
வேளைப் பூடு , vailay plant plaster containing sulphur as one 
Cleome pentaphylla ; 4. பேரா of its ingredients . It is applied to 
மல்லி a kind of jasmine 

deep ulcerated wounds . 
jasminum sambuc (heyneanum ); 

கெந்திச் செம்பு , புறங் கை நாறி , an 
5.செவ்வியம் , see 

கெந் unknown plant ( ? ) : 2. கந்தகத்தைக் 


1128 
கெந்திச் செம்பு 

கெந்தி விருட் சோகம் 
கட்டி வார்த்த பாத்திரம் . ( In Al கெந்திர காண்டம் , பாகல் bitter 
chemy ) a vessel made of consoli gourd - Momordica charantia . 
dated sulphur ; 3 . கந்தகத்தினின்று 

கெந்திர தூதிசம் , பெரு வழுதலை , 
எடுக்கும் செம்பு , copper extracted 

brinjal of a larger species 
from sulphur by alchemical pro Solanum indicum . 
cess . See கெந்தி ரவி . 

கெந்திரவி , see கண்டில் வெண்ணெய் ; 
கெந்தி பரம் , see ஆடு தின்னாப் 2. வாத முறையாற் செய்த கந்தகச் 
பாலை . 

செம்பு , copper extracted from sul 

phur by alchemical process . See 
கெந்தி பாஷாணம் , see கந்தக கெந்திச் செம்பு . 
பாஷாணம் . 

கெந்தி லவனம் , அழுகல் நாற்ற 
கெந்திப் புகை , கந்தகப் புகை , முடைய முட்டைக் 

முட்டைக் கருவும் , 
smoke of sulphur ; sulphur கெந்தகம் , கல்லுப்பு இவை 
fumes .. 

களையுஞ் சேர்த்துச் சமைத்த உப்பு , 
கெந்தி மூலம் , கிச்சிலிக் கிழங்கு , 

a salt prepared by heating a mix 
which see . 

ture of rotten eggs , sulphur and 
sea - salt 

Sulphur salt see 
கெந்தி மெழுகு , அண்ட முடியைக் கெந்தி யுப்பு , சீனம் இவைகளை 
கொண்டு செய்யும் ஓா மெழுகு , a அமுரியிலிட்டு எரித்திட 
wax - like preparation made out of உண்டாகும் சிவந்த உப்பு . இதுவே 
the human skull by a secret pro 

கெந்தியுப்பு . இதனால் இரசம் 
cess . 

இறுகிடும் செம்பு நீறும் . ( மச்சமுனி 

800 ) , ( In Alchemy sulphur salt 
கெந்தியதை சுத்தியாக்கி , sea 

prepared as per process contem 
ஆற்று முள்ளங்கி , 

plated in Machamuni 800 , by boil 
கெந்தி யுப்பு , திராவகத்திற்கும் 

ing in ass s urine a mixure of ni 

tre , sal ammoniac , nama salt 
சாரணைக்கும் உபயோகப்படும் . 

( probably Sindh salt ) and alum . 
போகர் 7000 -த்தில் கூறியுள்ள ஓர் This salt consolidates mercury ; 
காய்ச்சுப்பு , ( in Alchemy ) a kind of and it is also capable of calcining 
salt prepared as contemplated in copper , See சிற்பரியுப்பு . 
Bogar 7000 ; and used both in the 
preparation of acids and calcina 

கெந்தி வாருணி , பேய்த் தும்மட்டி , 
tion of metals . See கந்தக வுப்பு . 

bitterapple - Cucumis colocyn 

this . 
கெந்தியுறு பாஷாணம் , கௌரி 

கெந்தி விருட்சம் , see கெந்தி 
UITOSITUOTID , a yellow prepared ar 

விருட் சோகம் 
senic . 

கெந்தி விருட் சோகம் , முன்னை , 
கெந்தி யோவா , சமனத் துவயம் , sbinous firebrand teak - Premna 
see கெந்தி காஷ்டா. 

integrifolia .. 


- 


1129 
கெந்து சடகம் 

கெரட்டு கொட்டெனல் 
கெந்து சடகம் , ஓர் புழு , a worm . cochineal ( red . ) This variety of 

perfect corundum can be pro 
கெந்துதல் , புண்ணில் புழுப் போல 

cured in Ceylon ; but a much finer 
நெளிதல் , crowling like worms in 

kind in Burmah . Bhaspams are 
a sore . 

prepared by . Vaidyans from this ; 
கெபூர மயம் , கொடி மாதுளை, lemon 

and prescribed for fever, venerial 
citron - Limoni medica . 

and syphilitic taints , diseases of 

the eyes etc. 
கெமித்தல் , புணர்தல் , copulating . 

கெம்பு , சிவப்பு , garnet . 
கெமுதாகி , சேரான் கொட்டை , 
dhoby s not ; marking nut 

கெம்பு கட்டிக் கல் , குருந்தக் கல் 

Corundum 
Semecarpus anacardium 
கெம்பீர சன்னி , சிரிப்பு , வலிப்பு 

கெம்புதல் , இரத்தங் கொதித்தல் , 

boiling as blood through excite 
முதலியவைகளோடு கூடிய சன்னி , 

ment ; 2. உறத்துப் பேசல் , talking 
a kind of delirium highly 
characterised by incessant 

loudly ; clamouring . 
laughter, convulsive fits etc. See கெம்பு நீலம் , உயர்ந்த நீளம் supe 
கம்பீர சன்னி . 

rior sapphire; 2 , செம்பாக மாறும் 
கெம்பீரியம் , இளம் பிசின் . soft gum 

நீலம் , sapphire which when at 
or resin ; 2. கம்பூர் பிசின், gambler 

taining gerfection turns into red 

and forms ruby. 
resin . 
கெம்பு , ஒர் இரத்தினக்கல் . இதற்கு 

கெம்பு மல்லிகை, சிவப்பு மல்லிகை , 
சிவப்பு என்றும் பெயர் . சாதாரண 

Indian cupid s flower - Convolvu 

lus pennatus alias Ipomaea 
மாக நீலக் கல்லே சிவப்பாக மாறி 

quamoclit ( alba ) ; 2. மயிர் 
கடைசியில் பூர்ண பக்குவ 

மாணிக்கம் , American bell- flower ; 
மடையுங் காலத்தில் அதிக 

crimson cypress - vine ; Indian for 
சிவப்பாக மாறி கெம்பு வென get - me -not - Ipomaca quamoclit 
அழைக்கப் படும் . இது இலங்கை alias Convolvulus pennatis . 
முதலிய விடங்களில் விசேஷம் 

கெய் , ஓர் வகை மீன் , a kind of fish , 
ஆனால் பர்மாவில் கிடைப்பது தான் 
மிக்க உயர்தர மானது . இதனின்று கொட்டு கொட்டெனல் , குழந் 
பஸ்பம் தயாரித்து சுரம் , மேகநோய் , தைகட்கு கபங் கட்டும் பொழுதும் ,, 
கண் ரோகம் , முதலியவை மனிதர்களுக்கு சாகுந் தருவா 
களுக்குக் கொடுக்கப்படும் . ruby - யிலும் , தொண்டையில் ஏற்படும் 
Sardius or Carnelion . It s is one சத்தம் , rattling noise in the throat 
of the precious stones . It is also common in children suffering 
known as the red or red stone . It from obstruction by phlegm or 
is properly a red sapphire and 

persons in death - bed experience 
when- perfect its colour is ing deate agony . 


1130 


கெராசி 


கெராசி , பூலா , a tall plant of the 

Phyllanthus genus . 
கெருகம் , கோரைக் கிழங்கு , fragrant 

tuber or root of koray – Cyperus 

rotundus . 
கெருடக் கல் , see கருடப் பட்சிக் 

கல் . 


- 


கெருடக் காந்தகம் , செம்பருந்து , 

red kite Haliastur indus . 
கெருடக்காய் , சுடுகாடு மீட்டான் , 

See குழி மீட்டான் . 
கெருடக் கிழங்கு , see ஆகாசக் 

கருடன் கிழங்கு . 
கெருடக் கொடி , கருஞ் சீந்தில் , a 
black variety of moon - creeper 
Menispermum genus ; 2. தலைச் 
சுருள் வள்ளி அதாவது பெருமருந் 
துப்பூடு , See கருடக் கொடி ; 
கெருடத் தொட்டி , காக்கைக் 

கொல்லிவிதை, which see . 
கெருடப் பச்சை , see 

கருடப் 
பச்சை 


- 


கெவரிகம் 
Andrographis echioides alias 
justicia - ciliaris . 
கெருடன் , see கருடன் . 
கெருடன் கல் , see கெருடப் பட்சிக் 

கல் . 
கெருடா பதி , விஷ்ணு காந்தி , Vishnu 

basil ; Vishnu plant Evolvulus 
alsinoides . 
கெரு மத்தம் , பறவை , bird . 
கெர்ச்சி , சிறு வழுதலை , small 

brinjal Solanum indicum . 
கெர்ப்பப் புணர்ச்சி , கர்ப்பினியோடுப் 

புரியும் கலவி , coition with a preg 

nant woman . 
கெர்ப்பம் , கர்ப்பம் , pregnancy . 
கெர்ப்ப வஞ்சனை , பொய்க் கர்ப்பம் , 
false pregnancy : 2 , மலட்டுத் 
தனம் , barrenness . 
கெலி , ஆசை , desire ; 2. பெரும் 

பயம் , shock ; 3. பெரு வயிறு , pot 
belly ; enlarged stomach . 
கெலிக் கடி , கௌரி பாஷாணம் , a 

kind of prepared yellow arsenic . 
கெலிசு, see கெலி . 
கெலி பிடித்தல் , பயமுண்டாதல் . 

getting afraid or shocked . 
கெவரி , வெள்ளைக் காக்கணம் , 
white mussell - shell creeper 
Clitorea ternatea ( albiflora ); 2 . 
கோரோசினை, bezoar ; 3. வெண் 
கரந்தை , white - flowered basil . 
கெவரிகம் , பல்லிப் பூடு , lizard plant 
- Bucherna asiatica . 


கெருடப் பட்சிக் கல் , உபரசச் 

சரக்குகளிலொன்று . இது பாம்பு 
விஷத்தைப் போக்குவதுண்டு . one 
of the 120 kinds of the natural 
products contemplated in Tamil 
Siddhar s science , it is useful in 
snakebites and hence called 
“ King of Poisons " ; 2. கருடன் 
தலைக்குள்ளிருக்குங் கல் , a con 
cretion said to be in the head of 
Brahminy kite.. 
கெருட வாகனப் பூடு , கோபுரந் 
தாங்கி , Coromandel chiretta 


1131 


கெவா ஐயம் 


- 


al 


கெவா ஐயம் , வரகு , a kind of mlilet 

pass palam frumentaceum . 
கெவியுது , கோரோசினை, bezoar ; 
கெவுத வாரனி , வெண் காக்கணம் , 

see கெவரி . 
கெவு தும்பா , see கவிழ் தும்பை , 
கெவுரா, துளசி , holy basil - ocimum 

sanctum ; 2. கடுகு , mustard . 
கெவு ராசிகம் , துளசி , see கெவுரா . 
கெவுரி , see கௌரி . 
கெவுரி காரம் , ஞாமல் , diamond 
கெவுரி சங்கம் , இரட்டை ருத்தி 
ராட்சம் , an eleocarpus blended 
with two seeds . 
கெவுரி செந்தூரம் , உலோகங்களை 
பழுக்கச் செய்யும் ஓர் வகைச் 
செந்தூரம் , a red oxide of arsenic 
capable of transmuting metals 
into gold .. 
கெவுரி தவகாளி , கெவுரி தவராணி , 
கௌரி பாஷாணம் , a kind of yel 
low prepared arsenic . 
கெவுரி பாஷாணம் , வெள்ளைப் 
பாஷாணமும் கந்தகமும் சேர்ந்த 
மருந்து , a compound of arsenic 
and sulphur - Arsenic sulphide . 
கெவுரிமெழுகு , கௌரிபாஷாணத்தைக் 
கட்டி வேதைக்காக வுபயோகிக்கும் 
மோர்வகை மெழுகு , a wax - like 
preparation obtained from con 
solidated yellow arsenic sul 
phide , for purposes of transmu 
tation . 


கெவுன சித்தி 
கெவுரி யாதியம் , பரங்கிப்பட்டை , 

China root - Smilax china . 
கெவுளா, ஓர் வாசனைத் திரவியம் , 

an aromatic substance . 
கெவுளி , சிவப்புச் சங்கு , a pink - 
coloured conch : 2. பல்லி , lizard , 
see கௌளி ; 3. சிவப்புத் தேங்காய் 
அல்லது செவ்விளநீர் , red 
coloured cocoanut or its water. 
கெவுளி சாஸ்திரம் , பல்லி பழக்கு 
வதற்குப் பலன் கூறும் நூல் , a sci 
entific treatise dwelling on the 
chirps of lizard . 
கெவுளிச் செவ் விளை, செவ்விள 
நீர் , waterofa tendercocoanut red 
coloured at its top . 
கெவுளி பாத்திரம் , சந்நியாசிகள் 
பிச்சை எடுப்பதற்காக வேண்டி 
உபயோகிக்கும் ஒர் தேங்காய் ஓடு , 
a cocoanut shell used as a bowl 
while begging by ascetics or 
mendicants . 
கெவுனகம் , சுணங்கன் விருட்சம் , 

an unknown tree supposed to 
possess high virtues (? ) 
கெவுன கலை , சூரிய கலை , vital air 

or Prana passing through the right 
nostril . 
கெவுனி குளிகை , ஆகாயத்தில் 
பறப்பதற்காக சித்தர்கள் உபயோ 
கிக்கும் ஓர் வித இரசக் குளிகை, 
animated mercurial pills used by 
Siddhars for flying in the aerial 
regions . See கவுன குளிகை . 
கெவுன சித்தி , ஆகாயத்தில் பறப்பதற் 
குண்டான சித்தி , Success in the 
art of flying in the aerial regions. 


கெவுரி யச்சம் , see கலேசிகம் . 


1132 


கெளிறு 


கெவுனம் 
கெவுனம் , ஆகாயம் , sky ; 2 . 
அப்பிரகம் , mica ; 3. அனேக 
வண்டங்களுக்கு மத்தியிலுள்ள 
இடைவெளி , the inter - spaces 
or regions between the several 

planets . 
கெவுனம் பாய்தல் , ஆகாயத்தில் 

பறத்தல் , flying in the sky . See 
கவுனம் பாய்தல் . 
கெவுன யோகம் , ஓர்வித யோகம் , a 

kind of yoga practice ( ? ) 
கெவுன லிகம் , மூலாதாரம் , one of 
the six psychic centres in the hu 
man system known as sacral 
plexus . 
கெவுன வழி , ஆகாய மார்க்கம் , aerial 

regions . 
கெவுனி , ஆகாயத்தில் பறக்கக்கூடிய 
சித்தி வாய்ந்த சித்தன் , a Siddha 

skilled in the art of flying in the sky. 
கெவ்விய மலம் , தயிர் , curd , 
கெவ்வியம் , நாய்வேளை, dog 

mustard plant - cleome viscosa . 
கெழு நிறம் , colour ; 2. வெளிச்சம் , 

brightness . 
கெழு முதல் , பழுத்தல் , growing 

ripe ; 2 . முளைத்தல் , shooting forth ; 
germinating ; 3. காமங் கொள்ளல் , 
being excited new sexual passion ; 
4. சேர்த்தல் , uniting . 
கெழுமை , முளைக் குகை , germina 

tion ; 2. வளமை , opulence . 
கெழுவல் , see கெழுவுதல் . 
கெழுவுதல் , தழுவுதல் , embracing ; 
2. நிறைதல் , becoming full . 


கெளிசு , காமாலை வீக்கம் , swelling 

in jaundice ; 2. பாண்டு , dropsy . 
கெளிசு பற்றுதல் , பாண்டு , காமாலை , 
சோகை முதலிய ரோகங்களினால் , 
வீக்க முண்டாதல் , being affected 
with swelling as in dropsy, jaun 
dice , anemia etc ; 2. பெரு 
வயிறுண்டாதல் , swelling of the 
abdomen due to dropsy; having a 
bloated belly . 
கெளிச் சாறு , நிலத் துளசி , ground 

basil - Ocimum prostatum . 
கெளித்தல் , நெளிதல் , moving like 

a worm . 
கெளித்தி , see கெளிறு . 
கெளித்திப் பச்சை , பச்சைக் கற்பூரம் , 

crude camphor. 
கெளித்திப் பூண்டு , மீன் கொல்லி , 
a kind of rattle -wort -Crotalaria 
paniculata.. 
கெளிப்பு , வளைவு , bend ; curvature. 
கெளுசி - சந்தனம் , பேய்ப் புடல் , 
devil s gourd ; wild snake gourd - 
Trichosanthes cucumerina . 
கெளூர்ச் சல்லியம் , மீனெலும்பு , 

fish - bone. 
கெளிறு , கெளிற்று மீன் , இது 
சாதாரணமாய்க் கிணறு , ஆறு , 
குளம் , குட்டை முதலிய நல்ல 
தண்ணீர் உள்ள இடங்களிலுள்ளது . 
கடலிலும் இவ்வின முண்டு . இது 
உண்பதற்குதவும் பத்திய மீன் . 
அடியிற் கண்டபடி இதில் அநேக 
வகைகளுண்டு . a kind of tumy or 
cat fish ; Macrone - Silurus vittales . 
It will be generally found frequent 


.. 


1133 
கெளிறு 

கெற்பக் கழலை 
ing wells , rivers , tanks , ponds and 

8. இரங்குக் கெளிறு - நீர்ச் சங்கம் , 
other fresh water pools . It is pre 

variegated macrches: Found in 
scribed by Vaidyans in diet. The 

estuaries . 
following are the different kinds: 

9. வெள்ளைக் கெளிறு , white 
1. கருங் கெளிறு , மலையாளம் , 

macrones Macrones 
பைங்கா நாடு இவ்விடங்களில் 

cavasius .. 
உள்ளது . black macrones 

10. கானாங் கெளிறு , tumy fish - 
Macrones armatus , Found in 

Bonito 
Malabar and Wynad regions. 

The other varieties in S. India 
2. பூனைக் கெளிறு , இது கடல் , 

are: 
நீர்முனை , ஆற்றுப் பெருக்கு 
இவ் விடங்களில் காணப்படும் , 

1. உருண்டைக் கெளுத்தி , round 
cat macrones Ageniosus 

tumy 
militaris . Found in seas , estu 2. தொப்பைக்கெளுத்தி ; large - bel 
aries and tidal rivers . 

lied tumy .. 
3. நாய்க் கெளிறு , மேற்குக் 3. நெடுமாங்கெளுத்தி , longtumy . 
கடல்கரைகளில் கிடைக்கும் . 

4. பொரிக்கெளுத்தி , spotted tumy . 
dog macornes Pseudentro 
pius mitchelli. Found in West 5. வயிட்டங்கெளுத்தி , another va 
ern coast.. 

riety .. 
4 .. சினக் கெளிறு , 7,8 அங்குல கெளிற்று மீன் , see கெளிறு 
நீளம் , fiddler macrones 

கெளுத்தி , see கெளிறு 
Macrones vittatus . 7-8 inches 
long . 

கெளுத்திப் பூண்டு , மீனெரிஞ்சான் 
5. மணற் கெளிறு , இதைத் தென் 

a species of rattle - wort . See 

கெளித்திப்பூடு . 
கன்னடம் , மலையாளம் இவ் 
விடங்கள் நல்ல தண்ணீர் உள்ள கெற்சி , சிறு வழுதலை Indian night 
இடங்களிற் காணலாம் . golden shade .. 
macrones Macrones 

கெற்பகா , புறங் கை நாரி , see கெந்த 
chryseus . Found in fresh wa 
ter in kanada and Malabar. 

மூலம் . 
6. வழுக்கைக் கெளிறு , மிகவும் கெற்பக் கல் , கருப்பையில் காணப் 

ஆழமான நீர் நிலைகளிலுள்ளது . படும் கல் , a mole which has un 
slippery macrones Silundia 

dergone calcareous degenera 
gangetica Found in very deep 

tion in the womb ; womb - stone - 
pools ,, 

Stone - mole . 
7. கொம்புக் கெளிறு , snouted கெற்பக் கழலை , கரு சிதைவதால் 
macrones Macrones aor . 

கருவிலிருக்கும் நாதமே திரண்டு 


1134 


கெற்பக் கழலை 
கர்ப்பத்தைப் போல் காணப்படும் ஓர் 
விதக் கழலை , a fleshy mass or tu 
mour lending the colour of preg 
nancy, formed in the uterus 
(womb ) by the degeneration or 
development of an aborted ovum 

Mole . 
கெற்பக் காய்ச்சல் , பெண்கள் கருப் 
பிணியாயிருக்கும் போதுண்டாகும் 
சுரம் , fever occurring in woman 
during pregnancy. 
கெற்பக் கிரந்தி , see கர்ப்ப் கிரந்தி . 
கெற்பக் கிராணி , கர்ப்பம் உயருங் 
காலத்தில் வாந்தி கண்டு , வயிறு 
கழிந்து , கால் கை சில்லிட்டு , 
பிரசவித்தவுடன் காணப்படும் ஓர் 
வகைக் கிராணி , diarrhoea in preg 
nant . women attended withi vom 
iting chillness of extremities . It is 
likely to stop immediately after de 
livery ; See கருப்பக் கிரகணி . 
கெற்பக் குருவிந்தம் , சாதி லிங்கம் , 

vermilion . 
கெற்பக் குவளை , கருப்பை , the 

uterus . 
கெற்பக் கொழுப்பு , பொய்க் கற்பத்தில் 

காணப்படும் அடி வயிற்றின் 
கொழுப்பு , accumulation of fat in 
the abdominal wall found in 
cases of false pregnancy. 
கெற்பக் கோளி லக்கணம் , நோய் 
களையும் , கருப்பைக் கோளாறு 
களையும் பற்றிய நூல் , atreatise on 
diseases of the uterus and disor 
ders of pregnancy . 
கெற்பக் கோள் , கருப்பங் கொண் 
டிருக்குந் தன்மை . the state of be 


கெற்பத்தில் பரிந்ததாது 
ing pregnant ; 2. கருப்பத்தின் 
குற்றங்கள் , disorders of preg 
nancy . 
கெற்ப சன்னி , கருப்பிணிகளைத் 
தாக்கும் ஓர் வகைச் சன்னி , de 
lirium attacking a pregnant 
women . See கருப்ப சன்னி . 
கெற்ப சூடு , பெண்கள் கருப்ப 
மாயிருக்குங்காலத்து குழந்தையைத் 
தாக்கும் சூடு , congenital heat af 
fecting children while in the 
womb . See கருப்பச் சூடு . 
கெற்பச் சூரை , see கெற்ப சூலை . 
கெற்ப சூலை , கருப் பிணிகளுக்குக் 
காணும் சூலை நோய் , darting pain 
in the abdomen occuring in preg 
nant women See கருப்ப சூலை . 
கெற்பச் சதைக் கழலை , கருப் 
பையில் ஏற்படும் இரத்தத் திரட்சி 
அல்லது சிதை வுண்ட நாதமே 
சதையைப் போற் காணப்படும் ஓர் 
விதக் கழலை , a blood - mole or a 
mole formed by dead ovum as 
suming a flesh - like appearance 
in the womb - Fleshy mole . 
கெற்ப தானம் , see கெற்பா தானம் . 
கெற்பத் தலைவன் , வீரம் , corro 

sive sublimate -Mercuric chloride . 
கெற்பத்தி , சாலக் கிராமம் , a fossil 
with impression of ammonites 
possessing mystic virtues , found 
in certain rivers , especially near 
Nepaul . 
கெற்பத்தில் பரிந்ததாது . இரத்த 
URGOSITOUTLD which see . 


1135 


தைக் 


கெற்ப நாசம் 
கெற்ப நாசம் , கருச்சிதைவு , abor 

tion . 
கெற்ப நாசினி , பெண்கள் கர்ப்பத் 

கரைக்கும் அல்லது 
சிதைவுறச் செய்யும் மருந்துகள் ; 
medicinal agents responsible for 
causing or inducing abortion as : 
1. பலத்த பேதி மருந்து , strong 

drastic , purgative . 
2. காரசார மருந்து , alkalies and ac 

ids . 
3. பாஷாண முதலிய விஷ மருந்து , 

poisons like arsenic etc. 
4. எருக்கு , எள் , சித்திர மூல வேர் , 

herbaceons drugs such as , 
madar plant , sessamum 
seeds , root of Ceylon leadwort 

etc. 
NOTE : - It is not to be forgotten 
here that certain disease , sudden 
shock , excitement , fear and other 
nervous affections also tend to 
cause abortion . 
கெற்பப் புழு , கரு தரிப்பதைக் 
கெடுக்கும் மலட்டுப் புழு , germs 
in the uterus , destructive to con 

ception , 
கெற்பமழித்தாள் தோஷம் , கரு 
சிதைவதினால் 

பெண்களுக் 
கேற்படும் தோஷம் . இதனால் உடம் 
பிளைத்தல் , நாற்றம் , கழிதல் , 
மயக்கம் 

முதலிய 
GYHOOTLIG , the after - effects of 
aborticon . It is attended with ema 
ciation , fetid smell , diarrhoea , gid 

diness and other symptoms. 
கெற்பம் , see கருப்பம் . 


கெற் பாதகினி 
கெற்பம் கீழ் வீழ்தல் , பிரசவித்தல் , 
being delivered ; giving birth to a 
child . 
கெற்ப வாயு , யோனி வாயினின்று 
இரத்தஞ்சொரிந்து , வலியுண்டாகி , 
கர்ப்பத்தை அழித்து , இடுப்புக்கடுத் 
துளைவது மன்றி . வயிறு கனத்து , 
மலம் இறங்காமல் கஷ்டப் படுத்து 
மோர்வாயு , adisease of theuterus 
attended with flatulence . It is 
marked by unusual bloody dis 
charge from the vagina , excessive 
pain , abortion , pain in the loins 
heaviness of the abdomen , con 
stipation and other symptoms . 
C.f. கருப்பவாயு . 
கெற்ப விப்புருதி , பெண்கள் வயிற்றில் 
சூதகங் கட்டுவதனால் மாதவிடாய் 
காலத்தில் வயிற்றில் வலியுண்டாகி , 
கருப்பந்தரிக்காது உடல் மெலிந்து 
காணும் ஓர் நோய் , a swelling in the 
womb occasioned by the sus 
pended flow or failure of the 
monthly course . It is marked by 
pain in the abdomen , absence of 
conception , emaciation etc. C.f. 
கருப்ப விப்புருதி , 
கெற்ப வெட்டை , குழந்தைகளைத் 
தாக்கும் தாய் தந்தையரின் மேக 
நோய்கள் , venereal or syphilitic 
tints of congenital origin in chil . 
dren .. 


குணங்க 


- 


கெற் பனி , see கெற்பிணி . 
கெற் பாச்சான் , பெரு வழுதலை , a 
big variety of brinjal plant 
Solanum melongena . 
கெற் பாதகினி , சேவகனார் கிழங்கு , 
which see . 


T 


1136 
கெற்பாத பூதகி 

கேசத் திராவகம் 
கெற்பாத பூதகி , கிருமி சத்துரு , that கேகா பலம், மயில் pes - cock . 
which destroys worms. 

கேகி , மயில் , pea - cock . 
கெற்பா தானம் , கருப்பத்திற்கு 
யாதொரு கெடுதி நேராதபடி 

கேகுந்தகம் , see கே குந்தம் . 
நான்காம் மாதம் செய்யும் ஓர் 

கேகுந்தம் , கொழுக் கட்டை , a kind 
FLIBIG , a ceremony performed in 

of ricecake or puff. 
the forth month of pregnancy with 
a view to avert abortion and other கேகை , மயிற் குரல் , screech of pea 
evil consequences . 

cock .. 
கெற்பிணி , கருப்பந் தரித்த பெண் , a கேக்குப் பூடு , கரவிப் பூடு அதாவது 
pregnant woman . 

சீமைச் சீரகம் , caraway plant . 
கெற்பித்தல் , கருப்பந் தரித்தல் be 

கேக்கு விதை , சீமைச் சோம்பு , cara 
ing pregnant ; conceiving ; 2 . 

way seed - carni fructus . 
கருப்ப முண்டாகும் படி செய்தல் , 
causing pregnancy . 

கேக்கை , தாழை , screw - pine tree - 
கெற் பிரியாங்கம் , see கெற் 

Pandanus qdoratissimus. 
பாச்சான். 

கேக்கைக் , see கேக்கை . 
கெற்பு , பலம் , strength ; 2. தத்துவம் , 

கேசகம் , அத்தி , fig tree - Ficus 
faculty or power. 

glomerata . 
கென காரி , முன்னை, spinous fire - 

கேசகாரம் , ஓர்வகைக் கரும்பு , a kind 
brand teak - Premna integrifolio . 

of sugar-cane . 
கே 

கேசக் கினம் , தலை வழுக்கை , mor 

bid baldness 2. மயிர் உதிர்தல் , fall 
கேகம் , see கேகை . 

ing off of the hair . 
கேகயப்புள் , அசுணமா , a bird said 
to possess extreme sensibility to 

கேச தத்து , தகரை, ring - worm plar 
music; 2. மயில் , peacock . 

- Cassia tora.. 
கேகயம் , see கேகயப்புள் ; 2. கௌரி 

கேச தமனி , வன்னி , Arjuna s pen 
பாஷாணம் , a yellow prepared ar 

ance tree - Prosopis spicigera . 
seric ; 3. மகிழம் விதை , seeds of கேசதம் , கையாந்தகரை eclipse 
ape - flower troe - Mimusops elengi; 

plant - Eclypta prostrata . 
4. மயில் , pea - cock . 
கேகரம் , கடைக் கண் பார்வை , side 

கேச தாரகம் , கரிசலாங் கண்ணி , see 
glane or look . 

கேசதம் . 
கேகரன் , ஓரக் கண்ணன் , squint 

கேசத் திராவகம் , மயிரினின்று 
eyed man . 

இறக்கும் திராவகம் , இதில் சூதம் 


- 


1137 
கேசத் திராவகம் 

கேசா வரம் 
சாம்பலாகும் . இதை அரக்குக் கேசரத் துப்பு , கல்லுப்பு , sea - salt . 
குப்பியில் வைப்பதுண்டு . ( In Al 

கேசர மாகயம் , மகிழ மரம் , ape 
chemy), an acid prepared from the 
hair, It reduces mercury in to 

flower tree - Mimusops elengi . 
ashes : and it is preserved in shel கேசா மாதியம் , புல்லுருவி , a para 
lac bottle . 

sitic plant Loranthus genus . 
கேசநாகுலி , see இருசுவ சற்பாட்சி . கேச மாருதம் , ஆகாயத்தினடுவே 
கேச நாளம் , நுண்ணிய இரத்தக் 

பரவியுள்ள வாயு , air of the mid 

sky .. 
Slomu , a tube resembling a hair - 
Capillary . 

கேசா முடையன் , சீவக மூலி அல்லது 

சீந்தில் moon creeper - Menisper 
கேச பாசி , மயிர் , hair . 

mum cordifolium . 
கேசபாரம் , பெண் மயிர் , woman s 

கேசரம் , சிங்கம் , lion ; 2. வண்டு , 
hair .. 

beetle ; 3. தாமரைத் தாது , the fila 
கேச மதனி , வன்னி மரம் , suma 

ments and another of lotus ; 4 . 
tree .. 

பூந்தாது . pollen of flowers ; 5. மகிழ 

மரம் , see கேசர மா கயம் , 6. பூங் 
கேச மாமுட்டி , எட்டி , nux - vomica 

கூந்தல் , filaments of flowers ; 7 . 
Strychnos nux - vomica . 

குங்குமப் பூ , European saffron - 
கேச முட்டி , வேப்ப மரம் , margosa 

Crocus sativus ; 8. நாக கேசரம் 
tree - Azadirachta indica . 

அல்லது சிறு நாகப்பூ , ironwood of 
கேசம் , மோரிகம் , புள்ளு மருது , flow 

Ceylon - Mesua ferea ; 9.புன்னை , 

Alexandrian ; laurel - Calophyllum 
ering murdah Terminalia 
paniculata. 

inophyllum , 10. பெருங் குறிஞ்சி , 

conehead Strobilan thes 
கேசம் , குதிரை மயிர் , horse hair; 2 . consanguineus ; 11. பெருங்காயம் , 
மயிர்ப் பொது . hairs in general ; 3 . 

asafoetida - Ferula asafoetida; 12 . 
யானைத் திப்பிலி , elephant pep வெங்காயம் , onion ; 13. அப்பிரகம் , 
per . 

talc or mica ; 14. மயிர் , hair . 
கேசரஞ்சனத் தைலம் , பொற்றலைக் கேசரம் பாய்தல் , அந்தர மார்க் 
கையாந் தகரைத் தைலம் , 

கத்தில் செல்லல் , flying in themid . 
scented hair - oil prepred from a air region . C.f. கவுனம் பாய்தல் , 
plant - Ceylon verbesina mari 
gold .. 

கேசவரம் , குங்குமம் , red paint; 2 . 

குங்குமப் பூ , European saffron - 
கேச ரஞ்சனம் , கரிசலாங் கண்ணி , 

Crocus sativus ; 3. நா யுருவி , In 
see கேசதம் , 2. பெருங் குறிஞ்சி , dia burr - Achyranthes aspera ; 4 . 
conehead Stro bilanthes 

கொம்மட்டி மாதுளை , a kind of cit 
consanguineus. 

ron - Citrus - medica medica . 


a 


- 


-- 


22 


1138 


கோசம் , 


கேச ராசம் , கடார நாரத்தை , which 
see ; QUIDDO , Ceylon verbe 
sina ; 3. see கேசதம் . 
கேசராதிக் கஷாயம் , நாக கேசரத்தை 
ஆதியாகக் கொண்டு திப்பிலி 
முதலிய கடைச் சரக்குகளைச் 
சேர்த்து பாண்டு 

பாண்டு நோய்க்காக 
இறக்குங் கசாயம் , இதனால் மண் 
தின்னும் இச்சை நீங்கும் , ( In 
Ayurveda ) a kind of decoction pre 
pared with Ceylon ironiwood as a 
chief ingredient along with other 
bazaar drugs such as , long - pep 
per etc. and prescribed for drop 
sical anemia ; it is a curative in 
morbid desire for eating mud etc. 
கேச ராமிலம் , புளி மாதுளை , sour 
pomegranate - Punica granatum 
( flore - pleno ). 
கேசரி , சிங்கம் , lion ; 2. சூடன் , cam 
phor ; 3. வழலை நாதம் , fuller s 
earht ; 4.பெருங்காயம் , asafoetida; 
5. ஆகாய கமனம் , moving through 
mid - air ; 6. அஷ்டாங்க யோகத் 
தொன்று அதாவது பீசத்தின் கீழ் 
சீவனியிடத்து பரட்டை யூன்றும் 
படி முழங்கையை , முழந்தாளில் 
வைத்து அங்குலி விரித்து 
நாசியைப் பார்த்திருத்தல் , one of 
the eight postures of a Yogi sit 
ting with the ankle pressing 
against the posteriors ; and the el 
bow on the knee , while gazing at 
the tip of the nose ; 7. இரண்டு 
புருவ மத்தியிலிருக்கும் இலட்சியம் , 
centre of fore -head between the 
eye -brows ; 8. ஐந்து நாள் சாரணைத் 
தீர்ந்த ஓர்வகை, இரசக்குளிகை , a 


கேசரி யாசனம் 
kind of mercurial pill animated by 
alchemical process for a period 
of five days ; 9. குதிரை, horse ; 10 
கழுதை , ass ; 11. குமரி நீர் , citrus 
European saffron Crocus 
sativus ; 13.கொம்மட்டி , மாதுளை , 
citron medica medica ; 14.see 
கேசரி முத்திரை. 
கேசரிகம் , நாயுருவி , Indian burr - 
Achy , ranthes aspera ; 2. சிங்கம் , 
lion ; 3. நாதம் , fuller s earth ; 4 . 
குதிரை , horse; 5. பெருங்காயம் , 
asafoetida. 
கேசரிக் கரு , பிண்டம் , foetus . 
கேசரிச் சாறு , கழுதை மூத்திரம் , 

ass s urine 
கேசரிப் பூ , குங்குமப் பூ , see கேசரி . 
கேசரி மார்க்கம் , ஆகாயத்தினடு , 

the region of mid - air, C.f. 856260T 
மார்க்கம் , 
கேசரி முத்திரை . நாக்கை மேற் 

புறமாக மடித்து . அண்ணாவு 
அடையும்படிச் செய்து புரியும் 
யோகம் , a posture in Yoga prac 
tice in which the tongue is rolled 
up to block up the little hollow un 
der the epiglottis. 
கேசரி மூத்திரம் , see கேசரிச் சாறு . 
கேசரி யாசனம் , கணைக்கால்கள் 

பிட்டத்தைத் தொடவும் , விரித்த 
கை துடையிற் பொருந்தவும் , 
பார்வை சுழி முனையை நோக்கவும் , 
ஏற்படுத்திக் கொள்ளும் ஓர் வகை 
ஆசனம் , a posture in Pranayama 
in which the ankles touch the but 


1139 


கேசரி யாசனம் 


- 


tocks ; while the stretched hands 
rest on the thighs and the gaze 
fixed between the eyebrows. See 
கேசரி . 
NOTE :- This posture is not so very 
difficult as it can be managed suc 
cessfully with a little experience 
and practice. It overcomes all ob 

stacles to progress . 
கேசரி யெரு , வயித்திய முப்பு , king 

of medicines - a universal salt that 
plays an important part in the 
preparation of all kinds of medi 

cines . 
கேசரி ரூபம் , கற்பூரம் , camphor : 
கேசரி வித்தை , ஆகாக மார்க்கத்தில் 

பறந்து செல்லும் வித்தை, theartof 

flying in the sky 
கேசரி வேந்தன் , சூதம் , mercury so 
called from its usefulness in aid 
ing or enabling one to fly in the 

aerial region ,. 
கேசரின் , see கும்பிகம் , 2. சிறு நாகப் 

பூ Ceylen iron wood - Mesu ferrea ; 
3. கடார நாரத்தை , citron tree ;. 4 . 
செம் முருங்கைப் பூ , moringa with 
red flowers . 


- 


கேசாரிசம் 
கேச வந்து , வன்னி மரம் , see கேச 

தமனி. 
கேசவம் , வாசனை sweet scent ;; 

2.பெண் வண்டு , beetle (female) ; 
3. ஓர் பூடு , see கும்பிகம் , 4. நிரை 
மயிர், fullness of hair; 5. பைசாசம் , 
devil . 
கேச வரிட்டம் , பூவா மரம் , a tree 

bearing no flowers . 
கேசவர் . வெள்ளைக் காக்கணம் , 
white mussell shell creeper 
Clitorea ternatea (albiflora ). 
கேச வர்த்தனம் , ஆளைக் குருந் 
தோட்டி , common balah Sida 
rhombifolia . 
கேசாகம் , மகிழம் பூ , ape - flower ; 
West Indian medlar - Mimusops 

elengi. 
கேசாதி பாதம் , உச்சித் தொட்டு 

உள்ளங் கால் வரை , from head to 
foot as opposed to பாதாதி கேசம் , 
from food to head ; 2.சர் வாங்கம் , 
the entire body. 
கேசாத்தியக் , தின் பீர்க்கு , edible 

luffa - Luffa acutangula . 
கேசாம்பு , வெட்டி வேர் , khus khus 

root - Andropogon aromatcus . 
கேசாரங்கம் , செவ்வந்தி , Indian 

chamomile Authemis nobilis . 
கேசாரசம் , ஓர் வித நாரத்தை , a kind 

of bitter orange or citron . 
கேசாரம் , குங்குமச் செவ்வந்தி , 

which see . 
கேசாரிசம் , ஓர் நாரத்தை , bitter or 
ange- Citrus aurantium . 


-- 


கேசரீகம் , நாயுருவி , see கேசரீகம் . 
கேசருகம் , புல் , grass . 
கேசரு காசம் , சிறு நீலி , a small 
species of indigo plant 

Indigofera tinctoria . 
கேசரை , பருத்திச் செடி , cotton plant 

Gossypium herbacenm . 
கேச ரோமம் , பூனைக் காலி , velvet 

bean Mucana pruriens. 


1140 


கேசி 


கேடயக் கோளம் 


கேசி , நீண்ட கூந்தலுடைய பெண் , 

a woman with fine. long and flow 
ing hairs ; 2. சிங்கம் , lion . 
கேசிகம் , உடம்பு முழுவதும் 

மயிருள்ளவன் , a hairy man . 
கேசியா, தாழை , fragrant screw 

pine - Pandanus odoratissimus . 
கேசிரி , புளியாரைக் கீரை , Indian 

sorrel - Oxalis corniculata . 
கேசினி , சங்கங் குப்பி , smooth 

volkameria - Cleodendron inerme. 
கேசி , அவுரிச் செடி , indigo plant - In 

digo fera tinctoria . 
கேசுகம் , ஓர் தின் கிழங்கு , an edible 

root. 


கேடய கோளக் கழலை , கள கண்டம் , 

goitrę a tumour of the thyroid 

gland . 
கேடயக் கோளம் , தமரகத்தின் இரு 
பக்கங்களிலுமுள்ள இரண்டு 
அண்டாகார இதழ்களால் உண்டாக்கப் 
பட்ட கோளம் . இது உடம்பின் 
அபிவிருத்திக்குக் காரணமாகு 
மென கருதப் படுகிறது , a large 
ductless organ in front of and on 
either side of the trachea Thy 
roid gland . This gland is believed 
to take part to the development of 
the body and other important 
phsyiological functions. 
NOTE : - Physiologically , it is said 
that when this gland is not devel 
oped or alsai to develop a child 
may suffer from a disease known 
as cretinism marked by arrested 
physical and mental development 
with the faulty nutrition of the 
bones and soft parts . If the gland 
wastes in an adult , a diseases 
(myoedema ) may arise in which 
the face swells , hair grows thin , 
the skin turns yellow , the mind be 
comes dull and many other seri 
ous changes occur . 
Psychologically, this gland pro 
duces a fuid of great importance 
by which Yogi s who remain ab 
sorbed In Yoga practice are en 
abled to live without food for a long 
time according to the dynamic 
force of Prana or energy stored 
up in the system So also , a wild 
bear confind to its den for over 3 
months during the winter, remains 
without prey by living purely upon 
the peculiar fluid secreted by this 
gland . 


கேடக கோளம் , see கேடய கோளம் . 
கேடகசாரி , கழுதை , ass . 
கேடக , சீரம் சிறு சீரகம் , a small vari 

ety of cumin seed Cuminum 

cyminum . 
கேடக முருந்து , தொண்டைக் குரல் 

வளையில் முருந்து , the large 
cartilaga,. 
NOTE : - (In Anatomy ) , it is thelarg 
est of the cartilages of the larynx 
consisting of two quadrilateral 
plates united in front at an angle , 
forming the projection in front of 
the throat known in men as 
Adam s apple ; within the angle are 
attached the vocal chords. 


- 


கேடகம் , புறாமுட்டி, Paraqueet burr 

- Tirumetta rhomiboida ; 2. தாழை ; 
screw pine 

Pandanus 
odoratissimus . 


- 


- 


1141 
கேடரி கெந்தி 

கேணிகா 
கேடரி கெந்தி , which see . 

13. பற்கேடு - பல்லுக் கேற்படும் 
கேடில்லா வுவகை , பேரானந்தம் , 

சொத்தை , caries of tooth ; 2.பல் 
imperishable joy ; beatitude. 

அரித்தல் பல் தேய்வு , crosin of 

the teeth - Dental atrophy . 
கேடு , அழிவு , destruction ; 2 . 

14. சதைக் கேடு , muscular atro 
குறைவு , defect , இது அடியிற் 

phy from various causes such 
கண்டபடி பல வித அர்த்தங் as progressive - muscular at 
கொள்ளும் , It is Interpreted in dif rophy, arthritic atrophy, rheu 
ferent ways according to the con 

matic atrophy etc. 
text as mentioned below : 

15. கிழக் கேடு , the normbhy . 
1. அந்தக் கேடு , ugliness . 

16. நரம்புக் கேடு , degeneration of 
2. அவயக் கேடு , deformity of an 

nerves - Neuritic atrophy. 
organ . 

17. சத்தக் கேடு அதாவது செவிடு . 

deafness . 
3. இரத்தக் பேடு , deflciency of 

blood in the system ; disintegra 18. சுவைக் கேடு , loss of sensa 
tion and degeneration of the 

tion of taste . 
blood - Hematolysis . 

19. மூத்திரக் கேடு , excessive 
4. பித்தக் கேடு , derangement of secrtion and discharge of 
bile . 

urine. 
5. உடம்புக் கேடு , constitutional 20. ஈனக் கேடு , degeneration or 

disorder ; disease or ill- health . deterioration of anything. 
6. கர்பக் கேடு , sterillity or barren 

21 ; அறிவுக் கேடு , insanity. 
ness ; uterine disorder . 

கேட்கை, கேள்வி , hearing . 
7. பிண்டக் கேடு , abortion . 

கேட்டை ஓர் நட்சத்திரம் , the name 
8. வயிற்றுக் கேடு , disorder of given to 3 stars in the middle of 

the Scorpion . 
stomach .. 

கேஷ்டவம் , இதரக் கிழங்கு . 
9. பத்தியக் கேடு , defect in not fol 

lowing the regimen of diet. கேணி , அகழி , ditch ; 2. குழி cavity 
10. பார்வைக் கேடு - குருடு , blind 

as விந்தூறும் கேணி ; 3. குளம் , 

pond ; tank ; 4. கிணறு , a small 
ness . 

well . 
11. குரற் கேடு , hoarseness of 

கேணிகா, முல்லை , a kind of jas 
voice.. 

mine - Jasminum angustifolium 
12. உயிர்க் கேடு , death ; danger of alias J. mala - baricum alias J. 
life 

Irichotomum .. 


1142 


கேதகம் 
கேதகம் , தாழை , see கேசியா . 
கேத காரியம் , இழவு , funeral rites . 
கேதகி , ஆற்று மருந்து , balm ; 2 . 

தாழை , see கேசியா, 
கேதகிப் பூ , தாழம் பூ , flower of fra 

grant screw . - ein . 
கேதகை , தாழை , see கேதகி . 
கேதம் , இளைப்பு , exhaustion ; 2 . 
துன்பம் , affliction ; 3.see அட்டாதச 
குணம் , 


கேந்திர வள்ளி 
கேது புட்பம் , மரணத்தை விளை 
விக்கக் கூடிய ஓர் விஷக் கிழங்கு , a 
poisonous root causing death . 
கேதுப் பிரியம் , வைடூரியம் , cat s 

eye 
கேது ரத்தினம் , see கேதுப் பிரியம் , 
கேதுரு ; ஓர் வாசனை மரம் , a fra 
grant tree known as Cedar of 
Lebanon ; 2. கேக்கு விதை, which 
see . 


கேதரம் , மயில் , pea - cock ; 2. மலை , 
mountain ; 3. இமய மலையினோர் 
பாகம் , a part of the Himalays - the 
modern Cedar ; 4. தண்ணீர் 
விட்டான் கிழங்கு ,water - root - AS 
paragus racemosus . 
கேதவதிஷ்டா, see இருள் செடி 
கேதவைக் கொடி , see கும்மட்டி 
கேதனம் , படர் கொடி , spreading 

creeper ; any creeping plant . 
கேதார சிருங்கி , ஓர் வித தாதுச் 
சரக்கு , a kind of mineral sub 
stance . 


கேது வசம் , see கட்டுக் கொடி , 
கேத்தை , தாழை , see கேசியா. 
கேநார வென்பு . கன்னப் பொறி 
யெலும்பு , temporal bone - Os 
temporale or Ossa temporalia . 
கேந்தகம் , கோடக சாலை , Coro - 

mandel gendarussa - Justicia 
procumbens . 
கேந்தி , see கந்தகம், 2. கீந்துருணி . 
the flower of a plant ( unidenti 

fied ( ? ) 
கேந்திகா, புளிச் சிறு கீரை , sour 
greens or Indian sorrel - Oxalis 

occidentails . 
கேந்திக்கியக்கினி , அண்டச்சுண்ணம் , 
a secret medicine prepared by 

Siddhar s from the human skull . 
கேந்திகம் , புங்குதம் , pungu tree - 

Pongamia pinnata . 
கேந்திரம் , வட்ட மத்தியம் , ( In As 

tronomy ) the centre of a circle . 
கேந்திர வள்ளி , see கண்ணழகுக் 
கொடி . 


கேதாரம் , மயில் , peacock . 
கேதிசம் see ஒரு கொம்பு . 
கேது நோய் . disease ; 2. சுவாலை , 
flame ; 3. ஒளி , light ; 4. அடை 
யாளம், sign. 
கேதுச் சிலாங்கன் , புட்ப ராகம் , 

topaz .. 
கேது ஞானம் , see கேதுச் சிலாங்கன் . 


- 


1143 ) 
கேந்துகம் 

கேவல சாக்கிரம் 
கேந்துகம் , வெள்ளத்தி மரம் , white கேலிகம் , see அசோகு , 2. தெங்கு , 
fig tree ; 2. தவளை,frog. 

coconut palm ; 3. சீந்தில் , moon 

creeper - Menispermum cordi 
கேந்து , கயம் , see கஸ்தூரி யலரி , 

folum . 
கேந்து முறியம் , நாய் வேளை , dog கேலி சீலம் , கம்பம் புல் , which see . 
mustard plant - cleome viscosa ; 
2. அரசு , peepul tree Ficus 

கேலி விருட்சம் , கடம்பு , kadambu 
religiosa .. 

Eugenia racemosa . 
கேந்து வாலிகம் , புகையிலை,tobacco . 

கேவக திரவியம் , மிளகு , black - 

pepper - Piper nigrum . 
கேப்பை, கேழ் வா , ragi - Elusine 

கேவகா, பிள்ளைத் தாய்ச்சிக் கொடி , 
loracana ; cynosuruas . 

an unknown creeper ( ? ) ; 2 . 
கே மாசிகம் , பிரப்பங் கிழங்கு, water நஞ்சுக் கொடி, umbilical cord . 
rattan root - calamus rotang . 

கேவரம் , வெள்ளைக் காக்கணம் ; 
கேமாச்சி , வெள்ளைக் காக்கணம் , see கேசவர். 
see கேசவர், 

கேவரு , see கேழ்வரகு . 
கேயம் , see கௌரி பாஷாணம் . 

கேவர்க்கன் , கரையான் , white- ant . 
கேரண்டம் , காக்லை , crow ; 2. நீர்ப் கேவல கும்பகம் , ஒருங்கே மூச்சைத் 
பறவை , water - bird 

தம்பித்தல் complete suppression 
கோளம் , வாய் விளங்கம் , 

common 

of breath ; 2. கும்பகத்தில் ஆன்ம 
windberry :/ Ebella tribes ; 2 . 

நிலை , condition of the embodied 

sout in the suppression of breath . 
மலையாளம் , amodem Malabar . 

கேவலக் கிடை , படுத்த படுக்கை 
கேரனி , மலையாளத்தில் விளையும் 

யிலிருத்தல் , being confined to bed 
நெல் , Malabatpaddy. 

by age or infirmity - Bed - ridden ; 
கேருதல் , குரல் கம் முதல் , being af 

2. செயலற்றுக் கிடக்கும் ஆன்ம 
fected in the throat; 2. நெஞ்சில் 

நிலை , ( In Philosophy ) inactive or 

intert condition of the disembod 
சளி கட்டி இருமும் பொழுதும் 

ied soul ; 3. மிகக் காயலாவாய் 
மூச்சு விடும் பொழுதும் சத்தம் 

இருத்தல் , lying dangerously ill . 
உண்டாதல் , having an abnormal 
noice in the throat due to obstruc 

கேவல சாரம் , இளைத்த வுடம்பு , 
tion of mucus during respiration ; emaciated body. 
cackling .. 

கேவல சாக்கிரம் , சாக்கிரத்தில் 
கேலளம் , தெங்கு , coconut tree . ஆன்ம நிலை , the condition of the 

embodied soul in the wakeful 
கேலாசம் , பளிங்கு , mirror . 

state . 


நீ 


* 1144 


கேவல சுழுத்தி 
கேவல கழுத்தி , கேவலக் கிடையில் 
ஆன்மாவிற்கேற்படும் சுழுத்தி 
நிலை , a condition of trance of the 
embodied soul . 
கேவல் சொற்பனம் , கேவலாவஸ்தையில் 
ஆன்மாவுக்கு ஏற்படும் சொற்பனம் , 
a dreamy state of consciousness 
of the embodied soul . 
கேவல ஞானம் , திரிகால வுணர்ச்சி , 
an all round knowledge of the 
past , present and future. 
கேவல திரவியம் , மிளகு , black 

pepper . 
கேவலப் படுதல் , இளைத்தல் , 
emaciating ; 2. மெலிதல் , becom 
ing thin .. 
கேவலமா யிளைத்தல் , மிகவும் 

இளைத்தல் , becoming very feeble ; 
being completely emaciated . 
கேவலமாய்க் கிடத்தல் , அபாயமான 
நோயால் கிடத்தல் , lying danger 
ously ill . 
கேவலம் , மரணத் தறுவாய் , mo 
ment of death 


கேழ் வரகு 
கேவல் , வள்ளிக் கொடி , five - leaved 
yam Dioscorea pentaphylla ; 2. ஓர் 
வகை இழுப்புவலி, a kind of spas 
modic pain . 
கேவு , வெண் கடுகு , white mustard 

Brassica alba ; 2 .see Cojomu . 
கேவதல் , மூச்சுத் திணறல் , breath 
ing with difficulty as in whooping 
cough ; 2. செருமி அழல் , crying as 
a child seeking breath ; 3. மூச்சு 
திக்கு முக்காடல் , gasping for 
breath or groaning as a dying per 
son .. 
கேவுரா , கடுகு , mustard ; 2. see 

கேப்பை , ragi. 
கேழல் , பன்றி , hog ; 2. நிறம் , colour 
3. குள நெல் , wild rice ; 4. ஆண் 
பன்றி , boar . 
கேழ் பிரகாசம் , lustre, brilliancy ; 2 . 

நிறம் , colour . 
கேழ் வரகு , கேப்பை , இத்தானியம் 
மைசூர் , கோயமுத்தூர் , ஆற்காடு 
இவ்விடங்களில் பயிராகும் . கடுகைப் 
போலிருக்கும் . இதில் சிவப்பு , 
வெள்ளை என்று இரண்டினங் 
களுண்டு . இது உடம்பிற்குப் பலம் . 
ஆகவே கூலி வேலை செய்யும் 
ஏழைசனங்கள் இதை களியாகவும் , 
கூழாகவும் , ரொட்டியாகவும் , 
தயாரித்து உண்பார்கள் . இது நீரழி 
வுக்கு ஓர் சிறந்த ஆகாரம் . இதை 
வறுத்து மாவாக்கிக் காப்பித்தூள் 
மாதிரி பானத்திற்கு உபயோகிக்க 
நீர்ப்போக்கை நிறுத்தும் . இம் 
மாவை ஆளி விதை மாதிரி 
கட்டிகளுக்கு வைத்துக் கட்ட 


கேவல வாதம் , சொற்ப வாத நோய் , a 

simple rheumatic disease . 
கேவ லாவஸ்தை . ஆத்மாவுக்குரிய 
மூன்று வித அவஸ்தைகளில் 
ஒன்று , one of the three degrees 
of consciousness of the soul , 
கேவலி , வள்ளிக் கொடி , creeper of 

sweet potato - Dioscorea sativa . 
கேவலிகா , பிளவுச் சீரகம் , a kind of 
cummin seed . 


- 


- 


1145 
கேழ் வரகு 

கேள் வாகம் 
பழுக்கும் . அடியிற் கண்ட படி ! of cultivated grass ; and is the 
இதில் பலவகைளுண்டு , ragi ; staple grain of the mysore coun 
pearl rice Eleusine coracana 

try , where it is stored up in pits 
alias Cynosurus coracanus . This and keeps well for many years A 
grain is largely cultivated in full - grown crop attains 211 ft ; in 
Mysore , Coimbatore , Arcot and height . Cotton is oftern drilled with 
other places . It resembles mus this crop it then out - tops theragi ; 

; 
tard , it consists of two kinds viz . and grows up vigorously after the 
white and red . It is a wholesome latter crop is harvested . 
and nutritious grain with which 
ordinary poor people make balls , 

கேழ்வி நரம்பு , காது கேட்பதற்குக் 
puddings , chapathies etc. It is காரணமான நரம்பு , nerve respon 
prescribed as a useful diet in dia sible for hearing . See கேள்வி 
betes . It is also ground and used நரம்பு . 
like coffee powder in drinks for ar 
resting abnormal discharge of 

கேளவர் பந்தம் , see கேளவ பந்தம் . 
urine A paste is made of its flour 

கேளவி பந்தம் , கடலாத்தி falcate 
and applied to ripen boils and 

trumper - flower Dolichandrone 
abscesses. The following are the 

falcata 
different kinds : 

கேளாதவன் , செவிடன் , deaf man . 
1. நன்செய் கேழ் வரகு , see கேழ் 

கேளான் , see கேளாதவன் . 
வரகு , 
2. புன்செய் கேழ் வரகு , dry ragi. 

கேளி , தென்னை , cocoanut tree ; 2 . 

செவ்விள நீர் , half - ripe cocoanut 
3. சிவப்புக் கேழ்வரகு , red - ragi ; 

of reddish colour 
red paspalam .. 

கேளிகா , see கேளி . 
4. வெள்ளைக் கேழ் வரகு , white 
ragi. 

கேளிகி , புளிப் பிரண்டை , sour ada 

mantihe creeper or hairy wild vine 
5. சின்னாரியம் , small ragi - Pani 

- Vitis setusa . 
cum erucaeformi. 

கேளியிள நீர் , செவ்விள நீர் , half - 
6. காட்டுக் கேழ் வரகு அல்லது 

ripe cocoanut of reddish colour. 
குஞ்சப் புல் , cluster grass - 
Eleusine indica ; Grain not usu கேளிருள் ரத்தினம் , மாணிக்கம் , a 
ally eaten . 

kind of superior ruby. 
NOTE : - It is known by various கேள் , கேட்குதல் , hearing ; 2. நோய் 
names as Chetty grass , 

நீக்கு கை , curing as medicine ; 3 . 
Corakkan Dog - tail grass Great 

தணிதல் , toalleviate as sufferings . 
millet . Marna millet ; Pearl rice, 
Tocussa etc. It is the most Prolific கேள் வாகம் , see கருங் குன்றி . 


1146 
கேள்வி 

கேள்வி யறல் 
கேள்வி , கேட்கை , hearing ; 2 . thought concerning the above 
கேள்விப் புலன் , organ of hearing ; 

three questions . 
3. காது , ear ; 4. சத்தம் , sound ; 5 . 

கேள்விக் குழாய் , கேள்விக்கு ஆதார 
56069 , science ; erudition .. 

மாகவுள்ள குழாய் , auditory tube ; 2 . 
கேள்வி அறம் , பொருள் , இன்பம் , 

செவிடர்கள் , உபயோ கிக்கும் 
வீடு ஆகிய நான்கு விஷயங்களைக் குழாய் , a small coiled tube worm 
குறித்துண்டான கேழ்விகள் , the 

at the ear to assist the hearing . 
four questions or inquiries regard கேள்விக் குறைவு , காது மந்தம் , dull 
ing virtue , wealth , domestic plea 

ness of hearing . 
sure and heavenly bliss ; and they 
are : 

கேள்வித் தாரை , காதின் வழி , audi 

tory canal . 
1. அறம் - தருமச் செயலைக் 
கேட்டறிதல் , questioning or 

கேள்வித் துவாரம் , காதிற்குள் ஆனக 
obtaining information concern 

சவ்வு வரைக்கும் 17 அங்குலம் 
ing virtue. How it is to be exer நீண்டு , சற்றுச்சரிவாக உள் நோக்கி 
cised ? 

நடுவில் வளைந்தும் , ஒடுங்கியு 
2. பொருள் - தருமத்தின் வழியே 

முள்ள ஓர் குழாய் , a designation of 

the internal ear consisting of a 
பொருளீட்டலைக் கேட்டறிதல் , 

series of cavities such as , vesti 
questioning or obtaining infor 

bule etc. at the semi- circular ca 
mation concerning wealth or 

nals up to the cavity of the tympa 
goods ? How they are ob 

num - Labyrinth , 
tained ? 

கேள்வி நரம்பு . கேட்பதற்குக் 
3. இன்பம் - தருமத்தின் வழியே 

காரணமான நரம்பு , auditory nerve. 
இல்லாளோடு கூடி இன்பம் 
நுகரலைக் கேட்டறிதல் , ques 

கேள்வி மூலம் , கேள்விக்கு மூல 
tioning or obtaining information 

& HIT COULDNT SOTSI, tympanum , the 
concerning domestic pleasure source of hearing 
and happiness . How man and 

கேள்வி மேற் கொடி , see கருங் 
wife are to live together in or 
der to be happy ? 

குன்றி . 
4. வீடு - மேற்கண்ட மூன்றையும் 

கேள்வி யந்திரம் , செவிடர்கள் காது 
விட்டு மனதைக் கடவுள் வழிச் 

கேட்கும்படி வுபயோகிக்கும் 
செலுத்தி மோட்ச மடைதலைக் 

குழாய் , a tube or device enabling 
கேட்டறிதல் , The question 

the deaf to hear more distinctly - 
concering heavenly bliss . How 

Audiphone. See கேள்விக் குழாய் . 
we may come to it ( namely by 

கேள்வி யறல் , செவிடாதல் , becom 
directing the mind entirely to 

ing deaf; not having the full power 
God , and giving up every of hearing . 


.ை 


- 


1147 
கேள்வி யறிவு 
கேள்வி யறிவு , கேட்கு முணர்ச்சி , 
the sense of hearing , 2. கேள்வி 
யினா லுண்டான அறிவு , knowl 
edge derived from hearing . 
கேள்வியுள்ளோன் , கல்வி கேள்வி 
யுள்ளவன் , a man of great culture ; 
learned man ; 2. அறம் , பொருள் , 
இன்பம் , வீடு ஆகிய இவைகளின் 
கேள்விகளில் தேர்ச்சி யடைந்த 
Uissir an expert on the four ques 
tions or inquiries concerning vir 
tues , wealth . domestic pleasure 
and happpiness and heavenly 
bliss . See Coatia . 
கேள்வியேற்றல் , செவிட்டுத் 
தனத்தை குணப்படுத்தல் , improv 
ing the sense of hearing; treating 
deafness . 
கேனங் கொண்டவன் , பைத்தியக் 

காரன் , a lunatic . 
கேனம் , பைத்தியம் , gnsanity . 
கேன வாயன் , திறந்த வாயன் , one 

with an open mouth . 
கேனன் , பைத்தியங் கொண்டவன் , 
a mad fellow . 


5. வல்லமை , strength ; force or 
power . 6. பிடிப்பு , hold ; 7. காந்தள் 
பூ , November flower - Gloriosa 
superba ; 8. கையாந்த கரை , 
eclipse plant - Eclypta prostrata ; 
9. நரி பயற்றங் கொடி , fox - gram 
creeper Rothia trifoliasa alias 
phaseolus trilobus ; 10 . 
மரவட்டை , wood louse ; 11 . 
கடுக்கை , castia ; 12. பிடி , handle ; 
13. பக்கம் , side ; 14. சிறகு , wingof 
a bird ; 15. இடம் , place; 16. சொற் 
கொண்ட எழுத்து , asyllabic letter ; 
17. சிறுமை , distress . 

தோளிலிருந்து விரல்கள் 
வரையுள்ள முழு பாகத்திற்கும் 
மணிக் கட்டின் கீழ் 5 விரல்களின் 
இறுதியாகவுள்ள பகுதிக்கும் 
கையெனப் பொதுவாக வழங்கும் . 
இது அடியிற் கண்டபடி அளவு . 
நீளம் , இமைப்பு , இடம் , நிலைமை 
முதலியவைகளைக் கருதி பல 
விதமாகக் கூறப்படும் . arm . It refers 
to the whole portion extending 
from the shoulder down to the 
wrist; and also the hand which is 
the terminal part of the arm below 
the wrist; consisting of the hand 
and the thumb and four fingers In 
consideration of its size . length , 
structure, position nature or state . 
it is known or called by several 
names as mentioned below . 
1. குச்சிக் கை , arm as thin as a 

cane; slender arm . 
2. பறவைக்கை , fore - arm emaci 

ated through atrophy of the . 
muscles . 


கேனார வென்பு , கபாலத்தின் இரு 
பக்கத்தின் கீழ்ப் பகுதிகள் . tempo 
ral bones . 


கை 


கை , உடம்பின் ஓர் உறுப்பு அதாவது 

கரம் , an organ of the body viz. hand 
or arm ; 2. யானைத் துதிக்கை , the 
trunk of anelephant; 3.அரோசிகம் , 
loss of appetite; aversion of food ; 
4. கை கொண்ட . அளவு , handful; 


3. சூப்பிய கை , maimed hand . 


1148 

கைகட்டிக் கிடத்தல் 
4. குட்டைக் கை , short arm . 

24. ஒட்டைக்கை , handleaving in 

ter - spaces when fingers are 
5. குரங்குக் கை, monkey hand . 

held together . 
6. மூளிக்கை , malformation of the 

25. விறைத்த கை , stiffened arm . 
hand - cleft - hand . 

26. கோணற் கை அல்லது 
7. நொண்டிக் கை , deformed hand 

தொட்டிக் கை , bent - arm . 
or arm . 

NOTE : - It is also applied to the 
8. அகங்கை அல்லது உள்ளங்கை , 

terminal members of alll four 
palm of hand . 

limbs in the quadra- manous ani 
9. புறங் கை , back of hand outer mal or monkeys or to the terminal 
hand 

part of the fore - limb in quad 

rapeds especially when prehen 
10. முழங்கை , the elbow . 

sile . 
11. முன்னங்கை , fore - ami { from 
the elbow to the wrist). 

கை கடந்த போகம் , அதிக போகம் , 

excess of or too much of indul 
12. பின்னங் கை , hind - arm (from gence in sexual intercourse . 
the shoulder to the elbow ) . 

கைகட்டல் , இரண்டு கைகளை 
13. வலக் கை , right hand . 

குறுக்காக மடித்தல் , putting or fold 
14. இடக் கை , left hand .. 

ing the hands across ; 2. முறிந்த 

கைக்குக் கட்டுப் போடல் , bandag 
15. குட்டங் கை , hand with muti 
lated digits as in leprosy. 

ing the fractured hand or arm ; 3 . 

நோயாளியின் இரண்டு 
16. கணுக் கை அல்லது மணிக் 

களையும் சேர்த்துக் கட்டல் , tying 
கட்டு , wrist . 

the hands together ( as of patients 
17. குடங்கை , hand of armas ob 

in bed ) . 
served while holding a pot. கைகட்டிக் கொள்ளல் , கைகளை 
18. கொடுங் கை , see குடங்கை . குறுக்கே கட்டிக் கொள்ளல் , joining 

the arms across a sign of re 
19. ஒருக் கை , one arm (being de 

spect .. 
prived of the other .) 
20. குறுங்கை பாதிகை, half - arm . 

கைகட்டிக் கிடத்தல் , நோயாளி 

களின் இரண்டு கைகளையும் கட்டி 
21. வெட்டுக் கை , amputated படுக்கையிற் சேர்த்தல் letting the 
arm . 

patient lie on a cot with the hands 
22. கட்டுக் கை , tied or bandaged 

tied together or sometimes to a 
arm . 

cot . This is done to prevent the 

patient s mischevious activities or 
23. கட்டிய கை , folded arm . 

tendencies towards movements 


கை 


-- 


1149 
கைகட்டிக் கிடத்தல் 

கை காட்டல் 
likely to retard the progress in the கைகண்ட யோகம் , அனுபவத்தினால் 
recovery . 

குணமுள்ள தெனத் தெளிந்த 
கைகட்டி நிற்றல் , தியானத்தி லிருக்கும் மருந்து , ( In Ayurveda ) , any remedy 
போது இரண்டு கைகளையும் 

or preparation found by experi 
கட்டிக்கொண்டு நிற்றல் , standing 

ence to possess peculiar efficacy 
with the hands across as in 

in the cure of a particular disease . 
prayers or worship - a sign of 

கைகண்ட வித்தை , வாத வித்தை , 
reverence .. 

alchemy .. 
கைகண்ட , தேர்ந்த , skilled . 

கைகண்டவுஷதம் , see கை கண்ட 
கைகண்ட சாரம் , நவச் சாரம் , sal மருந்து . 
ammoniac ; chloride of ammo 
nium . 

கைகண்டவள் , பர 

புருடனைச் 

சேர்ந்தவள் , a woman who had 
கைகண்டது . அனுபவத்தினால் 

sexual inter- course with other 
சிறந்ததெனக் கொள்ளப் பட்டது . men than her hus band ; a prosti 
( உ - ம் ) . 

tute .. 
சான்றோர் புகழும் வெரு 
கெண்ணெய் 

கைகம் , வைக்கிராந்த பாஷாணம் , a 

kind of arsenic . 
தவரா திதுகை கண்டோம் நாம் 

( பராசசேகரம் ) . கைகலத்தல் , பெண்ணோடு சம்மந்தப் 
that which is usually practised or 

படல் having sexual connection 
approved by practice and experi 

with a woman . 
ence ; that which is found to be ef 
ficacious as medicine , 

கை கழுவுதல் , அசாத்திய மெனத் 
கைகண்ட பரிகாரி , அனுபவ 

தெளிந்து விட்டு விடல் abandon 
வைத்தியன் , an experienced phy 

ing or giving up as hopeless or 
sician . 

impossible as in the treatment of 

diseases .. 
கைகண்ட மருந்து , நோயை கண்டிக்கு 

கை காட்டல் , நோயைக் கண்டயறி 
மருந்து , a sucessful or an 

வேண்டி 
infalliable remedy ; 2. கை தேர்ந்த 

நாடி பார்ப்பதற்காக 

கையை காட்டல் , stretchingout the 
மருந்து , a medicine the virtues 

of 
which are tried ; approved medi 

arm for the pulse to be felt ; 2 . 
Cine; 3. நோய்க் குரிய மருந்து . a சாடை காட்டுதல் , making ges 
remedy which exerts a special tures as in love ; 3. இரேகையைப் 
action in the prevention or cure of பார்த்து ஜோசியம் சொல்லும்படி 
a disease - Specific . 

கையைக் காட்டல் , showing the 
கைகண்ட முறை , அனுபவத் தினால் 

hand for recealing one s events 

in life in accordance with palmis 
தெளிந்த முறை , efficient method 
determined by experience. 

try . 


1150 
கை காணுதல் 

கைகால் நடுக்கம் 
கை காணுதல் , அனுபவத்தாற் கைகாலு தைத்துக் கொள்ளல் , 
தெளிதல் , finding out or knovjing காக்கை வலிப்பு கண்டு கையையும் 
the progress by experience as காலையும் , உதைத்துக் கொள்ளு 
when taking medicine ; 

2 . 

தல் , moving the hands and feet 
பிரசவத்தில் கை வெளிக் காணல் , 

alternatively or in quick succes 
presentation of arm in delivery . sion due to tonic or clonic convul 

sions as in epilepsy. 
கை காலசதி , பலவீனத்தால் ஏற்படும் 
கை காலோய்ச்சல் , exhaustion of 

கைகாலுளைச்சல் , கைகால் , குடைச்சல் , 
the limbs though weakness . 

boring pain of the limbs experi 
கைகாலசைத்தல் , see கைகாலாட்டல் . 

enced in rheumatism or other 

nervous affections . 
கைகாலடித்தல் , பாரிச வாயுவினால் 
கை , கால் உணர்ச்சியறல் , beingat 

கைகாலுறுப்பு சேர்க்கை , அவயவம் , 
tacked with paralysis of the limbs . 

a jointed and divisible part of the 

limbs ; appendages of the limps . 
கைகாலதிர்ச்சி , see கை கால் நடுக்கம் . 

கைகாலூதல் , கை கால் வீக்கங் 
கைகாலயர்தல் , கை கால் கனத்து 

கொள்ளல் அல்லது பருத்தல் , ab 
திமிர்த்து ஓய்தல் . hands and feet 

normal swelling or enlargement 
becoming heavy and benumbed . 

of the extremities. 
கைகாலழற்சி , கைகாலெரிவு , burn 

கைகா லூனம் , கைகால் நொண்டி , 
ing of the extremities. 

defective formation of limbs ; de 
கைகாலாட்டல் , கைகா லசைத்தல் , 

formity of the limps . 
moving the limbs . 

கைகாலெரிச்சல் , see கைகாலழற்சி , 
கைகாலிற்று விழல் , குட்ட நோயினால் 2. பித்தவெரிச்சல் , burning sensa 
கை கால் நைந்து விழல் , dropping tion of the palm and the sole from 
off of the digits in leprosy. 

biliousness . 
கைகாலுதறல் , see கைகால் நடுக்கம் . கைகாலோய்ச்சல் , see கைகா லசதி . 
கைகாலுதறி நடத்தல் , கைகால் , கைகாலோய்தல் , see கைகா லயர்தல் . 
தடங்கற்படாமல் வீசி நடத்தல் , 
walking by moving the hands and 

கைகால் கரணை விழல் , கைகால் 
legs freely . 

பருத்தலினால் அல்லது வீங்குத் 

லினால் மடிப்பு விழல் , formationof 
கைகாலுதைத்தல் , see 

folds in the cutaneous portion of 
லுதைத்துக் கொள்ளல் , 2.குழந்தை the limps from corpulency or 
கள் கிடக்கும் போது கையையும் swelling . 
காலையும் உதைத்துக் கொள்ளல் . 
moving hands and feet sponta 

கைகால் நடுக்கம் , கைகாலுக்கு 
neously as by children when அச்சம் பயம் , நோய் முதலிய 
lying . 

வற்றால் காணும் நடுக்கம் ; shiver 


கைகா 


1151 
கைகால் நடுக்கம் 

கைகால் வீங்கல் 
ing or tremor of the limps experi கைகால் முறுக்கல் , இரத்த வோட்டம் 
enced through fear, shock or dis 

முழுவதும் பரவச் செய்ய வேண்டி 
ease ; 2. குழந்தை அல்லது பல கை கால்களை பல விதத்திலும் 
வீனர்களுக்கு ஏற்படும் நடுக்கம் , 

திருப்புதல் , twisting the limbs in 
inability to keep the fingers and various ways for the purpose of 
toes free from continued motion stimulating the circulation of 
as in convalescents or children - blood ; 2. see கை கால் பிடித்தல் . 
Athetosis . 

கைகால் வலி , கை கால் குத்தல் 
கைகால் பிடித்தல் , வெந்நீரிட்டு அல்லது குடைச்சல் , intense prick 
கை கால்களை வருடிப் பிடித்து , ing or boring pain in the extremi 
பல வகையிலும் திருப்பி கெட்டி ties . 
முறித்தல் , pressing and rubbing 
over the limbs . at the same time 

கைகால் வழங்காமை , கைகால் 

உபயோகப்படாமலிருத்தல் , the 
bending and racking the joints es 

state or conditions of being inca 
pecially when giving a hot bath - 
Shampooing 

pable of using hands and feet; 

கைகால் முடம் , being lame of 
NOTE : - The ancient Hindu Saints hands and feet ; 3. see கைகால் 
and Siddhars from time imme விழல் . 
morial had been aware of the ben 
efits of massage . 

கைகால் வற்றல் , கைகால் சூம்பல் , 

atrophy of the limbs . 
கைகால் முடக்கு , கல்வீசல் , வில் 

கைகால் வாங்கல் , கைகால் தரித்தல் , 
வளைதல் முதலிய காரணங்களி 

amputation of the limbs . 
னால் வாயு உள்ளங்கை விரல் 
களின் நரம்புகளை அனுசரிப்பதி 

கைகால் வாதம் , 

காலுக் 
னால் , கைகால் மறத்து , நீட்டவும் , கேற்படும் வாத வலி , rheumatism 

of the limbs . 
முடக்கவும் முடியாமற் போகு மோர் 
வாத நோய் இதற்கு வடமொழியில் கைகால் விழல் , பாரிசு வாயுவினால் 
விஸ்வபித் வாதம் எனப்பெயர் . a 

கை கால் உணர்ச்சி யில்லாமற் 
kind of rheumatic affection of the 

போதல் , deadening i.e. loss of 
limbs arising from undue pres motion and sensation of the limbs 
sure exerted in the nervous sys through paralytic attack . 
tem due to forcible throwing of 
stones , bending of bows etc. 

கைகால் வீங்கல் , கைகால் சாதாரண 

மாய் வீக்கங் கொள்ளல் . swellingof 
கைகால் முரடு , கட்டல் முழங் 

the limbs ordinarily from a dis 
கையாவது முழங்காலாவது திருப்ப 

ease ; 2. புறங்கை புறங்கால் 
முடியாமல் கரடு கட்டல், harden 

வீங்குதலினால் ஏற்படும் மரணக் 
ing or stiffening of a joint such as 

குறி , swelling of the in - steps or 
the elbow or knee in which there 

the back of hand forboding a fatal 
is no rotatary movement . 

termination . 


கை 


1152 
கைகால் வெடிப்பு 

கை கூசுதல் 
கைகால் வெடிப்பு , பித்தம் அல்லது 

which is a premonitory symptom 
பனியினால் கைகால்களில் of death . 
ஏற்படும் வெடிப்பு , crackor fissure 

கைகாற்சுத்தி , செய்தல் மருந்து நீர் 
of the extremities througe bilious 
disorders of frost bite . 

அல்லது கஷாயத்தினால் கைகாலைக் 

கழுவுதல் , cleaning of hands and 
கைகாற் கழுவல் , உண்பதற்கு feet with a lotion or other disinfec 
அல்லது பூசைக்கு முன்னதாக tants ; sterilization of hands and 
கைகால்களைத் தண்ணீரால் feet ; 2. வைதீகப்படிச் சுத்தி 
கழுவுதல் , washing hands and செய்தல் , ceremonial cleanliness 
feet before meals or worship ( In of hands and feet . C.f. அங்க 
dian Custom ) 

நியாசம் . கர நியாசம் . 
கைகாற் காந்தல் , அதிசுரம் , காம கைகாற் சுரப்பு , கைகால் வீக்கம் , 

வெப்பம் , கோபம் முதலிய காரணங் swelling of the limbs . 
களை முன்னிட்டு கைகால்களிற் 

கைகாற் சுரவை , see கைகாற் 
காணும் சூடு , glowing or heat ex 
perienced in cases of high tem 

சுரப்பு . 
perature in fever, venereal excite கைகாற் செத்துப் போதல் , see 
ment , anger or other causes of 

கைகாலோய்ச்சல் ; 2. கைகால் 
agitation of mind . 

விழல் . 
கைகாற் குடைச்சல் , கைகால் 

கைகாற் பிடித்தல் , see கைகால் 
குடைதல் , aching of the limbs ; 2 . 

பிடித்தல் . 
கை கால்களுக்குக் கேற்படும் 
வாதக் குடைச்சல் . rheumatic pain கைகாற் பிடிப்பு , see கைகால் 
of the limbs . 

பிடித்தல் ; 2. கைகால் அசைய 

வொட்டாமற்படி நீட்டவும் முடக்கவும் 
கைகாற் குத்தல் , கைகால்களில் 
உண்டாகும் குத்தல் வலி , excruci 

முடியாமற் செய்யுமோர் வாத நோய் , 

a kind of artheritis marked by in 
ating or piercing pain of the limps 

ability to stretch o . end the joints 
through rheumatic causes or that 
experienced in wounds, ulcers or 

due to stiffening of the limbs 

Rheumatoid arthritis . 
other injuries inficted in the limbs . 
கைகாற் குறண்டல் , கைகால் வெல 

கைகாற் நிமிர் , கை கால்களில் 
வெலத்தல் , being convulsed in 

ஏற்படும் திமிர் , numbness of the 

limbs . 
the hands and feet. 
கைகாற் சந்துளைவு . see கைகாற் 

கை குறண்டல் , கை குரக்கை 

இழுத்தல் , spasms or cramps in 
குடைச்சல் . 

the hands ; writer s cramp . 
கைகாற் சில்லிடல் , கைகால் சீதள 

கை கூசுதல் , கையால் தொடுவதற்கு 
மடைதல் , இது ஓர் மரணக் குறி , 

கூச்சப் படல் , feeling delicate or 
getting chillness of the extermities, 

nervous to touch a sore or injury. 


கை 


1153 
கை கூடுதல் 

கைக் 

குளசு 
கை கூடுதல் , சித்தி யாதல் , attaining கைக் கறுப்பு , உள்ளங்கைக் கறுக்கும் 
success as in the preparation of 

ஓர் வகை காரிகம் அல்லது மேக 
medicine or in the practice of 

நோய் , a venereal affection by 
Yoga.. 

which the palm is rendered black . 
கை கூப்பி , சிப்பி , bi - valve shell . 

கைக் கிட்டி, ஓர் வதை , a kind of tor 
See கும்பிடு கிளிஞ்சல் . 

ture in which the hands only are 
கேசி , கரிசலாங் கண்ணி , 

pressed between two sticks . 
eclipse plant - Eclypta prostatia . 

கைக் கிளை , ஒரு தலைக் காமம் , 
கை கொடுத்தல் , பிணியாளிக்கு 

unreciprocated love ; voluptuous 
உதவி செய்தல் , helping in lifting a 

desire by one party only - either by 

a man after a woman or a woman 
patient from the bed . See 656015 
after a man . 
கொடுத்தல். 
கைகொட்டல் , கை தட்டுதல் , clap 

கைக்குதல் , கசக்குதல் , being bitter . 
ping the hands , 

கைக்குத்து , கையினாற் கொடுத்த 
கை கோள், சோரப் புணர்ச்சி , illicit in 

குத்து a blow dealt with the hand ; 
ter course with a female . 

fist blow , 2.கையினால் குத்துதல் , 

pounding with the hand as a rice . 
கைக் கட்டி , அக்குள் கட்டி , boil or 
abscess in the arm- pit . 

கைக்கு நீர் கொள்ளல் , மூத்திரம் 

Quwgoo , passing urine; making 
கை கட்டு இரணம் , புண் , காயம் water. 
முதலியவைகளைக்கருதிகைக்கிடும் 

கைக் குழந்தை , சிறு குழந்தை , - in 
கட்டு , bandage for the arm in 
cases of wounds , fractures or 

fant ; 2. இடுக்குப்பிள்ளை, child in 
other injuries .. 

arms .. 
கைக் கத்தி , விரலால் எடுத்துக் 

கைக் குழவி , see கைக் குழந்தை , 
கொண்டு அறுக்குங் கத்தி , a 

2.அரைக்கும் சிறிய குழவி , a small 
surgeon s knife or instrument. pestle used for grinding medicine . 
கைக் காடு , மணிக் கட்டு , wrist . கைக் குழி , அக்குள் , arm - pit ; 2 . 

உள்ளங்கைக் குழி , hollow of the 
கைக் கரணை , கையில் ஏற்படும் ஓர் palm . 
வகைச் சிலந்தி , an ulcer or cancer 
in the hand . 

கைக்குழித் தாமரை , அக்குள் கட்டி , 

a tumour or abscess in the arm 
கைக் கரண்டி, சிறிய கரண்டி, tea - 

pit . 
spoon ; 2. பொட்டுக் கரண்டி , small 
oil - spoon . 

கைக் குழைச்சு , மணிக் கட்டு , wrist 

- Carpus . 
கைக் கவசம் , கையுறை , gloves ; a 
> covering for the hand . 

கைக் குளசு , see கைக் குழச்சு . 


- 


23 


கை 


1154 
கைக்குள் போடல் 

கைச்சனம் 
கைக்குள் போடல் , தன் வசமாக்கல் , sive of thought or feeling as pa 
winning one s love ; gaining one 

tients do with the cure in atten 
to his side . 

dance . 
கைக்குள்ளாதல் , சித்தி பெறல் , gain 

சிகிச்சை , 

பாகமாகச் 
ing success ; 2. வசப்படுத்தல் , செய்யும் வைத்தியம் , treatment by 
winning . 

experience ; palliative treatment . 
கைக்குறி , உள்ளங் கை ரேகை, ( In கைசு , காற் பலம் , quarter palam . 
Palmistry ) lines on the palm ; 2 . 

கை சுழற்றல் , கையை மாறி மாறிச் 
கையினாற் காட்டுஞ் சாடை , ges 

சுற்றுதல் , whirling the hand alter 
tures with hand . 

natively in quick succession as in 
கைக் குறி நூல் , கைவரை பார்க்கும் 

exercises for exciting circulation 

of blood . 
சாஸ்திரம் , palmistry ; chiromancy . 
கைக் குற்றம் , கைத் தப்பு , fault com 

கை சூம்புதல் , கை சிறுத்தல் , dimi 

nution in the size of the hand . 
mitted in handling a thing . 

கை சைகை, கை சாடை , gestures 
கைக் குன்று , யானை , elephant . 

of the hand . 
கைக் கை , கசத்தல் being bitter . 

கை சொறி வாதம் , உடம்பிளைத்து , 
கைக் கோல் , ஊன்று கோல் , 1ean நமைச்சல் கண்டு , கடுத்து நோகும் 
ing stick ; 2. பற்றுக் குறடு , 

ஓர் வாதம் , ( யூகி . 1200 ) a kind of 
goldsmith s pincers . 

rheumatism marked by emacia 

tion and itching followed by pain 
கைக் கோளன் காடி , நெசவுக்காரர் all over the body . 
தயாரிக்கும் அரிசிக் காடி அல்லது 

கைச் சங்கம் , நாகர வண்டு , a 
அன்னக் காடி , fermented liquid 

beetle ; a reptile supposed to carry 
prepared from boiled rice and 

water to snake 
used byweavers for yarns; 2. ஆறு 
மாதத்தியக் காடி , fermented liquid கைச்சந் திராய் , see கச்சந் திராய் . 
six months old . 

கைச் சரக்கு , கிடைக்கும் சரக்குகள் , 
கை சலித்தல் , கை தளர்த்தல் , wea 

available drugs ; drugs on hand . 
riness of hand ; hand becoming 

கைச்சல் , கசப்பு , bitterness . 
tried . 

கைச்சற்றிராய் , கச்சந்திராய் , bitter 
கை சந்திராய் , see கச்சந் திராய் . 

chick - weed . 
கைசரம் , மகிழம் பூ, ape - face flower 

கைச்சற்றோடை , கசப்பு நாரத்தை , 
- Mimusops elengi . 

bitter orange . 
கை சாடை காட்டல் , கை சைகை கைச்சனம் , புளி நரளை 

sour 
காட்டல் , moving the hand expres creeper - Vitis carnosa. 


1155 


கைச்சி 


கைச்சி , பாக்கு மரம் areca 
palm .. 


nut 


a 


கைச் சிகம் , see கைச்சி . 
கைச் சித்தி , see கைராசி . 
கைச் சிபம் , சிறு கட்டுக் கொடி , a 

creeper capable of binding water. 
கைச் சிமிட்டி , செப்படி வித்தை 

sleight of hand trick . 
கைச் சீப்பு , தோட்பட்டை யெலும்பு , 

shoulder blade - Scapula . 
கைச் சுத்தம் , கையின் சுத்தம் clean 

liness of hand ; sterlization of 

hands . 
கைச் சுறுக்கு , கை விரவு , dexterity 

or manual skill as shown in op 
eration . 


கை தீண்டுதல் 
கைச் சோலம் , கிச்சிலிக் கிழங்கு , 

see கச்சோலம் . 
கைடிகம் , மலை யெலுமிச்சை , hill 

lime - Atlantic monophylla ; 2 . 
கசப்பு நாரத்தை , mountain lime . 

Citrus medicalimonum .. 
கைடிகா , புட்டரிசி , kind of 

Rangoon rice.. 
கைதகம் , தாழம் பூ fragrant screw - 

pine - Pandanus odoratissima. 
கை தப்புதல் , கை பாகம் தவறுதல் , 

( உ - ம் ) கை தப்பில் போக்குந் 
தப்பும் , going wrong or erring in 
the preparation of a drug or medi 
cine. Erring in preparing a mixture 
will tell upon the quality or action 
of medicine . 


கைச் சூடு , குழந்தைகளைத் தூக்கி 
வைத்திருப்பதனால் குழந்தை 
களுக்குத் தாக்கும் சூடு , heat im 
parted to the child by its being kept 
constantly in arms ; 2. கையின் 
சூடு , heat of the hand produced 
by friction ; 3. கைபொறுக்கக்கூடிய 
2629600TLÓ , heat or temperature 
which one could bear, 
கை செட்டை , see , கைச் சீப்பு 
கைச் சைகை , கைச் சாடை , ges 
tures shown when unable to 
speak as by patients in bed . 
கைச் சோரம் , see கச்சோரம் . 
கைச் சோர்வு , கை சோர்வடைதல் , 
loss of sensation in the hand or 
the arm through paralysis ; 2 . 
காயத்தினால் கை சோர்வடைதல் , 
disablement effected by violence . 


கை தரியம் , வேம்பு , margosa tree 
- Mellia bukayan ; 2. ஓர்பூடு , a plant 
- Myrica sapida . 
கைதல் , see கைதகம் . 
கை தவறுதல் , see கை தப்புதல் , 2 
அபாயத்தால் இறத்தல் , drying ac 
cidentally . 
கைத்தாங்குதல் , கைலாகு கொடுத்தல் , 
supporting a patient by the arm ; 

See கை கொடுத்தல் . 
கை தாரம் , செந் நெல் , red paddy. 
கைதிட்டம் , அனுபவத்தைக் கொண்டு 
கையினால் நிர்ணயிக்கும் அளவு , 
determination of a quantity or 
measure with the hand through 
experience . 
கை தீண்டுதல் , அடித்தல் , beating . 


1156 
கை தூக்கி விடல் 

கை நொடித்தல் 
கை தூக்கி விடல் , see கை தாங் கைத் தீன் , ஊட்டு முணவு , infant s 
குதல் . 

food . 
கை தை , see கைதகம் , 2. see கைத்து , பொன் , gold . 
எட்டி 

கைத் துடுப்பு , தைலம் துளாவும் 
கை தொடல் , சோறுண்டல் , eating ; கருவி , a small ladle for stirring 
2. சிறி துண்ணல் , taking a small medicated oils . 
quantity. 

கைந்துப் போதல் , களிம் பேறல் , 
கை தோணி, ஓர் பூடு an unknown forming verdigris . 
drug ( ? ) 

கைத் தேக்கு , சிறு தேக்கு , fire - 
கைத் தகம் , தாழை , see கைதை . 

creeper - Cleodendron serratum 

alias C. javanicum . 
கைத்த கோடரம் , எட்டி , nux vomica 
- Strychnos nux vomica . 

கை நடுக்கம் , கிழத் தன்மையாலும் , 

நரம்பீனத்தாலும் , பயம் , அச்சம் , 
கைத் தடி , ஊன்று கோல் , leaning 
stick carried by old persons . 

முதலியவைகளினாலும் ஏற்படும் 

நடுக்கம் . shivering or trembling of 
கைத்தண்டு , see கைத்தடி ; 2. யோக the hand through old age fear, or 
தண்டு , resting rod used by ascet from nervous affections , 

கை நலம் , see கை ராசி . 
கைத் தலம் , சிற்றெழுத்தாணிப் பூடு , 

கை நாடி , மணிக் கட்டில் துடிக்கும் 
see எழுத்தாணிப் பூடு , 2 . கை , 
hand . 

இரத்த நாடி , the pulse felt at the 

wrist ; 2. கையில் ஒடும் நாடி , arter 
கைந்த பழம் , சோற்றுக் கற்றாழம் ies of the arm ; radial and ulnar 
பால் , the juice of aloe -pulp . 

arteries . 
கைத் தலம் பால் , கன்றில்லாமல் கை நிறக்கல் , செம் பாறைக் கல் , 
கறக்கும் பசும் பால் , cow s milk gravel stone. 
drawn without the aid of a caif . 

கை நிறம் , வெண்கலம் , bell 
கைத்தல் , கசத்தல் , tasting bitter ; metal . 
2.see கைத்துப் போதல் . 

கை நிறைய , கை கொண்டளவு , 
கைத்தா , see காட்டாமணக்கு . 

handful 
கைத் தாக்கு , see கைக் குத்து . 

கை நீட்டல் , அடித்தல் , striking ; 

beating . 
கைத் தாய் , தூக்கி வளர்த்த தாய் , 
nurse ; 2. செவிலித் தாய் , wet 

கை நொடித்தல் , கை விரலைக் 
nurse ; 3. வளர்ப்புத்தாய் , foster - 

கொண்டு சப்தம் உண்டாக்கல் , 
mother. 

snapping the fingers . 


ics in yoga. 


- 


1157 
கை நோட்டம் 

கைப் பின் வளைவு 
கை நோட்டம் , நாடியின் குணம் , கை பாரமாய்ப் பொடித்தல் , கையின் 

quality or condition of pulse beat. வலிவு கொண்ட வளவு அழுத்திப் 
கைந் நாகம் ; யானை , elephant . 

பொடி செய்தல் , pulverising by ex 

erting as much pressure as pos 
கைந் நாடி பார்த்தல் , நாடி யோட்டம் sible with the hand . 
பார்த்தல் , feeling the pulse at the 

கை பார்த்தல் , நாடி 

நடையை 
wrist.. 

அறிதல் feeling the pulse of a 
கைந் நாளம் , கையில் ஓடும் நாளம் . 

patient ; 2 . உள்ளங்கையின் 
veins in the arm . 

ரேகையைச் சோதித்தல் , reading 

the lines of the palm ; telling 
கைந் நிதானம் , வேண்டிய அளவை fortnes by examining the palm of 
கையால் நிர்ணயிக்கை , determi the hand ; 3. வல்லமையை 
nation of the required quantity by Corneløs L. , trying one s abil 
weighing a medicine in the hand . ity : 
கைந் நீரு . மரகதம் , emerald . கை பிடித்தல் , கையைப் பிடித்து 
கைந் நொடி , மாத்திரைப் பொழுது , 

நாடியை சோதித்தல் , examining 

the pulse by holding one s hand ; 
a second i.e.as much time as is 

2.புணர்ச்சிசெய்தல் , having sexual 
taken to snap the finger as indi 

intercourse with a woman ; 3.கை 
cating swiftness of time . 

லாகு கொடுத்தல் , helping in lifting 
கைந் நொடித்தல் , விரல் நொடித்தல் , a man ; 4. மணத்தல் , marrying . 
see கை நொடித்தல் . 

கைப்பிடித் திழுத்தல் , வலியப் 
கை பலிதம் , see கைராசி . 

புணர்தல் seducing or ravishing a 

woman . 
கைபா , கரிசலாங் கண்ணி , eclipse 
plant - Eclypta prostata . 

கைப் பரீட்சை , நாடி பார்த்தல் , Feel 

ing or examining the pulse . 
கைப் பாகம் , கைம் முறை , the skill 
of hand in compounding medi 

கைப் பிடித்துத் தூக்கல் , ஒருவர் 
cines as opposed to செய் பாகம் , 

கையைப் பிடித்து எழும்பச் 
preparation of medicine.2 . வீட்டு 

செய்தல் , lifting one by the hand , 
மருந்து , household medicine ; 3 . கைப் பிடித்துப் பார்த்தல் , see கை 
முறையில் ஏற்படாத 

ஏற்படாத மருந்து பார்த்தல். 
சிகிச்சை , non -medicinal treat 

கைப் பின் வளைவு , பிறக்கும் 
ment ; 4. சமையல் பாகம் , skillness 
in cooking . 

பொழுதே கை பின் பக்கமாக 

வளைந்திருக்கும் ஓர் வகை முடம் , 
கைபாக விதி , மருந்து கலக்கும் backward deviation of the hand 
விதி , the art compounding medi from the time of birth Manus 
cines - Pharmacy . 

extensa. 


1158 


கைப் பாலை 


கை புகுதல் 
கை புகுதல் , தன் வசப் படுத்தல் , 

bringing within one s grasp . said 
of a woman . 


கை பூசுதல் , சிரித்த பின் கையைக் 
கழுவுதல் , washing one s hand af 
ter meals 


கையை 


போட்டிழுத்தல் , 
உள்ளே விட்டு இழுத்து வெளிப் 
படுத்தல் , pulling out by inserting 
one s hand as a child from the 
womb . 


கைப் பகற்றல் , கசப்பைப் போக்கல் , 
removing the bitterness from a 
substance . 
கைப் பக்கம் , சமீபம் , near , 2. கை 

யருகு , close at hand . 
கைப்பங் கொட்டை , இது எட்டியைப் 
போன்ற ஓர் மரம் கிளைகள் 
வாய்ந்தது , பூ வெண் ணிறம் 
பிலிபைன் தீவிலுள்ளது . காய் 
பெரிதாயிருக்கும் . ஒரு அங்குல 
நீளம் . இதன் விதை எட்டியைப் 
போலிருந்தாலும் , எட்டியைவிட 
மிக்க நஞ்சுத் தன்மையுடையது . 
எட்டியைப் பார்க்கிலும் மூன்று 
மடங்கு நஞ்சு எனக் கருதப்படும் . 
எட்டியைப் போலவே மருந்தில் 
உபயோகப்படும் . St.ignatius bean 
-Strychuos ignotii. It is a branch 
ing tree found in Philipine islands; 
fruit is large ; flowers white and 
seeds about an inch in length ; the 
structure accords with that of nux 
vomica . It is intensely bitter and 
more poisonous than nux 
vomica . it is - considered that the 
strychnine contained in it , is three 


times the quantity of that in nux 
vomica nuts . Medicinal uses are 
the same as nux- vomica .. 
NOTE : - The seed which shows 
the dull grey granular surface of 
the albumin itself is known as 
papeeta bean or St.ignatius Bean . 
and it swells considerably by pro 

longed digestion in warm water. 
கைப் படுதல் , வசப்படுதல் , falling 
into one s clutches , said of a 

woman.C.f . கைப்புகுதல் . 
கைப் படுதல் , see கைப் பற்றுதல் . 
கைப் பட்டை , தோள் பட்டை , 

shoulder blade - Scapula . 
கைப் பயில் , இரேகை நூல் , palm 

istry .. 
கைப் பரசன் , மிக்கக் கசப் புள்ள நில 

வேம்பு , ground neem or king of 
bitter - Justicia paniculata . It is so 
called from its being extremely bit 
ter . 
கைப் பழக்கம் , See கை பாகம் , 2 . 

முட்டி மைதுனம் , masturbation . 
கைப் பள்ளம் , உள்ளங் கைக் குழி , 

hollow of the palm . 
கைப்பற்ற சுரத் துளி , சுரத்திற்குக் 
கொடுக்கும் கசப் பில்லாத மருந்து , 

tasteless ague drop . 
கைப் பற்றுதல் , மணத்தல் , marry 

ing .. 
கைப் பாகம் , see கை பாகம் 
கைப் பாலை , வெட்பாலை , Tellic 

herry bark - Nerium anti 
dysentericum .. 


- 


1159 
கைப்பான் பாகல் 

கைப்பு மணவிய வலி யுறுத்தி 
கைப்பான் பாகல் , spiked bitter cu கைப்புச் சரக்கு , கசப்பு மருந்து 
cumber Mimoridica humilis ; 2 . சரக்கு , any medicinal agent hav 
கசப்பு மருந்து , bitter tonic ; any me ing a bitter taste - Bitter . 
dicinal agent that has a bitter taste ; 
3. கசக்கக் கூடிய வஸ்து , any sub 

கைப்புச் சீந்தில் , சீந்தில் , moon 
stance that is bitter. 

creeper 

Menispermum 

cordifolium . 
கைப்பான் கொட்டை , see கைப்பங் 

கைப்புண், உள்ளங் கைப் புண் , any 
கொட்டை 

sore or ulcer in the palm . 
கைப் பிசகு , மருந்து கூட்டுவதிலோ 

கைப்புத் துவர்ப்பு , கசப்போடு கூடிய 
அல்லது கத்தி கொண்டு சிகிச்சை 

துவர்ப்பு bitter drugs with markedly 
செய்வதிலோதப்புச்செய்தல் , com astringent quality - Styptic bitters . 
mitting a mistake when handling 
as in compounding medicines or 

கைப்பு நீர் , உப்பு நீரின் வண்டல் , 
in operation . 

brine remaining after salt has 

been derived from it in salt - works 
கைப் பிடித்தல் , மணத்தல் , marry - Bittern ; 2. கசப்பு நீர் water bitter 
ing ; 2. உறுதியாகப் பிடித்தல் , seiz 

in taste ; 3. உப்புத் தண்ணீர் , brack 
ing or grasping firmly . 

ish water. 
கைப் பிள்ளை , கைக்குழந்தை , baby கைப்புப் பட்டை , கசப்புப் பட்டை 

or child in arms ; 2. பாலுண்ணுங் யுள்ள ஓர் மரம் , bitter bark of a tree 
குழந்தை ; child at the breast , 

- Alstonia constricta . 
கைப்பு , கசப்பு , bitterness ; 2. குடி கைப்புப் பண்டம் , கசப்புப் பதார்த்தம் , 
வெறி , drunkenness ; 3 .சிறு கசப்பு , any bitter substance . 
simple bitter ; 4 . ஆசவம் , அரிட்டம் 

கைப்புப் பீர்க்கு , கசப்புப் பீர்க்கு 
முதலிய கசப்பான , பல விருத்தி 

அல்லது பேய்ப்பீர்க்கு , bitter gourd 
உண்டாக்கும் மருந்துகளுக்கு ஓர் 

- Luffa amara 
சிறப்பு பெயர் , a popular name for 
various medicines and drinks ; கைப்புப் புல் , கசத்தம் புல் , bitter 
such as infusions, alcoholic tinc grass - Andropogon martini. 
tures etc. often used as tonic and 

NOTE : - This should not be con 
alteratives or appetisers. 

founded with Cuscus grass 
கைப்புக் கந்தம் , கசப்பு வாசனைச் 

Andropogod muricatas . 
சரக்கு , aromatic drugs with a bit கைப்பு மணவிய வலி யுறுத்தி , 
ter taste . 

பலத்தைக் கொடுக்கும் கசப்பும் 
கைப்புக் கெண்டை , கருங் கெண் வாசனையும் பொருந்திய அதிவிடயம் 
60L . , bitter carp . It is so called 

முதலிய மருந்து , bitter and aro 

matic tonic such as atees etc. 
from its being bitter as food . 


கைமா 


- 


- 


1160 
கைப்பு மருந்து 
கைப்பு மருந்து , கசப்பு மருந்து , bit (பஞ்சதிக்தம் ) அவையாவன , five 
ter medicine . 

kinds of bitter viz : 
கைப்பு மாறல் , பத்தியங் கொள்ளும் 1. கரு நொச்சி black notchy 
போது கசப்புப் பண்டங்களை ( gendarussa ) - Gendarussa 
விலக்கல் , abstaining from taking vulgaris . 
bitter substances when on diet ; 

2. வேம்பு neem tree Mellia 
2. கசப்பு மாறுதல் , change of bit 

apszadi rachta Indica . 
terness . 

3. கண்டங்கத்திரி prickly brinjal - 
கைப்பு மானோன் , சோர பாஷாணம் , 

Solanum xanthocarpum . 
a kind of arsenic . 

4. சீந்தில் moon creeper . 
கைப் புயம் , கைப் பட்டை , shoul 

Tinospora cordifolia . 
der - blade .. 

5. பேய்ப்புடல் wild snake - gourd 
கைப்புலி , யானை , elephant . 

Trichosanthes cucumerina . 
கைப்பு , வலியுறுத்தி பலத்தை 

கை மகவு . see கைப் பிள்ளை . 
யுண்டாக்கும் கசப்பு மருந்து , bitter 
tonic . 

கை மண்டை குவிந்த உள்ளங்கை , 

palm of the hand held to form a 
கைப்பு வாதுமை , கசப்பு வாதுமைக் 

hollow .. 
GlamL., bitter almond . 

கை மயக்கு , வசிய மருந்து , drugs 
கைப்பு வெட்பாலை , கசப்பு வெட் 

such as , philter etc, intended for 
பாலை , bitter oleander Hollar 

keeping a person under powerful 
hena antidysenterica . it is op 

or irresistable influence . 
posed to கசப்பில்லா வெட்பாலை , 
the seed of Dyer s oleander கை மருந்து , கையிலிருக்கும் தயாரித்த 
Wrightia tinctoria , which is quite மருந்து , prepared medicine of 
free from bitterness . 

hand i.e kept in readiness for ad 
கைப்பு வேம்பு , நில வேம்பு , king of 

ministering ; available drugs ; 2 . 
bitters ; Non - Aryan bitter - Justicia 

கை முறையைத் தயாரித்த மருந்து , 
paniculata. 

medicine prepared by experi 

ence ; கைக்கிடு மருந்து , medicine 
கைப் பூட்டு , தோட் பொருத்து applied to hand or arm . 
எலும்பு , shoulder - joint . See கை 
மூட்டு . 

கை மறைப்பு , மருந்து தயாரிப்பதில் 

ஏற்பட்ட இரகசியம் , secrecy in the 
கைப்பேறிப்புளி, காட்டெலுமிச்சை , preparation of medicine ; secret 

Indian wild lime ; monkey lime methods of preparation . 
Trichilia spinosa . 

கைமா , கொந்திய இறைச்சி , minced 
கைப் பைந்து , ஐந்துவித கசப்பு , meat . 


- 


1161 


கை மாயம் 


கை 


கை மாயம் , கையினால் செய்யும் 

மாயவித்தை , a deceptive perfor 
mance depending on the dexter 

ity of hand - Adroit trick . 
கை மிஞ்சுதல் , நோய் கட்டுப்படாமை , 

turning of diseases beyond cure ; 
2. அடித்தல் , striking ; 3. மிகுதியாக 
அல்லது அளவுக்கு மேல் சேர்த்தல் , 
adding beyound the normal quan 
lity as salt tamarind or chilli to a 

sauce . 
கை முடக்கம் , கை நீட்ட முடியாமை , 

incapability to stretch out the arm 
of hand ; 2. கை விழல் , loss of sen 
sation of hand , as form paralysis . 
கை முடக்கு , கை நொண்டி , lame 
of hand . 

. 
கை முடக்கு வாதம் , வாதப் பண்டங் 

களைப்புசிப்பதனால் வாயு உடம்பு 
முழுவதும் பரவி , பிறகு கைகளை 
அனுசரிக்கும் போது அசைக்கவும் , 
நீட்டவும் முடக்கவும் முடியாமற் 
செய்யு மோர் வகை வாத நோய் , a 
kind of rheumatism affection the 
joints of the arm or hand due to 
the aggravated condition of Vayu 
which prevalis in the arm . See 

அஸ்த கம்ப வாதம் , 
கை முடம் , கை நொண்டி , lame of 

arm , or hand Club - hand ; 2 . 
திருகிய கை , a deformity of the 
hand in which it is twisted out of 

shape or position - Talipomanus . 
கை முடைஞ்சல் , கை இளைத்தல் 
அல்லது கை சூம்பல் , atrophy of 

hand . 
கை முட்டி , முட்டி மைதுனம் , mas 
turbation , 


கை மூலம் 
கை முட்டு , விரற் கணு knuckle . 
கைமுளி , மணிக்கெட் டெலும்பு , 

wrist -bone .. 
கைமுறிதல் , தற்செயலாய் 
ஓடிதல் , fracture of arm or hand 

occuring accidentally . 
கை முறித்தல் , கையை ஓடித்தல் , 
breaking or causing fracture of the 
arm ; 2. நெட்டி முறித்தல் , wringing 
thehands ; 3. விசனத்தால் கையைப் 
பிசைந்து கொள்ளல் , manifesting 
grief by convulsive clasping of the 
hands . 
கைமுறை , மருந்து செய்யும் அனுபவ 
முறை , the practice of medicine 
without a regular medical educa 
tion but chiefly relying on experi 

ence or observation - Empiricism . 
கைமுறை மருந்து . அனுபவத்தில் 

செய்த மருந்து , medicine prepared 
from experience ; 2. சாதனை 
பழக்கத்தால் செய்த மருந்து , medi 
cine based on habitual prepara 
tion .. 


கமுறை ரசாயனம் , 

சாதனனை 
செய்த முறையைக் கூறும் ரசாயன 
நூல் , practical chemistry. 
கை முன்வளைவு , பிறவியிலேயே 
கை முன்பக்கமாக வளைந் 
திருக்கும் ஓர் வகை முடம் , forward 
deviation of the hand , a congeni 
tal defect - Manus flexa . 
கை மூட்டு , 

மூட்டு , தோட் பொருத்து ,, 
shoulder joint ; 2. மணிக் கட்டு , 
wrist .. 


கை மூலம் , கமுக் கட்டு , arm - pit . 


1162 
கைம் மயக்கு 

கையாப் புடைத் தைலம் 
கைம் மயக்கு , கையிலிருக்கும் examining pulse ; 2. தேர்ந்த 
வசிய மருந்து , facinating , drug al வைத்தியன் , an experienced phy 
ways on hand . 

sician . 
கைம் மருந்து , அனுபவத்தைக் கை யறுதல் , செயலற்றுக் கிடத்தல் , 
கொண்டு செய்த மருந்து , domes 

lying prostrate ; 2. இறத்தல் , dying . 
tic medicine prepared from expe 
rience ; empiric medicine ; 2. see கையறுதியாய் விடல் , தீராதெனக் 
கைம் மயக்கு , 3. கையிலிருக்கு கைவிடல் , giving up as incurable; 
மருந்து , medicine ready on hand . giving up all hopes . 
கைம்மாறு வெற்றிலை, கம்மாறு கை யாடுதல் , உபயோகித்தல் , ad 
வெற்றிலை, a kind of betel leaf , ministering as medicine . 
darker and stronger than the com 

கை யாட்சி , கைப் பழக்கம் , handing 
mon one . 

constantly ; habitual handling. 
கைம் மீறுதல் , அளவு கடத்தல் , ex 

கையாட்சி மருந்து , கை தேர்ந்த 
ceeding or passing over the limit ; 
2 , அடித்தல் , striking - See கை 

மருந்து , approved medicine. 
மிஞ்சுதல் , 

கையாண்ட மருந்து , நோய்க்குக் 
கைம் முளி, see கை முளி . 

கொடுத்து பரிசோதித்த மருந்து , 

tried medicine . 
கை யசதி , கை சலித்தல் , tiredness 
of hand . 

கையாந் தகரை , கரிசலாங் கண்ணி , 

Bee plant - Eclipta prostata. alias 
கையசதி வாதம் , சயித்தியத்தினால் E.alba . See கையான் . 
கைகடுத்து , பிடரி நரம்பையிழுத்து , 
வலியை யுண்டாக்கு மோர் வாதம் , 

கையாப் புடை , ஓர் மரம் , இது 
an affection of cold marked by 

எப்போதும் பச்சென்றிருக்கும் . பூ , 
boring pain of the arm and spas சிறியது ; வெண்மையாயிருக்கும் , 
modic contraction of the nape . cajuput oil tree; white Australian 

tea tree - Melaleuca leucadend 
கையச் சொலாதி , see கஸ்தூரி . 

ron . It is a dark , ever - green tree 
கை யருதல் , சோர்வடைதல் , getting 

of moderate size with small whit 
exhausted . 

ish flowers . 
கை யரியம் இரும்பு , iron . 

கையாப் புடைத் தைலம் , கையாப் 

புடை யிலையினின்று தயாரிக்கும் 
கையறவு , செயலின்மை , state of 

தைலம் . இது மிகத் தெளிவாகவும் , 
prostration ; 2. சாவு , death ; 3 . 

துலக்க முள்ள தாயும் , பச்சை 
பிணக்கு , lovequarrel . 

நிறமாகவும் உள்ளது . எளிதில் 
கையறிந்தவன் , நாடிப் பரிட்சை ஆவியாய்ப் போகக் கூடியது ; கற்பூ 
தெரிந்தவன் , one who is skilled in ரத்தைப் போல் மிக்க வாசனையா 


இதை 


1163 
கையாப் புடைத் தைலம் 

கையிணக்க மாதல் 
யிருக்கும் . 

மருந்தாக கை யாளுதல் , see கையாடுதல் , 2 . 
உள்ளுக்குக் கொடுக்க 

சுறு வழக்கத்திற்கு கொண்டு வருதல் , 
சுறுப்பை யுண்டாக்கும் இசிவை bringing into practice ; 3 . 
போக்கும் , வியர்வையைப் பிறப் கற்பழித்தல் , violating a woman s 
பிக்கும் , பூசு மருந்தாக வெளிக்கும் chastity . 
உபயோகிக்க தோல் சிவக்கும் . 
மேலும் சுரம் , பாரிச வாயு , 

கையாறுதல் , இளைப் பாறுதல் , tak 

ing rest . 
நரம்பிசிவு , வாத வலி இவைகள் 
குணமாகும் . வாந்தி பேதிக்கு கையாற் சாதல் , ஒருவரால் கொல்லப் 
சிறந்த மருந்தாகக் கருதப்படும் . படல் , being killed by one . 
வயிற்று வலி , வயிற்றிசிவு , சூதக 

கையாற் பிசைதல் , கையினால் 
சன்னி முதலியவைபோம் . medi 

சதை அழுந்த அமுக்கி அமுக்கி 
cated and distilled oil extracted 

விடல் , shampooing ; massagirg . 
from leaves - cajuputi oleum oil . It 
is clear, limpid , of a light green கையானீர் , கரிசலாங் கண்ணிச் சாறு , 
colour , very volatile , diffusing a the juice of the bee plant. 
powerful odour, having a warm 
aromatic taste like camphor. It is 

கையான் , see கையாந் தகரை , இது 
a diffusible stimulant , antispas 

இருவகைப் படும் . அவையாவன, 
modic and disphoretic when 

the two kinds of eclipse plant viz : 
used internally. It is a rubifacient 

1. கொடிக் கையான் , creeper 
when applied externally. It is used 

eclipse Eclypta latifolia . 
with advantage in the advanced 
stages and adynamic forms, of 2. பொற்றலைக் கையான் , mari 
fever , in paralytic , neuralgic and gold Verbesenia calundu-, 
rheumatic affections and other 

lacea . 
cases marked by depression of 
the vital powers . In cholera it has 

கையிசு வாதம் , உடம்பில் வலி , 
been lauded . though its action is திமிர் ஏற்பட்டு தோளில் மிக்க 
not so very satisfactory . It proves குடைச்சலை யுண்டாக்கும் வாத 
a useful remedy in flatulent colic , நோய் , a kind of rheumatism 
painful spasmodic affections of characterised by pain all over the 
the stomach , hysteria etc. 

body numbness of certain parts 

and pain in the shoulders . 
கையால் முகந் துடைத்தல் , பறவை 
தோஷத்தினால் குழந்தை கள் 

கையிடுதல் , கையைத் தோய்த்தல் , 
நோயுற்ற , போது அடிக்கடி dipping one s hand ; 2. கையை 
கையினால் முகத்தைத் தேய்த்துக் 

உள்ளே நுழைத்தல் , inserting the 
கொள்ளுதல் , rubbing of the face 

hand . 
with the hands , as children.do.in கையிணக்க மாதல் , கைவச மாதல் , 
morbific diathesis . 

submitting to one s pursuasion . 


1164 


கைரவம் 
கை யூனம் , கைப் பழுது , privation 
of hand or arm . 


கையிருப்பு 
கையிருப்பு , செங்குவளை, red In 

dian water - lily. 
கையிலி , கையில்லாதவன் , one de 

prived of hand ; lame of hand . 
கையில் , தேங்காய்ப் பாதி , one - half 

of the coconut . 
கையிறை , உள்ளங்கை ரேகை , lines 
on the palm of the hand ; 2 . 
விரல்களின் இடுக்கு , crotch of the 
fingers . 
கையிறைச் சிலந்தி , கைவிரல் 
களின் இடுக்கில் வரும்சிலந்தி an 
ulcer or ulcers in the crotch of the 
fingers . 
கையிற்கனி , நெல்லிக் காய் , goose 


கையெரிவு , பித்தத்தினாலுண்டாகும் 
உள்ளங்கை யெரிச்சல் , burning of 
the palm due to bilious causes . 
கையெறி , காலெறி , வெலிப்பினால் 
கை கால்களை வுதைத்துக் கொள் 
ளுதல் , alternate contraction of 
arms and legs through convul 
sion ; clonic spasm or convulsion 
of the limbs . 


கை 


berry . 


கையொட்டுக் கால் , ஓர்வகைக் 

கற்பூரம் , a kind of camphor . 
கையோங்கல் , அடிப்பதற்காக கை 
யைத்தூக்கல் , lifting up the hand 
with a view to cut or beat. 
கையோயாம லரைத்தல் , சூடுமா 
நாமது இடைவிடாமல ரைத்தல் , 
grinding unintermittently without 
allowing loss of heat . as medi 
cine . 


கையிற் சாதல் , ஒருவர் கையினாற் 
சாதல் , dying while resting on 
one s hand . 


கையுடை கையுறை , gloves . 
கையுதயம் , பிரசவத்தில் குழந்தை 
யின் கை வெளிப்படல் , hand pre 
sentation in delivery . See கை 
காணுதல் . 
கை யுழற்சி , கை நடுக்கம் , tremor of 

the hand . 
கையுள் , கையினுட் பக்கம் , inner 
side of arm or hand ; 2. உள்ளங் 
கை , the palm . 
கையுறுதல் , புணர்தல் , having 

sexual intercourse with a woman . 
கையூறல் , மேகத்தினால் கையிற் 
காணும் ஊறல் நோய் , venereal itch 
ing of the palm . 


கைரதம் , ஓர் பாம்பு , a serpent ; 2. ஓர் 
சந்தன மரம் , a kind of sandalwood ; 
3. ஓர் பூடு , a plant - Agathotes 
chirayata .. 
கைரம் , கார்த்திகைக் கிழங்கு , No 
vember flower - Methonica 

superba .. 
கை ரலம் , see கை ரவி 


கைரலி , வாயு விளங்கம் , wind - berry 
climber - Embelia ribes .. 


கைரவம் , வெள்ளாம்பல் , white In 

dian water - lily - 2. செவ்வாம்பல் , 
red Indian water -lily -Nymphae 
lotus .. 


. 


கையை 


1165 
கைரவாலி 

கை வரை 
கைரவாலி , புளிச்சைக் கீரை , sour கை ரேயம் , காவிக் கல் , red ochre ; 

greens Hibiscus cannabinus . 2. சிலா சத்து . see கைரேது , 
கைரவி , வெந்தயம் ; fenugreek 

கைரோகம் , கையில் ஏற்படும் 
Trigonella fenugraceum , 2. சந்திர Comiss , diseases of the hands . 
காந்திப் பூ , moonflower , 

கைலாகில் நடத்தல் , ஒருவர் கை 
கைராசி , அஸ்தரேகையால் மருத்துவத் 

மேல் சாய்ந்தபடி நடத்தல் , walking 
தொழிலில் கை தொட்டவுடன் by leaning upon another s arm . 
குணமாகுந்தன்மை , ( In Palmistry ) 
the curing or healing power of dis 

கைலாகு கொடுத்தல் , 
eases due to peculiar link or curl தூக்கி எழுப்பி உடம்பை தாங்குதல் , 
ing marks in the palm of one s supporting one after lifting up with 
hand ; lucky hand 

the hand , as in leading a patient . 
கை ராதகம் , ஓர் வகைத் தாவர 

கைலாச சட்டை நாதர் , see சட்டை 
விஷம் , a species of vegetable முனி . 
poison . 

கைலாச நாயனார் , சட்டை முனி 
கை ராதம் , நில வேம்பு . ground யென்னு மோர் சித்தன் , a siddhar 
neem - justica paniculata. 

named Satta Muni . See #LOL 
கைரிகம் , பொன் , gold ; 2. காவிக்கல் , 

முனி. 
red ochre ; red chalk ; 3.6 WITGOT கைலாய சுந்தார் , see சுந்தரானந்தர் . 
னூமத்தை , Yellow coloured 
datura ; 4. கல்லைப் போல் கடின 

கைலாய தேகம் , கற்ப தேகம் , reju 

venated system or body ; 2 . 
முள்ள காவிக் கல் , red-ochre.as 
hard as stone . C.f. u162917600T 

சாகாவுடம்பு , immortalised body. 
கைரிகம் . 

கைலாய மேரு கலை , சூரிய கலை , 

the vital air passing through the 
கைரி காஞ்சனம் , காவிக் கல்லி 

right nostrill. 
னின்று தயாரிக்கும் ஓர்மை , an un 
guent prepared from red chalk . கைலை மூர்த்தி , see அண்டச் 

சுண்ணம் . 
கைரியம் , நரி , jackal; 2. பொன் , gold ; 
3. கல் மதம் , bitumen . 

கைலை வெளி , மூளை , brain . 
கைரேகை , உள்ளங்கை ரேகை , கைல் , பிடரி , backoftheneck ; nape . 
lines in the palm of hand . 

கைவரல் , சத்திரம் , செய்வதில் 
கை ரேகை , நூல் இரேகை சாஸ்திரம் , தேர்ச்சியடைந்திருத்தல் , being an 
palmistry ; chiromancy. 

expert in performing a manual 

work as operation . 
கைரேது , சிலா சத்து , crystallised fo 
liated gypsum which is a fossil. கை வரை , see கை ரேகை . 


1166 


கவரை 


கைவரை, சம்பா ஓர் சம்பா நெல் , a 

kind of champa paddy. 
கைவரைச் சிலந்தி , see இறைப் 

பிளவை . 
கை வர்த்தம் , கோரைக் கிழங்கு , 

coray root - Cyperus rotundus . 
கை வலிப்பு , கைக்குக் காணும் 

குரக்கு வலி , cramp in the hand . 
கை வல்லிய மாதல் , சித்தியாதல் , 
being successful ; attaining suc 
cess .. 
கை வல்லியம் , மோட்சம் , final or 
eternal emancipation ; beatitude ; 
2.சித்தி , success ; 3. சடப்பொருளி 
னின்று சைதன்யத்தைப் பிரித்தல் , 
detachment or separation of the 
soul from matter ; 4. எல்லாவித 
தொந்தத்தினின்றும் விலகியும் , 
மறுபிறவியை அறுத்தும் நிற்றல் , 
perfect isolation or detachment 
from all other material connec 
tions and from further transmigra 
tion . 
கை வழங்காமலிருத்தல் , கை முட 
மாயிருத்தல் , being lame of hand 
or arm . 


கை விடு மாற்றம் 
கை வறுண்டி , சீமை மிளகாய் , see 

காந்தாரி மிளகாய் , 
கை வாங்கல் , கையை வெட்டுதல் , 
அல்லது தரித்தல் , cutting off the 
hand ; amputating ; 2. கை உள்ளுக் 
கிழுத்தல் , with- drawing the arm 
or the hand . 
கை வாசி , see கைராசி . 
கை விசேடம் , see கை ராசி . 
கை விஞ்சுதல் , அளவு கடத்தல் , ex 
ceeding the limit . See 60 
மிஞ்சுதல் . 
கைவிடல் , தீராதென மருந்து 
கொடுக்காது விட்டகலல் , aban 
doning a patient or leaving him to 
his fate without prescrbing medi 
cines or without treatment, taking 
into consideration the incurable 
nature of his disease ; leaving as 
hopeless . 

. 
கை விடுங் குறி , அசாத்தியக் குறி , 
symptoms of incurability ; 2 . 
மரணக் குறி .symptoms of col 
lapse or death ; 3. யோனிக்குள் கை 
விட்டறியுங் கற்பக் குறி , diagnosis 
of pregnancy by a finger inserted 
into the vagina - Ballottement. 
கை விடு மாற்றம் , பிரசவத்தில் 
பெண் குறிக்குள் விரலை விட்டு 
பிண்டத்தை மாறச் செய்தல் , ver 
sion performed by the hand in 
troduced into the uterus ; 2 . 
கருப்பைக்குள் கையைவிட்டு 
பிண்டத்தைதிருப்பி வெளிப்படச் 
செய்தல் , themanual tuming of the 
child in delivery - Version . 


கைவழங்காமை , கையையுபயோகிக்கப் 
பிரயோசனப் படாமற் போதல் , be 
ing unable to use the hand or arm 
as in paralysis . 
கை வழித்த மண் , நுண்ணிய களி 
மண் , ( உ- ம் ) குயவன் கைவழித்த 
மண் , fine clay , sticking to the 
hands of a potter . 
கை வளாக்கை , see ஏழு முள்ளுக் 
கொடி . 


. 


1167 
கைவிட்ட சூஸ்திரம்போ லாடல் 

கொக்கரித்தல் 
கைவிட்ட சூஸ்திரம்போ லாடல் , சுவர்ணையற்றுப் போதல் , paraly 
சுழன்று மயங்கி பம்பரம் போலா sis of an arm - Brachial paralysis . 
டுதல் , whirling round of a string . 

கை விளங்கம் , வாய் விளங்கம் , 
கை விட்டு சோதித்தல் , see கை 

wind - berry - Embelia ribes . 
விடுங்குறி . 

கை வீசி நடத்தல் , கைகளை தாராள 
கைவிதை, வெந்தயம் , fenugreek 

மாய் ஆட்டி நடத்தல் , swinging the 
Trigonella foenum graecum . 

arms freely while walking. 
கை வியர்வை , கையில் அடிக்கடி 

கை வீசியிலை , கரிசிலாங் கண்ணி , 
உண்டாகும் வியர்வை . இது 

eclipse or bee plant - Eclypta 

prostata. 
சாதாரணமாய் நரம்பு வியாதியாலும் 
அதிகமாய் சாராய முதலிய போதை 

கை வெள்ளை , கையின் சதையை 
வஸ்துகளைப் பழகுவதாலும் , வெளுக்கச் செய்யும் ஓர் வித மேக 
சோகை முதலிய வேறு நோய் 

நோய் , leucoderma of the hand . 
களாலும் ஏற்படும் , frequent per 

கை வைத்தல் , கற்பழித்தல் , seduc 
spiration of the hands . The con ing or violating the chastity of a 
dition is generally due to some woman . 
nervous ailments , excessive use 
of alcohol , anemia and other 

கை வைத்தியம் , அனுபவ வைத் 
states of illhealth , 

தியம் , the practice of medicine 

through experience but without a 
கைவிரட்டி , கையால் தட்டின விரட்டி , regular professional education 
prepared cow dung cake, as op Empiricism ; 2. வீட்டு வைத்தியம் 
posed to காட்டு விரட்டி , cowdung home - treatment ; 3. கை பாகம் pal 
naturally dried . 

liative treatment. 
கை விரல் , கையின் விரல்கள் , fin கை னாசி , வீழி , unifoliate chilli , 
gers . 

fruited caper - Cadaba indica . 
கைவிரற் சந்து , கை விரலின் இடுக்கு , 
crotch of the fingers . 

கொக் கட்டி , மஞ்சள் நாங்கு , இது 
கை விரி தவம் , சிவப்பு நாகதாளி , a 

பழுப்பு நிறமான இலைகளை 
red cobra creeper - Opuntia 
nigricans. 

யுடைய பூடு , xanthochymus - 

Garcinia spicata.It is a shrub with 
கை விலக்க மாதல் , தீட்டாதல் , be yellow leaves ; 2. குறண்டற்பனங் 
ing on monthly course . 

கிழங்கு , short and crooked 

palmyra root . 
கை விலக்கம் , மகளிர் சூதகம் , the 
menstrual discharge of females கொக்கரிகம் , see எழுத்தாணிப் பூடு , 
Catamenia . 

கொக்கரித்தல் , கோழி , பறவை 
கை விமல் , பாரிச வாயுவினால் கை முதலியவைகளின் ஒலி விசேடம் , 


கொ 


-- 


1168 


கொக்கரித்தல் 
the cacking of fowls and birds ; 2 . 
குணலையிடல் , shouting ; 3 . 
கோழியைப் போல் சத்தமிடல் , 
cackling like fowls . 
கொக்கரிப்பு , கெற்சிப்பு , vocifera 

tion ; louddeclamation ; 2. பறவைச் 
சத்தம் , cuckle 
கொக்கரை , சங்கு , conch ;; 2 . 
வலம்புரிச் சங்கு , a conch having 
its windings turned to the right; 3 . 
பாம்பு snake ; 4. வற்றிய இளமடல் , 
dried integument of palmyra . 
கொக்கரை யுடும்பு , வற்றிய மடல் 
போன்ற வுடும்பு , a species of 
guana resembling a dried integu 
ment . 


கொக்கு 
கொக்கிப் புழு ரோகம் , வயிற்றில் 
கோளாறு கண்டு முறை சுரம் , 
சோகை , பாண்டு முதலிய குறிகள் 
கண்டு உடம்பை வற்றச் செய்யு 
மோர் நோய் , a disease charac 
terised by abdominal disorders 
Intermittent fever, anemic and 
dropsical affections followed with 
progressive emaciation . 
கொக்கிப் பூட்டு , கொக்கு இணைப்பு , 
hook - link . 


கொக்கி முள்ளு , காட்டு முள்ளுக் 
கத்திரி , hedge caper shrub - 
Capparis sepiaria . 
கொக்கி யெலும்பு , மணிக் கட்டின் 
எலும்பு , the unciform bone of the 
wrist ; 2. கொக்கியைப் போன்ற 
எலும்பு , hook - shaped bone - Os 
unciforme. 


- 


கொக்கிலை , கொக்கு மூக்கைப் 

போன்ற இலைப்பூடு , lance 
leaved wind - berry - Myrsine 

capitellata .. 
கொக்கிறகு , see கொக்கு மந்தாரை ; 
2. காஞ்சனி , holy mountain ebony 
Bauhinia tomentosa . 


கொக்கலகு , வளைந்த சலாக்கு , a 
cuvred hook ; 2 . கொக்கு மூக்கு , 
beak of a crane , 
கொக்க வாலி , புளி யாத்தி , sour 
mountain ebony Bouhinia 
malabarica .. 
கொக்கறை , see கொக்கரை . 
கொக்காகை , சங்கஞ் செடி , mistle 
toe berrythorn - Azima tetracantha 
alias Monotia barierioides. 
கொக்காம் பாளை , ஓர் பூடு , an un 

known shrub ( ? ) 
கொக்கான் , ஓர் மரம் , an unknown 

tree ( ? ) 
கொக்கி , தேள் கெண்டை , scorpion 
goby - Gobius giuris ; 2. உளுவை , 
river goby - Gobius nuna . 
கொக்கிப் புழு , 

கொக்கியைப் 
போன்ற கிருமி , hook - worm . 


கொக்கிறகுப் பூ , வெள்ளை மந்தாரை 

see கொக்கு மந்தாரை . 
கொக்கிறகு மந்தாரை, see கொக்கு 

மந்தாரை . 
கொக்கிற் , கெந்தன் , see அசம் 

தாகம் . 
கொக்கு , இது சாதாரணமாய் எங்கும் 
பார்க்கக்கூடிய கழுத்து நீண்ட 
பறவை . இது சாம்பல் - வர்ண 


1169 
கொக்கு 

கொக்கு மட்டி 
முள்ளது . 3-3 % அடி நீளம் ; இது ஏரி , 10. செங் காலன் , red - legged 
குளம் இவைகளிலிருக்கும் தவளை , 

crane Tantalus leucoce 
மீன் முதலியவைகளை யுண்டு 

phalius .. 
வசிக்கும் . வயல்களில் நெல் NOTE : - The other species in 
முதலிய தானியங்களைப்பொறுக்கும் , south India are : - , 
உண்பதற்குதவும் , இது அடியிற் 

1. Cyrus crane - Grino orientalis . 
கண்டபடி பல வகைப்படும் , Paddy 
bird ; stork - Gruscinera . It is com 2., Demoiselle crane Anthro 
monly found almost everywhere . 

poides virgo alias Ardea virgo . 
It is with a long neck , of ashy bule 

கொக்கு , செந்நாய் , red wild dog 
colour.3-3 % 2 ft . long ; feeds chiefly 

Canis dukhenansis ; 2. மாமரம் , 
on paddy and other grains. It is a 

mango- tree - Mangifera indica ; 
large wading bird that feeds on 

3. குதிரை, horse . 
frogs, fishes etc. found in lakes 
and tanks ; tolerably good for eat கொக்குக் கல் , சிலைமான் கல் . 
ing . It consists of different species இதுவே மாந்தளிர்க் கல் , agate . 
as mentioned below : -- 

கொக்குக் காலன் , நீண்ட கால்களை 
1. குருட்டுக் கொக்கு , blind crane - 

யுடையவன் , one with an abnor 
Ardeola leucoptera . 

mally long leg 
2. தோசிக் கொக்கு , sinner crane கொக்குக் காலி , மா மரம் , 
Ardetta cinnamomea alias 

கொக்கு . 
Butorides javanica . 

கொக்குக் கால் , ஓர் நீர்ப் பூண்டு , an 
3. சவதிக் கொக்கு , a crane of rainy 

aquatic plant ; 2. நீண்ட கால் , long 
season- Buphus coramandus . 

leg . 
4. வெண் கழுத்தி , conch - necked கொக்குச் சாறு , கொக்குக் கறியி 
crane - ciconia leucocephala . 

னின்று தயாரித்த இரசம் , soup ex 
5. பறக் கொக்கு , pariah crane 

tracted from the flesh of heron ; 

heron broth . 
Herodias alba : 

கொக்குடம் , see எட்டி 
6. கரு மூக்கன் , black - billed crane 
Herodias garzetta . 

கொக்கு நீர் , கழுதை மூத்திரம் , ass s 

urine . 
7. பிணந்தின்னிக் கொக்கு , corpse 
crane Leptoptilos argala .. கொக்கு நோய் , ஆட்டுக்குக் காணும் 

எரிநோய் a disease among 
8. பூங் கொக்கு , flower crane 

sheep , highly infectious .. 
Phoenicopterns roseus . 

கொக்கு மட்டி , ஓர்வகை சிப்பி , 
9. கரண்டி மூக்கன் , spoon - bill 

cockle - Cordium edule; 2. EBS 
crane Platalea leucorodia . 


see 


24 


1170 


கொக்கோகம் 


கொக்கு மட்டி 
conch ; 3 . நத்தைக் கூடு , cockle - 

shell . 
கொக்கு மந்தாரை , காட்டாத்தி மரம் , 

வெள்ளை மந்தாரை , shrub by 
white , mountain ebony ; crane s 
feather - Bauhinia acuminata . 
கொக்கு மரம் , மா மரம் , mango - 

tree .. 
கொக்கு மா நிறம் , சிலைமான் கல் , 

a kind of stone - Agate . 
கொக்கு மீன் , இதுவே ஊசிக் கழுத்தி . 
இதற்கு மூக்கு நீண்டிருக்கும் . 
கழுத்து கொக்கைப் போல் நீண்டி 
ருக்கும் வால் பக்கம் சப்பை , தலை , 
முதுகு , மஞ்சள் கலந்த பச்சை நிறம் , 
ஆங்காங்கு புள்ளிகளுண்டு . பக்கங் 
களில் பள பளப்பாயும் , அடி 
வயிற்றில் வெள்ளையாயுமிருக்கும் . 
கண் நீலம் பாய்ந்த கருப்பு நிறம் . 
உட்கண் பளபளப்பா யிருக்கும் . 
stork - pike ; long nosed fish 
Belone strongylurus . It is also 
known as needle necked fish . Its 
neck resembles that of a stork , 
tail compressed; head and back 
yellowish -green with minute 
brown dots fading into silver on 
sides ; white on abdomen ; eyes 
bluish black and iris silvery ; eyes 
brilliant .. 


கொக்கு மூக்கு . வளைந்த மூக்கு , 

hook - nose ; aquiline nose . 
கொக்கு மேனி , தில்லை மரம் , 
tiger s milk tree Excoecaria 
agallocha . 
கொக்கும் , பதரி see இலந்தை 
கொக்குவம் , see கொக் கோகம் 
கொக்கூறப் பூடு , நெரிஞ்சில் , cal 

trops - Tris bulus terrestris . 
கொக் கேறி , நெட்டிப்புல் தக்கை , 
sola pith plant - Aeschnomene 
aspera . 

. 
கொக்கைக் கல் , ஆட்டுக்காற் கல் , 

coral stone Caroline . 
கொக்கோகம் , மதன லீலையைக் 
குறிக்கும் ஓர் காம நூல் . இது கொக் 
கோக முனியால் வடமொழி யில் 
எழுதப்பட்டு , தமிழில் அதிவீரராம 
பாண்டியனால் மொழி பெயர்க்கப் 
பட்டது . இது காமச் செயல்களைப் 
பற்றியும் நால்வகைப் பெண்களின் 
குணங்களைப் பற்றியும் , நடத்தை 
களைக் குறித்தும் சொல்லும் . இது 
64 கலைக் கியானங்களுள் 
ஒன்றாகக் கருதப்படும் . இதில் 64 
லீலைகளைப் பற்றி விவரிக்கப் 
படுவதால் . இந்நூல் தற்கால 
நாகரீகத்தால் ஆபாசமாகக் கருதி 
சட்டப்படி படிக்கத் தகாத 
நூலென்று தடுக்கப்பட்டிருக்கிறது . 
an erotic science or a science of 
love . It is an amorous composi 
tion compiled by an ancient 
Hindusage named Kokkogamuni 
in Sanskrit . and subsequently 
translated into Tamil in verses by 


கொக்கு முத்து , கொக்கின் கண்டத்தில் 
பிறப்பதாகச் சொல்லும் ஓர் வெண் 
losgi, a white pearl -like concre 
tion said to be formed in the neck 
of a stork . 


கொக்கு முள்ளு, தொடரி , prickly 

buck - thorn - Scutia indica .. 


1171 


கொக்கோகம் 
Athiveerarama Pandiyan . It is 
said to contain a very lewd things . 
and deals with the four different 
characters of women and their. 
behaviour. It is classified as one 
of the 64 arts and sciences ; and 
yet . It is prohibited by law as an 
obscene publication for the rea 
son that it contains very lewd 
things and that it describes the 
64 postures (with their respective 
names ) . in which the said four 
kinds of women have to be em 
braced for purposes of exciting 
their passion to promote sexual 
pleasure and happiness during 
coition . 


NOTE 1 : - Some authors hold that 
it was translated in to Tamil from 
Sanskrit by Varagunarama 
Pandiyan . 
NOTE 2 : - " kokkogam ” though an 
Erotic science as one could judge 
on the practical side , because of 
its illustrations in matters of amo 
rous acts . sexual postures em 
braces , coition etc. it is really a 
psychology of the sex in its theo 
retical sense , consisting of many 
secrets useful to mankind as for 
example. 
1. The vital parts and the different 

centres of vital fluid (amrita ) in 
the body of a particular kind of 
women at a given time , the 
change of centres of this fluid 
according to the planetary 
changes at different peroids 
such as full moon , new moon 
etc. and the mode of drawing 
this vital fluid out by sexual acts 


கொக்கோகம் 
for maintaining the healthy 

condition of men . 
2. Causes of sterility or barren 

ness in women and how to re 
move them by selected pos 
tures and how to prevent con 

ception . 
3. How to draw out Natham (Se 

men muliebre ) from women 
during coition and use this sex 
energy for rejuvenation of men . 
(See introduction of this Dictio 

nary .) 
4. How a woman , is a source of 

necessary evil to a Spiritualist 
at the initial stage of his Yoga 

practice . (Life of Vana Prastha .) 
5. How a woman is useful to an 

Alchemist, Physician , and Ma 

gician . 
6. When sexual act which is done 

usually without discretion and 
without being aware of its un 
derlying principles and se 
crets , is injurious to life and liv 
ing ; and when such an act is 
likely to lead to fatal conse 

quences . 
7. When - the ovum in females is 

ready for fructification and how 
should a man turn it to their 
mutual advantage for pur 
poses of conception by way of 

coiton . 
8. What a man should do before 

entering into coition for bring 
ing out a mate or female child 

in particular. 
9. How a man or a woman could 

strengthen his or her reproduc 


1172 


கொக்கோகம் 
tive organs by way of modera 
tion ; and render the conjugal 
life a complete success with 
out giving room for dissatisfac 

tion .. 
10. How man is imperfect without 

woman both in the married and 

spiritual life. 
11. How a woman can become 

more attached to her husband 

and vice versa . 
12. How a woman can be turned 

chaste and virtuous , e.g. 
Thiruvalluvar s wife and the 
wives of several other Sages 
and Saints . 


கொங்கண தூபம் , வெள்ளைக் 
குங்கிலியம் , white dammer ; 
Cocony resin . 
காங்கணம் , கோவாவுக்கும் 
கூர்ச்சரத்திற்கும் நடுவிலுள்ள நாடு , 
Konkon , a narrow strip of land ex 
tending from Goa to Guzerat. 
NOTE : - According to ancient ge 
ography , it is said to be a king 
dom south of Goa peopled by 
Cadambas who were the rivals 
of Chalukyas . ) 
கொங்கணர் , பண்டை காலத்துத் 
தமிழ் சித்தர்களுள் ஒருவர் , இவர் 
சித்திரை உத்திராட நட்சத்திரம் 
முதற் காலில் சங்கரகுலத்தில் 
கொங்கு தேசத்துக் காட்டி லிருந்து 
வந்த ஈன்னுக்குப் பிறந்தவர் . இவர் 
தமிழில் அநேக வைத்திய யோக 
ஞான நூற்களை இயற்றியவர் , 
இவர் வசித்து வந்த ஊர் 
கோயமுத்தூரென்றும் , பொதிகை 


கொங்கணர் 
யிலுள்ள அகஸ்தியரிடம் பாடம் 
கேட்டவரென்றும் திருவள்ளுவர் 
காலத் திருந்தவ ரென்றும் கூறப் 
படுவர் . இவர் மனவுறுதியால் 
சித்தனாகி , உலகத்தில் வெகு 
காலம் சித்து விளையாடிப் பிறகு 
மேருவிற் சென்று மலையின் 
பக்கம் குகைக்குள் புகுந்து 
சமாதிக்கு இடங்கோல எண்ணங் 
கொண்டு , பராபரியை நினைத்து 
ஒரு பாறையின் மேல் படுத்து , 
தேகத்தை மறந்து , சுழுத்தியினின்று 
விழிக்க, அப்பொழுது அவ்விடம் 
நிகழ்ந்த அனேக அதிசயங்களைக் 
கண்டு மதிமயங்கி 

நின்று , 
அருகிலிருந்த ஒர் சமாதியைக் 
கண்டு துதித்தார் . துதிக்கவே , 
அதினின்று கௌதமரிஷி வெளி 
வந்து கொங்கணவரை சீஷராகக் 
கொண்டு அவருக்கு உபதேசம் 
செய்து சமாதியில் இருந்த 
கொங்கணவர் 12 வருஷம் சமாதி 
யிலிருந்து வெளிவந்து ரிஷியாகம் 
செய்ய அதைக் கௌதமர் நோக்கி 
சாபமீய அச்சாபத்தைத் தீர்க்க 
வேண்டிக் கொங்கணவர் தில்லை 
வனத்தில் தங்கியிருந்த போது பராச 
ரிஷி மேற்கண்ட சாபத்தைத் தீர்த்து 
விட , கொங்கணவர் மறுபடியும் 
இரண்டாவது யாகம் செய்து அங்கு 
வரும்படி நேர்ந்த கௌதமரிடம் 
ஆசி பெற்று ரிஷியாகி உலகத்தில் 
அநேக அற்புதங்களைக் காட்டி , 
பிறகு 

உலகத்து இச்சையை 
விட்டுத் தேகத்தைப் போக்கடிக்க 
உபாயத்தையுங் கற்று , கடைசி 
யாகத் திருப்பதியில் 30 வருஷம் 
சமாதியிலிருந்து உயிர் துறந்தா 
ரெனக் கூறப்படுவர் , Konganava , 


1173 


கொங்கணர் 


one of the ancient Tamil Siddhars. 
He was born in the month of 
Chithray (April) (when the star of 
the 21st lunar mansion was at the 
first point of the Tropical Zodiac ) 
to a man of low caste in the forest 
of Konkon . He is a philosopher, 
physician and an alchemist and 
as such , compiled numerous 
treatises on Alchemy, Medicine . 
Yoga and Philosophy in Tamil. He 
was a native of Coimbatore ; and 
is said to have been instructed 
by Agastiya on Pothigay Hills . He 
was a contemporary of Thiru 
valluvar, the author of the cel 
ebrated Kural, ( 5 moit ) He , by his 
austerities.strong mind and will 
power raised himself to the level 
of a Siddha . He lived in the world 
for a very long time performing as 
tounding miracles for the good of 
mankind and to the benefit of the 
world . He then started out to 
Northern India and visted the 
Mount Meru where he became a 
reclues and entered Samadhi by 
his staunch devotion to the God 
dess Sakthi . It is here that 
Goutama Rishi who was in close 
proximity, had chosen to take him 
as his disciple and imparted to 
him spiritual instructions by way 
of inspiration . Thereupon , the said 
konganava remained on the spot , 
being absorbed in Samadhi for 
over 12 years ; and then he came 
out and began his operations with 
a view to perform Rishi yagam ; 
whereupon , the said Goutama 
enraged at this unauthorised ac 
tion on the part of Konganava , re 
tarded his progress by a curse 


கொங்கணர் சூத்திரம் 
which fell square on him Getting 
disapointed over this unhappy 
event, Konganava then retraced 
his steps towards the South with 
a view to find of solution for the 
imprecation or damnation as it 
were ; and arrived in Thillai 
vanam , originally a dense forest 
adjoining Chidambaram where 
with the help of Sage parasar who 
freed him from the course , he ful 
filled his Yagam which he began 
for the 2nd time with a crowning 
success . He then became a full - 
blown Rishi , when his previous 
Guru , Goutama who was invited 
for the occasion also became 
pleased to confer his blessings 
on him . Finally getting himself 
disgusted with his very corporeal 
existence and entanglements , he 
renounced the world ; and paved 
the way for his final beatitude by 
resorting again to Samadhi in 
Tirupati for anoth 

years , from 
where he never returned . 
NOTE : - He is a Tamil Philoso 
pher who wrote against polythe 
ism of the two treatises viz . 
கொங்கணர் ஞானம் and கடைக் 
STGOOTLÖ the latter holds a very 
high reputation so much so , there 
is a saying which runs thus 
" கொங்கணவன் செய்த 
காண்டமதின் சங்கை யறிவது 

பிரமாண்டம் . 
கொங்கணர் சூத்திரம் , முப்பு தீட்சை 
முறையும் , யோக முறையும் கூறும் 
நூல் , a treatise by Konganava on 
the cleansing preparation of 
Three salts (quintessence ) and 


கடை 


1174 


கொங்கை பவனி 


கொங்கணர் சூத்திரம் 
the several processes in Yoga 
practice 
கொங்கணர் மூலி , 

மூலி , கொங்கணர் 
விரும்பிய கற்ப மூலி , a rejuvenat 
ing drug which Konganava was 
fond of. 
கொங்கணவர் , see கொங்கணர் 
கொங்கணவன் , கொங்கணன் , 

see கொங்கணர் . 
கொங்கணியான் , கொங்கண தேசத்து 
மீன் , fish of Concon ; 2.கொங்கண 
CogesS16 native of Konkon . 
கொங்கம் , கோளக பாஷாணம் , a 

mineral poison . 
கொங்கம் பட்டை , கோங்கிலவன் 
பட்டை - இது பல் வலிக் குதவும் , 
tree Cochlosper ,, mum 
gossypium , It is used for tooth 
ache .. 
கொங்கரி , ஏலரிசி , cardamom . 
கொங்காரகி , பிடங்கு நாறி , fire 

brand teak - premna tomentosa 
கொங் காரமம் , see கொங் காரம் . 
கொங்கார 

மாசு , 

பிண்ணாக்குக் 
கீரை , Jew s maliow- corchorus 
capsulous alias C , clitorius . 
கொங்காரம் , குங்கும மரம் , a tree 

called Arnotto - Bixa orellana. 
கொங்காரி , see கொங்காரம் . 
கொங்கி , நாரை , crane . 
கொங்கிணி முள்ளு , காட்டுச் சோளம் . 

wild sage - Lantana indica . 
கொங்கிலவு , see கோங் கிலவு . 


கொங்கு , கொங்கு நாடு அதாவது 
கோயம்புத்தூர், சேலம் , மைசூரின் 
ஓர் பாகம் அடங்கிய தமிழ் தேசம் , 
the ancient Tamil country com 
prising modern coimbatore , Sa 
lem and a portion of Mysore ; 2 . 
கருஞ்சுரை, hedge - caper 
Capparis sepiaria ; 3. பூந்தேன் , 
honey from flowers ; 4. பூந்தாது , 
pollen of flowers ; 5. சருக்கரை ,, 
sugar ; 6. கள் , toddy ; 7. வாசனை , 
fragrance.. 
கொங்குகா, பிர வொட்டி , இது 

பூதங்களை அழைப்பிக்கும் ஓர் 
ஆகருஷ்ண மூலி , an unknown 
magic plant used for incroking or 
adjuring a demon . 
கொங்குகி , கருஞ்சுரை, see கொங்கு . 
கொங்கை , பெண் முலை , woman s 
breast ; 2. மரக் கணு , protuberance 
ofa tree ; 3. பனிக்குடத்து நீர் , am 
niotic fluid Liquor amnii ; 4 . 
காடிலை , kidney plum - Prunus 
gardneri .. 
கொங்கைக் கட்டி , முலைக் கட்டி , 

mammary abscess . 
கொங்கைக் குத்தல் , முலையின் 
கோளத்திற் காணும் குத்தல் வலி , 
pain in the mammary gland- Mas 
talgia . 
கொங்கைக் கோளம் , பால் சுரக்கும் 

கோளம் , lactogenic gland . 
கொங்கை நீர் , முலைப் பால் , 
woman s breast milk . 


கொங்கை பவனி , சுழல் வண்டு , a 
beetle whirling in water. 


1175 


கொங்கைப் பால் 


கொசு 


கொங்கைப் பால் , முலைப் பால் , 
woman s breast milk . 


காம 


the chief cause for an attack of 
fever, which is usually known as 
Malarial fever , During nights , it 
approaches men creating a pe 
culiar noise near the ear. The fol 
lowing are the different kinds : 
1. வீட்டுக் கொசு , mosquito . which 

does not annoy man . 
2. விஷக் கொசு , blood -sucking 

venemous mosquito leading to 

Malaria fevers- Anophelus .. 
3. காட்டுக் கொசு , jungle mosquito 
with long legs . 

. 
4. வாதக் கொசு , mosquito trans 

mitting filariasis and dengue 
fever.. 


கொங்கை வலி , முலையுள் வலி , 

pain in the mamma - Mammal 
gia .. 
கொங்கை விம்மல் , 

விச் 
சையால் பெண்கள் முலை இருகிப் 
பருத்தல் , woman s breasts . be 
coming distended and rigid by a 
force acting from within , due to 

sexual passion . 
கொசு , கொசுகு , இது தண்ணீர் 
தேங்கியுள்ள ஊத்தைக் குட்டை , 
பாழுங் கிணறு , 

சாக்கடை , 
கால்வாய் , புல் தரை முதலிய 
இடங்களில் உற்பத்தியாகும் . இதன் 
முட்டை பழுப்பு நிறம் , தண்ணீரில் 
மிதக்கும் , இதில் ஆண் கொசு 
செடிகளின் இரசத்தையுண்டு 
சீவிக்கும் ; பெண் கொசுவோ, 
மனிதரையும் மிருகங்களையும் 
கடித்து இரத்தத்தை உறிஞ்சும் இது 
கடிப்பதனால்தான் சுரம் ஏற்படும் ; 
இதற்குத்தான் விஷ சுரம் என்று 
பெயர் . இது இராக் காலங்களில் 
காதண்டை வந்து சப்தம் போடும் . 
இது அடியிற் கண்டபடி பல 
வகைப்படும் , mosquito 
Circumvolens species . 
abo unds near stagnant water of 
foul smelling ditches , dilapitated 
well , drain , channel , grassy plot 
etc. Its eggs are brown, found float 
ing on water. The male mosquito 
entirely lives on the juice of plants 
close by; whereas the female one , 
depends on the blood of men and 
animals for its living . Its bite forms 


5. ஆனைக் கொசு , mosquito of a 

very big size the bite of which 

causes swelling and wound , 
NOTE I. They have 3 stages of ex 
istence in two of which they are a 
water insect. ond in the third a 
winged insect. Preventatives are 
- springs of worm - wood ; aloe 
indica ( கொடிக் கள்ளி ) ; branches 
of penny royal ( புதினா) ( with the 
root suspended upwards with an 
incision in each leaf so as to eject 
the aroma) and pastilles contain 
ing sulphate of copper. 
NOTE 2 - It is a popular name for 
gnatlike blood - sucking and ven 
omous insects of various genera . 
The bite of the species of this ge 
nus which is a leading means of 
the transmission of malarial 
fevers , transmits the filaria and 
dengue . A para - site orgiginally 


1176 


கொசு 


developed in the body of mosqui 
tos of the genus . Anophelus is 
being transmitted to man by the 
bite of such mosquitos. 
கொசுகாந் தேன் , see கொசுத் தேன் . 
கொசுகு , see கொசு . 
கொசுக் கடி , கொசுவினாலுண்டான 

கடி , mosquito bite . 
கொசுக் கட்டை , ஓர் சிறு குருவி , a 

small bird . See நுண்ணிச் சிறை . 
கொசுக் கிருமி , see கொசுப் புழு . 
கொசுத் திராவகம் , கொசு முட்டை 

யினின்று தயாரிக்கு மோர் வகைத் 
திரவம் , a fluid probably referring 
to a serum prepared from the eggs 
of mosquitos . 
கொசுத் தேனி, பொந்துத் தேனீ, இது 
மரப்பொந்துகளிலும் , பாறைச்சந்து 
களிலும் , பாழடைந்த வீடுகளிலும் , 
வசிப்பது மன்றி கூண்டும் கட்டும் , 
mosquito bee - apis nigrocincta . 
it lives in hollows of trees , crev 
ices of rocks and ruined buildings 
where it builds its nest . 
கொசுத் தேன் , கொசுத் தேனீ 
வைக்கும் தேன் . இது கொஞ்சமா 
யிருந்தாலும் அவ்வளவு சிறந்த 
5606 , honey gathered and col 
lected by mosquito bees . The 
quantity though small is not 
wholesome .. 


கொச்சித் தமரத்தை 
கொசு மிளகாய் , ஊசி மிளகாய் , bird 

pepper , needle - pepper . 
கொசு மெழுகு , கொசுத் தேனீக் 
கூட்டிலிருக்கும் மெழுகு . wax col 
lected by mosquito bee . 
கொசு வலை , கொசு உட் புகாதபடி 

தடுக்கும் வலை , mosquito net . 
கொசு வுள்ளான் , சிறுவுள்ளான் , 

small snipe . 
கொச்சம் , பீர்க்கு , luffa gourd - Luffa 

amara .. 
கொச்சாளை , ஓர் மீன் , a kind of fish . 
கொச்சி , கொச்சி தேசம் , Cochin 
State ; 2. பூண்டின் முதற் பெயர் , 
plants first term as கொச்சி 
மிளகாய் etc ; 3. சவுரி லோத்திரம் 
the pulp of குறட்டை see கொச்சி 
பேதம் , 4. நெருப்பு , fire; 5. ஊசி 
மிளகாய் , birdpepper ; 6.மும்முறை 
வைத்த சவ்வீர வைப்பு . இதுவே 
கொச்சி வீரம் . mercuric chloride 
sublimated three times formerly 
in Cochin State. 


கொச்சிக் காய் , see கொச்சி மிளகாய் 
கொச்சிக் கால் , யானைக் கால் , el 

ephantiasis of the leg Cochin leg . 
கொச்சிக் குழந்தை , வைப் பரிதாரம் , 
a kind of arsenic formerly pre 
pared in Cochin State . 
கொச்சித் தமரத்தை , புளிச்சக் காய் 
அல்லது புளிமா , இம் மரம் 15-20 
அடி உயரம் , பூக்கள் சிறிது , சிவப்பு 
கலந்த நீல வர்ணம் . கிளைகளி 
னின்று காய்கள் 8-10 கொத்து 


கொசுப் 

புழு , கொசுக் கிருமி . mos 
quito larvae .. 
கொசு மக்கினன் , கலப்புகு வன்னி , 
which see :. 


1177 
கொச்சித் தமரத்தை 

கொச்சி லீலை 
கொத்தாகத் தொங்கும் . பெரும் கொச்சி மஞ்சாடி , குண்டு மணி , 
பாலும் நடுமரத்திலேயே காய்க்கும் . crab s ear Abrus precatorius. 
இக் காய்களில் இரசம் மிகுதியாக 

கொச்சி மிளகாய் , ஊசி மிளகாய் , 
வரும் , பழுத்தால் வெண்ணெயைப் 

needle chilly - Capsicum mini 
போல மெதுவா யிருக்கும் . இதன் 

mum . 
சாற்றிலிருந்து சர்பத்து இறக்கி 
சுரத்திற்குக் கொடுப்பதுண்டு . காய் 

கொச்சி மிளகு , கொச்சி தேசத்து 
ஊறுகாய் போடவுதவும் , soor 

கெட்டி மிளகு , solid pepper of 
bilimby ; sour fruit - Averrhea 

cochin . 
bilimbi . Tree 15-20 ft ; flowers red 

கொச்சி யேலம் , கொச்சி தேசத்து 
dish purple fruit is borne in clus 
ters of 8-10 from the branches , 

ஏலம் , Cochin cardamom . 
but principally from the trunk itself. கொச்சி லச்சி , see கொச்சி / லித்தி . 
It contains abundant juice ; and 
when ripe , it is as soft as butter . 

கொச்சி லித்தி , ஓர் வகை சிற்றிலைப் 
Syrup prepared from the juice is புல் , இது ஒரு அடி உயரம் ; பூ 
given as cool drink in fevers . Fruit மஞ்சள் நிறம் ; மலையாளத்தில் இது 
is pickled or preserved with sugar ஓர் சிறந்த மூலி யென்று கருது 
or condiments :: 

வார்கள் . இதன் சாற்றைக் காடியில் 
கொச்சி நீலப் பூச்சி , கொச்சி கலந்து சிரங்கு , மேகப் படை 
யிலுண்டாகும் ஓர்வித நீலப் பூச்சி . முதலியவைகளுக்குத் தடவலாம் . 
இதுவே சப்பாத்திப் புழு . இது 

இலையையும் , வேரையும் 
வலிப்பை நீக்கவும் துவர்ப்பாகலின் எண்ணெயிலிட்டுக் காய்ச்சி 
சாயமேற்றறவும் உதவும் , cochinel குட்டத்திற்குத் தடவலாம் , ring 
insect - Coccus cacti. it is an anti worm killer - Xyris Indica . It is one 
spasmodic ; and as an astringent, foot in length ; flowers britght yel 
it is a colouring agent . See low . It is considered to have great 
கிருமிஞ்சிப் புழு . 

medicinal virtue in the Malabar 

coast ; the juice of leave mixed 
கொச்சி பேதம் , சவரி லோத்திரம் 

with vinegar is applied in itch and 
அதாவது குறட்டைப்பழத்திலுள்ள 

ring worm ; leaves and root 
சதைப் பற்று , the pulp of the fruit 

boiled in oil is applied in leprosy. 
of Kurattay ( palmated gourd ) 
Trichosanthes palmata . 

கொச்சி லீலை , மலையாள தேசத்துப் 

பெண்கள் தொடுக்கும் கலவி , 
கொச்சிப் பன்னீர் , கொச்சியில் 
வடிக்கும் பன்னீர் , rose - water dis 

அதாவது ஆண் கீழும் , பெண் 
tilled in olden days in Cochin . 

மேலுமாகப் புணருதல் . இவ்விதப் 
புணர்ச்சியினால் 

தான் அத் 
கொச்சி மஞ்சள் , கஸ்தூரி மஞ்சள் , தேசத்துப் பெண்கள் திருப்தி 
musk turmeric or round zedoary - 

அடைவார்கள் . இது கொக்கோக 
Curcuma aromatica . 


1178 


கொச்சி லீலை 
நூலிற் சொல்லியுள்ள 64 லீலை 
களில் ஒன்று , ஆகவே , இந்நூலில் 
இன்னின்னதேசத்துப்பெண்களை 
இன்ன விதமாய்த் தான் புணர 
வேண்டு மென்கிற விதிகளை 
எடுத்துக் காட்டியுள்ளது , posture in 
sexual intecourse preferred by the 
women of cochin ( Malabar) . in 
this , the male becomes the pas 
sive and the female , the active 
agent by adopting a reverse 
course . This is one of the 64 pos 
tures laid down in the Erotic sci 
ence " kokkogam ” in which will be 
found the postures that very ac 
cording to the country in which 
women live . The whole science 
is based on the four general clas 
sifications of woman kind as a 
whole as regards their character 
istic features in matters of sexual 
passion , lustful behaviour etc. , 
based on Psychology of Sex . 
கொச்சி வீரம் , மும் முறை பதங்கித்த 

சவ்வீர வைப்பு , அதாவது சாதாரண 
மாக ஒரு முறையிட்டுத் தயாரித்த 
வைப்புச் சரக்காகிய சவ்வீரத்தை 
மறுபடியும் 2 முறை அவ்வித 
மாகவே வைத்தெடுக்கும் சவ்வீரம் 
( அக.பரி .400 ) இது வாத முறைக் 
குபயோகப்படும்படி பறங்கி 
முறையாகத் தயாரித்த ஓர்வீர 
60QJÚY , corrosive sublimate pre 
pared formerly in Cochin three 
times i.e. the sublimated product 
once obtained , is again subjected 
twice to similar operation . This 
redupulicated process, according 
to Chinese method , is resorted 
to in Indian Medicine for purposes 
of rendering it useful in Alchemy. 


கொஞ்சம் கொஞ்சமாய் 
கொச்சு மாங்காய் , கத்திரிக்காய் 
முதலியவைகளுக்கு மசாலையும் , 
தித்திப்பு மிட்டுக் காய்ச்சிய குழம்பு , 
a kind of jelly or thickened mess 
consisting of mango , brinjal etc. 
with condiments and sugar ; 2 . 
சிறிய , small . 
கொச்சை வெள்ளாடு , goat ; 2. கால் 
நீண்ட ஆடு ,long -legged- sheep ; 
3. இளைப்பு leanness 4. இளப்பம் 
அல்லது கீழ்மை , inferiority ; 
5.திருந்தாத பேச்சு , indistinct 
speech ; incoherent words . 
கொச்சை நாற்றம் , ஆட்டுப் பாலின் 
வாசனை smell of goat s milk ; 2 . 
முலைப்பாற்கவுச்சி நாற்றம் , the of 
fensive odour of mother s milk . 
கொச்சை பழக்கம் , கெட்டப் பழக்கம் , 
bad habit ; 2 . கீழ்மையான 
சேர்க்கை , low association . 
கொச்சைப் பால் , வெள்ளாட்டுப் 

பால் , goat s milk . 
கொச்சைப் பேச்சு , திருந்தாத பேச்சு , 

barbarous speech . 
கொச்சை ரோசனை , ஆட்டு 
ரோசினை , அதாவது 

வெள் 
ளாட்டின் வயிற்றிலிருந்து எடுக்கும் 
ரோசினை, goat s bezoar . 
கொச்சை வார்த்தை , சுத்தமில்லாத 
வார்த்தை words or form of speech 
contrary to the purity of the lan 
guage . 
கொச்சை வீச்சம் , see கொச்சை 

நாற்றம் . 
கொஞ்சம் கொஞ்சமாய் , சிறிது 
சிறிதளவாய் by little and little. 


- 


lemon genus . 


1179 
கொஞ்சத்தனம் 

காட சாலம் 
கொஞ்சத்தனம் , சின்னத் தனம் , 4. சீனாக் கொஞ்சி , musk lime - 
feeble mindedness .. 

Triphasia trifoliata . 
கொஞ்ச நேரம் , சிறிது பொழுது , a 5. மலைக் கொஞ்சி , wild durian 
short duration or time . 

cullenia excelsa . 
கொஞ்சப் படுத்தல் , குறைவு 

6. வெண் கொஞ்சி , white fruit of 
படுத்தல் , decreasing ; See 
கொஞ்சமாக்குதல் . 

7. முட்கொஞ்சி , another variety . 
கொஞ்சப் பொழுது , அற்பாயுசு , 8. கொஞ்சி வஞ்சி , honey tree or 
short -life . 

gumlac tree - Schleichera 

trijuga . 
கொஞ்ச மாக்குதல் , குறைத்தல் , di 
minishing .. 

9. பூவத்தி அல்லது கூம்பாதிரி , flow 

ering fig , hill trumpet flower . 
கொஞ்சல் , சரச வார்த்தை , amorous 

See கொஞ்சி வஞ்சி , in No.8 
or love talk ; 2. மழலைச்சொல் , the 
prattling of a child . 

கொஞ்சி நடத்தல் , உல்லாசமாய் 
நடத்தல் walking at easy pace . 

. 
கொஞ்சவலி , சிறிது வலி , little pain . 

கொஞ்சிப் - பட்டை , கொஞ்சி 
கொஞ்ச விலக்கம் , சிறிதளவாக 

வஞ்சிப் பட்டை , bark of கொஞ்சி 
வெளிப்படும் சூதகம் , scanty flow 

வஞ்சி , see கொஞ்சி , 
of menses - Oligo - menorrhoea . 

கொஞ்சிப் பேசல் , குழந்தையைப் 
கொஞ்சி , கொழுஞ்சி இது பொதுவாகக் 

போல் பேசுதல் , taking like a child ; 
கொழுஞ்சியையே குறித்தாலும் , 

prattling ; talking from lust as 
வார்த்தையோடு சேர்ந்து இறுதிப் 

woman . 
பெயராக வரும் போது அடியிற் 
கண்டபடி பலவகைப் பூடுகளைக் 

கொஞ்சி வஞ்சி , see கொஞ்சி . 
குறிக்கும் . lemon ,though this term 

கொஞ்சுதல் , முத்த மிடல் , kissing . 
generally refers to lemon . it indi 
cates the names of various plants , கொடகம் , see குறிஞ்சா, Indian ip 
of different botanical names , 

ecacuanha - Tylophora 
when it comes as a plant s sec 

asthmatica . 
ond term , as a mentioned below : 

கொடகன் , ஓர் புளி , Malabar gam 
1. காட்டுக் கொஞ்சி , wild lemon - boge Garcinia Celatrus 

Glycosmis pentaphylla alias paniculuta . 
Glycosmis arborea . 

கொடங்கை , ஓர் மருந்துச் சரக்கு , an 
2. கடற் கொஞ்சி , opal orange-tree unknown drug ( ? ) 
-- Murraya exotica . 

கொடச பாலை , see குடச பாலை . 
3. சீமைக் கொஞ்சி , honey bush 
Murtaya exotica . 

கொட சாலம் , see கொடா லகம் . 


1180 


கொடி 


Hydnocarpus wightiana ; 13 . 
நீளம் , length ; 14. பெண் , slender 
womar ; 15. சிறு பிள்ளை , young 
lad .. 


. 


கொடரி 
கொடரி , எழுத்தாணிப் பூண்டு , 
கொடரிச் சட்டி , see எழுத்தாணிப் 

பூண்டு . 
கொடவப் புரசு , see குடவப் புரசு , 
கொட வாகம் , see கொடா லகம் . 
கொடாவி நிர்வாணம் , nudity ; na 

kedness .. 
கொடா , see எட்டி 
கொடா லகம் , வெந்தோன்றி , No 
vember flower plant - Gloriosa 

superba . 
கொடாவி , நாயுருவி , Indian - bur - 

Achyranthes aspera . 
கொடி காக்கை , crow ; 2. படர் கொடி , 

spreading creeper ; 3 , கஞ்சுக் 
கொடி , umbilical cord ; 4. கொடி 
வேலி , Ceylon leadwort - Plum 
bago zeylanica ; 5. சீந்திற் கொடி , 
moon - creeper - Menisper- mum 
cordifolium ; 6.அறுகம்புல் , 7 . 
வல்லி , creeper ; 8.பெருந்தும்பட்டி , 
bryonia ; 9.5600of, fine streaks of 
red capillary veins of the eye ; 10 ! 
குய்யத்திற்கும் , குதத்திற்கும் மத்தி 
யிலுள்ள ஒர் வரும்பு , the middle 
line of the space between the 
anus and the genitals ( male or 
female ) - Median line ( raphe) of 
perineum ; 11. வீணாத் தண்டின் 
நடுவே பாயும் கயிற்றின் மத்திமம் , 
the line in the centre of the spinal 
cord . ( உம் ) , 
" கொடியிலே ஓடிடும் கூப்பிடும் 
பூரணம் ” (திரு.மூ. 600 ) ; 
12. மா வட்டை , fish poison tree - 


கொடி, செடியினின்று பல காம்புகளே 
கிளைகளாகப் பிரிந்து பூமியில் 
சூழப்படர்வதே கொடி யெனப் 
படும் . இது அனேகமாய் மரங் 
களிலும் , சுவர்களிலும் ஓடும் . இக் 
கொடிகள் பலவிதமாக ஓடுவதால் , 
தவழ்கொடி , ஏறுகொடி , படர்கொடி , 
தாவு கொடி , சூழ் கொடி , சுற்றுக் 
கொடி , நேர் கொடி எனப் பல 
பெயர்களைப் பெறும் . இம் மொழி 
பூண்டின் பெயர்களுக்கு முதற் 
சொல்லாகவும் வரும் , 

முதற் 
சொல்லாக வரும் பூண்டின் 
பெயர்கள் அகராதி வரிசைப்படி 
வருவதால் இவைகளைத் தனி 
யாகக் கூற வேண்டிய அவசிய 
மில்லை , ஆனால் 

இறுதிச் 
சொல்லாக வரும் வைத்தியத் 
திற்குதவும் பூண்டின் முக்கியமான 
பெயர்கள் மாத்திரம் பலவகைக் 
கொடிகளாக 

அடியிற் கூறப் 
பட்டுள்ளன , creeper . It is a plant 
that creeps along the ground , or 
more usually one that climbs 
trees , walls or other means for 
support , as a vine . From the man 
ner or the way in which it grows it 
is differently termed iin Tamil as , 
climbing creeper spreading 
creeper leaping creeper, crowd 
ing creeper . coiling or binding 
creeper, straight creeper and so 
on . The term may either precede 
or follow the plant s name for in 
dicating or signiftying the name 


1181 
கொடி 
ofaparticular plant . As plant s first 
term , it is not necessary here to 
repeat all the names as they will 
be found in the body of the Dictio 
nary mentioned in a alphabetical 
order beginning with கொடிக் கச்சி , 
but as plant s second term , it is 
considered necessary to mention 
the various kinds of creeper of 
Southern India used in medicine ; 
and the following are the impor 
tant ones .. 


- 


- 


கொடி 
12. ஒக்காதிக் கொடி , brasiletto 

climber - Wagatea spicata . 
13. இந்திரியக் கொடி , sensitive 

plant - Mimosa . 
14. ஈகைக் கொடி அல்லது 

இண்டன் கொடி , sensitive 

creeper Mimosa rubicaulis . 
15. மின்னார் கொடி , white wheel - 

creeper - Calycopteris flori 

bunda . 
16. வெண்ணாங்குக் கொடி 

அல்லது ஓடைக் கொடி , oval - 
leaved wheel creeper 

Combretum ovali folium . 
17. ஊடன் கொடி , elliptic - leaved 
wheel creeper 

Combretum 
extensum . 
18. பன்றிப் பிடுங்கன் கொடி , Nilgiri 

honey suckle creeper 

Lonicera leschneaul 
19. மஞ்சணாத்திக் கொடி அல்லது 

மட்டிக் கொடி , dyeing mulberry 

creeper - Morinda umbellata . 
20. காட்டுக் கொடி , wild - berry 

creeper Embelia ribes . 
21. மல்லிகைக் கொடி , jasmine 

creeper - Jasminum sambuc . 
22. நாக மல்லிக் கொடி , large jas 
mine creeper 

Jasminum 
arborescens (latifolia ) . 
23. முல்லைக் கொடி , eared - jas 

mine - Jasminum auriculatum . 
24. ஊதற் கொடி , dark - blue 

creeper Ichnocarpus 
frutescens . 


1. சீந்திற் கொடி , moon.- creeper - 

menispermum cordifolium . 
2. கட்டுக் கொடி , broom creeper 

cocculus villosus . 
3. அச்சன் கொடி , climbing Indian 

linden - Grewia hiterotricha.. 
4. கருங் கொடி , spring creeper - 

Hiptage madablota . 
5. அருள் பட்டை அல்லது 

வேம்பாடம் பட்டைக் கொடி , 
vembandan bark creeper 

Ventilago madra sapatana . 
6. கோற் கொடி , wild jujube 

Ziziphus nummularia . 
7. பிரண்டைக் கொடி , adamant 

creeper - Vitis quadrangularis . 
8. புலிக் கொடி , climbing navel 

wort - Connarus wightii . 
9. குன்றிக் கொடி , rosary - pea 

creeper - Abrus precatorious . 
10. காக்கணங் கொடி , mussell 

shell creeper - Clitoria ternatia . 
11. துவரங் கொடி , dholl creeper - 

Rhynchosia densiflora . 


- 


- 


1182 


கொடி 


கொடி 


- 


- 


25. பாற் கொடி , sectarian creeper 

-Hemidesmus indicus 

( pubescens) . 
26. பாலைக் கொடி , Rajmahal 

hempcreeper of Madras - 
Marsdenia brunoniana ; cork 
swallow wort - Leptadenia 

reticulata . 
27. சம்பங்கிக் கொடி , primrose 

creeper - Pergularia odora 

tissima . 
28. காமப்பூக்கொடி , மதன காமியப் 

பூ , மதன காமேஸ்வரப்பூ , Indian 
cowslip creeper - Pergularia 

minor .. 
29. வட்டக் காய்க் கொடி , cotton 

milk plant - Dregea volubilis . 
30. பிச்சுக் கொடி , digitate ivy - 

creeper - Heptapleurum venu 

losum . 
31.முசுட்டைக் கொடி , clove - 

scented creeper Rivea 

hypocrateri formis . 
32. உன்னாயன் கொடி , bristly 

heartleaved silver -weed 
Lettsomia elliptica alias L. 

setosa ( typica ). 
33. உன்னாகன்கொடி , many - flow 

ered bindweed Ipomaea 

staphilina . 
34. அடப்பங் கொடி , red adambo - 

Ipomaea biloba . 
35 , இந்திர புட்பக் கொடி , Indira s 

creeper - Thumbergia fragrans. 
36. மூக்குத்திக் கொடி , pointed 

leaved hogweed - Boerhaavia 
repandia alias . B. verticillata . 


37. முருவிளிக் கொடி , prickly 

climbing cock s spur . 
38. கருடக் கொடி அல்லது பெரு 

பருந்துக்கொடி , Indian birthwort 

- Aristolochia indica . 
39. வெற்றிலைக்கொடி , betel - leaf 

vine - Piper betle . 
40. ஏழு முள்ளுக் கொடி , axil - 

spined mulberry - Plecos 

permum spinosum . 
41. வாணிக்கொடி , truevanilla - va 

nilla palgnifolia .. 
42. வல்லிக் கொடி , prickly yam - 

Dioscorea pentaphylla . 
43. வெற்றிலை வல்லிக்கொடி , be 

tel yamcreeper Dioscorea 

oppositifolia. 
44. நாபிக் கொடி , country aconite 

Gloriosa superba . 
45. வஞ்சிக் கொடி , common rat 

tan Calamus rotang . 
46. இலைக் 

கொடி , 

see 
வெற்றிலைக் கொடி 
47. கழற்சிக் கொடி , bonduc 
creeper 

Caesalpinia 
bonducella . 
48. கவலைக் கொடி , star - flower 

swallow wort Helerostmma 

tanjorense. 
49.குமிழ்க் கொடி , small Cash 

mere cree Gmelina asiatica . 
50. முந்திரிகைக் கொடி , common 

grape. vine - Vitis vinifera. 
51. உப்பிலாங் கொடி , See 

இண்டங்கொடி 


1 


- 


- 


1183 
கொடி 

கொடிக்கச் சீருகம் 
52. ஊசலாங் கொடி , an unknown 66. பேய் முசுட்டை , Malabar 
creeper (?) 

creeper - Argyreia malabarica . 
53. காத் தொட்டிக் கொடி , climbing 67. புளிப் பிரண்டை , hairy wild 
caper - Capparis horrida. 

vine - Vitis setosa . 
54.ஓடாங் கொடி , trinity - podded 68. பாம்பு கொல்லி , common rue 

spindle climber - Hippocratea Ruta graveolens ( angustifolia ). 
indica . 

69. இரங்கூன் மல்லி , Rangoon 
55. ஆட்டாங் கொடி இதற்கே 

creeper Quisqualis indica . 
சோமலதை எனப்படும் , twist 
ing milk hedge - Euphorbia 

70. தெல்லுக் கொடி , creeping 
tortills . It is also called Soma 

babool Entada scandens. 
plant . C.f. கொடிக் கள்ளி . 

71. வெள்ளி மடந்தை , climbing 
56. கடுக் கொடி , leathery ovate 

white - leaf plant - Mussaenda 
leaved 

seed 

frondosa . 
moon 
Pachygone ovata . 

72. புனலிக் கொடி அல்லது 
57. நாக முக்கொற்றிக் கொடி , good புளியின் கொடி , see கொடிப் 

- night flower - Ipomaea glaber புங்கு . 
rima . 

73. பூளைக் கொடி , climbing wool 
58. பூமிச் சருக்கரைக் கிழங்கு , plant - Aerua scandens . 

Aphrodisiac creeper - Ipomaea 
digitata . 

74. காட்டுத் திப்பிலிக் கொடி , long 

-pepper - Piper longum ( Rox 
59. முடக் கொத்தான் , blister 

burgiana ) . 
creeper Cardiospermum 
halicacabum . 

75. உப்பிலிக் கொடி , stinking 

swallow wort - Pentatropis 
60. தண்ணீர்விட்டான் கிழங்கு , cat 

microphylla. 
creeper Asparagus racemosus . 
61. மயிர் மாணிக்கம் , China 

கொடிகம் , ஓர் வகை வெந்தயம் , 

horse 
creeper - Ipomaea quamoclit . 

shoe fenugreek 

Trigonella corniculata . 
62. பனம் பூவல்லிக் கொடி , forest 

moon - creeper - Flagellaria in கொடி கிழிதல் , பிரசவத்தில் பெண் 
dica . 

களுக்கு கொடி மூலம் பிளத்தல் , 
63. காட்டுப் பிரண்டை , Iguana s 

tearing of the perineum in fe 
foot vine - Vitis pedata . 

males during child - birth . 
64. வட்டத்திருப்பி , Indian pareira 

கொடிச் கச்சி , see கழற்சிக் கொடி . 
- Cissampeles pareira . 

கொடிச்ச சீருகம் , பொடுதலை , 
65. துரோபதைக் கூந்தல் , horse - creeping vervain - Verbena 

tail creeper - Poranamalabarica . nodiflora . 


- 


1184 


கொடிக் கள்ளி 


கொடிக் கத்திரி 
கொடிக் கத்திரி , நீண்ட கத்திரிக் 
காய் , a species of long brinjal , C.f 
கண்டங் கத்திரி 
கொடிக் கயிறு , வீணாத் தண்டின் 
நடுவிலோடும் கயிறு போன்ற 
அமைப்பு . இது மூலாதாரத்தைத் 
தொடுத்து மூளை வரையிலும் 
பரவி , முகுளத்திற்கும் , மூளைக்கும் 
சம்பந்தப்பட்டுள்ளது . the cord 
like structure passing through the 
spinal canal, and extending from 
the brain ( foramen magnum ) to 
the lumbar region , it is directly 
continous with the medulla oblon 
gata and the brain - Spinal core . 
கொடிக்கரும்பு , செங்குத்தாய் வளர்ந்த 
கரும்பு , sugar - cane grown up 
right and straight . 
கொடிக் கருவேல் , கருவேலன் 
கொடி . இது அருந்தாங்கிக் காட்டில் 
காணப்படும் . babool creeper 
found in Aruntangi forest ( in 
Tanjore Dt . ) 
கொடிக் கல் , சர்க்கரை வள்ளி , sweet 

potato creeper - Dioscorea sative . 
கொடிக் கழல் , see கொடிக் கழற்சி . 
கொடிக் கழற்சி , see கழற்சி . 
கொடிக் கள்ளி , இது ஓர் கொடி , 
இதற்கு இலை கிடையாது ; வெண் 
சிறிய பூக்கள் ; இதில் பால் வரும் , 
இச் சாற்றுடன் வாற் கோதுமையும் , 
நெய்யும் சேர்த்து புளிக்க வைத்து 
மது இறக்கி போதைக்காக குடிப் 
பதுண்டு . ரிஷிகள் ஆதி காலத்தில் 
இதை மிகுதியாக உபயோகித்து 
தார்கள் . இதற்குத்தான் சோம 


ரசம் , சோம வல்லரி அல்லது சோம 
வல்லி என்று 

பெயர் . 
அமிர்தத்திற் கொப்பானது என்றும் , 
இதனால் உடம்பில் வலிவும் , 
ஆயுளும் விருத்தியாகு மென்றும் 
கருதி ஒரு கற்ப மூலியாகக் 
கொள்ளப்படும் , சாதாரணமாய் 
வழிப் போக்கு பிரயாணிகள் தாகத் 
தைத் தீர்ப்பதற்காக இதன் 
கொழுந்தின் இரசத்தை அருந்து 
வார்கள் . இதைக் கட்டாகக் கட்டி 
கிணற்றில் ஊறப் போட்டு 
அத்தண்ணீரை கரும்புத் தோட்டத் 
திற்குப் பாய்ச்சுவதினால் பயிரில் 
கரைப்பான் பிடிக்காதெனக் கருதப் 
படும் . creeping milk hedge or 
mooncreeper - Sacrostemmal 
brevistigma alias Asclepias ac 
ids . It is twining ; leafless ; flowers 
small and white . The plant yields 
a quantity of milky juice. Among 
the ancient Hindus , a fermented 
liquor was prepared by mixing its 
juice with barley and ghee ; and 
this wine is known as Soma juice 
and was used by Rishis as an 
intoxicant in all the religious cer 
emonies . It was regarded as a 
kind of Amritam conferring eter 
nal life and vigour. The raw juice 
is so mild that travellers suck the 
tender shoots to allay thirst . 
Bundle of this is put into a well 
from which water is irrigated to the 
field of sugar 

cane to extirpate 
white -ants . 

. 


NOTE :- In Arurveda,it is said that 
Soma plant consists of 24 spe 
cies ; but the mode of using them 
together with the diet and conduct 


1185 
கொடிக் கள்ளி 
and their therapeutic effects are 
clearly laid down in Sushruta 
Samhita . However , it is very 
strange to not , that in the volumi 
nous writings of the Tamil 
Siddhars , and especially in the 
works seperately dealing with 
Kayakalpa ( Rejuvenation and Im 
mortality ), no mention has been 
made about this plant- though it 
is said to be a kalpa conferring 
eternal life and vigour. 
Still , some of the modern writers 
had chosen to give out - from what 
authentic source is yet a mystery 
- that கொடிக் கள்ளி and ஆட்டான் 
கள்ளி are the Tamil names for 
this plant ; and even so , they must 
correspond with the virtues de 
scribed against the names of 
plants in the Tamil Nigandu ( Vo 
cabulary ) , or in the Materia 
Medica ; but it is not so , Probably 
these plants of the Tamil country 
correspond in some respects 
was some of the species of the 
Soma plant , hence the said 
names . It is very much doubted if 
this could be even கொடிக் கள்ளி - 

Cynanchum viminale . 
கொடிக்காக் கட்டான் , காக்கணங் 

கொடி , sky blue blind weed 

Ipomaea hederacea . 
கொடிக் காசரை , see காசரைக் 

கீரை . 
கொடிக் காசினி , see 

கொடி 
மல்லிகை. 
கொடிக்காய் வகை , பதார்த்த குண 

சிந்தாமணியிற் சொல்லியுள்ள படி 


கொடிக்காய் வகை 
கறிக்கும் , மருந்துக்குமுதவும் 
அடியிற் கண்ட கொடிகளில் 
காய்க்கும் காய்கள் , the important 
vegetable fruits useful in food and 
medicine as laid down in Tamil 
Materia Medica are , as mentioned 
below : 
1. கலியான பூசிணிக் காய் , ash 

pumpkin - Cucurbita pepo . 
2. பறங்கிக் காய் , sweet gourd - 

Cucurbita maxima . 
3. கும்மட்டிக் காய் , bitter apple 

Citrullus colocynthis . 
4. சுரைக் காய் , bottle - gourd - 

Lage - naria vulgaris . 
5. வெள்ளரிக் காய் , cucumber 

Cucumis satives . 
6. கொட்டையவரைக் காய் , China 

bean Dolichos genus . 
7. மொச்சைக் காய் , country bean - 

lablab . 
8. பீர்க்கங் காய் , luffa gourd - Luffa 

acutangula .. 
9. புடலங் காய் , snake - gourd - 

Mochosanthes anguina . 
10. பாகற் காய் , balsam gourd 

Momordica charantia . 
11. அதளக் காய் , sour gourd - 

Cucurbita genus . 
12. தூதுளங்காய் , pricklyshoonday 

Solanum trilobatum . 
13. கொடி வழு துணைக் காய் , In 

dian night - shade- Solanum 
Indicumc.f . கண்டங்கத்திரி . 
14. பயற்றங்காய் , kidney bean . 


- 


25 


1186 


- 


கொடிக்காய் வகை 
15. கோவைக் காய் , Indian caper - 

Cephalendra indica . 
16. மிளகுக் காய் , green pepper 

fruit - Piper nigrum . 
கொடிக் கால் , வெற்றிலைத் தோட் 

டம் , betel vine - garden ; 2 . 
காய்கறித் தோட்டம் , vegetable 

garden .. 
கொடிக் கால் கத்திரி , கருங் கொடிக் 
கத்திரி a species of black brinjal ; 
2 , வெற்றிலைத் தோட்டத்தில் 
பயிராகும் கத்திரி , brinjal cultivated 
in betel - vine yard . 
கொடிக் கால் மரம் , அகத்தி மரம் , 

sesbane tree . 
கொடிக்காற் கீரை , see அகத்திக் 

கீரை . 
கொடிக் கிழங்கு , கொடியின் அடி 
பாகத்திலுள்ளகிழங்கின்வகை, the 
severval varieties of medicinal 
and esculent bulbous roots un 
der the stem of creeper and they 
are : 
1. சீந்திற் கிழங்கு , moon - creeper 

root - Menispermum cordifolium , 
2. கருடன் கிழங்கு , sky root - Bryo 

nia epigaea . 
3. கூகைக் கிழங்கு , Malabar arrow 

root - Curcuma angustifolia . 
4. புளி நரளைக் கிழங்கு , root of 

hairy wild vine - Vitis setosa . 
5. மாகாளிக் கிழங்கு , root of Indian 

or country sarsaparilla 

Periploca indica . 
6. தண்ணீர் விட்டான் கிழங்கு , wa 

ter root - Asparagus racemosus . 


கொடிக் குலி 
7. தாமரைக் கிழங்கு , lotus root - 

Nelumbium speciosum . 
8. செவ்வல்லிக் கிழங்கு , bulbous 

root of ren -Indica water - lily - 

Nymphaea lotus . 
9. நெய்தற் கிழங்கு , bulbous root 

of white - Indian water - lily 

Nymphaea esculanta 
10. செங்கழுநீர்க் கிழங்கு , bulbous 

root of purple Indian water - lilly 

- Nymphaea odorata . 
11. கொட்டிக் கிழங்கு , a kind of 

cyperus root Cyperus 
perteneus alias Aponogeton 

monostachyon . 
12. பூமி சருக்கரைக் கிழங்கு , root 

of aphrodisiac creeper 

Ipomaea digitata . 
13. சர்க்கரைவள்ளிக் கிழங்கு , 

sweet yam - Ipomaea batatas . 
14. கருணைக் கிழங்கு , itching 

yam Amorphophullus 

campanulatus . 
15. நிலப்பனைக் கிழங்கு , root of 

ground palm Curuligo 

orchioides . 
16. மரவள்ளிக் கிழங்கு , mountain 

sweet potato Manihot 
utilissima alias Jatropha 

manihot . 
கொடிக் கிழிவு , பெண்கள் கொடி 
மூலத்தில் பிரசவத்தினால் 
உண்டாகும் பிளவு , laceration of 
the perineum . 
கொடிக் குலி , நூலாஞ் செடி com 

mon cherry nutmeg - Polyaithia 
cerasoides . 


- 


- 


1187 


கொடிக் குறிஞ்சா 
கொடிக் குறிஞ்சா, சிறு குறிஞ்சா, 

small Indian ipecacuanha 
Gymnema sylvestris . 
கொடிக் கூந்தல் , கொடிகளில் மயிர்க் 
கூந்தல் போலிருக்கும் ஓர் திரட்சி , 
a slender twining growth by which 
a plant attaches itself to some 
thing for support - Tendril ; 2. see 

கொடியார் கூந்தல் . 
கொடிக் கையான் , கரிசலாங் கண்ணி , 

eclipse plant - Eclypta prostata . 
கொடிக் கொத்தான் , முடக்கொத்தான் , 
palsy curer - Cardiospermum 
halicacabum ; 2. கொத்தான் green 
thread creeper Cassytha 
filiformis . 


கொடி ஞாழல் 
கொடிச் சாறு , சிறு பிள்ளை மூத்திரம் , 
boy s urine ; 2. சிறு பெண் 
மூத்திரம் , girl s urine ; 3. மாத 
விடாய் , menstrual blood ; 4.பெண் 
காம நீர் , semen muliebre . 
கொடிச்சி , see கட்டுக் கொடி , 2 . 
காவட்டம் புல் , citronella grass - 
Andropogon mardus ; 3. சித்திர 
மூலம் , Ceylon leadwort- Plum 
bago zeylanica ; 4. புற்றாஞ்சோறு , 
burrow of white ants ; 5. see இரத்த 
பாஷாணம் ; 6. குண்டுமணி , carb s 
eye - Abrus precatorius ; 7 . 
மூவிலைக் குருந்து, three - leaved 
spring creeper ; 8. குறிஞ்சி 
நிலத்துப் பெண் , a woman inhab 
itingahilly tract ; 9. கன்னம் , cheek ; 
10. தாடை அல்லது கதுப்பூ, jaw 11 . 
வெண்மை , whiteness . 
கொடிச் சிதம் , see கொடிச் சீத்தல் . 
கொடிச் சீத்தல் , கொடி வேல் , Ameri 
can sumech Caesalpinia 
coriaria . 

. 
கொடிச் சீத்தா , சீத்தாக் கொடி , cus 

tard apple creeper . 
கொடிச் சூரை , சூரை இலந்தை , 

jackal jujube - Zizyphus oenoplia . 
கொடிச் செங்கழற்சி , சிவப்பு கழற்சிக் 

கொடி , red bonduc creeper . 
கொடிச் சேணி , பெருந் தக்காளி 

cape goose berry - Physalis 
peruviana . 
கொடிச்சை , தாடை , jaw . 
கொடி ஞாழல் , மயிர்க் கொன்றை , 
Barbados flower fence 
Caesalpinia pulcherrima , 


கொடிக் கொற்றான் , see கொடிக் 

கொத்தான் . 
கொடிசி லடக்கல் , வாயிலடக்கல் , 

holding in the mouth as a pill . 
கொடிசு , கொடிறு , the joint of the 

jaw bones .. 
கொடி சுற்றிப் பிறத்தல் , கழுத்தில் 
நஞ்சுக் கொடி சுற்றிக் குழந்தை 
பிறத்தல் , being born with navel 
cord around the neck of a child . 
கொடிசை, நரம்பு , nerve ; 2. கன்னம் , 

cheek .. 


- 


கொடிச் சண்பகம் , see கொடிச் 
சம்பங்கி .. 


கொடிச் சம்பங்கி , காமப் பூ , creeper 

champauk -Pergularia minor. 
கொடிச் சல்லி மூலம் , நஞ்சுக் 
கொடி , umbilical cord ; 2. குடல் , in 
testines . 


1188 


4 


- 


கொடிது 
கொடிது , கொடியது , that which is 
virulent or violent as cholera etc ; 
what is grievous , horrid , sore . 
கொடித் தக்காளி, சீமைத் தக்காளி , 
American tomato -Lycopersicon 

esculentum . 
கொடித் தடக்கி , ஓர் மரம் , aal 

tree ( unknown ) ; 2. நாய்க்கால் மேல் 
விரல் , the upper toe of the legofa 
dog 
கொடித் தம்பட்டன் , ஓர் வகை 
வாளவரை , fat podded sword 
bean Canavalia ensiformis 
(turgida ) . 
கொடித் திப்பிலி , திப்பிலிக் கொடி , 

see அரிசித் திப்பிலி . 
கொடித் தீ , சித்திர மூலம் , see 

கொடிச்சி , 
கொடித் துத்தி , படத் துத்தி , evening 
mallow creeper 

Abutilon 
crispum . 
கொடித் தூக்குதல் , புணர்ச்சிக்காக 
புடவையை உயர்த்துதல் , lifting a 
woman s cloth for the purpose of 
sexual inter course . 
கொடித் தூண் , கொடி யோடும் 

68600TT $ S6001 the vertebral col 
umn through which the spinal 
cord passes . 

. 
கொடித் தோதிகம் , நீராரை, 

pseudoferns -Marselia qudrifolia . 
கொடி நஞ்சு , மாவு நஞ்சுக் கொடி , 

umbilicalcord . 
கொடி நடு , கொடிக் கயிற்றின் 
நடுவே ஒடுவதாகச் சொல்லப்பட்ட 


கொடி நாளம் 
ஓர் காணாப் பாதை , a subtle pas 
sage supposed to be running in 
the centre of the spinal cord . 
கொடி நரம்பு , மேலெழும்பிக் காணும் 
உடம்பின் பச்சை நரம்பு , veins 
seen prominently raised above 
the surface of the body ; 2 . 
உடம்பில் கொடியைப் போற் 
படர்ந்து காணும் நரம்பின் கூட்டம் , 
spinal nerves with their ramifica 
tions extending to several parts 
of the body ; 3. உடம்பின் நடு 
பாகத்தில் இருதயம் , வயிறு , அடி 
வயிற்றுறுப்பு ஆகியவைகளில் 
வலையைப் போற் காணப்படும் 
நரம்பு அல்லது நாளக் கூட்டம் , the 
great net -works of nervis or veins 
upon the heart, about the stom 
aeh and other abdominal viscera 

Plexus .. 
NOTE : - Vaidyans generally make 
a common mistake in construing 
a vein which they usually call as 
green nerve ( பச்சை நரம்பு ) for this 
spinal nerve ( கொடி நரம்பு ) 
கொடி நவ்வல் , see கொடி நாவல் , 
கொடி நாக்கி , see கொடி நெல்லி . 
கொடி நாய் , சோணங்கி நாய் , hound . 
கொடி நாரத்தை . see கடார 
நாரத்தை , 2. தித்திப்பு நாரத்தை , 
sweet citron or lemon Citrus 
medica lumia . 


- 


கொடி நாவல் , படர் நாவல் , a spe 
cies of jaumoon creeper 
jambolana ( genus ) . 
கொடி நாளம் , பச்சை நரம்பு , vein ; 
2. காரி ரத்தக் குழாய்களடங்கிய 


1189 


கொடி நாளம் 
வலை போன்ற கூட்டம் , a great 

net - workof veins . 
கொடி நிம்பியம் , வேர்க் கடலை , 

ground - nut - Arachis hypogae . 
கொடி நெட்டி , நீர்ச் சுரண்டி water 

mimosa - Neptunia ( genus ) . 
கொடி நெல்லி , படர் நெல்லி ஓர் காய 
சித்தி மூலி , இது சூதத்தை 
மணியாகப் 

பண்ணும் . தமிழ் 
வைத்தியத்தில் 

மிக்க 
சிறப்பாகச் சொல்லப்படும் , goose 
berry creeper ( unidentified ). A rare 
plant the virtues of which are 
greatly extolled in Tamil medicine . 
It is a rejuvenating drug ; and is 
said to solidify mercury into a 
bead . 


இதை 


கொடிப் பாலை 
கொடிப் பசளை , see கொடிப் 

பசலை. 
கொடிப் பயறு , கொடியில் விளையும் 

பயிறு , pulse or grain growing in a 
creeper . 
கொடிப் பலாசம் , கொடி முருக்கம் , 
a species of palaus climber 

Butea superba. 
கொடிப் பவழம் , see கொடிப் 

பவளம் . 
கொடிப் பவளம் , பவளக் கொடி 
brittle epidermis of the stem of 
coral Zoophyte . 
கொடிப் பவுத்திரம் , குதத்திற்கும் 
குய்யத்திற்கும் நடுவே நீளமாக 
ஓடும் கொடியிற்காணும் ஓர் வகை 
பவுத்திர நோய் , a kind of fistula or 
opening near the line of perineum 
communicating with the anus or 
rectum ; a fistula through the 
perineum into the anus - Anal fis 
tula . 
கொடிப்பாகல் , கொடியில் விளையும் 
பாகற்காய் , spiked bitter cucumber 
Momordica charantia . 


கொடி நேத்திரிகம் , பெருங் குன்றி 

Losoofi, a big variety of red bead 
vein - Abrus precatorius . 
கொடி நை , நீர்ச் சுண்டி , see கொடி 

நெட்டி . 
கொடி படருதல் , கொடி சூழ்தல் , 

spreading of creeper . 
கொடி பிளத்தல் , see கொடிக் கிழிவு . 
கொடி பீசம் , நீண்டு தொங்கும் 

பிடுக்கு , a scortum hanging 

loosely - Pendulous scrotum . 
கொடிப் பசலை , மஞ்சட் செம் 

Loorerfl, common yellow nail - dye 
- Barleria prionitis ; 2.பசலைக் 
Olenle , spinach creeper -Basella 
cordifolia alias B. alba ; 3 . 
சிறுபசலை , small - leaved Indian 
spinach . 


கொடிப்பாசி , சுனைப் பாசி , moss 

creeper - Hydrilla verticillata . 
கொடிப்பா குரி , நத்தைச் சூரி , bris 
tly button weed - Spermacoce 

hispida . 
கொடிப் பாதை , see கொடி நடு . 
கொடிப் பாலை , நல்ல பாலை 
அல்லது தீம்பாலை green - wax 
flower - Dregea volu - bilis alias 
Hoya viridiflora. 


- 


- 


1190 
கொடிப் பால் 

கொடி மாதளத்தி 
கொடிப் பால் , சிறு பெண்ணின் கொடிப் பூகம் , see கொடிச் 
முலைப்பால் , the breast milk of a சம்பங்கி . 
girl or young woman ; 2.கொடியின் 

கொடிப் பூண்டு , கொடி , any creep 
பால் , the milky juice of creeper ; 3 , 

ing plant ; creeper. 
கொடி யாட்டின் பால் , goat s milk . 

கொடிப் பூளை , பூளைக்கொடி 
கொடிப் பாவை , see காட்டுக் கொடி ; 

climbing wool plant Aerua 
2. கொடியைப் போன்ற பெண் , agin 

Seandens . 
slender and wiry like a creeper. 

கொடிப் பை , see கொடுப்பை , 
கொடிப் பிணை , வங்க மணல் , lead 
ore .. 

கொடி மணி , மணிக் குடல் , mesen 

tery retaining the intestines and 
கொடிப் பிரட்டி , ஓர் பூண்டு , an uni 

their appendages - Mesentery ; 2 . 
dentified plant ( ? ) 

See கொடி மாதுளை 
கொடிப் பிரண்டை , பிரண்டைக் 

கொடி மந்தாரை , மந்தாரைக் கொடி , 
கொடி , adamant creeper Vitis 

climping mountain ebony 
quadrangularis . 

Bauhinia phoenica . 
கொடிப் பிள்ளை , காக்கைக் குஞ்சு , 

கொடி மரம் , கொடிக் கால் மரம் ; 2 . 
the young of crow ; 2 . 

கொடிகள் படர்ந்த மரம் , tree hav 
பள்ளையாடு , a dwarf goat ; 3 . 

ing some creepers clinging to it . 
கொடி சுற்றிப் பிறந்த பிள்ளை , child 
born with navel - cord round its 

கொடி மல்லிகை , மல்லிகை , ara 

bian 
neck . 

sambue jasmine 

Jasminum sambuc; 2 , படர் 
கொடிப் புங்கு , see கொடிப் புன்கு . மல்லிகை அல்லது சாதி மல்லிகை , 

large - flowered jasmine 
கொடிப் புலி , நீண்ட வேங்கைப் 

Jasminum grandiflorum . 
401, a long and thin tiger ; a tiger 
of an extended body resembling கொடி மா , முப்பு , the mystic three 
a grey - hound . 

salts .. 
கொடிப் புல் , see அறுகம் புல் . 

மாகிதம் , நெருஞ்சில் , 

caltropes - Tribulus terrestris . 
கொடிப் புன்கு , சரப் புன்கு , hog - 
creeper - Derris scandens alias கொடி மாடு , நீண்ட ஒல்லிய எருது , 
Dalbergia scandens. 

a long and slender bullock ; 2 . 
கொடிப் பூ , கொடியில் பூர்க்கும் பூ , 

நோஞ்சிலான எருது , an emaciated 

bull . 
creeper - flower ; 2. நால்வகைப் 
பூவினொன்று , one of the four கொடி மாதளத்தி , வேளை , vailay 
kinds of flowers . 

plant - Cleome.pentaphylla . 


aal 


or 


- 


கொடி 


1191 


கொடி மாதுளை 
கொடி மாதுளை , துரிஞ்சி மாதுளை , 
creeping anaur 

Punica grana 
tum ; 2.கொம்மட்டி மாதுளை, pome 
granate lime ; creeper lime - Cit 
rus medica alias Limonum 
racemosa : 


see 


கொடி 


கொடி மாதுளைச் சோறு , கொடி 

மாதளையின் உட்சதைப் பற்று , the 
pulp of creeper of pomegranate 

indica . 
கொடி மாமரம் , தரை யோடு படர்ந் 
திருக்கும் ஒட்டு மா மரம் , graft 

mango tree - Mangifera lime 
கொடி மின்னை , மூக்குத்திக் கொடி , 
pointed - leaved hogweed 
Boerhaavia rependa alias B. 
verticillata . 
கொடி முகாக்கினி , நெல்லி , goose 

berry tree - Phyllanthus emblica . 
கொடிமுடி , பின்னிக்கொண்டிருக்கும் 
கொடிகள் வாய்ந்த செடி , any intri 
cate twining plant which cannot 
be easily disentangled ; 2 , 
சத்தியுப்பு , an un known prepara 
tion of salt; 3. ஓர் பின்னலான செடி, 
an inter - twining plant . 
கொடி முடி பர்வதம் , வெள்ளி 
மலை , mountain containing silver 
ore . 


கொடி முந்திரிகை 
2. பெண்ணின் முதல் தீட்டு , the 
blood in first menstruation ; 3 . 
கொடிச் சுண்ணம் 

அதாவது 
தலைச்சன் பிள்ளை 

நஞ்சுக் 
கொடியின்று தயாரிக்கும் ஓர் 
சுண்ண மருந்து , a calcium com - 
pound prepared from the navel - 
cord of first - born child . 
கொடி முந்திரி , 

முந்திரிகை . 
கொடி முந்திரிகை , பச்சை திராட் 
சைக் கொடி இது நமது நாட்டில் 
எங்கும் விளையக்கூடியது . ஆனால் 
திண்டுக்கல் , திருப்பத்தூர், நீலகிரி 
முதலிய மலைச் சாரல்களில் 
விசேஷ மாய்ப் பயிராகும் . ஆஸ்தி 
ரேலியா தீவிலும் , பிரான்சிலும் 
வனமாயிருக்கும் . இது ஓர் படர் 
கொடி , இதில் காய்களை குலை 
குலையாக் காணலாம் . 
காய்களில் பச்சை , நீல நிறம் என 
இருவகையுண்டு . இலை பீர்க்கம்பூ 
இலையைப் போலும் , பூ வேப்பம் 
பூவைப் போலும் ; பழங்கள் பள 
பளப்பாயும் உள்ளே சதைப்பற்றும் , 
சிறிய கொட்டையுள்ளதாயு 
மிருக்கும் . காய்ந்த பழந்தான் 
திராட்சை எனப்படும் இதில் சிறிய 
இனத்திற்கு தான் கிஸ்மிஸ் பழம் 
என்று பெயர் . இப்பழத்தை 
சாப்பிடுவதால் இரத்த விருத்தியும் 
குளிர்ச்சியு முண்டாகும் ; உலர்ந்த 
பழத்திற்கு பேதிக்குண முண்டு , 
இதில் இரசம் அதிகமாக எடுக்க 
லாம் . ஆகவே இவ்விரசத்தினின்று 
சாராயம் , பிராந்தி , ஒயின் முதலிய 
மது பானங்கள் தயாரிக்கப்படும் . 


கொடி முடியன் , கொம்பேரி மூக்கன் , 

tree snake - Dendropis picta . 
கொடி முண்டி, see கொடி முந்திரி ; 

2. கொட்டைக் களா , false wild ju 
jube - Flacourtia sepiaria . 
கொடி முதன் மருந்து , சமூலம் , her 

baceous creeper as a whole ; 


1192 


கொடி முந்திரிகை 
அன்றியும் இதினின்று ஓர் வித 
உப்பும் எடுப்ப துண்டு ; இவ்வுப்பு 
புளிப்பாயும் வெண்மையாயும் 
இருக்கும் , தாகத்தைத் தணிக்கும் , 
தண்ணீரிற் கலந்து கொதிக்க 
வைத்துக் கொடுக்க ,, இரைப் 
பையின் அசுத்த வாயுவையும் , 
குமட்டலையும் போக்கும் . இதன் 
ரசத்தினின்று காடியும் தயாரிக் 
கலாம் ; சர்க்கரை கலந்து யூனானி 
வைத்தியர் சர்பத்தையும் , ஆயுள் 
வேத வைத்தியர்கள் ஆசவம் ; 
அரிட்டம் முதலிய பாவனத் 
திரவங்களையும் தயாரிப்பார்கள் . 
இவை உஷ்ணத்தையும் , தாகத்தை 
யும் தணித்து , பித்தா திக்கம் , கபம் , 
மலபந்தம் முதலிய நோய்களையும் 
குணமாக்கும் . grape vine- vilis vin 
ifera . It is procurable in all parts of 
India ; but chiefly in Dindigul 
Tripattore ( Salem ) , Nilgiris and 
other places in s . India In Austra 
lia and France , it found in abun 
dance . It is a spreading - creeper 
growing in bunches and called 
grapes . The fruit consists of two 
kinds viz . green and dark blue . 
The leaves resemble those of 
luffa creeper; and the flowers can 
be compared to those of 
margosa ; fruits are glossy with 
rich pulp and a small seed ; dried 
grapes are raisins; small raisins 
are called Kismis , common in 
bazaars . Fruits eaten ; cool the 
system and increase the blood ; 
dried fruits are laxative ; green 
fruits are rich in juice . Ardent spir 
its such as brandy, wine etc. are 
obtained by distillation of the vi 


கொடி முந்திரிகை 
nous liquid , The juice contains 
much tataric and some cirtric and 
mallic acid which are white and 
sour . It quenches thirst ; mixed 
with water and boiled and given 
internally , it removes flatulency of 
bowels and nausea. From juice . 
vinegar is also prepared by fer 
mentation ; mixed with sugar; 
Unani doctors prepare syrups ; 
and Ayuvedic physicians; Asavas 
and Arishtams ( tinctures ) . They 
not only cool the system . but also 
proves effective in many dis 
eases , as biliousness , phlegi 
matic tendencies , constipation 
etc. 
NOTE : - Must is the expressed 
juice of the ripe grape from which 
wine is prepared . The fruits are 
eaten by higher classes in hot 
weather . Jungle grape vine 
காட்டுக் கொடி முந்திரிகை ) is an 
other variety ; and it is medicinally 
cardiac and stomachic . Wine 
made from grapes in Kashmir is 
used in medicine and pharmacy 
in India . The seeds contain a 
dense fixed oil or fat and the skin 
of the fruit , about 5 % of tannic acid . 
Raisins are also used as a ve 
hicle for unpleasant meidica 
ments . Toddy and dried fish are . 

applied as manure for this plant . 
கொடி முரிதம் , நேர் வாளம் , Croton 

plant - Croton tigalium .. 
கொடி முறுக்கம் , see கொடிப் 

பலாசம் . 


கொடி முல்லை , see ஊசி முல்லை . 


1193 
கொடி முன்னிகம் 

கொடியந்தம் 
கொடி முன்னிகம் , see கொடி கொடி மூலி , சிவப்பு சித்திர மூலம் , 
முன்னை . 

rosy - flowered lead wort - Plum 
bago rosea ; 

; 
கொடி முன்னை , see கொடி முன்னை . 

2. மூலிகைக் 

கொடிகள் , medicinal creepers . 
கொடி மூக்கு , நீண்ட மூக்கு , long 
and pointed nose . 

கொடிய , கடுமையான , fiery ; 2 . 

பிராணாபயமான , dangerous to life 
கொடி மூட்டல் , பெண்கள் பிரசவத்தில் maligant . 
கிழிந்த கொடி மூலத்தைத்தைத்தல் , 
suturing the torn or lacerated por 

கொடி கடுந்தீ , see கொடி வேலி ; 2 . 
tion of the perineum during child - 

புடத்திற்குப் போடும் காடாக் கினி . 
birth ; plastic surgery of the 

conflagration of fire or great fire 

used in calcination . 
perineum . 
கொடி மூட்டு , கொடி மூலத்தின் 

கொடிய கற்பி , நீலஞ் சோதி 
ongwui , suture of the perineum . 

அதாவது திருகு கள்ளி வேர். இது 

ஓர் கற்ப மூலிகை , root of twisted 
கொடி மூலக் கழலை , குதத்திற்கும் milk spurge - Euphorbia tiruculli. 
குய்யத்திற்கும் நடுவிலுண்டாகும் It is a rejuvenating drug . 
கழலை , any tumour in the 

கொடிய சுரம் , உஷ்ணக் காய்ச்சல் , 
perineum . 

thermic fever ; 2. கடுமையான 
கொடி மூலச் சதைக் கழலை , மல காய்ச்சல் , high degree of fever - 
வாயிலுக்கும் ஆண் அல்லது பெண் Hyper pyrexia . 
குறிக்கும் நடுவிலுண்டாகும் 

கொடிய குகம் , கொடி வேலி . 
சதைக் கழலை , a tumour made up 
of muscular elements in the area கொடியது , see கொடிது . 
of the perineum 

கொடியத்தி , நிரத்தி , creeper fig tree 
கொடி மூலம் , நஞ்சுக் கொடி , umbili 

Ficus repens alias F .. 
cal cord ; 2. வழலை , fuller s earth ; heterophylla ( repens ) . 
3. கொடியின் அடி வேர் , root of a 

கொடிய நற்குணி , கரு நொச்சி , 
creeper ; 4. மரத்தின் மேல் படர்ந்த 

black notchy - Vitex trifolia. 
08114 , creeper on a tree ; 5 . 
குதத்திற்கும் குய்யத்திற்கும் 

கொடிய நிறக் குன்னி . see கொடிய 
நடுவே கொடியின் இரு பக்கமுள்ள 

நற்குணி . 
சதை பாகம் , the space or area 

கொடியந்தம் , வீணாத் தண்டு 
between the anus and the genital 

வழியாய் ஒடும் கொடிக் கயிற்றின் 
organs - Perineum ; 6. கொடியின் 

முடிவு , இது மூளையில் போய் 
கிழங்கு , the root of a creeper ; 7 . 

ஒடுங்கும் , the terminal portion of 
கொடிக் கயிற்றின் பிறப்பு , the be 

the spinal cord running through 
ginning of the spinal cord in the 

the vertebral column and connect 
- sacral region . 

ing with the brain . 


1194 


al 


கொடிய பீசம் 
கொடிய பீசம் . சீதாங்க பாஷாணம் , 

a mineral poison . 
கொடிய மன்னன் , கோடா சொரிப் 
பாஷாணம் . இது வைப்புப் 
பாஷாணம் 32 -ல் ஒன்று , one of 
the thirty - kinds of prepared ar 
senic . 
கொடியரசு , காட்டரசு , wild peepul 

tree - Ficus arnottiana . 
கொடிய ராகு , கோமேதகம் , cinna 
mon stone 


கொடியாள் கூந்தல் 
கொடியறுகு , ஓர்வகை அறுகு 
species of creeping cough grass 
- Cynoden dactylon , 
கொடியனல் ராகு , கோமேதகம் , 

sardonyx . 
கொடியாச்சி , பிள்ளைத் தாய்ச்சிக் 
கொடி , an unknown plant , prob 
ably a creeper useful to pregnant 
woman . 


- 


கொடிய வருக்கை , பெருந் தும்பை , 

bitter leucus Leucus aspera 
alias Phlomis aspera . 
கொடி யவரை , அவரை , country 

bean creeper - Dolichos albus . 
கொடிய விஷகாரி , சீந்தில் moon 
creeper 

Menispermum 
cordifolium . 


- 


கொடிய விஷத்தி , மருதாணி- fra 
grant naildye - Lawsonia alba 
Lawsonia inermis . 


கொடிய விஷம் , சீதாங்க பாஷாணம் , 
a mineral poison ; 2. பொல்லாத 
விஷம் , virulent poison . 
கொடிய வியாதி , பயங்கரமான 
Comis, fearful or alarming disease ; 
2. ஆபத்தை விளைவிக்கக் கூடிய 
நோய் , dangerous disease. 
கொடிய வீரன் , கோடா சொரி 
பாஷாணம் , a kind of prepared ar 
senic . 
கொடியழிஞ்சில் , கூவழிஞ்சில் , 
alangium creeper - Alangium 
decapilatum .. 


கொடியாடு , நீண்டு வளர்ந்த காலும் 
ஒல்லியான உடம்பு முடைய 
வெள்ளாடு . இதன் கரியை 
அதிகாலையில் சமைத்துச் சாப்பிட 
இடுப்பு வலி , காசம் , வெட்டைச் 
சூடு போம் . a long - legged and 
slender species of goat . Its flesh 
when cooked and taken early in 
the morning is said to cure lum 
bago , asthma and venereal heat . 
கொடி யாம்பல் , ஆம்பல் கொடி , In 
dian water lily - Nymphae Lotus ; 
2. நீராம்பல் என்னும் ஓர் வகைப் 
பாண்டு நோய் , a kind of ascites . 
கொடியார் கூந்தல் , see கொடியாள் 

கூந்தல் . 
கொடியா லிகம் , நோம்பு.வாலி , an 

unknown plant( ?) 
கொடியால் , கொடியாகப் படரு மோர் 

வகை ஆல் , banyan creeper . 
கொடியாளன் , கோடா கௌரி 

பாஷாணம் , see கொடி வீரன் . 
கொடியாள் கூந்தல் , அம்மையார் 
கூந்தல் , sister s thread - Cuscata 
reflexa . 


- 


- 


1195 
கொடியிலந்தை 
கொடியிலந்தை , இலந்தைக் கொடி 

a species of creeper of jujube ge 
nus . It is opposed to நிலயிலந்தை , 

common jujuba tree. 
கொடியிலை வகை , பதார்த்த குண 

சிந்தாமணியிற் சொல்லியுள்ள 
மருந்துக்குதவும் பலவித செடிகளின் 
இலை , அவையாவன , creeper 
leaves useful in medicine as laid 
down in Tamil Materia medica viz : 
1. தூதுளையிலை , leaf of three 

lobed night shade - Solanum 

trilobatum .. 
2. பறங்கி யிலை , leaf of sweet 

gourd - Cucurbita maxima . 
3. சுரையிலை, leaf of bottle - gourd 

Lagenaria vulgaris . 
4. பேய்ச் சுரையிலை , leaf of wild 
bottle - ground 

Pepo 
lagenarius. 
5. பாகல் இலை , leaf of balsam 

ground - Momordica charantia . 
6. அவரை யிலை , leaf of country 

bean creeper - Dolichos albus . 
7. காராமணியிலை , leaf of cow 

gram vigna catiang . 
8.கொடிக் குறிஞ்சா யிலை , leaf of 

small - Indian ipecacuanha 

Gymnema sylvestre . 
9. கறிப்பலை யிலை , leaf of edible 

paulay - Mimusops kanki . 
10. ஊசிப் பாலையிலை , leaf of 

needle paulay - Periploca 

esculentum .. 
11. கோவையிலை, leaf of Indian 

coccinia - Cephalandra indica . 


கொடியிலை வகை 
12. முசுமுசுக்கை யிலை , leaf of 

rough bryony Melothria 

mederas patana 
13. கோழி யவரை யிலை , leaf of 

fowl s bean Canavalia 

ensiformis . 
14. முயற் காதிலை , rabbit s ear 

leaf. 
15. கழற்சி யிலை , leaf of bonduc 
nut creeper 

Caesalpinia 
bonducella . 
16 , வெண்கழற்சி யிலை , leaf of 

white bonduc creeper 

Cuilandina bon ducella . 
17. வரிக் கும்மட்டி யிலை, leaf of 

striped colocynth .gourd - 

cucumis colocynthis. 
18. சிறு பூனைக்காலியிலை , leaf of 

whitish passion flower 

Passiflora foetida . 
19. வேலிப் பருத்தியிலை , hedge 

cotton leaf - Daemia extensa . 
20. துரா யிலை , leaf of king of 

herbs - Fumaria parviflora . 
21. செந்துராயிலை, red varitey of 

துராயிலை in No. 20 . 
22. விஷ மூங்கிலிலை , poison 

bamboo leaf; Asiatic poison 

bulb - Crinum asiaticum . 
23. சதாப்பிலை , leaf of Indian rue 

Ruta graveolens. 
24. கடற்பாலை யிலை , leaf of 

ocean dryer Convolculs 

nervosus 
25 : நொச்சி யிலை , leaf of five - 

leaved chaste tree Vitex 
negundo . 


- 


1196 
கொடியிலை வகை 

கொடி வட்டம் 
26. தழுதாழையிலை , wind killer snake - gourd --Trichosanthes 
Cleodendron phlomoides . palmata ; 3. சூடன் , camphor , 4 . 

வீரம் , corrosive sublimate. 
கொடி யீசு , see கொடி ஈச்சன் 

கொடிலி , விட்டில் , kokra laurel - 
கொடியீச்சன் , சீமை ஈச்சன் , com 

Aporosa lindleyana . 
mon Indian fern - Cycas circinalis. 

கொடிவகை , see கொடி . 
கொடி யுதிரம் , பெண்ணின் ருது . 
menstrual blood . 

கொடி வங்கம் , வங்க மணல் , lead 
ore . 

. 
கொடி யூசிதம் , பச்சைத் திப்பிலி , 
green plant of long Pepper - Piper கொடி வசலி , see கொடிப் பாலை . 
longum . 

கொடி வசலை, see கொடிப் பசலை . 
கொடி யூமத்தை , ஊமத்தைக் கொடி , 
datura creeper - Dat genus . 

கொடி வசீகரி , see அக சம்பங்கி . 
கொடியெலுமிச்சை, எலுமிச்சைக் கொடி வஞ்சி , வஞ்சிக் கொடி , slen 
கொடி , lemon creeper ; Italian der rattan - Calamus rotang. 
lemon - Citrus . medica limonum ; 

கொடி வட்டக்கல் , கொடி வட்டத்தில் 
2. காட்டெலுமிச்சை, Indian wild 

கல் 
lime - Atlantia monophylla . 

உண்டாகும் 

அல்லது , 

மணலைப் போன்ற திரட்சி . calcar 
கொடி யேனம் , see அமுரி . 

eous or sabulus deposits con 

tained in the placenta . 
கொடியொட்டி , கருப்பையை அடுத்து 
ஒட்டிக் கொண்டிருக்கும் நஞ்சுக் கொடி வட்டத் தாபிதம் , கொடி 
கொடியின் சதைப் பாகம் , that part வட்டத்தின் அழற்சி , inflammation 
of the placenta which comes next of the placenta - Placentitis . 
to uterine wall - Maternal placenta . 

கொடி - வட்டப் பிறை , கருவில் 
கொடி யோடுதல் , கண்வரி படர்தல் , 

இரட்டைப் பிள்ளை 
spreading of fine and red capil 

டாயிருக்கும் போது சில சமயம் 
lary streaks in the eyes ; 2. கையின் 

எற்படும். பிறையைப் போன்ற 
ரேகை நீளுதல் , extension or pro 

Olena , a crescentic form of pla 
longation of the lines on the palm 
of the hand ; 3 . சாகுந் தருவாயில் 

centa , sometimes occuring in 

twin pregnancy . 
மூச்சுஒடுங்கி சன்னமாய்யோடுதல் , 
respiring feebly and in a thin கொடி வட்டம் , நஞ்சுக் கொடி 
stream at the moment of death ; கருப்பையில் ஒட்டிக் கொண் 
4. பூண்டின் கொடி மேலெழும்பல் , டிருக்கும் வட்ட வுறுப்பு அல்லது 
running or climbing of a creeper . 

பாகம் இதனால் தாய்க்கும் 
கொடியோன் , see கற்றாழை , 2 . 

குழந்தைக்கும் சம்பந்தம் ஏற் 
கறிப்புடோல் , vegetable gourd or பட்டுள்ளது : the round , flat organ 


உண் 


1197 


கொடி வட்டம் 


within the uterus which estab 
lishes communication between 
the mother and child by means of 
the umbilical cord - Placenta . 


கொடி வடாகிகம் , see கொடிச் 
சம்பங்கி .. 


கொடிவேர் வகை 
கொடிவளி , குதத்திற்கும் குய்யத் 
திற்கும் இடையே பெண்களுக்குக் 
காணும் வளி , a chronic rupture in 
females between the rectum and 
the vagina - Perineal rupture . 
கொடி விசி , வட்டமான கட்டு நார் , 

round ligament . 
கொடி விடுதல் , see கொடி கிழிதல் . 
கொடி விதை , மோதிரக் கண்ணி 

climbing flax - Hugonia mystax. 
கொடி விரியன் , செவ்விரியன் , red 

viper ( snake ) - Viperidae ( genus ) 
கொடி விருட்சம் , see கொடிக் 
கள்ளி . 


- 


கொடி வலித்தல் , ஆசனத்திற்கும் 

மர்ம ஸ்தானத்திற்குமிடையே 
வலியேற்படல் , pain felt in the line 
of the perineum ; 2. நஞ்சுக் 
கொடியை வெளி வாங்கல் . bring 
ing or drawing out the navel - cord 

during child - birth . 
கொடி வழி , வீணாத் தண்டின் 

மூலமாய்கொடிக் கயிறு ஓடும் 
பாதை , the passage through 
which the spinal cord runs - Spi 
nal canal ; 2. ( In philosophy ) 
கொடிக் கயிற்றின் மூலமாய் சுழி 
முனைக்குப் போகும் துவாரம் , the 
subtle passage supposed to be 
leading to சுழி முனை . 
NOTE - One of the passages of 
the nervous centre at the top of 
the vertebral column running 
down through the spinal cord , is 
known as . சுழிமுனை ( Sulimunai ) . 
All the exercises and practices 
etc : in Yoga are employed or re 
sorted fo with the aim of freeing 
and developing the said 
nervecentres and more espe 
cially of freeing the passage 

within the spinal cord . 
கொடி வழுதலை , see கண்டங் 

கத்திரி; 2.கொடிக்கால் கத்தரிக்காய் 
a climbing brinjal cultivated in 
betel - vine yard - Solanum 
melongenum ( genus ) . 


கொடி விரை , கொடிச் சணல் , creep 
ing falsah ; climbing flax 
Reinwardtia trigyna . 
கொடி வேம்பு , கொடியாகப் படர்ந்த 

வேம்பு , margosa creeper . 
கொடிவேர் , தலைச்சன் பிள்ளை, the 
first born child of a woman ; 2 . 
கொடியின் வேர் , the root of a 
creeper ; 3.see கொடிவேலி ; 4 . 
நஞ்சுக் கொடி வட்டம் , placenta. 
கொடிவேர் வகை , பதார்த்த குண 
சிந்தாமணியிற் சொல்லியுள்ள 
மருந்துக்குதவும் முக்கியமான 
கொடியின் வேர். அவையாவன , the 
important roots of creepers use 
ful in medicine as laid down in 
Tamil Materia medica are : 
1. நாகமல்லி வேர் , snake jasmine 

root - Rhinacanthus commu 
nis .. 


1198 


கொடிவேர் வகை 
2. காட்டு மல்லிகை வேர் , wild jas 

mine root Jasminum 

angustifolium . 
3. சிறு குறிஞ்சா வேர் , small Indian 

ipeccuanha root - Gymnema 
sylvestre. 


கொடி வேலன் 
14. இன்புறா வேர் அல்லது சாய 

Cous, chay root or dye root - 
Olden landia umbellata . 


| 


- 


4. பேய்ச் சுரை வேர் , wild bottle 

gourd root . 
5. முசு முசுக்கை வேர் , bristly bry 

ony root - Mukia Scabrella . 
6. வெண் காக்காட்டான் வேர் , 

white mussell shell creeper 
root Clitorea ternatea 

( albiflora ). 
7. கருங் காக்கட்டான் வேர் , black 

or blue mussell - shell creeper 
root Clitorea ternatea 

( albiflora) , 
8. கொடிவேலி வேர் , hedge - 
creeper root 

Plumbago 
zeylanica 
9.பெரு மருந்து வேர் , Indian birth 

- wort - root - Aristolochia in 
dica . 


15. நன்னாரி வேர் , Indian sarsa 

parilla root Hemidesmus 

indicus . 
16 , கொஞ்சி வேர் , opal orange 
tree root Glycosmis 

pentaphylla . 
17. குன்றி வேர் , jeweller s bead 

root - Abrus precatorius . 
18. நுணாவேர் , ach root - Morinda 

citrifolia ., 
19. கொழும்பு வேர் , Columbo root 

Jasteorrhiza columba . 
20. கீரி புரண்டான் வேர் , Indian 

snake root - Ophiorrhiza 

mungos . 
கொடி வேலம் , முள்ளில்லாத வேல் 

டிவிடிவிச்செடி , American sumach 
-Caesalpinai coriaria ; 2. ஓர் 
வகைப் பெரிய நீண்ட கத்திரிக் 
காய் , a vareity of large and long 
shaped brinjal - Solanum ( ge 
nus) . 
கொடி வேலன் , கொடி வேலம் 
இதற்கு டிவி டிவி என்றும் பெயர் . 
25-30 அடி ; இதன் காய் உள்ளுக்கு 
S போல் 

வளைந்ததாயும் 
மண்ணிறமாயிருக்கும் ; பூக்கள் 
சிறியன . மஞ்சள் நிறம் . இதனுள்ளே 
யிருக்கும் மேற்றோலிற்கு மிக்கத் 
துவர்ப்பு குணமுண்டு . துவர்ப்பு 
சரக்குகளிலெல்லாம் இது மிகச் 
சிறந்தது . இதன் கோது கஷாய 
மிட்டு இரத்த மூலத்திற்குபயோகப் 


10.பெருங் காஞ்சொறி வேர் , small 

climbing nettle root - Tragia in 

volucrate . 
11. சிறு காஞ்சொறி வேர் , small 

climbing nettle root - Tragia 

involucrata (cannabina ). 
12. கருங் காஞ்சொறி வேர் , black 

climbing nettle root - Tragia 

involucrata (nigra ). 
13. பச்சைத் திப்பிலி வேர் , green 

long - pepper plant root - Piper 
longum . 


1199 
கொடி வேலன் 

கொடி வேலி 
படுத்துவதுண்டு . இதன் விதையின் வேலியினால் மூலம் , சுவாசம் , 
மேற்றோல் குழந்தைகளுக்கு அடித் அரையாப்பு இவைகள் குணப்படும் . 
தள்ளுவதற்கு வுபயோகிப்பதுண்டு , மூன்றாவது , செங் கொடி வேலி 
American sumach or divy divy - வாத ரோகம் , வாயு சம்பந்தத்தா 
Caesalpinia coriaria . It is a small 

லுண்டாகும் வீக்கம் , மேகப் படை , 
spreading tree 25 - 30 ft ; the le 

அரையாப்பு முதலியவைகளுக்கு 
gume is incurved when dried into 

மேற் பூச்சு மருந்தாக உபயோகப் 
the shape of the letter S reddish 

படும் . கற்ப மூலிகையாகவும் 
brown in colour ; flowers are 

கொள்ளலாம் , கறுப்பு , சிவப்பு 
small , yellow and fragrant . Pod 
contains much tannin ; and is an 

இவ்விரண்டினமும் வாத 
astringent. It is esteemed as the 

வேலைக்கும் உபயோகமாகும் . 
best of all the Indian astringents . 

உள்ளுக்குக் கொள்ள கொடிய 
A decoction of the legume forms 

விஷத் தன்மை யுண்டாகும் . 
an.injection in bleeding pills ; pods கருவை யழிக்க இது உபயோகப் 
are remedy for prolapsus in chil படும் . எரி வண்டைப் போல் 
dren . 

கொப்புள முண்டாக்கும் , பொதுவாக 
கொடி வேலி , சித்திர மூலம் . இது 

கொடிவேலிக்கு வியர்வை 
வேலிப் பயிராகவுபயோகப் 

யுண்டாக்கும் குணமுண்டு . அதிக 
படுவதாலிப்பெயர் . இது மூன்று 

அளவில் உபயோகிக்க விஷத்தை 
வகைப் படும் : - 1. வெண் கொடி 

யுண்டு பண்ணும் . ஆங்கிலேய 
வேலி , 2. கருங் கொடி வேலி , 3 . 

வைத்தியர்கள் வேறு விதமாக 
செங் கொடி வேலி . முதலாவது , 

உபயோகிப்பார்கள் . Leadwort - 
வெண் கொடி வேலி சாதாரண 

Plumbago genus . It is so called 

from its use as a hedge plant . It 
மானது . எங்கும் கிடைக்கக் கூடியது ; 

consists of three kinds viz : - 1 . 
கடைகளிலும் விற்கும் இது 

white - flowered leadwort - Plum 
உஷ்ணமும் வீரிய முள்ள ஓர் 

bago zeylanica ; 2. Blue . flowered 
கடைச் சரக்கு . இது கொடிய விஷத் leadwort - Plumbagocapensis ; 3 . 
தன்மையதாதலால் உள்ளுக்குக் Rosy - flowered leadwort - Plum 
கொள்ள அபாயத்தை bago rusea Firstly, the white - flow 
விளைவிக்கும் . இவ்வேரின் தோல் 

ered leadwort is very common ; 
கஞ்சித் தண்ணீருடன் அரைத்து 

and can be had every where and 

is also sold in bazaars- It is acrid 
வீக்கம் , வலி இவைகளுக்கும் , 

and stimulating; and is a bazaar 
கட்டிகளை உடைப்பதற்கும் உப 

drug . It is powerfully poisonous ; 
யோகப்படும் . அன்றியும் , இவ்வேர் and its internal use is said to be 
அசீரணம் , மூலம் , பேதி , சரும attended with danger. The root - 
நோய் முதலியவைகளுக்கும் bark rubbed into a paste in rice 
உபயோகமாகும் ; 

முறைக் water is applied to swelling and 
காய்ச்சலுக்கும் கொடுக்கலாம் . pain as well as for raising blis 
இரண்டாவது , 

ters or for ripening abscesses. 
கருங் 

கொடி 


1200 


கொடுக்காய்ப் புளி 
to open his mouth widely, due to 
rigidity of the muscles of the jaw 
Trismus . 


கொடி வேலி 
The root is used for promoting 
appetite and for curing dyspepsia 
piles , diarrhoea, skin diseases , 
intermittent fever etc. Secondly , 
the black variety is used for piles 
asthma , venereal bubo etc. 
Thirdly , the red variety is used as 
an extenal application in rheu 
matic and paralytic aflections, 
swelling , skin diseases arising 
from venereal or syphilitic causes . 
It is also useful in rejuvenation . 
The last two varieties are even 
employed in Alchemy. The plant 
on the whole is a powerful nar 
cotic poision . It is employed to 
procure abortion ; and is a substi 
tute for cantherides for raising blis 
ters . It is a diaphoretic and is a 
poison in large doses . The uses 
are different in English Medicine . 
NOTE : - The other varieties are : 


கொடு , வளைந்த , crooked ; curved ; 
2. கொடிய violent , cruel ; 3 , 
கோணல் , crookedness . 
கொடு கணி , see குறுந் தொட்டி . 
கொடுக்குதல் , குளிரால் நடுங்கல் , 

shivering with cold ; 2. பற்கள் 
கூசுதல் , having the teeth set on 
edges . 
கொடு கொடுத்தல் , குளிரால் 
வருந்தல் being affected with cold ; 
2. சுருக்கெனக் கொல்லல் , causing 
pin pricks or minute irritations . 
கொடுக்க வாங்கல் , உலோகங்கள் 
உருக்குமுகத்தில் கிராசம் 
கொடுக்கச் சத்தை உள்ளுக்குக் 
கொள்ளல் , ( In Alchemy ) absorbing 
while giving cross powders to 
metals in fusion . 


1. சீமைச் சித்திர மூலம் foreign 

plumbago Pedilanthus 

tithymaloides . 
2. பெருஞ் சித்திர மூலம் , large 

plumbago - Pupalia 

atropurpurea . 
கொடி வேல் , வேலன் கொடி , aca 
cia creeper 

Acacia tomentosa 
alias A. latronum . 


கொடிறு , கதுப்பு , cheek ; 2. தாள் jaw ; 

3. குறடு , pincers . 


கொடுக்கன் , கொடுக் குள்ள விஷப் 
பிராணி a poisonous creature with 
a sting ; 2. ஓர் வகைத் தேள் 
அதாவது நட்டுவாய்க்காலி , a kind 
of scorpion . See கொடுக்கான் . 
கொடுக்காய்ப் புளி , இம்மரம் 30 
அடி உயரம் , சிறிய முட்கள் உள்ளது ; 
காய்கள் முறுக்கிக் கொண்டிருக்கும் . 
இதன் விதைகள் வெள்ளைச் 
சதைப் பற்றுக்குள் காணலாம் , 
பூக்கள் சிறியது , மஞ்சள் நிறம் , 
வேலிகளில் மிகுதியாக வைத்துப் 
பயிராக்கப்படும் , காய்க்குள்ளி 
ருக்கும் சதை தின்பதற்கு உருசி 
யாயிருக்கும் , Manilla tamarind ; 


கொடிறு சன்னி , see கொடிற்று 
சன்னி . 


கொடிற்று சன்னி , தாளையிறுத்தும் 

Fotoof , an early symptom of teta 
nus in which the patient is unable 


1201 
கொடுக்காய்ப் புளி 

கொடு நீபம் 
sweet fruitinga , - Mimosa dulcis கொடுங் கை , உள் வளைந்த கை , 
alias Pithecolobium dulcis . Tree 

arm bent inwards ; 2. மடங்கிய 
30 ft . high : armed with short 
thorns ; legumes irregularly 

608 , foided arm (a deformity ). 
twisted; seeds imbedded in whit கொடுங் கோடா சூரி , அகஸ்தியர் 
ish pulp ; small yellowish flowers ,, செய்த ஓர் விஷ பிரதி விஷ நூல் a 
commonly grown in hedges ; pulp treatise on poisons with their an 
of fruit is eatable and sweet to tidotes and treatment compiled by 
taste . 

Agastiya. 
கொடுக்கான் , நட்டுவாய்க்காலி , கொடுங் கோபிச் சிலை , மஞ்சட் 
black lobster - mouthed - ledgged கல் , Yellow stone ; 2. சுண்ணாம்புக் 
scorpion . 

கல் , lime stone . 
கொடுக்கி , தேள் கொடுக்கி , scor 

கொடுங் கோவை யுருக்கி , சத்தி 
pion plant - Heliotropium indicum ; 

FIT6016001 , spreading hogweed . - 
2 : வயற் கொடுக்கி , field scorpion 

Boerhaavia repens alias B. 
plant Heliotropium coraman 

procumbens .. 
delinum ,. 

கொடுஞ் சுரம் , விஷ சுரம் , malig 
கொடுக் கிலை . தேட் கொடுக் 

nant fever ; 2. கடுங் காய்ச்சல் , high 
கியிலை , leaf of scorpion plant . 

degree of fever - hyper. - pyrexia . 
See கொடுக்கி , 

கொடுஞ் சூரி , மூர்க்கமான பெண் , a 
கொடுக்கு , தேள் கொடுக்கு , sting of 

wicked woman ; 2. வளைந்த 
a scorpion ; 2. தேனீ, வண்டு , 

மடக்குக் கத்தி , a curved folding 
குளவி முதலியவைகளின் 

knife.. 
கொடுக்கு , sting of a wasp , honey 
- bee , beetleetc .; 3. தேற் கொடுக்கி 

கொடுத்தல் , பரி கொடுத்தல் , ( உ - ம் ) 

சாகக் கொடுத்தல் , losingby death ; 
see கொடுக்கி . 

2. மருந்து கொடுத்தல் , administer 
கொடுங் கண் , வன் கண் cruel or ing or giving internally as medi 

evil eye ; 2. கொள்ளிக் கண் , fiery cine ; 3. கிராசங்கொடுத்தல் , (InAl 
eye. 

chemy ) nourishing a metal in fu 

sion with cross powders . 
கொடுங் காய் , வெள்ளரிக் காய் , cu 

cumber - Cucumis sativus ; 2 . கொடு நாக் கெறிதல் , நாக்கை 
வளைந்த காய் , curved fruit ; 3 . சப்புக் கொட்டல் , beating the 

tongue against the palate . 
ஊமத்தை , datura . 
கொடுங் காரம் , தாலம்ப பாஷாணம் , 

கொடு நாலி , see கொடி வேலி . 
a kind of arsenic (?) ; 2. கொடிய கொடு நீபம் , மஞ்சட் கடம்பு , yellow 
காரம் , strong alkali . 

cadamba - Adina cordifolia . 


- 


26 


1202 


கொடு நீர் . 
கொடு நீர் , கழுதை மூத்திரம் , ass s 
urine . 


கொடுந் துயர் , மிக்க வலி , extreme 
pain ; 2. மரணம் , death . 


கொடுந் துன்பம் , சகிக்க முடியாத 
Cog6061, unbearable suffering ; 
2 .. காயத்தாலேற்பட்ட பெருந் 
துன்பம், grievous hurt . 
கொடு பச்சை , see கொடுப்பை . 
கொடுப்பு , சதுப்பு , jaw including 

cheek . 
கொடுப்புப் பல் , மெல்லும் பல் , mo 
lar - teeth 2. கடவாய்ப் பல் , grind 

ers . 
கொடுப்புப் பீறி , கன்னத்திற்கும் 
தாடைக்கும் இடையே யுண்டாகும் 
ஓர் சிலந்தி , cancer arising be 
tween the cheek and the jaw . 
கொடுப்பை , பொன்னாங்கண்ணி , 
sessile plant , illecebrum 
sessile alias Alternanthera 
sessile ; 2 , ஓர் மீன் , a fish , See 
வான் கொடுப்பை . 
கொடுப்பைக் கிருதம் , பொன்னாங் 
கண்ணி நெய் , a medicated ghee 
prepared with dry sessile plant 
mixed with other ingredients . 
கொடுப்பைத் தைலம் , பொன்னாங் 
கண்ணித் தைலம் இது மூளைக்குக் 
குளிர்ச்சியைத் தரும் , medicated oil 
prepared with sessile plant as 
chief ingredient. It is cooling to the 
brain . 


கொடும் பைத்தியம் 
கொடு முடிப் பூடு , கோபுரப் பூடு , 

which see . 
கொடு முண்டி , சொத்தைக் களா , 
false carondah Flacourtia 
sepiaria alias F. ramontchi.. 
கொடு மூலி , see செங்கொடி வேலி , 
கொடுமை , வைகிராந்த பாஷாணம் , 
a kind of mineral poison ; 2 . 
கடுமை wickedness ; cruelty ; 3 . 
வயிற்றின் கொடுமை , want of food . 
கொடும் பகல் , கடும் பகல் , midday ; 

2. உச்சிப் பொழுது , noon . 
கொடும் பனி , மிக்க பனி , heavy 

dew ; 2. மூடு பனி , mist . 
கொடும் பாவி , கொடிய பாவச் 
செயலினால் ஊரில் மழையில்லாத 
காலத்தில் தெருக்கள் தோறும் 
இழுத்துச் செல்லும் உருப்படுத்திய 
ஒர் பெண் பதுமை , a colossal im 
age of a woman , a great sinner, 
which is drawn through the 
streets in the time of drought . 
கொடும் புலி , சிங்கம் , lion . 
கொடும் பேதி , மச்ச முனியென்னும் 
சித்தன் வசமிருந்த ஓர் கவுனக் 
குளிகை , animated mercurial pill 
in possession of Siddha named 
Machamuni for flying in the aerial 
regions ; 2. கொடிய பேதி , diar 
rhoea of a virulent type ; violent 
purging ; 3. வாந்தி பேதி , cholera . 
கொடும் பை , ஓர் பச்சிலை மூலி an 
unknown ever 

green plant?; 2 . 
பச்சிலை , any green leaf. 
கொடும் பைத்தியம் , கொடிய 
அல்லது கடுமையான பைத்தியம் , 


- 


கொடு முடி , மலையுச்சி , summit of 
a mountain . 


see 


1203 
கொடும் பைத்தியம் 

கொட்டத் தடக்கல் 
dangerous lunacy ; extreme in கொடு வினை , ஊழ் வினை ( உ.ம் ) 
Sanity - Acormania ; 2. தீமையைச் 

" கோ டாயுதத்தால் கொடுவினை 
செய்யும் பைத்தியம் , Insanity lead 

களைந்து ” ( வினா. அகவல் ) , 
ing to acts of violence - Impulsive evil deeds or karma of past births. 
insanity .. 

கொடு வேரி , see கொடி வேலி . 
கொடு வரி , வளைந்த கோடுகள் 
உள்ள புலி , tiger having curved 

கொடு வேலி , see கொடி வேலி . 
stripes .. 

கொடை முடி , சரக் கொன்றை , In 
கொடு வாஞ்சி , கொட்டாஞ்சி , which 

dian laburnam - Cassia fistula . 
see . 

கொடை யெலும்பு, குடை யெலும்பு 
கொடுவாட்கத்தி , அறுக்க உபயோ அதாவது உள் வளைந்தயெலும்பு , 
கிக்கும் ஓர் வளைந்த கத்தி , a 

bone with an inward curvature ; 
curved knife used in surgery . 

iincurved bone .. 
கொடு வாய் , பன்றி மீன் , cock up - 

கொட்குதல் , வளைதல் , curving ; 2 . 
Lates calcarifer ; 2. ( கொடுமை + 

சுழலல் , whirling . 
வாய் = frightfulness + mouth ) , கொட்ட கச்சி , 

கொட்டங் 
பயங்கரமான வாயையுடைய புலி , காய்ச்சி . 
a tiger having an awful or fearful 
mouth ; 3. கழுதைப் புலி , hyaena ; 

கொட்டகம் , நாயுருவி , Indian burr - 

Achyranthes aspera . 
4.பெருவாய் மீன் , large - mouthed 
fish - Peixe nairo ; 5. see on கொட்டக் கரந்தை , see கொட்டைக் 

கரந்தை . 
கொடு வாளை , ஓர் ஆற்று மீன் , a கொட்டங் காய் , தேங்காய் , cocoa 

river fish , Indian perch - Coius vacti nut ; 2. கொப்பரைத் தேங்காய் ,dried 
alias Lates nobilis ; 2. பனையேறி 

cocoanut .. 
மீன் , nayar fish - Lates dercidae . 

கொட்டங்காய்ச்சி , தேங்காய் ஓடு , 
கொடு வாள், வெட்டுக் கத்தி , am 

cocoanut shell . 
putating knife . 

கொட்டணை , உப்பெடுக்கும் ஓர் 
கொடு விஷத்தி , மருதாணி prickly கடற்கரைப் பூடு , a sea - shore 
Jawsonia Lawsonia inermis ; 

; 

plant of the species of cranberry 

from which salt is extracted . 
கொடு விஷம் , வெள்ளைப் பாஷாணம் , 
a kind of native arsenic ; white 

கொட்டணைக் காய் , see கொட்டணை . 
arsenic ; 2. தேள் கொடுக்கி , see 

கொட்டத் தடக்கல் , பருப் பெடுத்த 
கொடுக்கி ; 3. கொடிய நஞ்சு, fatal 

லெனும் தூரு சொல் , அதாவது 
poison as snake poison ; deadly 

பெண் குறி மணியெடுத்தல் 
poison ., 

அல்லது அதன் உணர்ச்சியில்லாமற் 


வாளை . 


al 


1204 


கொட்டாரம் 


முபயோகப் படும்படியான குடுவை 
யும் செய்யப்படும் . cocoanut shell . 
It is hard and brittle , It is cut in to 
cups and laddle used in the 
kitchen ; and also shaped into cir 
cular shells for preserving medi 
cated oils in and for use as drink 
ing vessels . See கொட்டங் 
காய்ச்சி . 
கொட்டாங்கச்சித் தைலம் , தேங்கா 
யோட்டைஎரிப்பதனால் அதினின்று 
இறங்கும் கருஞ் சிவப்பு நிறமான 
தைலம் . இது இடுப்புச்சிரங்கு படை 
முதலிய சரும நோய்களுக்குப் 
யோகப் படும் , a black or brown 
paint obtained by burning the co 
coanut shell . It is used in itch 
around the hip , ringworm and 
other cutaneous affections. 


கொட்டத் தடக்கல் 
செய்தல் , removing the clitoris or 
depriving of its sensation in a 
woman ( a slang expression ) . 
கொட்டத் திரட்சி , திராய் மலை , 
mountain containing impure zinc 

or sphelter. 
கொட்டம லழகி , see ஆவிரை. 
கொட்டம் , see கேஷ்டம் , 2. ஓர் 
வகை செய் மருந்து , a medicinal 
preparation ; 3. திராய் Indian chick 
weed - Mollugo spergula ; 4 . 
மாடுகளுக்கு மருந் தூட்டும் 
மூங்கிற்குழாய் , a hollow piece of 
bamboo used for administering 
medicine to cattle . 
கொட்டம் போடல் , மாடுகளுக்கு 
மருந்து புகட்டல் , administering 
medicine to cattle . 
கொட்டல் , கொட்டுதல் , stinging as 
of scopion wasp ; 2. கை தட்டல் , 
clapping hands . 
கொட்டவி , நிர்வாணி , a naked - 

woman . 
கொட்ட விடல் , தேன் , குளவி 
முதலியவைகளை விட்டு பல 
தடவையும் கொட்டும்படிச் செய்தல் , 
the flogging of a part with repeated 
stings of a scorpion or wasp . 
கொட்டன் , தேங்காய் , cocoanut ; 2 . 
கொழுத்து பருத்தவுடம் புள்ளோன் , 
a fat : and stoutman . 
கொட்டாங் கச்சி , தேங்காயோடு . 
இது கடினமும் எளிதில் ஒடியக் 
கூடியது . இதினின்று சமையலுக் 
குதவும் அகப்பையும் , தைலம் 
ஊற்றி வைப்பதற்கும் . குடிப்பதற்கு 


கொட்டாங்கரந்தை , see கொட்டைக் 

கரந்தை . 
கொட்டாங் கோரை , ஓர் வகைக் 

கோரை , a kind of sedge - grass . 
கொட்டாஞ்சி , ஓர் வகைப் பழம் a 
kind of fruit ( ?) ; 2. see கொட்டாங் 
கச்சி , 
கொட்டாப்பித்தல் , உண்பித்தல் 

causing to eat . 
கொட்டாப் புளி, கொட்டாப் புளியைப் 
போல் பலமானது , anything strong 
like a wooden mallet , said of a 
strong and robust man . 
கொட்டா மத்தகி , மருளூமத்தை , 

burr- weed - Xanthium indicum . 
கொட்டாரம் , உப்பு கொட்டி வைக்கு 
மிடம் , salt depot . 


1205 
கொட்டாவி 

கொட்டி 
கொட்டாவி , வாயால் விடும் நெடுஞ் கொட்டாவி விடல் , 

வாயால் 
சுவாசம் , an involuntary opening of நெட்டுயிர்த்தல் , the act of yawn 
the mouth with the taking of a ing - Oscecto ; 2. களைத்தல் being 
deep breath - Yawn ; 2. நாயுருவி , exhausted or wearied ; 3 . 
Indian burr - Achyranthes aspera ; இறத்தல் , dying , " கொட்டாவி 
3. நாய்ப் பாகல் , buffalo carolah விட்டது போற் கூற்றுவன் வரும் 
Momordida hispida . 

போது , விட்டாவி போவதுமே 
கொட்டாவி கொள்ளல் , 

மெய் , ” It is certain that in death 
see 

the soul leaves the body in the 
கொட்டாவி விடல் . 

same manner as breath is emit 
கொட்டாவிக் கால் , கொட்டாவியை 

ted in yawning . 
எழுப்பும் தேவதத்தன் என்னும் தச கொட்டாவிவிட்டிறுக்கி , நாயுருவி , 
வாயுவிலொன்று , one of the ten vi see கொட்டாவி , 
tal airs which is exhaled in yawn 
ing . 

கொட்டான் , see கொட்டன் , நெய்க் 

கொட்டன் , soap - nut tree 
கொட்டாவிச் சுரம் , அடிக்கடி Sapindas trifoliastus , 
கொட்டாவி , விக்கல் , வாந்தி , 

கொட்டான் கரந்தை, நாறு கரந்தை 
நடுக்கம் முதலியவற்றோடு கூடிய 

see கொட்டைக் கரந்தை . 
சுரம் , fever attended with frequent 
yawning , hiccough vomiting, trem கொட்டான் சிலை , யாகை மரம் , 
bling etc. 

common sirissa - Albizzia lebbek . 
கொட்டாவிப் பித்தம் , ஓர்வகைப் 

கொட்டி , கொட்டிக் கிழங்கு . 
பித்தநோய் , இதனால் அடிக்கடி 

இக்கொடி ஆம்பல் இனத்தைச் 
கொட்டாவி , உடம்பு முழுவதும் 

சேர்ந்தது ; ஒவ்வொரு வருஷமும் , 
வியர்வை , சுர சுரப்பு , கொப்புளம் , 

பூத்துக் காய்க்கும் ; இலைகள் 
சீதளம் , உரோமச் சிலிர்ப்பு , சுரம் , 

நேராகவும் , நீளமாகவும் , பூவின் 
நடுக்கம் , அதிக சூலை , நடு மார்பி 

காம்புகள் தனித்தும் , அனேக பூக்க 

ளையுடைய தாயுமிருக்கும் . இதை 
லெரிவு , நித்திரையின்மை, கண்ணீர் 

மழைக் காலத்தில் ஏரி , குளம் , 
வடிதல் முதலிய குணங்கள் 

குட்டைமுதலிய தண்ணீர் தியங்கி 
ஏற்படும் . a kind of bilious disease 

நிற்கும் இடங்களில் பார்க்கலாம் . 
marked by frequent yawning , pain 

இதன் காய் மூன்று பிரிவுள்ள 
all over the body, roughness of the 

தாகவும் , ஒவ்வொருவிரிவினுள் 4 
surface of the skin , boil 

8 வகைகளும் இருக்கும் . இதன் 
horripillation , feyer, shivering , 
acute pain , burning sensation in 

அடித் தண்டிலிருக்கும் கிழங்கு 
the middle of chest , sleepless 

உருளைக் கிழங்கைப் போலி 
ness , oozing of water from the ருக்கும் . இது வற்றல் செய்து 

சாப்பிட உதவும் ; பத்திய பதார்த்த 
eyes etc. 


பல 


1206 
கொட்டி 

கொட்டு முறி 
மாகவும் உபயோகிப்பதுண்டு , இதைச் 

கொட்டிமம் , செந்நகரப் பட்டை the 
சூரணித்து சாப்பிட பிரமேகம் , fragrant bark of Olive linden tree - 

Eleocarpus genus . 
தேகக் காந்தல் முதலியவைகள் 
நீங்கும் , இது நாகத்தைக் கட்டும் , கொட்டியம் , எருது , bull ; ox . 
இது அடியிற் கண்டபடி 
வகைப்படும் , a kind of aquaticroot 

கொட்டிலம் , கோஷ்டம் , Arabian 

costus - Costus speciosus . 
- Aponogeton monostachyon 
alias Cyperus perteneus. It is an கொட்டிலாம் சல்லி , பூர்வத்தில் 
edible root of water - lily genus . 

. 

உபயோகித்து வந்த ஒர் செம்பு 
This is an annual plant putting 

நாணயம் . இது தாம்பூர பற்பம் 
forth flowers and fruits ; leaves 

செய்ய உபயோகப்பட்டு வந்தது , a 
long and erect ; pedicles solitary ; 
many ilowers . It is found grown in 

copper coin current in ancient 
lakes , tanks, ponds and other low 

days . It was with this.coin that cop 
places where water is stag 

per oxide used to be prepared for 
nant.Legumes three parted and 

merly by Vaidyans . 
in each , are found seeds 4-8 . The 

கொட்டு , உடம்பு , body ; 2. தேள் 
root at the botton of the stem re 

முதலியவற்றின் விஷக் கடி , the 
sembles common potato . It is 

sting of a poisonous reptiles as 
sliced , dried and used , in food 
and in diet The pulverised root is 

scorpion etc ; 3. PMM / 505 , pour 
a remedy for urinary diseases , 

ing as any liquid ; 4. மலடி , barren 
excess of heat in the system etc. woman ; 5.பெண் குறியின் மணி . a 
it is capable of binding zinc. It con vulgar term for clitoris of the fe 
sists of different kinds ; 

male genital ; 6. மலட்டுத்தன்மை , 

barrenness .. 
1. கருங் கொட்டி Arum 
nymphaci - folia ,. 

கொட்டுச் சிறுக்கி , பிள்ளை பெறா 
2. காரற் கொட்டி - Arum minutum . மலடி , ( slang ) a barren woman . 
3. தண்டற் கொட்டி Arum கொட்டுச் செத்தல் , அறக் காய்ந்த 
trilobatum . 

தேங்காய் , a fully - dried cocoanut . 
கொட்டிக் கொள்ளல் , தகடாயடித்தல் , கொட்டுதல் , கொடுக்கினால் கொட் 
beating into a sheet ; 2. சாப்பிடல் , டுதல் , stinging as by a scorpion ; 
eating (slang ) . 

2. வார்த்தல் pouring as water or 
கொட்டிக் கோரை , ஓர் வகைக் 

any liquid ; 3. பல்லி பலுக்குதல் , 
Comm , a kind of sedge - grass 

chirping as of a lizard ; 4. பல் 
Cyperus compressus . 

C.f. கொட்டுதல் , falling ordroppingas 
கொட்டாங் கோரை . 

of tooth . 
கொட்டிச் சாந்து , ஓர் கடைச் சரக்கு , 

கொட்டு முறி , உயர்ந்த பித்தளை, 
a bazaar drug ( ? ) 

superior brass; tinsel. 


- 


கொட்டை 


- 


ஆனால் 


களாக 


1207 
கொட்டு ரசம் 
கொட்டு ரசம் , பருப்பில்லாத வெறும் 

மிளகு ரசம் , mere pepper water 
without dholl added . 
கொட்டு வாய் , தேள் கடித்த விடம் 
அல்லது கடி வாய் , spot sting by a 
scorpion or wound caused by the 
bite of other poisonous insects . 
கொட்டு வாய்க் கடுப்பு , விஷப் 
பிராணிகள் கடித்த விடத்தி 
லேற்படும் கடு நோய் அல்லது 
எரிவு , intense irritation or burning 
pain at the spot bitten by poison 
ous insects or reptiles . 
கொட்டு வான் , கொடுக்கினால் 
கொட்டக் கூடிய தேள் , தேனீ , 
வண்டு முதலிய விஷப்பிராணிகள் , 
venomous insects or reptiles , ca 
pable of puncturing with the sharp 
pointed sting with which they are 
furnished , such as scorpions , 

bees , wasps etc. 
கொட்டு விஷக் காலி , காலினால் 
கொட்டும் செங்குளவி , a red spe 
cies of wasp having its sting in its 
legs . 
கொட்டு விஷம் , தேள் கொட்டலால் 
ஏற்பட்ட விஷம் , poison due to 
Scorpion sting . 
கொட்டெரிச்சல் , கொட்டு வதினா 
லுண்டாகும் எரிவு , burning sensa 
tion due to stinging by a scorpion . 
கொட்டை , ஓடு மூடிய விதை இது 
எலும்பு அல்லது மரத்தைப் போல 
கெட்டியாகவிருக்கும் . பழுத்தாலும் 
விரியாது . இச்சொல் பூண்டின் முதற் 
பெயராகவும் அல்லது இறுதிச் 


சொல்லாகவும் வரும் . முதற் 
சொல்லாக வரும் பூண்டின் பெயர் 
கள் அகராதி வரிசைக் கிரமப்படி 
வருவதால் அவைகளை ஈண்டு 
தனியாக கூறவேண்டிய அவசிய 
மில்லை . 

இறுதிச் 
சொல்லாக வரும் செடிகளின் 
முக்கியமான பெயர்கள் மாத்திரம் 
அடியில் உணவிற்குதவும் வகை 
களை ஒரு பிரிவாகவும் . மருந்திற் 
குதவும் இனங்களை மற்றொரு 
பிரிவாகவும் , ஆக இரண்டு வகை 

காட்டப் பட்டுள்ளன , 
a seed or, kernel inclosed in a 
shell.It is a bony woody or leath 
ery covering not opening when 
ripe. It may refer to nut , kernel or 
large seed . It is a Dravadian term 
for plant product added to the 
word - root either before or after it . 
As a plant s first term , it is not nec 
essary here to repeat all the 
names as they will be found men 
tioned in the body of this Dictio 
nary in alphabetical order com 
mencing with கொட்டை அவரை ; 
but as plant s second term it is 
found necessary to mention be 
low only important creepers clas 
sified into two groups viz : - ( A ) 
edible nuts and ( B) non edible 
nuts useful in Medicine . 
( A ) Edible nuts: 
1. முந்திரிக் கொட்டை , cashewnut 

- Anacardium occidentale . 


- 


2. காட்டு மாங் கொட்டை , jingle 

mango nut- Spondias elliptica . 
3. மாங் கொட்டை , mango nut 

Mangifera indica . 


- 


1208 


கொட்டை 


கொட்டை 


4. வாதுமைக் கொட்டை , almond 

nut - Prunus amygdalus . 
5. காப்பிக் கொட்டை , coffee seed 

-Coffee arabica . 
6. மல்லாக் கொட்டை , ground nut 

- Arachis hypoaea . 
7. புளியங் கொட்டை , tamarind 

seed . 
8. நாட்டக்குரோட்டுக் கொட்டை , 

lambang nut - Aleurites triloba, 
9.பலாக் கொட்டை ,jack fruit seed 

Artocarpus integrifolia . 
10. தாமரைக் கொட்டை , sacred 

lotus Pericarp Nelumbium 

speciosum . 
11. பிஸ்தா கொட்டை , pistachio 

nut - Pistacia riera. 
12. நாட்டு வாதுமைக் கொட்டை , 

country almond nut 

Terminalia catappa . 
13 , அக்ரோட்டுக் கொட்டை , wal 

nut - Juglans regia . 
( B ) Non - edible nuts : 
14. சேங் கொட்டை , dhoby nut 

Semecarpus anacardium . 
15. ஆமணக்குக் கொட்டை , cas 

tor seed - Ricinus communis . 
16. பருத்திக் கொட்டை , cotton 

seed - Gossypium herbaceum . 
17. முத்துக் கொட்டை , the same 

as No. 15 . 
18. கழற்சிக் கொட்டை , bonduc 

nut - Caesalpinia bonducella . 
19. பேன் கொட்டை , Indian bery 

- Anamirta cocculus , 


20. புங்கன் கொட்டை , bastard 

poon nut - Sterculia foetida. 
21. பூவந்திக் கொட்டை அல்லது 

பொன்னாங் கொட்டை , soap - 

nut -Sapindus trifoliatus . 
22. புன்னைக் கொட்டை , the 

same as No. 26 .. 
23. தேத்தான் கொட்டை , water 

clear - in nut - Strychnos 

potatorum .. 
24. நேர்வாளக் கொட்டை , physic 

nut - Croton tigilium . 
25 , எட்டிக் கொட்டை , vomit nut - 

Strychnos nux - vomica . 
26. பின்னைக் கொட்டை , laurel 

nut - Colophyllum inophyllum . 
27.சிறு பின்னைக் கொட்டை , 

keena nut - Calophyllum 

wightianum . 
28. சேவலன் கொட்டை , ivory 

seed - Croton tigilium . See No. 
24 . 


- 


29. காட்டுச் சேங் கொட்டை , gla 

brous marking nut Seme 

carpus travancoria . 
30. மிருகக் கொட்டை , honey tree 

nut Schleichera trijuga . 
31.வெண்கொட்டை , spindletree 

nut - Lophopetalum wightiana . 
கொட்டை , see கொட்டை 
யிலந்தை ; 2.பிடுக்கின்விதை, tes 
ticles ; 3. பூசினிப்பிஞ்சு, green ten 
der pumpkin ; 4. ஆமணக்கு , cas 
tor -seed - Ricinus communis ; 5 . 
பழக் கொட்டை , nut contained in 
a fruit ; ( உ.ம்) மாங் கொட்டை , 


1209 


கொட்டை 


கொட்டைக் கரந்தை 


mango nut ; 6. முந்திரிக்கொட்டை 
cashew nut . 


கொட்டை 

அவரை , கொட்டை 
முத்தின அவரை, a species of bean 
with matured seed or in which the 
seed portion alone is edible . 
கொட்டை கச்சி , see கொட்டாங் 
கச்சி . 


என 


கொட்டைக் கரந்தை , இது வயற் 
காடுகளில் விளையும் , அறுத்த 
வயல்களில் விசேஷமாய்க் காண 
லாம் . இது வருஷத்திற் கொரு 
தடவைமுளைக்கும் . இது வெள்ளை, 
சிவப்பு 

இரு வகைத்து . 
வெள்ளைப் பூ அரிது ஆனால் , 
சிவப்பு எங்கும் கிடைக்கக் கூடியது . 
இதற்கு மருந்துக் குணம் உண்டு . 
வாசனை அதிகம் . இதன் விதை 
புழுக்களைக் கொல்லும் ; வேர்த் 
தூள் சீரணத்திற்கு வலிவைக் 
கொடுக்கும் . இதன் பட்டையை 
அரைத்து மோரிற் கலந்துட்கொள்ள 
மூலத்திற்கு நல்லது . இதன் 
சமூலத்தைச் சூரணித்து வெள்ளை , 
பிரமேகம் , வாதம் , கிரந்தி , 
கரப்பான் , மலபந்தம் , கிராணி 
முதலியவைகளைக் குணப்படுத்தக் 
கொடுப்பதுண்டு . அன்றியும் இச் 
சமூலம் தலை , மூளை , இருதயம் , 
நரம்பு இவைகட்கு பலத்தைக் 
கொடுக்கும் . கஷாயமாகச் சாப்பிட , 
பைத்தியம் , கிரந்தி போம் .. 
இக்கஷாயத்தோடு சீரகத்தைப் 
பொடித்துப் போட்டு உட்கொள்ள 
வயிற்றுக் கோளாறுகள் போம் . 
இதன் சமூலத்தின் சாற்றை 
சூதத்திற்குச் சுருக்குக் கொடுக்க 


வெள்ளிக் கம்பியைப் போலாகும் . 
சித்த நூற்படி இதன் சமூலத்தின் 
இரசமும் , இலை ரசமும் , வாத 
முறைக்கும் , கற்ப முறைக்கும் மிக்க 
உபயோகமானது , Indian globe 
thistle - Sphoeranthus indicus . It 
is found commonly in all fields, 
but especially in rice - fields in 
abundance after harvest. It is an 
annual plant consisting of two va 
rieties viz . white and purplish red 
or rose - coloured ; the former is 
very rare , but the latter is very com 
mon ; the whole plant is remark 
ably fragrant and has medicinal 
virtues . Seeds are anthelmintic ; 

; 
powder of root stomachic ; bark 
when ground and mixed with whey 
is a remedy for piles . The- entire 
plant when dried and powdered 
proves useful in cases of gonor 
rhoea and other venereal com 
plaints rheumatic and syphilitic 
affections, skin eruptions , consti 
pation chronic diarrhoea etc ; 
moreover, it is a good remedy for 
strengthening the heart, brain and 
nerves . The decoction from lt , is 
prescribed for lunacy and other 
mental affections; but mixed with 
pulverised cummin seeds . It is 
used in stomach complaints. The 
juice of the whole plant is used 
for converting mercury into a sil 
ver - like rod by alchemical process 
of absorption According to 
Siddhar s science , the juice of the 
entire plant and that of the leaves 
are found to be of great use in Al 
chemy and Rejuvenation . 
NOTE : - This plant is found com 
mon in S. India ; The whole plant 


- 


1210 
கொட்டைக் கரந்தை 

கொட்டை போடுதல் 
pulverised with cummin seeds manly power ; an emasculated 
and mixed with honey is used in person . 
coughs . In Jave, the plant is reck 

கொட்டைச் சவ்வு , பீசத்தின் மேல் 
oned a useful diuretic. The flow 

மூடிய சவ்வு , an external lining or 
ers are highly esteemed as alter 

coat of the testicles - Tunica . 
atives , depuratives and tonics ; 
and they are also useful in skin கொட்டைத் தணக்கன் , see 
diseases . The plant is also used கொட்டைத் தணக்கு . 
for local application . An oil pre 
pared from the root by steeping it 

கொட்டைத் தணக்கு . ஓர்வகைத் 

nut 
in gingelly oil until all the water is தணக்கு , whirling 
expelled is said to be a valuable 

Gyrocarpus jacquini. 
aphrodisiac . 

கொட்டைத் தேங்காய் , கொப்பரைத் 
கொட்டைக் களா , see கொட்டைத் 

தேங்காய் , dried cocoanut . 
தணக்கு . 

கொட்டை நாகம் , வெள்ளை நாவல் , 

white jaumoon Eugenia 
கொட்டைக் காய் , சதையற்ற காய் , 

zeylanica ( linearis ). 
a fruit without pulp ; 2. விதை 
பெருத்த காய் , fruit in which the கொட்டை நாவல் , நரி நாவல் 
seed or nut forms the major por அல்லது சிறு நாவல் , a small vari 
tion ; 3. கொட்டையுள்ள காய் , fruit 

ety of jamboo fruit in which the 
having a nut , as mango . 

seed is disproportionately bigger 

than the pulp- Eugenia 
கொட்டைக் காய்ச்சி , பெருங் jambolina . 
கொட்டையுள்ள மாங்காய் , a spe 

கொட்டை நாளம் , see கொட்டைக் 
cies of mango with a big nut ; 2 . 

கரந்தை . 
ஓர்வகைத் தென்னை , a species of 
cocoanut. 

கொட்டை நெய் , சிற்றாமணக் 
கொட்டைக் கையில் , தேங்காய் 

6166001 600w oil from small cas 

tor seeds . 
ஓடு , a piece of cocoanut shell . 
கொட்டைக் கொடி , பீசக் கொடி , 

கொட்டை பற்றுதல் , பிஞ்சுகளுக்குக் 
spermatic cord . 

கொட்டை பிடித்தல் , ( in Botony) 

embryonic formation of nut in an 
கொட்டை செத்தல் , see கொட்டைத் immature fruit. 
தேங்காய் ; 2. பிடுக்கின் விதை 
மெலிதல் , testicle being deprived 

கொட்டை போடுதல் , சாதல் , dying ; 
of its virility .. 

2. பலா மரம் பிஞ்சு பிடித்தல் , yield 

ing or putting forth young fruit as 
கொட்டை செத்தவன், ஆண் தன்மை jack tree ; 3. இடம் பழக்க மாதல் , 
யற்றவன் , one deprived of virileor 

being acclimatized . 


1211 


கொட்டைப் பயறு 


கொட்டைப்பயறு , புன்செய் நிலத்தில் 
விளையும் பயறு , pulse or grain 
grown in dry land . 
கொட்டைப் பருத்தல் , 
பெரிதாதல் , enlargement of the 
testicles .. 


விதை 


கொட்டைப் பருப்பு , கொட்டை 
யினுள்ளிருக்கும் பருப்பு , kernel 
inside the nut. 
கொட்டைப் பனை , தாளிப் பனை , 
tailpot palm Corypha 
umbraculifera . 
கொட்டைப் பாக்கு , வெட்டாமலே 
காயவைத்த பச்சை முழுப் பாக்கு , 
unbroken areca -nut dried when 
green ; 2. பச்சைப்பாக்கு , green nut 
of areca palm Nuces areca 
alias Semen arecae of chemists . 
கொட்டைப் பாக்குத் தலை , வெகுச் 
சிறியதலை , an abnormally small 
head - Microcephalus . C.f. 
மாங்காய்த் தலை . 
கொட்டைப் பாசம், குளிர் தாமரை , 

which see.. 
கொட்டைப் பாசி , நீர்ப் பாசி , duck 
weed of lemnaceaca family noted 
for its cooling property ; 2. பழம் 
பாசி , water - moss - Sida humilis ; 
3. குளத்துப் பாசி , green moss 
gathered on the surface of tanks 

Lichen ; 4. see கொட்டைப் 
பாசம் . 
கொட்டைப் பாமிரம் , see 

கொட்டைக் கரந்தை . 
கொட்டைப் பாலை , see கொட்டைக் 
கரந்தை . 


கொட்டை முத்து 
கொட்டைப் பிசைதல் , பீசத்தைப் 
பிசைதல் , squeezing the testicles ; 
2. ஓர்விதக் கொலை , a mode of 
causing death ., 
கொட்டைப் பிடித்தல் , see கொட்டை 

பற்றுதல் . 
கொட்டைப் புளி , கொட்டையோடு 
கூடிய புளி , pulp of tamarind fruit 
from which seed has not been re 
moved . 
கொட்டைப் பூவரசு . 

கொட்டை 
முதிர்ந்த காய்கள் காய்க்கும் பூவரசு , 
portia tree yield - ing fruit of matured 
seeds . 
கொட்டைப் பை , பீசப்பை , testicle 
sac ; 2. பீசத்தைக் கவர்ந்து கொண்டி 
ருக்கும் பை , a pouch investing the 
testicle - Tunica vaginalis . 
கொட்டைப் போடல் , பரங்கி 
அல்லது பலாப் பிஞ்சு விடல் , put 
ting forth tender fruit as pump -kin 
or jack - tree , See கொட்டை 
போடுதல் , 
கொட்டை மறைவு , 

பீசகம் 

அதாவது 
விதை பிடுக்கினுள்ளிறங்காமல் 
வயிற்றினுள்ளே மறைந்து நிற்றல் , 
concealment of the testicles 
within the abdomen Cryptor 
chidism . 
கொட்டை முதிர்ச்சி , பழத்தினுள்ளி 
ருக்கும் விதை முதிர்ந்து பெரிதாதல் , 
maturity of the nut in a fruit. 
கொட்டை முத்து , சிற்றா மணக்கு 
விதை , small castor seed - Rici 
nus communis . 

. 


1212 


கொட்டைமுத்தூற்றல் 

கொட்டை வாழை 
கொட்டைமுத்தூற்றல் , ஆமணக்கு கொட்டை யிலாப் பழம் , விதை 
விதையினின்று எண்ணெய் 

யில்லாத பழம் , seedless fruit; 2 . 
எடுத்தல் , extracting oil from cas 

பீசமில்லாத பிடுக்கு , (fig ) indicat 
tor seed by boiling process. 

ing scrotum deprived of testicles 
கொட்டை முத்தெண்ணெய் , விளக் 

which lie concealed in the abdo 
616600T 

OUTW , castor oil ordinarily men . 
used for burning lamps with . 

கொட்டையிலா முந்திரிகை , விதை 
கொட்டை முந்திரி , முந்திரிப்பழ யில்லா திரட்சை , இது கிசுமிசு பழம் 
மரம் , cashew nut tree எனவும் வழங்கும் , seedless rai 
Anacardium occidentale . 

sins - Kismis ; see கிசுமிசு . 
கொட்டை முந்திரிகை , see கொட்டை 

கொட்டையிலான் , விதை யில்லான் , 
முந்திரி . 

one deprived of testicles or in 
கொட்டை மூலம் , see கொட்டிக் 

whom the testicles are absent . 
கிழங்கு . 

கொட்டைமீனம் , விதை பிடுக்கினுள் 
கொட்டை யடித்தல் , ஆடு மாடு இறங்காமை , a condition in which 
களுக்கு விதையடித்தல் , removal of the testicles have not descended 
testicles as in cattle - Castration . into the scrotum . 
கொட்டை யடித்தவன் , விதை கொட்டை மீனன் , பிடுக்கில் 
யெடுக்கப்பட்டவன் , one in whom 

கீழறங்காது மேலேறி நிற்கும் பீச 
the testicles have been removed . 

( LOGITTÓT, one in whom the tes 
கொட்டையவரை , முதிர்ந்த அவரை, 

ticle fails to descend into the scro 
matured bean or seed - bean in tum but is held up . 
which the seed portion alone is . 
edible . 

கொட்டை யெடுத்தல் , 

பேடி 

Wn8560 , making effiminate by de 
கொட்டை யழுகல் , பழத்தினுள் 

priving virillity - Emas - culating . 
கொட்டை அழுகுதல் , rotten con 
dition of the nut inside a fruit ; 2 . கொட்டை வலி , பீசத்திற்கு ஏற்படும் 
பெண் ரோகத்தால் ஆண் விதை வலி , pain of the testicles . 
அழுகல் , putrid state of the tes 
ticles from venereal disease . 

கொட்டை வாங்கல் , see கொட்டை 

யடித்தல் . 
கொட்டை யாகாசி , ஓர் பூடு , round 

leaved moon seed - Cocculus கொட்டை வாழை , விதை மிகுதலால் 
macrocarpus .. 

உண்ணத்தகாத பழம் காய்க்கும் ஓர் 
கொட்டை யிலந்தை , காட்டிலந்தை , 

வகை வாழை , a species of plan 
nutty bair ; seed jujube - Zizyphus 

tain unfit for eating by its fruit be 
xylopyrus alias z . caracutta. 

ing full of seeds . 


- 


டையை 


1213 
கொட்டை வீக்கம் 

கொண்டலை 
கொட்டை வீக்கம் , பீசம் பருத்துக் coddapanna ; 2. மலைப் பனை , hill 
காணல் , swelling or enlargement toddy palm - Caryota urens ; 3 . 
of the testicles .. 

குடைப் பனை , umbrella palm 
கொண கொணத்தல் , மூக்கின் 

Corypha umbraculifera . 
வழியாய்ப் பேசல் , the nasal qual கொண்ட மாந்தம் , 

வாத பித்த 
ity of voice Rhinism ,. 

சிலேட்டு ம தோஷத்தினால் 
கொணங்கு , குறிஞ்சா , which see . 

குழந்தைகளுக் குண்டாகும் 

ஓர்வகை மாந்த நோய் , Indigestion 
கொணசில் , கோணல் , bending ; in children due to derangement 
curvature . 

of the three humours in the sys 
கொணாரம் , எருமை கணைத்தல் , 

tem . 
the hollow loud noise or bellow கொண்டம் , see குறிஞ்சா. 
ing of a buffalo . 

கொண்ட லவ்வம் , see இலவங்கப் 
கொண் காகிதம் , மூகைப் புல் பட்டை . 
அல்லது முயற்புல் , hare s tail grass 
- Imperata genus . 

கொண்ட லாத்தி , கொண்ன 

அசைக்கு மோர் குருவி . இதற்குச் 
கொண்டகம் , see . குறிஞ்சான் . 

சென்னைக் கொண்டலாத்தி 
கொண்டகி , கொண்ட 

குளம் , யென்றும் பெயர் , mountain bulbul 
கொண்ட குண்டம் , see எட்டி . 

with crust erected at will - Ixos 

monticolons alias Pycnonotus 
கொண்டங் கறவான் , வெண்னமை 

haemorhous ; 2. சிவப்பு கொண்ட 
கலந்த சிவப்பு வரியையுடைய ஓர் 

லாத்தி , red - whiskered bulbul 
கடல் மீன் , a sea - fish with white Otocompsa jocosa ; 3 . 
and red stripes . 

கொண்டைக் குருவி ; இது மற்ற 
கொண்ட சிரம் , see கொந்தாழை . 

பறவைகளின் குரலைப் போல் 

ஒலியிசைக்கும் . crested bird - 
கொண்டச் சானி , see கொண்டை 

| xos caper ; it can imitate the note 
சாணி , 

of other birds ; 4.பெருங் கொண்ட 
கொண்ட தும்பை , கவிழ் தும்பை 

லாத்தி அல்லது புழுக் கொத்தி , a 
அல்லது மலைத்தும்பை , stooping 

large kind of crested bird ; houp - 
toombay - Leucas procumbens . 

Upupa epops . 
கொண்ட பாகம் , நிறை பாரம் full 

கொண்ட லுப்பு , கறுப்புப்பு , black 

salt . 
weight ; 2. பொறுக்கக் கூடிய கனதி , 
weight which one could beat. 

கொண்டலை , சமுத்திரக் கடம்பு , 

sea side Indian Oak 
கொண்டப் பனை , காந்தம் பனை , 

Barringtonia racemosa . 
Bentinckia 

. 
hill areca nut palm 


- 


1214 


கொண்டல் 


கொண்டைக் கரிச்சான் 


கொண்டல் , see கொண்டற் சிலை ; 
2. மேகம் , cloud ; 3. மழை , rain ; 4 . 
நெருப்பு , fire . 
கொண்டல் மேகம் , see கொண்டற் 
சிலை . 


2. ஓர் மீன் , a kind of fish ( 7 ) 3 . 
கறவைப் பசு , milching cow ; 4 . 
வெற்றிலை , betel leaf . 
கொண்டு கூட்டல் , சரக்குகளை 
நன்றாய்த் தெரிந்து கொண்டு, அதன் 
பிறகு பயன்படுத்தல் அல்லது 
சேர்த்தல் , using or mixing up in 
gredients after studying the drug 
well . 


கொண்டல் மேனி , நீலத் தாமரை , 
blue lotus . 


கொண்ட வாகை , மலை வாகை , hill 
sirissa alias Doon sirios tree 
Albizzia procera ( elata ) alias Mi 
mosa elata . 


see 


- 


கொண்டற் கல் , see கொண்டற் 

சிலை . 
கொண்டற் சிலை , மந்தாரச் சிலை 
இதனால் கற்பூரம் செம் பாகும் . a 
species of black stone ( mineral ) 
capable of converting camphor 
into copper.. 
கொண்டற் பகை , வாயு , wind ; air 

as enemy of clouds or rain . 
கொண்டா , see ஒட்டை மரம் . 
கொண்டாடல் , பேயாடல் , dancing 
through the influence of devils ; 
devil dancing .. 
கொண்டாட்டம் , பொழுது போக்கு , 

past- time. 
கொண்டி , .உணவு food ; 2. மன 

வருத்தம் , mental worry . 
கொண்டி லாத்தி , see கொண்ட 

லாத்தி . 
கொண்டிலான் , see கொண்டைக் 

கிளாறு . 
கொண் டின்னி , தும்பை , leucas 
flower- Diosphysis glutinosa ;; 


கொண்டு போதல் , கவர்ந்து செல்லுதல் , 
abducting as of woman ; carrying 
away or taking out as of life . 
கொண்டுலங்கம் , பேரா முட்டி fra 

grant pavonia- pavonia odorata . 
கொண்டேசன் , சுக்கு dried ginger; 

2. திப்பிலி , long - pepper . 
கொண்டேசன் கிழங்கு , 

கொண்டோசனக் கிழங்கு . 
கொண்டோசனக் கிழங்கு , திப்பிலி 
மூலம் , இது வாசனை யாகவும் 
சிவப்பாகவுமிருக்கும் , root of long 
- pepper. It is sweet - smelling 
and of a yellowish colour. 
கொண்டை மயிர்க் கொண்டை , tuft 
of hair dressed in a large coil on 
a woman s head ; 2. பறவை 
சூட்டு , crest of a bird ; 3. சேவல் 
கொண்டை , crest of a cock ; 
4.இலந்தைக் கனி , fruit of jujube 
tree - Zizyphus jujuba . 
கொண்டைக் கடலை , கடலை , 

Bengal gram Cicer arietinum . 
கொண்டைக் கரிச்சான் , உச்சிக் 
கொண்டையுள்ள கரிக் குருவி 
மாந்திரீகத்தில் இதன் கண் மை 


see .. 


1215 
கொண்டைக் கரிச்சான் 

கொண்டையிற் கை போடல் 
திரட்ட உதவும் hair - crested king கொண்டைச் சாணிக் கிழங்கு , 
-crow - Chibia hottentota . Its eyes நஞ்சறுப்பான் கிழங்கு the bulbous 
are said to be useful in preparing root of 80600T6DL ; & nbofl, which 
a black paint to be employed in 
Magic . 

கொண்டைச் சான் , see கொண்ட 
கொண்டைக்காரன் , பாகை கட்டியவன் 

லாத்தி . 
நாவது ஆண்பிள்ளை, onewear 
ing turtean as indicating a male . It 

கொண்டைச்சி , 

see கொண்ட 
is opposed to கொண்டைக் காரி , லாத்தி . 
which see . 

கொண்டைச் சீனிக் கிழங்கு , see 
கொண்டைக்காரி , மயிர்க் கொண்டை கொண்டைச்சாணி . 
யிட்ட பெண் , a woman having a 
tuft of hair tied into a coiled knot. 

கொண்டைத் தும்பை , see கொண்ட 

தும்பை . 
கொண்டைக்கிருட்டி , see கொண்ட 
லாந்தி . 

கொண்டைப் புல் , மயிற் கொண்டைப் 

புல் , trail grass , 
கொண்டைக்கிலாத்தி , see கொண்ட 
லந்தி . 

கொண்டை முசு , கருமூஞ்சி யுடைய 

பெரிய குரங்கு a large monkey 
கிளாறு , புல்புல் with a black face - Boboon . 
குருவி , bulbul - Otocompsa 
jocosa.. 

கொண்டைமுசுறு , see கொண்டை 

முசு , 2. வால் நீண்ட கருங் குரங்கு , 
கொண்டைக்குலாத்தி , 

see lungoor Semnopithecus 
கொண்டலாத்தி 

primus . 
கொண்டை சலக் கோர்வை , கொண்டை யழகி , கூந்த லழகி , a 
தலைமயிர் ஈரத்தால் ஏற்படும் woman with flowing hairs long 
சலிப்பு , attack of cold due tomois enough to be dressed into a large 
ture in the tuft of hair on the head . coil . which adds to her beauty . 
கொண்டைச்சன் , see கொண் கொண்டையன் , உச்சிக் கொண் 
டைச்சான் . 

டையுள்ள பருந்து , a kite with a 

crest . 
கொண்டைச் சாணி , நஞ்சறுப்பான் , 
a creeper used as an antidote for கொண்டை யாணி , கொண்டை 
poison- Asclepias prolifera ; 2 . யூசி , hairpin used by women . 
நாய் பாலை , Indian ipecacuanha 

கொண்டையிற் 

போடல் , 
Asclepias asthma - tica ; 3 . 

பெண் மயிர்ப்பிடித் திழுத்து 
கழுதைப் பாலை , common Indian 
Ipecacuanha Tylophora 

அவமதித்தல் , outraging a woman 

by handling the lock or tuft of hair 
asthmatica . 


1216 


கொண்டையிற் கை போடல் 
on her head ; pulling a woman by 
her hair .. 


கொண்டை லாத்தி , see கொண்ட 
லாத்தி . 


- 


கொண்டை வாகை , மலை வாகை 
hill sirissa Albizzia procera 
( elata ). 
கொண்ணை , see கொன்றை . 


கொண்மூ , மேகம் , cloud ; 2. வானம் , 

sky .. 
கொத கொதத்தல் , சிரங்கு விரணம் , 

புண் இவைகள் அழிதல் , putrefac 
tion of itch , wounds or injuries , 
sores etc. 
கொதப்பல் , see குதப்பல் . 
கொதி , நிலக் கொதிப்பு , heat ema 

nating from the earth ; 2. வெக்கை 
அல்லது உடம்பின் காங்கை , heat 
felt or experienced in the body ; 3 . 
காய்ச்சல் , fever ; 4.கொதித்தல் , boil 
ing ; bubbling ; 5. வெப்பம் heat ; 

; 
sultriness ; 6. சூடு , heat as of fire; 
7. கோபம் , anger. 
கொதி கஞ்சி , கொதிக்கும் பதத்தில் 
வடித்த அரிசிக் கஞ்சி , rice - water 
decanted when boiling ; 2. வடித்த 
சூடான கஞ்சி , hot rice - water fil 
tered out from boiling rice . 
கொதி கருப்பஞ் சாறு , கொதிக்க 
வைத்த கரும்பின் ரசம் , boiled 
sugar - cane juice . 
கொதி கருப்ப நீர் , பனிக் குடத்து நீர் , 

amniotic fluid - Liquor amnil . 
கொதி கிளம்பக் காய்ச்சல் , குமிழி 


கொதிக்க வைத்தல் 
யெழும்பும் படி காய்ச்சுதல் , heating 
to the boiling point . 
கொதிகுடல் , கொதிக்குங்குடல் , 
bowels easily excited by hunger; 
a peculiar sensation felt in the in 
testines from excitement; 2 . 
பசியைத் தாங்க முடியாத வயிறு , 
stomach incapable of bearing 
hunger .. 
கொதி கொதித்தல் , கொதி யெழும்பல் , 

the agitation of a liquid in boiling : 
the act of boiling - Ebulliton ; 2 . 
ஆவியாய்க்கிளம்பல் , passing into 
vapour . 
கொதி கொள்ளல் , கொதி யுண்டாதல் , 
reaching the boiling point ; 2 . 
உடம்பில் கொதிப்பு அல்லது 
வெக்கை ஏற்படல் , developing ex 
cessive heat in the system ; 3 . 
காய்ச்சலினால் உடம்பு காந்துதல் , 
generating heat from the body as 
in fever ; 4. சீதபேதியால் வருந்துதல் , 
being attacked with or suffering 
from dysentery .. 
கொதிக் கண் , see கொள்ளிக் கண் 

2.வெப்பு கொண்ட கண் , inflamed 
eyes ; 3. எரிச்சற் கண் , burning 
eyes .. 
கொதிக்க வைத்தல் , குழம்பு முதலிய 
வற்றை அடுப்பில் கொதிக் கும் 
வரை சூடேற்றல் , boiling broth or 
sauce to a stage till its contents 
are completely cooked or backed ; 
the operation of boiling while 
cooking ; 2. உடம்பில் பற்று 
போடுவதற்காகக் கரைத்த மருந்து 
களைக் சுரண்டியிலிட்டு கொதிக்கும் 


1217 
கொதிக்க வைத்தல் 

கொதிப் படக்கி 
வரை சூடு காட்டல் , heating a so காய்ச்சிக் கொதிக்க வைத்து 
lution of medicine in a big spoon இறக்கிய தைலம் , medicated oil 
to a boiling point for external ap . prepared by mixing up drugs in 
plication ; 3. கஷாயம் வற்றும்படிக் 

oil and then boiling it sufficiently. 
கொதிக்கும் வரைசூடேற்றல் heat 

It is opposed to சுடர்த் தைலம் , 
ing or boiling down decoction till which see , 2. ஊற்றிய விளக்கெண் 
it is sufficiently reduced ie quan 

ணெய் 

அதாவது முத்துக் கொட்டை 
tity. 

முதலிய துட்பமான விதைகளை 
கொதிக் கழிச்சல் , வயிற்றுக் 

இடித்துத் தண்ணீரிற் கலந்து 
கொதிப்பினா லெழும் கழிச்சல் , di 

கொதிக்க வைப்பதினால இறங்கும் 
arrhoea attended with flux . 

தைலச் சத்து , oil extracted from 

castor seeds by boiling process ; 
கொதித் தண்ணீர். கொதிக்கும் -நீர் , hot - drawn castor oil 
boiling water - Aqua bulliens , 2 . 

NOTE - The following is the 
-சோறு கொதிக்கும் போது வடித்த Tamilian process for extracting 
" நீர் , water decanted from rice 

castor oil (hot - drawn ). Small 
when boiling , water seethed with 

castor -oil nuts are soaked for a 
rice . 

night in cold water and strained 
கொதித்தல் , சுரங் காய்தல் , to be suf 

off next morning when sufficient 

fresh cold water is added to them 
fering from fever; being attacked 

and then boiled . The boiled nuts 
with fever ; 2. வெப்பங் கொள்ளல் , 

are dried in the sun and then 
getting heated in the system ; 3 . 

bruised well in a mortar, to the 
தண்ணீர் முதலியன காய்ந்து 

bruised nuts water is again added 
பொங்குதல் , over - flowing of water 

and boiled , taking care to keep 
etc. by its being boiled ; 4. வயிறு 

continually stirring the contents 
வழுக்குதல் அல்லது வழுவுதல் , until all the oil appears on top It is 
fluxing or flowing from the bowels 

then carefully strained off and al 
as in dysentery or diarrhoea ; 5 . lowed to cool before securing it in 
மிகச் சினத்தால் , growing ex bottles for use ,, 
tremely angry ; 6. மகவையிழத்த 

கொதி நிலையம் , கொதிக்கு மளவு , 
லினால் தாய்க்கு வயிற்றிலேற்படும் 

boiling point 
குழப்பம் , a peculiar string sen 
sation felt or experienced by the கொதி நீர் , see கொதித் தணணீர் . 
mother in the stomach on the loss 
of her child ; 7. நீர் ஆவியாய்க் 

கொதி பிடித்தல் , சாப்பிடும் போது 
கிளம்பல் , turning of a liquid into a 

கண் படுதல் , casting an evil eye 

by seeing with a spirit of jealousy 
gaseous state ; 8. கொதிக்குதல் , 

while one is taking meals 
bubbling up by heat 

கொதிப் படக்கி , 

கொதிப் 
கொதித் தைலம் , எண்ணெயில் 

பாற்றி , 
மருந்துச் சரக்குகளைக் கூட்டி 


see 


27 


- 


- 


1218 
கொதிப் படக்கிச் சிகிச்சை 

கொது கொதுப்பு 
கொதிப் படக்கிச் சிகிச்சை , ஆற்று creased in heat or getting excess 
மருந்துகளை உபயோகித்துச் 

of heat . 
செய்யும் சிகிச்சை the employment பொதி மந்தம் , உடம்பின் வெப்பத்தால் 
of means for counteracting or 

குழந்தைகளுக்கோ அல்லது பெரிய 
lessening inflammation and ob 
viating its effect - Antiphlogestic 

வர்களுக்கோ ஏற்படும் அசீரண 
treatment .. 

நோய் , indigestion in children or 

adults as a result of excess of 
கொதிப் பாற்றி , உடம்பி னுள்ள heat (generally venereal ) in the 
வெப்பத்தை போக்கு மருந்துகள் ,, system . 
medicinal agents tending to 
soothe or allay the irritation and 

கொதியல் , கொதிப்பு Seething . 
assuage pain Sedatives . 

கொதியாபாசம் , செய் பாகத்தின் 
கொதிப்பு , காய்ச்சல் , fever 2 . பதத்தை வேண்டு மென்றே 
உடம்பிலெழும் சூடாதிக்கம் , ex 

கெடுத்தல் , mistakes in culinary 
cess of heat developed in the sys preparations , exhibiting some 
tem ; 3. கனற்சி , glowing heat ; 4 . 

conflict with preconceived notions 
வெட்டைச்சூடு , venereal heat ; 5. , 

of what is reasonable or possible 
வெப்பம் , heat in general 6 

- Culinary paradox . 
வயிற்றின் கொதிப்பு , abdominal கொதி யெண்ணெய் , see கொதித் 
fire or gastric fire; 7. பொங்குதல் , தைலம் , 2 . See எரியெண்ணெய் . 
boiling or bubbling up by heat. 

கொதி யெழும்பல் , கொதித்தல் , Op 
கொதிப்புக்கணம் , கருப்பச் சூட்டினால் 

eration of boiling - Ebullition ; 2 . 
குழந்தைகளுக் கேற்படும் கண 

தளபுள வென்று காய்தல் , agitation 
நோய் , mesentericfever inchildren 

of a liquid occasioned by boiling ; 
due to congenital causes . 

3. உட் சுரங் காய்தல் , having a 
கொதிப்புக் கொள்ளல் , see கொதிப் 

slight internal fever. 
பெடுத்தல் . 

கொதிவரக் காய்ச்சல் , கொதி 
கொதிப்பெடுத்தல் , உடம்பு உஷ்ணப் 

யெழும்பக் காய்ச்சுதல் heating to 
படல் , getting heated in constitu 

the boiling point to heat to boiling . 
tion ; 2. கொதித்தல் , bubbling by கொதி வெந்நீர். கொதிக்கும் நீர் boil 
heat ; 3. கோபத்தால் , வெப்புக் 

ing water . 
கொள்ளல் , getting - hot or violent 
through anger . 

கொதுகு , see கொசுகு 
கொதிப்பேறல் , உடம்பில் உஷ்ணம் 

கொது கொதுப்பு . இலேசாய் உடம்பு 
கொள்ளல் , getting heated in the காய்தல் slight febrile affection ; fe 
system ; 2. உடம்பின் சூடு அதிகப் 

verishness . See கத கதப்பு ; 2 . 
படல் , the system becoming in 

கோபம் முதலியவற்றால் உடம்பிற் 


1219 
கொது கொதுப்பு 

கொத்த மல்லி 
காணும் சூடு . heat felt in an agi தெரிந்த தானியம் ; எங்கும் 
tated or excited state . 

கிடைக்கும் . இது சாதாரணமாய் 1 
கொது கொதெனல் . see கத 

2 அடி உயரம் இலைகள் வாசனை , 
கதெனல் ; 2. காயம் , விரணம் , 

அகலம் , நுனியில் பல பற்கள 
முதலியவைகள் வீங்கிப் பழுத் 

மைந்துள்ளன காம்பு வாசனை , பூ 
தழுகல் a condition in which வெள்ளை , விதைகளுண்டு , இலை 
wounds or ulcers , swell and குழம்பு தாளிக்கவும் , துவையல் 
spread with a sloughy surface , as செய்வதற்கு முதவும் . இது பித்தம் , 
in Phagedenic ulcers.. 

அரோசிகம் இவைகளை நீக்கும் ; 
கொதுக்குக் கொதுக்கென கொட்டல் , 

இலையின் சாறுதோலின் அழற் 
see கொதுக் கொதுக் கென்று 

சிக்கு மேற் பூசலாம் ; குதிரைக் 
போதல் 

கழிச்சலுக்கும் கொடுப்பதுண்டு . 

இவ்விதை வாசனையுள்ளது . சுறு 
கொதுக் கொதுக் கென்று போதல் , 

சுறுப்பைத் தரும் ; சீரண சக்தியை 
அடிக்கடி செரியாமையினால் சிறு 

யுண்டாக்குவது மன்றி வலிப்பை 
வளவாக மலங்கழிதல் , going to 

யும் போக்கும் . இதிலி ருக்கும் 
stool often in small quantities or 

எண்ணெய்ச் சத்தினால் தான் 
having looseness of bowels , due 
to indigestion 

இதற்குவாசனை ஏற்பட்டது ; இவ் 

வெண்ணெய்க்கும் மேற் சொன்ன 
கொதுக் கென்று போதல் , உஷ்ணத் குணங்களுண்டு . காய்ந்தவிதைக்குத் 
தால் மலத்தோடு சீதங்கழிதல் , the தான் தனியா வென்று பெயர் . இது 
fluxing or discharging of mucous 

வாயு சம்பந்தமான வயிற்று வலி , 
matter in stools as in dysentery 

தலை வலி , உட் சூடு , நளிர் சுரம் , 
or diarrhoea. 

வாந்தி , அசீரணம் , விக்கல் , நா 
கொதும்பு, தேங்காய் நார் , cocoanut வறட்சி , முதலியவைகளுக்கு மிக்க 
fibre . 

உபயோக மானது . இதைக் கஷாய 
கொத் தகரை , பேரரத்தை , greater 

மாக வைத்து பால் சர்க்கரைக் 
galangal - Alpinia galangal ( ma 

கலந்து இரத்த மூலத்திற்குச் 
jor). 

கொடுப் பதுண்டு , அம்மையில் 

கண் கழுவு தற்கும் , கண் , இரப்பை 
கொத்தச் சக்கை , பலாப் பிஞ்சு, ten 

நோய் களுக்கும் 

களுக்கும் உபயோகப் 
der jack - fruit. 

படும்படி , இதினின்று கழுவு நீர் 
கொத்தணி , see குன்றி மணி . 

தயாரிப் பதுண்டு , இதற்குக் குடி 

போதையைத் தணிக்குங் குண் 
கொத்தம கண்டகம் , பற் பாடகம் , 

முண்டு , coriander - Coriandrum 
fever plant - Mollugo cerviana . 

sativum . The plant is well known 
கொத்த மல்லி , தனியா அல்லது 

by its seeds which are available 
உருளரிசிப்பயிர். இது எல்லோருக்கும் 

everywhere - as it is extensively 


பிலை 


dysartungerhoea 
, spermat 
edia 

1220 
கொத்த மல்லி 

கொத்த மல்லித்தூள் 
a cultivated . It is 1-2 ft. high . leaves , ition . Leaves are used in chutney; 
fragrant, broad and serrate ; 

and the seeds are universally 
pedicle also aromatic ; flowers used as a condiment as it forms 
- white; fruit is coriander seed . done 

of the ingredients if currya 
Leaves are used in confectionery 

ஷ்ரல் 

Corials 

Although the plant when fresh 
forflavouring curries and for sea 

has adisagreeable smell ,this 
Cesoning , they havethe virtue of cur 

Paisappears when dried ; and the 
cang biliousness and loss of ap 

aroma becomes , rather pleasant . 
petite . The juice of the fresh plant athe seedsrareused by draggists 
dis an application to erythema In 

for various purposes . They are 
a veterinary practice , The young 

cgenerally chewed to correct foud 
plants are used when horses are 

breath ; roasted seeds are useful 
love spurged from physic.aThe 

in dyspepsia. 
seed is aromatic , stimulant , car 
Laminative and antispasmodic. It கொத்த மல்லிக் கீரைக் கறிக் 
contains volatile oil to which it 

குதவும் பச்சைக் கொத்தமல்லி 
ப wes its fragrance . This oil has 

O 
the same virtue as mentioned 

green coriander 

leaves 

in curryisme ni nafto loota 
riabove.sit is a useful remedy in 
flatulent colic , cephalagia.cinter 

கொத்தமல்லிச்சூரணம் ,எக்கத்த 
nallheatagues indigestion..vomit மல்லி விதையைப் பொடி செய்து 
sing . hiccough , parched tongue மற்ற கடைக்க சரக்குகளோலே 
etc.A decoction of the seed 

with சேர்த்துத் தயாரித்துமருந்துப் பொடி 
milk and sugar is given in cases 2 இது வயிற்றின் கெட்ட ஆவிகளை 
of bleeding piles . An eye - wash is 

கபாலத்திற் கெட்டாமலாத்டுக்கும் . 
prepared from the seeds, and 
Wüsed in small-pox and chronic 

அன்றியும் மயக்கம் உதிர பேதி , 
conjunctivitis . It is considered to 1. அசீரண பேதி , இந்திரிய வொழுக்கு 
ulesson the intoxicating effects of 

முதலியவைகளைக் கண்டிக்கும் . 
Spirituous liquorste blame una 

powder of coriander seeds mixed 
with other 

medicinal ingredients 
NOTE The dried ripe fruit #tris prescribed for preventingenox 

Coriandri fructus) is globular like ious gases to reach the cerebral 
peppet; and its virtues 

lie in its 

region ; and is also used in cases. 
volatile oil. It forms an ingredient 
in many medicinal preparations orrhoea etc. 

JILT - 5si 195 
of the Pharmacopoeia , as confec 
tion of sehna ,gentian mixture , 

கொத்த மலனீசலடி, See கெர்த்தி 
syrup of senna and 

tinctureof rhu மல்லிபபடவ் பாங்க வகாக 
barb and senna . Its properties 

are 

ராக 
favor 

கொத்தமல்லித் , 

gasiyanullas insgigySt . 
those of carumilCaFul . 
( - போடுவதற்காக இடித்த தனியாத்தி 

தூள் posderuop dried coriander 


used in cup 


பே 


T 


similar to 


ETS 


- 


A wasir 


1758ITE 


14 சாதாரணமாய்க் குழம்பு மசாலைக் 

1221 
கொத்த மல்லித் தூள் 

கொத்தலரி , 
seeds used in curries ar 

and 
confectionaries . 

35 கண் நோக்கு பிரயேகிக்கவும் 
TinLTINA 

உதஇதன்கஷாயத்தோடு பால் 
கொத்துமல்லித்தைலம் , கொத்த சர்க்கரையிட்டு காப்பியைப் போல் 
அமல்லி விதையை வாலையிலிட்டு i உபயோகிக்க குளிர்ச்சியைத்தரும் ; 
போவேடிக்கும் எண்ணெய் இது மஞ்சள் 

இரத்த மூலத்தை அகற்றும் குடி 
கல்நிறம்படவர்சிணையாயிருக்கும் . 

au போதையை சாந்தப்படுத்தும், சீதள 
இதற்கு சீரண சக்தி யுண்டாக்கும் 

கஷாயம் 

குழந்தை வயிற்று 
பதின்மையுண்டு . இதும் எளிதில் 

வலியைப் போக்கும் . 
வ்ஆவியாகப் போகக் கூடியதுத வாயு 
ப்சம்பந்தமான வயிற்று வலிக்குக் 

கூட்டாகவும் மதுபான வகையில் 
குகேஷாயமாகக் கொடுப்பதுண்டு , a 

வாசனைச் சரக்காகவும் உபயோகப் 
marwolatile oitendracted from corian 

படும் . common coriander seed 
u der seeds.Oleum coriandriglt is Coriandri fructus. It is aromatic, 

Huas 
viobtained by distillation from the stimulant and carminative . 

An eye 
seeds and is of a yellowish 

prepared from the seeds 
இடப்பகலப்படம் 
colour it is corminative and has a 

as a decoction or infusion isused 
strong odous of coriander. It is for prescerving the eye- sight in 
Votatile land is very useful in Watu small pox; roasted seeds are 
4 Terleone. I DT பப் useful in dyspepsia . They are 

கோவாக made into a paste and applied to 
மல்லியம்மையநீர்க் drelieve pain in cephalalgia , they 
ஃ கொள்ளுவான் 

sare useful as a poultice for chronic 
கொப்புளிப்பான் பேய பாப்பு 

ulcers and carbuncles; and as a 

gargle in thrush A strong decoc 
கொத்தி இலன் யெண்ணெய், see bition with milk and sugar prepared 
கொத்தமல்லித் தைலம் 1848 

- olikercoffee is giveni in cases of 
antes பகுக்கா ndrains 

bleeding piles ; it decreases the 
கொத்த மல்லி விதை , தனியா 

intoxicating effects of spirituous li 
அல்லது உருளரிசி இது வாசனை piquors, Color infusion or decoction 
10 யுள்ளது . சுறுசுறுப்பைத் தரும் . of seeds is very usefulin colic of 
-சீரண சக்தியையுண்டாக்கும் . Achildren , The seeds fromransin 

அம்மை நோயில் பார்வை கெடாத a gredient in curry powder and a 
guile கண்ணைக் கழுவு - வதற்கு wiflavouring agent in the prepara 
அஇதைக்க்ஷாயம் வைத்து பயோ dition of liquors . See Onė 10000 
விக்கலாம் . இகாவறுத்துப ம்பேல்னாகவரும் போது 

see 
போம் . 
oilieststal.lVsurisbns 17 

பகொத்த மல்லியம்மைப்பகை 
போட கபால 

aume waitta 

கொர்ரி . see கொத்த மல்லிய 
bாவலிநீங்கும் . சிலபண்புரைகருக்கு 
to இதைகளியாகக் விண்டி கட்டலாம் கொத்தலரி, அடுக்கலரிப்clus 

கஷாயமாக வைத்து ப வாய்ப் iterioleander; icluster gannair - 
புண்ணிற்குக் கொப்பளிக்கவும் . & Kopaia fruitlcosa.தேத்தகங்க 


chicken 


POX C.f. 


மம் 


b விரைத்துப் 


- 


curer 


1222 
கொத்தல் 

கொத்தான் 
கொத்தல் , பாம்பு கடித்தால் , biting as மோரில் ஊறப் போட்டு வைத்துக் 
by a snake ; 2. கறி கொந்துதல் , கொள்வார்கள் . இடைச்சிகளும் 
chopping as of meat ; 3. பறவை மோர் , தயிர் இவைகள் தடிப்பாகக் 
மூக்கினால் மோதல் striking with காணும்படி கலப்பார்கள் . இதற்கு 
the beak as by birds ; 4. இரை மண் , வேர் ஒன்றும் அவசிய 
கொத்தி யெடுத்தல் , picking up மில்லை . அந்தரத்தில் கட்டி வைக்க 
grains as by birds . 

முளைத்துப் படர்ந்து தொங்கும் , 

இது எவ் வீட்டில் படர்ந்துள்ளதோ, 
கொத்தவரை, சீனியவரை இது 
கொத்து கொத்தாக முளைக்கும் 

அது நாச மெனக் கருதப்படும் 
செடி சுமார் 2-3 அடி உயரம் . இது 

ஆகவே இதைக் கொல்லைப் 

பல்லிப் பூடுக்கு சமானமாய்ச் 
கறிக் குதவும் , cluster bean 

சொல்வதுண்டு . இதன்கிழங்குள்ள 
Cyarnopsis psoralioides . It is 
grown in clusters ; plant is about விடத்தில் மாத்திரம் நெருப்புப் 
2-3 ft. high ; it is used in curries ; 2 . 

பற்றாது . இதனால் வெகுசித்துக்கள் 
பச்சை மூங்கில் , green bamboo . ஆடலாம் , இதைத் துண்டுகளாய்த் 

தரித்து , குழித் தைலமாக விறக்கி 
கொத்தவன் , முடக் கற்றான் , palsy 

அஞ்சனம் பார்ப்பதற்காகவுபயோ 
Cardiospermum 

கிப்பதுண்டு . இதன் சமூலத்தை 
halicacabum . 

சூரணமாக்கி 

சுக்கு , வெண் 
கொத்தனை , சிறு மீன் கூட்டம் , ணெயில் குழப்பிகொப்புளத்திற்கும் 
small fish living in shoals ; 2 . இதன் சாற்றை நல்லெண்ணெயில் 
ஓர்வகை மீன் , a kind of fish . 

குழப்பி மயிர்க்கால் பலப்படு 
கொத்தார் குழவி , சீவக மூலி wild 

வதற்கும் உபயோகப் படுத்தலாம் . 
sarsaparilla Smilax macro 

இதன் சாற்றோடு சர்க்கரை கலந்து 
phylla . 

கண்ணோய்க்குப் போடலாம் . 

அடியிற் கண்டபடி இதில் பல 
கொத்தான் , ஆகாச வல்லிக் கொடி 

வகையுண்டு . air plant or air - 
இது ஓர் படர் கொடி , புறவிதழ் 

creeper ; leafless creeper or 
மூன்று பிரிவுகளாயும் , கொடி thread creeper - Cassytha fili 
மேலுக்கு ஓங்கியும் , அகவிதழ் forms. It is a creeper with calyx ; 
மூன்றாகப் பிரிந்து மிருக்கும் , சிறிய three - leaved ; spikes ascending : 
வெண்பூக்கள் தூரமாகப் பிரிந்தும் petals three ; flowers small , white 
காயின் கொட்டையில் 

and rather remote ; nut one 
விதையும் இருக்கும் . மார்கழி 

seeded ; found grown in Decem 
தையில் விளையும் ; 

ber and January. It is parasitic 

இலை 
கிடையாது ; கயிறைப் போல் 

leafless thread - like plant found 

twisting thread - like plant found 
முறுக்கிக் கொண்டு வேறொரு 

twisting round the branches of 
மரக்கிளையில் பாய்ந்து நிற்கும் . trees It is put as a seasoning into 
தென் தேசத்தில் பிராமணாள் இதை butter - milk and much used for 


-- 


வகை 


* 


1223 
கொத்தான் 

கொத்து 
this purpose by the Brahmins in 

7. முட்கொத்தான் , another variety 
Southern India . Shepherd women 

See 
also mix the juice of this creeper 

ஆகாச வல்லி . 
in butter - milk and curdled -milk to கொத்தான் இஞ்சி , பச்சை யிஞ்சி , 
make them thicker. It will be found green ginger as opposed to 
growing luxuriantly in mid - air , and உலர்ந்த இஞ்சி , dried ginger . 
as such , does not require earth 
or root for its growth . It is believed 

கொத்தான் கொடி , see கொத்தான் . 
that the house in which it is found . 

கொத்தான் சூரிகை , பச்சை மிளகு . 
will be ruined eventually ; and 

green pepper . 
therefore, its virtue is similar to that 
of garden lizard plant . The place கொத்தகன் வாகை , ஒர் 
where its root is found , will not be வாகை , a kind of sirissa ( ? ) 
affected by fire ; and so many are 
the miracles played with this . Oil 

கொத்தி , மீன் கொத்திப் பறவை , 
extracted from the root is used in 

king -fisher - Halcyon family . 
magic The whole plant pulve 

கொதி திகழி , சரக்கொன்றை , Indian 
rised and mixed with dried ginger 

labournum Cassia fistula . 
and butter , is used in the clean 
ing of chronic ulcer ; juice with கொத்தித் தின்னல் , மூக்கால் 
gingelly oil is employed for கொத்தித் தின்னுதல் , picking up 
strengthening the roots of hair. with the beak and sating , as food 
The juice mixed with sugar is ap by fowis or other birds . 
plied to inflammed eyes . The fol 
lowing are the different kinds : 

கொத்திப் பிடுங்கல் , மூக்கால் 

தசையைப் பிடுங்கல் , feeding 
1. எருமைக் கொத்தான் , buffalo air 

upon carcass as ravens . 
plant Caladium cochin 
chinese .. 

கொத்திப் போடல் , கொத்துதல் , 

picking up with the beak . 
2. கொடிக் கொத்தான் , see 
கொத்தான் . 

கொத்தியெடுத்தல் , மூக்கால் 

கொத்தியெடுத்தல் , picking up 
3. பசுங் கொத்தான் , air - creeper 

grains as by fowls , pigeons etc. 
Cassytha aphylla . 

கொத்திலை , நில வேம்பு , ground 
4. கறிக் கொத்தான் , edible thread 

neem --Justicia paniculata . See 
creeper - Volutella aphylla . 

கொத்துக் கோவை . 
5. முடக் கொத்தான் , palsy curer 

Cardiospermum halica கொத்து , பூங்கொத்து , bunch of flow 
cabum .. 

ers ; 2. மூக்காற் கோத்து கை , pack 

ing as by birds ; 3. Cengi, boiled 
6. வேரிலாக் கொத்தான் , moss 
creeper 

Cassytha 

rice 4. கைப்பிடியளவு , handful; 5 . 
americana . 

நாழியளவு , a measure equivalent 


1224 


கொத்து 
to two pints roughly ; 6. மயிர்க் 
கொத்து collection of hair ; 7 . பேய்க் 
கொள் , wild gram ; 8. சணல் 
Madras hernp - Crotolaria juncea; 
9. உணவு 

food . 
கொத்துக் கட்டம்பை , குத்தாக வளரும் 
ஓர் சிறிய செடி , a small shrub grow 
ing dence , known as - butter milk 

leaf plant - Grewia affinis . 
கொத்துக் கத்தரி , சுண்டை , turkey 

berry- Solanum torvum ; ஓர் 
வகைக் கத்தரி , cluster brinjal 
கொத்துக் கம்பு , ஓர் வகைக் கம்பு , a 

kind of bulrush millet ; 
கொத்துக் கழலை , பிடுக்கு அல்லது 

பூசனியைப் போல் தொண்டையிற் 
தொங்கும் ஓர் கொழுப்பு கழலைக் 
கட்டி . இது பளபளப்பாயும் , மெதுவா 
யும் இருக்கும் ; வெளுத்துக் காணும் , 
தினவுண்டு , வலி யிராது . இதனால் 
தொண்டையில் ஓர்வித சப்த 
முண்டாகும் , a pendant swelling 
of varied size occurring about the 
region of the throat it consists 
mainly of fatty tissue ; and re 
sembles very much the scrotum 
or sometimes a pumbkin It is 
marked by glossy , soft and pale 
coloured swelling fetid smell , 
excessive itching and absence of 
pain , and is also characterised by 
a peculiar rumbling noise heard 
often in the throat 


கொத்துப் புங்கன் 
கொத்துக் காரை , பெருங் காரை , di 
vine jasmine - Randia uliginosa ; 
2. பூங் காரை , poison fruit - Randia 
dumetorum . 
கொத்துக் கிளை , நகுதாளிலை , 
cherry nutmeg polyalthia 
cerasoides . 
கொத்துக் குறடு , see கொத்துங் 

குறடு . 
கொத்துக் கோரை , ஓர் வகைக் 
கோரை , wetlandsedge - Cyperus 
compressus . 
கொத்துக் கோவை , 

காக்கைப் 
பிலை , escul - ent leaved false.ka 
mela Casearia esculenta , 2 . 
காகோளி , downy - leaved false 
Kamera Casearia tomentosa . 
கொத்துங் குறடு , நண்டு குறடைப் 
போன்ற அலகுள்ளதால் இதற்கிப் 
பெயர் வாய்ந்தது போலும் , crab , so 
called from its pincer - like man 
dibles 
கொத்துங் 

கூற்றானுள்ளோன் , 
நண்டு , see கொத்துங் குறடு . 
கொத்துதல் , see கொத்தல் . 
கொத்துத் தம்பட்டன் , கொடித் 
தம்பட்டன் , sword bear 
Canavalla ensiforms ( mollis ) . 
கொத்துப் பசலை , see கொத்துப் 


- 


M 


பசளை . 


- 


கொத்துக் களா , ஓர்வகைக் களா fas 

cicled - leaved terberry , 2. மலைக் 
களா , Indian cranberry - Vaccinum 
leschinaulti 


கொத்துப் பசளை , கொடிப் பசளை , 
heart - leaved Malabar night shade 

- Basella lucida alias B nigra 
கொத்துப் புங்கன் , காய்கள் கொத்தாக 
விடும் புன்கு , Indian beech yield 


1225 
கொத்துப் புங்கன் 

கொந்தாளம் 
ing fruits in clusters - Pongamia 
glabra ; 2. கொடிப் புன்கு , which 

5. பெருங் கோபம் , great wrath ; 6 . 

கோபக் குறி , sign of anger . . 
see . 
கொத்துப் புடல் , கொடிப் புடல் , 

கொந்தல் மாங்காய் , அடிப்பட்ட 
snake -gourd - Trichosanthus 

மாங்காய் , injured mango . 
anguina. 

கொந்தவக் காய் , see கொந்தளங் 

காய் . 
கொத்து மல்லி , see கொத்த மல்லி , 
கொத் துலதம் , மா மரம் , mango tree 

கொந்தழல் , பெருந் தீ , great fire . 
- Mangifera indica . 

கொந்தழற் புண் , பற்றி எரியும் 
கொத்து வசளை , 68 கொத்துப் 

S8822.45587, extensive burns 

caused by a raging fire. 
பசளை. 

கொந்தளங் காய் , சமுத்திராப் பழம் , 
கொத்து வாய் , வெட்டு வாய் , a long sea -side | 

rdian oak - Barringtonia 
deep cut made in the flesh ; an in racemosa . 
cision of considerable length par 
ticularly of flesh Gash 

கொந்தளம் , same as கொந்தளங் 

காய் ; 2. காண்டா மிருகம் , rhinoc 
கொத்து வால் , தேளினது போன்ற eros ; unicorn , 3. சுருட்டை மயிர் , 
கொட்டும் வால் , stiring tail as of 

curly hair , 4.விலங்கின் குட்டி , 
scorpion .. 

young ofananimal, 5 . பெண் மயிர் , 
கொத்தை , சொத்தை , putrid matter ; 

woman s hair ; 6 மயிர்க் குழற்சி , 

lock of hair. 
2. குருடன் , blind man ; 3 . 
அஞ்ஞானம் , spirtual ignorance ; 4 , கொந்தளித்தல் , பொங்கியெழுதல் , 
மலம் , faeces (slang ) . 

swelling or rising as of waves , 

raging 
கொந்தம் , அடர்ந்த சுருட்டை மயிர் , 
dense curly hair .. 

கொந்தளை , பேய்க் கும்மட்டி , bitter 

apple Cucumis colocynthis ; 2 . 
கொத்தறி வாள் , சதையிற் குத்தி 

see கொந்தளங் காய் . 
அறுக்கும் கத்தி , a surgical knife or 
instrument with a handle used for 

கொந்தாழம் , see கொந்தாழை , 2. ஓர் 
மருந்து , 

medicine ; See 
purcturing before cutting through 
the skin . ) 

கொந்தாளம் . 
கொந்தல் , கொந்துதல் அதாவது 

கொந்தாழை , கடற்கரையிலுள்ள 
இறைச்சியைச் சிறிதாக வெட்டல் , தாழை , கடற்றாழை , sea - weed 
mincing ; 2. அரித்தல் , nibbling , 

Algae , 2. செந்தாழை , false traga 

canth - Sterculia urens . 
gnawing ; 3. கொடிய குளிர் , biting 
cold ; 4 , அணில் முதலியன கடித்த கொந்தாளம் , விஷத்தை நீக்கு மோர் 
காய் ,fruit nibbed by squirrel etc; 

மூலிகை . an unknown drug or 


aal 


1226 


- 


கொந்தாளம் 
medicinal plant used as an anti 
dote for poison . 
கொந்தின விறைச்சி , நைய வெட்டின 
இறைச்சி , meat chopped into 
minute pieces Mince -meat ; 
Hash . 
கொந்து , நையப் பண்ணு , mince ; 2 . 
பூங்கொத்து , bunch of flowers ; 3 . 
கோபம் , 

anger. 
கொந்துகம் , see குதிரை வாலி . 
கொந்துதல் , நையப் பண்ணல் , 
mincing ; 2. எரிதல் , burning ; 3 . 
குத்துதல் , piercing ; puncturing ; 4 . 
அரித்தல் , gnawing or nibbling as 
by rat or squirrel etc. See 
கொந்தல் . 
கொப்பரம் , முழங்கை , elbow . 
கொப்பரை , நீர் வைக்கும் பாத்திரம் , 
kettle ; water jar made of brass or 
copper ; copper boiler; 2. கடாரம் , 
boiler ; brass pot of a large size . 
கொப்பளம் , see கொப்புளம் . 
கொப்பளித்தல் , see கொப்புளம் . 
கொப்பளித்தல் , see கொப்பு 
ளித்தல் ; 2. கொப்புளங் கொள்ளல் 
blistering ; 3. வாய் குமிழ்த்தல் , gar 
gling to spirt ; spirting ; 4. கக்குதல் , 
ejecting . 
கொப்பறா , see கொப்பறை . 
கொப்பறை . கொப்பறைத் தேங்காய் 
அதாவது தண்ணீர் 

வற்றிய 
Cogniew , dry kernel of cocoanut; 
2. ஓடு நீக்கிய உலர்ந்த தேங்காய் , 
dried cocoanut from which the 
shell has been removed . 


கொப்புளி , 
கொப்பாந் தேன் , see கொம்புத் 

தேன் . 
கொப்பு , மரக்கிளை, branchofa tree ; 

2. மயிர் முடி , lock of hair . 
கொப்புளத் தாள் , சதையை 
கொப்புளிக்கச் செய்யும் மருந் 
தூட்டிய கடுதாசி , blistering paper . 
கொப்புளப் பற்று , கொப்புளத்தின் 
மேற்காணும் பக்கு blister scab ; 2 . 
கொப்புளத்திற்கு போடும் பற்று , 
medicinal coat over blister or boil . 
கொப்புளம் , சதையெழுச்சி boil ; 
bulla ; blister 2. பரு , pustule; 3 . 
அம்மைக் குரு , pock ; vesicle ; 4 . 
குமிழி , bubble . 
கொப்புள வண்டு , எரி வண்டு 

which see . 
கொப்புள வாதம் , வாத பித்த வீரிய 
பண்டங்களை மிதமின்றிப் 
புசிப்பதால் உடம்பு முழுவதும் 
( உச்சி முதல் உள்ளங்கால் வரை 
சிறிய நெருக்கமான கொப்புளங் 
களையுண்டாக்கும் ஓர் வாதநோய் , 
இதை வட மொழியில் பரிஸ் 
போடம் எனச் சொல்லுவர் . lesion 
occurring in the skin in groups 
and characterised by dense erup 
tions all over the body ( from head 
to foot) arising from eating exces 
sively articles of fare promoting 
acute disorders of the two 
humours viz wind and bile in the 
system ; nettle -- rash - Urticaria 
conferta . 
கொப்புளி , உமிழ் , disgorge . See 
கொப்புளித்தல் . 


1227 
கொப்புளிக்குநீர் 

கொம்பரக்கு 
கொப்புளிக்குநீர் , வாய் கொப்புளிக்கு கொப்பூழ் , உந்தி , navel ; 2. தொப்புள் , 
மருந்து நீர் , fluid preparation used 

umbilicus ; 3 . கொப்புளம் , boil . See 
for gargling - Gargarisma . 

கொப்புள் . 
கொப்புளிக்கு மருந்து , உடம்பில் 

கொப்பூழ் அறுத்தல் , பிறந்த குழந்தை 
கொப்புளத்தை யுண்டாக்கும் 
களின் தொப்புள் கொடியை 
மருந்து , blistering agent or drug 

கத்தியால் அறுத்தல் , cuttingthena 
Vesicant ; 2. வாய் கொப்பளிப் 

vel- cord or umbilicus of a new 
பதற்காகவுபயோகிக்கும் மருந்துநீர் , born baby with a knife . 
medicated gargles; a preparation 
for rincing the throat with . 

கொப்பூழ்க் கொடி , நஞ்சுக் கொடி 
கொப்புளித்தல் , வாய்கூட்டி உமிழ்தல் , 

அல்லது நாபிக் கொடி , umbilical 

cord ; navelstring - Funis umbili 
washing the mouth with water or 

CUS .. 
any liquid held in the throat ; 2 . 
குமிழி யெழும்பல் , bubbling ; 3 . 

கொப்பென , பொட்டென, quickly ; 2 . 
இரத்தங் கொப்புளித்தல் , gushing . திடீரென , suddenly. 
or spirting as of blood ; 4. பீரிடல் , 

கொப்பை , கல்லுப்பு , sea - salt. 
discharging in jets; 5. கொப்புளங் 
கிளம்பல் , rising of blisters ; 6 . கொமட்டி , see கொம்மட்டி , 2 . 
வாயால் நீரை அலசிக் கக்கல் , கொமட்டச் செய்வது , that which 
rincing the mouth ; gargling the makes one vomit - See குமட்டி, 
·mouth or throat ; 

கொமட்டி விதை , சுக்கங்காய் 
கொப்புளிப் பான் , கொப்புளிக்கச் விதை , seeds of Bryonia callosa. 
செய்யும் ஓர் சின்னம்மை , a variety See கொம்மட்டி விதை , 
of chicken pox marked by 
vesicles - Varicella , c.f. நீர்க் கொமாரப் பாறை , பச்சைக் கடல் 
கொள்ளுவான் ; 2. கொப்புளித்த பாறைமீன் , green horse - mack 
குருக்கள் அழுகி இரணமாக மாறும் erel - Caranx ratt - lerrii. 
ஓர்வகைசின்னம்மை , a rare form 

கொம்பசைப் பசுவின் பால், 
of chicken pox in which the erup 
tion leads to a gangrenous ulcer 

அசைகின்ற கொம்பை யுடைய 
ation - Varicella gangrenosa; 3 . 

பசுவின் பால் , இதைத் குடிக்க 
நீர்க் கொள்ளுவான் , a modified நோயுண்டாகும் , milk of the cow 
and mild form of small - pox occur having losse horns . This if taken , 
ring in children who have had a gives , rise to diseases in the sys 
previous attack or have been vac tem .. 
cinated - Vari - loid . 

கொம்பரக்கு , 

பொன் மெழுகு 
கொப்புள் , see கொப்பூழ் ; 2 . அல்லது அவலரக்கு lacofayellow 

கொப்புளம் , boil; pustule ; 3. நீர்க் ish brown colour - Shell- lac ; 2 . 
குமிழி , bubble ; 4 , குரு , pustule. மரப்பட்டையின் அரக்கு . இது கீழ்ப் 


1228 
கொம்பரக்கு 

கொம்பன் சுறா 
பிரதேச தீவுகளில் விளையும் ஒடுங்கி 30. நாழிகைக்குள் 
மரங்களின் பிசின், lac from.gum 

ம சொத்தை யுண்டாக்கும் ஓர் 
lac tree . It is a resinous sub கொடிய வாந்தி , பேதி , a vitulent 
siance , which flows from certain type of cholera chiefly epidemic . 
trees of the East Indies ; 3. சிவப் The contagion of the disease is 
பரக்கு இதன் கஷாயம் இரத்தப் due to a poison phere or wirid per 
போக்கை நிறுத்தும் , lac of a red 

haps lader with germ - carrying 
dish colour in its natural state of 

dust . the germ is supposed to 
incrustation on smali twigs 

convert the blood into a watery 
Stick -lac. Decoction of this is given 

fluic , It is characterised by vomit 
to control hemor- rhage ; 4. தேட் 

ing and : purging , a peculiar feel 

ing of exhaustion , cold perspire 
படை , croton lac tree ; aromatic 

tion often viscous , insensibility or 
Croton - Croton aromaticus 

a condition resembling apoplexy 
கொம்பரக்கு மரம் , கிளைகளில் 

and feeble pulse followed by a 
அரக்கு உற்பத்தியாகும் மரம் , pro 

general collapse within a short 
ton -lac tree - Croton aromaticus 

duration of 12 hours .. 
It is a tree in , which lac is formed சொம்பன் கெளுத்தி , see கொம்பு 
on branches , and it is known as 

கெளிறு 
Stick - lac See கொம் 

பரக்கு . 

கொம்பன் சம்பா , ஐந்து மாதத்தில் 
கொம்பரி , see இலவம் பிசின். 

அறுக்கக் கூடிய சம்பர் நெல் , 
கொம்பர் , மரக் கொம்பு, twig.of a , tree ) 

champa paddy which could be 
2. விலங்கின் கொம்பு , horn of 

reaped in five months . 
beasts 

கொம்பன் சுறா , ஓர் வகைக் கடற் 
கொம்பனார் . கொடியைப் போன்ற 

சுறா இதன் தலை இரு பக்கமும் 
ஒல்லியான பெண்கள் , slender 

நான்கு மூலையாக வளர்ந்து , 
கண்கள் வெளியில் - பிதுங்கி 

யிருக்கும் , 7 அடி வரையில் 
கொம்பன் , see கொம்பன் கொளுத்தி , வளரும் . பெரிய மீன்கள் , மிகுந்த 
2. ஓர் அம்மை , a kind of small மூர்க்கத் 

தனழும் மனிதரை 
pox , 3. ஆண் யானை , tusker or விழுங்கக் கூடிய சக்தியும் 
male - elephant having tusks , 4 . 

வாய்ந்தன , மூக்கு , கண்ணைவிட 
ஓர் நீண்ட பாகல் , a long bitter fruit வாயின் அருகேயுள்ளது . சாம்பல் 
of Momordica genus 

அல்லது : கபில வர்ணம் . பெரிய 
கொம்பன் , விஷக்காற்றினால இரத்தம் 

மீன்கள் மலையாளத்து மேற்கு 
முறிந்து நீராகி , பேதியுடன வாந்தி 

கரையில் காணப்படும் . hammer 
கண்டு , களைப்புண்டாகி , வியர்வை 

headed shark - Zygaena blochis 
யினால் உடம்பெல்லாம் பிசு பிசுப் 

allas Sphyrna blochil- the two 

sides of head rectangular; éyés 
புண்டாகி , சன்னிகண்டு , நாடி 

prominerit ; 7 ft long : big size 


* 


Women 


வடிவம் 


1229 
கொம்பன் சுறா 

கொம்பு 
exceedingly fierce ; capable of de பிற்பம், செந்தூரம் - முதலிய 
vouring men . Nostril much nearer 
the mouth than tie eye ; deep 

மருந்துகளை செய்வதற்கும் 

உபயோகப்படும் , ஆகவே கொம்பு 
grayish or brownish gray..colour. 
Commonest from will be found in 

களுள்ள சில முக்கியமான மிருகங் 
the Malabar coast attaining a very 

களையும் , அக்கொம்புகளின் 
large size . 

வளர்ச்சி , தன்மை , 

முதலியவைக் கருதி எற்பட்ட பல 
கொம்பன் திருக்கை , ஓர் கடற் தினுசுகளையும் அடியில் முறையே 

றிருக்கை மீன் , இது சுமார் 20 அடி , A , B என்னும் பிரிவினைப்படி 
ஊதா நிறமுள்ளது , sea - devilfish கூறப்பட்டுள்ளன , animal s horn . 
Dicerobatis eregoodoo It is 20 ft ; From these horn s , are made 
long ; and is of blue colour 

combs small boxes etc for pre 
கொம்பன் பாகல் , நீண்ட - பாகல் 

serving medicines Moreover , 

some of these horns are also 
காய் , long balsam pear found useful in preparing caloined 
Momordica charantia . 

medicines as oxides , red oxides 
கொம்பன் யானை , பெரிய கொம் 

etc So the names of some of the 

principal , horned animals , and 
புடைய யானை an elephant with 

the descriptive names of horns 
long tusks - Tuskers 

according to their nature , growth , 
கொம்பால் கிழித்தல் , மிருகங்கள 

shape etc , are enumerated below 

in two groups A and B respec 
கொம்பினால் முட்டி சதையைக் tively 
கிழித்தல் , tearing the skin byigor 

A. Names of Animals : 
ing with horns as by bull etc. 

1. கரிய மான் , indian antelope or 
காம்பில் கலை மான் , கொம்பு 

fallow ! deer- - Antelope 
விழுந்த கலைமான் , pcilard 

bezoartica , 
கொம்பீரம் , பச்சைக் கற்பூரம் , chude . 

2. புள்ளி மான , spotted deer --AXIS 
camphor 

maculatus . 
கொம்பு , நாற்று . seeding ; 2 மரக் 

3. மாடு , domestic cattle - Bos 
கொம்பு , twig , 3, வேர்க் கொம்பு the indicus . 
knop of the articulated root of gin 

4. எருமை , buffalo - Bubalus.arni. 
ger ; 4. யானைக் கொம்பு the horm 
of ivory or an elephant . 

5. ஆடு , domestic goat- Capra 

hircus 
கொம்பு , விலங்கின் கொம்பு . இக் 
கொம்புகள் சீப்பு : சிமிழ் முதலிய 6. காட்டாடு , Jungle sheep - 

Cervulus muhtjac 
கருவிகள் செய்வதற்கும் , மருந்து 
" முதலிய வஸ்துக்களை பதனய் 7 . காட்டு யேணி அல்லது 
படுத்துவதற்கும் உபயோகப்படும் , காட்டெருது , forest oxor bison 
மேலும் இவற்றில் சில வகைகள் 

Gavaeus gaurus 


1230 


கொம்புக் கள்ளி 
14.கோழைக் கொம்பு , bumthoms . 
15. வளை கொம்பு , crookedhorns . 
16. விரிகொம்பு , spreadinghorns . 
17.விரிசல் கொம்பு , another vari 

ety of No.16 . 
18. விழு கொம்பு , the same as 

No.6 


19. வீச்சுக் கொம்பு , the same as 

No.4 
20. வீணைக் கொம்பு , homs bent 

back 


கொம்பு 
8. வெளி மான் , ravine deer 

Gazella bennettii. 
9. வரை யாடு , saddle back 

Hemiragus hylocrius. 
10. காண்டா மிருகம் , Rhinoceros 

- Dragon . 
11. யானை , elephant - Elephas 

indicus . (Horn of this is ivory ) . 
B. Different kinds of horns : 
1. தறிக் கொம்பு , cropped horns . 
2. தோற் கொம்பு , the same as 

No.6 . 
3. திருகு கொம்பு , twisted homs . 
4. நாரைக் கொம்பு , tall horns . 
5. பிடிக் கொம்பு , the same as 

No. 9 . 
6 , அசைக் கொம்பு , movable 

horns . 
7. மட்டைக் கொம்பு . horns ex 

tended on both sides . 
8. முகக் கொம்பு , horns setting 

down towards the ground . 
9. மட்டக் கொம்பு , short homs . 
10. கட்டைக் கொம்பு , horns of 

stunted growth ; stump of a 
horn . 

. 


21. கூழைக் கொம்பு , blunt horn . 
22. முளைக் கொம்பு , horns just 

sprouting out . 
23. குப்புக் கொம்பு , bifurcated 

horn . 


24. கிளைக் கொம்பு , branched 

horn . 
25. கூடு கொம்பு , horns meeting 

together at points . 
26. கூர்க் கொம்பு , the same as 

No.12 . 
27. உளிக் கொம்பு , the same as 

No.10 . 
28. கிளிக் கொம்பு , short and 

crooked hom . 
கொம்புகன் , see கொம்பன் பாகல் . 
கொம்புக் கள்ளி , இலையில்லாது 
கொம்பைப் போற் காணப்படும் 
கள்ளி ; கோல் கள்ளி , twig spurge - 
Euphorbia genus ; 2. திருகுக் 
கள்ளி round milk hedge - Euphor 
bia tiruccalli . 


11. முறுக்குக் கொம்பு , winding or 

tortuous horms . 


12. முனைக் கொம்பு , pointed 

horns 


13. முன் கொம்பு , homs bent for 

ward .. 


1231 
கொம்புக் கெளிறு 

கொம்பேறி மூக்கன் 
கொம்புக் கெளிறு , நன்னீரில் கொம்பு முட்டை மரக் கொம்பி லிடு 
வாழும் மெளிற்று மீன், fresh water 

முட்டை eggs laid on branches 
snouted macrone fish - Macrones of trees . 
aor alias Bagrus aor. 

கொம் பூதி , நத்தை snail . 
கொம்புச் சிமிழ் , மருந்து வைப்ப 
தற்காகவிலங்கின் கொம்பு அல்லது 

கொம்பேறி மூக்கன் . நீண்ட 
தந்தத்தினால் செய்த பரணை , a 

மூக்குடையதும் , மரத்தில் ஏறக் 
small case or box made of horn கூடியதுமான ஓர் கொடிய பாம்பு . 
or ivory for preserving medicine. இது மரத்தின் உச்சிக் கொம்பின் 
கொம்பு டப்பி , see கொம்புச் சிமிழ் . 

மேலேறிப் பார்க்கும் . இது நிறத்தைக் 

கருதி பலவகைப்படும் . சாதாரணமாக 
கொம்புத் தேனி, மரக் கொம்பு மரத்தில் வாழும் . 4 அடி நீளம் . இது 
அல்லது கிளைகளில் கூண்டு பல்லிகளையும் , தவளைகளையும் 
கட்டும் தேனீ beewhich attaches 

பிடித்துத் தின்னும் . மனிதரைக் 
its honey - combs to branches of 

கடித்தவுடன் மரத்தினுச்சியில் 
trees - Apis indica . 

போய் இறந்த 

மனிதனைக் 
கொம்புத் தேன் , மா மரம் முதலிய கொளுத்தும் புகை யைக் காண 
மரக்கொம்புகளிற் கட்டும் கோற் வேண்டி நிற்கும் , புகையைக் 
றேன் அல்லது நறுந்தேன் , - pure கண்டவுடன் விஷத் தை இறக்கிக் 
honey found collected and hang கொள்ளும் . அப் போது மனிதன் 
ing on branches of trees as 

பிழைத்துக் கொள்வானெனக் 
mango - tree etc. 

கருதப்படும் . Tree snake 
கொம்புப்பயறு , பாசிப் பயறு , green 

Dendrophis . picta alias 
gram 

D.ophidia . It is called branch- As 

cending and long - nosed snake, 
கொம்புப் பழம் , see எலுமிச்சை it is a snake with an elongated 
கொம்புப் பாகல் , see கொம்பன் 

nose ; and is capable of climbing 
பாகல் . 

up trees . Variations occur in the 

colouration . It lives on trees ; and 
கொம்புப் புடல் , கொடியில் விடும் is about 4 ft . long ; and hence 
குட்டையான புடலங்காய் , இது 

known as tree - snake . It feeds 

chiefly on lizards and frogs . After 
மருந்திற் குதவும் , short snake 
gourd climber horn poodal 

biting men , it is said to ascend to 
Trichosanthes nervifolia . It is 

the top of the tree to see the 
used in medicine ; 2. கறிப் புடல் , 

smoke of the funeral pyre . On 

seeing the fumes, it is believed 
palwal snake -gourd - Tricho 
santhes dioica . It is eaten in cur 

that the snake will withdraw its 

poison , when there will be every 
ries . 

chance for the man , who is kept 
கொம்பு மிளகு , ஓர் மிளகு a kind of without burial, to recover from its 
pepper . 

poisonous bite . 


1232 


கொம்மட்டிக் காய் 
5. கச்சக் கொம்மட்டி , same as 
No. 1 . 


6. செங் கொம்மட்டி , red bitter - wa 

ter melon Cucumis 

madraspatana . 
7. மலைக் கொம்மட்டி , hill colo 

cynth , the same as No 4 . 
8. வரிக் கொம்மட்டி , striped gourd 

Citrullus vulgaris 
9. காட்டுக் கொம்மட்டி , wild bitter 

water mélon - Cucumis 
trigomus . 
NOTE : - The fruit of this Citrullus 
genus seems to include also 
Cucumis and Bryonia genera , as 
can be seen from the above vari 
eties 


-- 


கொம்பேறி மூர்க்கன் 
கொம்பேறி மூர்க்கன் , see கொம்பேறி 

மூக்கன் 
கொம்மடி , see கொம்மட்டி 2 - நீர் 

முலாம் பழம் . water - melon . 
கொம்மட்டி, நீர் முலாம் பழம் . இது ஓர் 
கொடி . இது சாதாரணமாய் நீர் 
நிலைகளின் சமீபம் உற்பத்தி 
யாகும் . கொம்மட்டி இனத்திற்கே 
இது ஓர் பொதுப் பெயராக வழங்கி 
னாலும் , பேய்க் கொம்மட்டி 
அல்லது சர்க்கரை கொம்மட்டிக்கு 
ஓர் சிறப்புப் பெயராகக் கொள்ளப் 
படும் . இது பூண்டின் இறுதிப் 
பெயராக வரும்போது , அடியில் 
கண்டபடி பலவகைப் பூண்டு 
களின் பெயர்களைக் குறிக்கும் . 
water melon - citrullus genus . 
Though it is a general term for all 
water - melon creepers found 
adjoining places where water is 
stagnant , still in usage it specifi 
cally refers to bitter or sweet - 
water melon As plant s second 
term , it refers to various kinds of 
water melon as mentioned be 
low viz : 
1. பேய்க் கொம்மட்டி அல்லது 
கசப்பு கொம்மட்டி , devil or bit 
ter water - melon - Cucumis 

colocynthis . 
2. சர்க்கரைக் கொம்மட்டி அல்லது 

தர்ப் பூசினி , sweet water 

melon- Citrullus moschata . 
3. கஸ்தூரி கொம்மட்டி , musk 

melon Cucurbita moschata . 
4 , சிறு கொம்மட்டி அல்லது 

தும்மட்டி , small bitter water 
melon - Bryonia callosa . 


- 


-- 


- 


கொம்மட்டி , இந்திர வல்லிக் கொடி 
water - melon Citrullus genus ; 2 . 
பேய்க் கொம்மட்டி , devil water 
melon - citrullus colocynthis ; 3 . 
சர்க்கரை கொம்மட்டி அல்லது 
தர்ப்பூசனி , sweet water melon 
Citrullus vulgaris ; 4.தும்மட்டி 
அல்லது சுக்கம் , dark pumpkin ; 
fowl s cucumber Cucumis 
trigonus alias Bryonia callosa , 

. 
கொம்மட்டிக் காய் , தும்மட்டிக் காய் . 
இது ஓர்வகைவெள்ளரி இனத்தைச் 
சேர்ந்தது . இதற்குச் சுக்கங் காய் 
என்றும் மிதக்கங்காய் என்றும் 
பெயர் இருந்தாலும் , இது , இவ் 
வினத்தைச் சேர்ந்த தென்பது 
சந்தேகம் . இதன் தண்டு முசு 
முசுப்பாயிருக்கும் . இலைகளுக்கு 
நீண்ட காம்புகளுண்டு ; பூக்கள் 


- 


குடற் 


1233 
கொம்மட்டிக் காய் 

கொம்மட்டி மரீகம் 
மஞ்சள் . இக் காய் வாத பித்த a vermifuge ; they also prove use 
சிலேட்டுமக் கோளாறுகளையும் , ful in veterinary practice. Fruit is 
குன்மத்தையும் போக்கும் . இதன் 

used as pickle ( chutney ) Leaves 
இரசத்திற்கு பேதியாகுங் குண 

are also used in food like other 
முண்டு . இது ஈரலுக்கு பலத்தைக் 

vegetable greens . 
கொடுக்கும் ; பசியை உண்டாக்கும் . NOTE : - According to some writ 
பித்தத்தினா லுண்டான நெஞ் ers , this fruit கொம்மட்டிக் காய் 
செரிச்சல் போம். இதன் விதை ஈரல் Bryonia callosa is considered to 
நோய் . குடல் நோய் இவைகளை beasynonymof சுக்கான் காய் and 
போக்கும் . இதை வற்றலிட்டுச் the leaf கொம்மட்டிக் கீரை to be 
சாப்பிட அரோசிகம் நீங்கும் . இதன் 

that of சுக்கான் கீரை , but this is 
சிறு கசப்புக் கொட்டைகளை doubted because the latter 
எண்ணெயிற் கலந்து கொடுக்கக் seems to belong to a different 
பூச்சிகளைக்கொல்லும் . 

botanical group known as coun 
மிருக வைத்தியத்திற்கு முதவும் . 

try - sorrel - Rumex vasicaritis. 
இதன்காய் துவையல் செய்து கொம்மட்டிக் கீரை , கொம்மட்டி 
சாப்பிடலாம் . இலை கீரையாக dor , leaves of bryonia - Bryo 
உபயோகப்படும் . இதையும் nia callosa ; 2. சுக்கான் கீரை, coun 
சுக்கான் கீரை என்பர் , a kind of bryo try sorrel - Rumez vasicaritis ; 3 . 
nia Bryonia callosa alias செங்கீரை , cock s comb greens - 
Cucumis trigonus . Through it is 

Amaranthus atropupurea alias 
known by different names as 

Celosia modiflora . 
mentioned above , it is very much 
doubted if this is the same as bryo 

கொம்மட்டிக் கொடி , பேய்க் 
nia , The stem is rough with bristly கொம்மட்டி . see கொம்மட்டி , 
hairs ; leaves on long petioles and 
flowers yellow . It is said to cure 

கொம்மட்டிச் சீரகம் , see கருஞ் 
the derangement of three 

சீரகம் , 
humours in the system and also 

கொம்மட்டிச்சுரை , பேய்ச் சுரை , bit 
dyspepsia . The juice has cathar 

ter bottle gourd ; 2. கறிக்குதவும் 
tic properties; it tones the liver, in 
creases the appetite and cures 

சுரை bottle - gourd used in curry - 
burning sensation due to 

Lagenaria . 
billiousness . The seed of the fruit 

கொம்மட்டி மரம் , கசப்பு மாதுளை , 
is considered a good remedy for 

bitter pomegranate tree . 
diseases of the liver and the bow 
els. The fruit dried and seasoned கொம்மட்டி மரிகம் , நில வேம்பு 
is used in food to improve the ap ground neem Cela strus 
petite . small bitter seeds are paniculata alias Justicia 
mixed with oil and employed . as Peniculata . 


28 


1234 
கொம்மட்டி மாதுளை 

கொய்யா 
கொம்மட்டி மாதுளை , சீதளை , Seeds are even dried oroasted 
இதனால் பாடவல்ல இனிய 

and the kernels eatena see 
குரலோசை யுண்டாகும் , melon 

கொம்மட் 
lime - Citrus medica - medica.lt 

கொம் மாதி , நெட்டி லிங்க மரம் , In 
affords good voice for - singing ; 

dian mast tree - Pályaithia 
2. கொடி மாதுளை அல்லது 

longifolia. 
துரிஞ்சி , lemon citron Citrus 
medica (limoni medica ). 

கொம்மி , கோட்டம் , common bottle 

- flower - webera corymbosa : 
கொம்மட்டி விதை , கொம்மட்டிக் 
காய் விதை . இவ்விதை கடை 

கொம்மை , see கொத்தளங் காய் ; 2 . 
களில்விற்கப்படும் . இவ்வினத்தைச் 

See கொம்மட்டி ; 3. இளம் பெண் 
சேர்ந்த வெள்ளரி விதை , பூசினி 

முலை , breast of young girl ; 4 . 

இளமை , youth ; 5. வல்லமை 
விதை, தர்ப்பூசனி விதை முலாம் 

strength ; 6. ஓர்வகைக் கம்பு , a kind 
பழவிதை , ஆக நான்கு வகை 

of millet ( kambu ); 7 . வெள்வெட்சி , 
விதைகளைக் குறிக்கும் . இவை 

common bottle - flower - Webera 
அடிக்கடி உபயோகிப்பதால் கடை 

corymbosa ; 8. வட்டம் , circle ; 9 . 
களில் விதை யெடுத்தே விற்பார் 

see கொம்மட்டி . 
கள் . இவைகள் நான்கையும் 
ஒன்றாகக் கலந்து சர்க்கரைப் 

கொயினா, see கொய்னா . 
பாகிலிட்டு தின்பண்டமாக உபயோ கொய் , ஓர்வகை ஆற்று மீன் , a kind 
கிப்பார்கள் . இது உடம்பிலுள்ள of river - fish - Anabas scandens . 
உஷ்ணத்தைத் தணித்து , நீரைப் 

கொய்கை மேனி , ஓர் வகைத் 
பிரித்து , பலத்தை யுண்டாக்கும் . 

தென்னை , a species of cocoanut . 
இவைகளைச் சாதாரணமாய் காய 

See ஆயிரங் காய்ச்சி . 
வைத்தும் , வறுத்தும் உண்ணலாம் , 
seeds of water - melon . The four கொய்ச் சாளை , ஓர் மீன் , a kind of 
SO called water melon 

fish ( ? ) 
( cucuribitaceous ) seeds sold in 
the bazaars are those of country 

கொய்யடி ; வண்டானம் நாரை , a 
water - melon , pumpkim . sweet 

kind of heron or stork - Pelican 

ibis .. 
water melon and common 
melon , these seeds are in con கொய்யல் , see கொய்யா . 
stant demand ; and so they are 
decorticated and kept ready for 

கொய்யா , கொய்யாப் பழம் , இதன் 
use . They are made into balis by 

மரம் இந்தியாவில் எங்கும் 
putting them together in a boiled பார்க்கலாம் . 5-15 அடி உயரம் . 
syrup and then dried and eaten . இப்பழம் வெள்ளை , சிவப்பு என 
They are considered to be cool இரு வகைப்படும் . இது தின்பதற் 
ing . diuretic and streng thening . குதவும் ; இதில் வெள்ளை சிறந்தது . 


* 


1235 


கொய்ய 


கொய்யாக்கம் 


இதினின்று ஐரோப்பியர் கோவா 
சல்லி என்று ஓர் குழம்புப் பாகு 
செய்வார்கள் . காய் . 

அசீரண் 
பேதிக்குதவும் ; பழம் மல விர்த்தி 
யாகும் ; இலையைக் கஷாய மிட்டு 
வாந்தி பேதிக்கும் , கொழுந்தைக் 
கஷாயமிட்டு அசீரணத்திற்கும் 
கொடுக்கலாம் . இதை அரைத்து 
கட்டிகளுக்கு வைத்துக் கட்டலாம் . 
இது கருணைக் கிழங்கின் காரலை 
நீக்கும் ; அடி மரத்து வேர் துவர்ப் 
பாயிருக்கும் ; இதில் டானிக் 
திராவகம் உண்டு . வேர்ப்பட் 
டையைக் கஷாயம் வைத்துக் 
கொடுக்க பேதியை நிறுத்தும் . 
குழந்தைகளின் வயிற்றுப் போக் 
கைக் கட்டும் 

ஆசனவாய் 
அடித்தள்ளிப் போனால் 
கஷாயம் உதவும் . சொறி கரப்பான் , 
ஆறாப்புண், முதலியவைகளிலும் , 
பல்லீறு , சுறந்து காணில் வாய் 
கொப்பளிக்கவும் . இது அடியிற் 
கண்டபடி பலவகைப்படும் . guava 
or Journey mango -Psidium 
guyava alias psidium pyriferum . 
The tree is 5-15 ft . high ; and it is 
cultivated all over India . The fruit 
generally consists of two variet 
ies viz : - the white and thered . The 
white is pleasant to eat; European 
make it into guava jelly or guava 
cheese ; the unripe fruit is em 
ployed in diarrhoea and the ripe 
one is a good aperient. Decoc 
tion of leaves is given in cholera ; 
and that of young leaves as a tonic 
in the disease of digestive organs. 
The leaves when ground is used 
is an excellnt poultice , it also re 
moves the acridity of elephant 
yam . Bark of the stem is an as 


tringent and contains tannic acid . 
Root - bark is also medicinally 
astringent; and its decoction is 
administered internally in cholera 
for arresting vomiting and diar 
rhoea ; it is also recommended in 
chronic infantile diarrhoea . Locally 
it is applied beneficially to prolap 
sus ani especially of children ; it 
is also successfully employed in 
scurvy and unhealthy sores ; and 
is a mouth - wash or gargle in swola 
len gums . The following are the 
different varieties : 
1. வெள்ளைக் கொய்யா , white 
guava 

Psidium guyava 
( pyriferum ) . 
2 : சிவப்புக் கொய்யா , red guaca - 

Pridium guyava (pomiferum ). 
3. மலைச்சிறு கொய்யா , hill goose 

berry Rhodomyrtus 
tomentosa .. 
4. சிறு கொய்யா , dwarf or small 
guava 

Psidium guyava 
( pumilum ) . 
5. சீமைக் கொய்யா, chineseguava 

- Psidiurn cattleyiauum . 
6. காட்டுக் கொய்யா, wildguava of 

Ceylon - Myrtus canescens. 
7. தவிட்டுக் கொய்யா , branguava 

or woolly myrtle - Rhodomyrtus 

wight .. 
8. ஈசகொய்யா அதாவது கொட்டை 

யில்லாக் கொய்யா , seedless 

guava - Psidium ( genus ). 
கொய்யாக்கம் , யுனானி மருந்துக் 

குதவுமோர் மரம் , a tree useful in 
preparing Unani medicine. 


1236 


கொய்னா 


விஷ 


கொய்யின் கீரை 
கொய்யின் கீரை, see அறு கீரை . 
கொய்யுளை, குதிரை , horse ; 2 . 
குதிரைப்பிடரி மயிர் , hair on the 
nape of horse s neck . 
கொய்னா , சுரப்பட்டை அல்லது 
சின்கொனா மரத்துப் பட்டை 
யினின்று தயாரிக்கும் ஓர் வகைக் 
காரச் சத்து . 

மஞ்சள் 
சின்கொனாப் பட்டை அல்லது 
சிவப்பு சின்கொனாப் பட்டை 
யினின்று தயாரிக்கப்படும் . இது 
எவ்வித சுரத்தையும் முக்கியமாய் 
கண்டிக்கும் . 

சுரத்தில் 
ஏற்படாத வாதப் பிடிப்பு , வாத வலி 
இவைகளுக்குபயோகிக்க மிக்க 
குணத்தைக் காட்டும் . அன்றியும் 
ஈழை , கக்குவான் , கடுமையான 
வாதகப் சுரம் , நுரையீரலின் 
துன்மாமிசம் , கண்விழிநோய் , 
கருவிழிரோகம் , அக்கினிவிசர்ப்பி , 
சீத பேதி , வாய் விரணம் , நமர் , சயம் 
முதலிய நோய்களுக்கும் உதவும் 
சிறியவளவில் இது மெலிந்த 
வர்களுக்கு பசியை யுண்டாக்கும் . 
அதனால் உடம்பு தேறி பல 
முண்டாகும் . அன்றியும் பலவினத் 
தால் வேர்ப்பதையும் தடுக்கும் . 
பிரசவித்த பெண்கள் உடம்பின் 
இரத்தம் , விஷ மடையுங் காலத்து 
இது மிகச் சிறந்தது . இது மேற் பூச்சு 
மருந்தாக சில விரணங்களுக்கு 
உபயோகப்படுவது மன்றி 
தொண்டைக் 

கம்மல் பல்லீறு 
நோய் இவைகளில் வாய் கொப்ப 
ளிக்கும் நீராகவும் கொள்ளலாம் . 
quinine prepared from cinchona 
bark - Quinia . It is an organic al 
kaloid forming the most important 


active principle of the said bark ,, 
which consists of two varieties viz . 
yellow ( Cinchona calisaya ) and 
red (Cinchona succirubra ) . It 
holds a foremost place in fevers 
of whatever type . In rheumatic and 
neuralgic affections which are not 
due to malaria , it is productive of 
good results . Amongst other dis 
eases , it has been found service 
able in croup whooping cough the 
advanced stages of pneumonia , 
gangrene of the lungs , oph 
thalmia , iritis, erysipelas , dysen 
tery , diarrhoea , cancrum oris . teta 
nus consumption etc. In small 
doses , it increases the appetite, 
especially in weak patients ; and 
consequently it improves their 
general health and strength . It 
also checks the sweating of ex 
treme debility . It various septic 
conditions of the blood especially 
puerperal, it has been found of 
great value . Externally , it may be 
applied as a stimulant and anti 
septic to unhealthy ulcers ; and 
even used as a gargle in sore 
throat and as a dentrifice to 
spongy gums . 
NOTE : - Its Therapeutic action : 
In the advanced stages of exan 
themata . it is of great service in 
re - establishing the strength and 
restoring tone to the system . It is 
best given in solution with 
sulphuric acid ; and where the 
taste is objectionable or irritabil 
ity of the stomach exists , in this 
form of pills . Its good effects are 
speedily manifested if taken in an 
empty stomach . It cannot prevent 


1237 
கொய்னா 

கொருடன் 
the relapse in relapsing fever 

கொரணி , காட்டு வாகு, wild varagu 
Large doses of this may cause , 

( millet ) Panicum remotum . 
buzzing in the ears , deafness , 
vertigo , wakefulness and some கொரண்டம் , குறிஞ்சி , Which see . 
times nausea . 

கொரண்டி , முட்குறண்டி , throny 
NOTE 2 : - Its Physiological ac coranday - Lepidagathis genus . 
tions: 

See குறண்டி. 
1. It exerts an inhibitory action in 

கொரலி , வெள்ளைத் தினை , talian 
various fermenations and thus 

millet - Panicum glaucum . 
it aids the solvent operation of 
the gastric juice . 

கொராங்கரி , மல்லிகை , jasmine - 
2. it enfeebles or arrests the 

Jasminum Sambuc . 
sponta - neous movements of 

கொராசனி , see குராசானி யோமம் . 
the colourless blood - cor 
puscles and check their emi கொரிகா, see கொடுக்காய் புளி . 
gration from the vessels . 

கொரிகை, see எழுத்தாணிப் பூடு . 
3. In large doses, it paralyses the 

heart . causing a sudden fall of கொரிக் கடி, கொரிக்கம் , கொரிக் 
blood pressure, convulsions கலம் , see எழுத்தாணிப் பூண்டு . 
and death . 

கொரிக்கியம் பாற்கொழிஞ்சி , see 
4. It has a powerful sedative influ- ; 

கொழுஞ்சி . 
ence upon the spinal cord and 
brain by dimnishing and finally கொரித்தலை நிலவேம்பு , see 

abolishing reflex movements . கொம்மட்டி மரீகம் . 
5. It lowers the heat of the body ir 

கொரிந்தை , see காட்டுக் கத்திரி . 
healthy animals especially in 
cases of injection by checking கொரிவி , see கோரன் . 
oxidation within the organism . 

கொருக்காப்புளி, see கொறுக்காய்ப் 
6. It is fatal to the lowest forms of 

புளி . 
animal and vegetable life . 

கொருக்கு , see கொறுக்கு . 
கொய்னானிகம் , பண்ணைக் கீரை , 

cock s comb greens Celosia கொருக்கை , பனை யேறி மீன் , a sea 
cristata .. 

- fish so called from its being dark 

like crow . See காக்கன் . 
கொரங்கு , see குரங்கு . 

கொருடன் , கோவைக் கொடி , 
கொரட்சி , பார்ப்பை இது சுவாச 

hedge creeper - Cephalandra in 
காசத்தை நீக்கும் ஓர் மூலி , an un 

dica ; 2. கொல்லன் கோவை ; 3. see 
known drug said to be remedy for 

காரை. 
asthma . 


- 


1238 


கொலையிச்சைக் கிரகம் 


கொருணர் வாசம் 
கொருணர் வாசம் , வெண் கருங் 
காலி egg . fruited ebony 

Diospyros oocarpa . 
கொலிப் பூடு , கொல்லிப் பூடு any 
plant causing death , See OSI , 
2. see கோலி . 


கொலு , சித்திர மூலம் , Ceylon 

leadwort - Plumbago zeylanica . 
கொலை , உயிர்வதை 

உயிர்வதை பஞ்சமா 
பாதகத்திலொன்று , murder being 
one of the five great sinful acts ; 2 . 
காயத் தீக்குணம் மூன்றி லொன்று , 
one of the three evil propensisties 

relating to the body. 
கொலைக் களம் , கொலை செய்யு 

மிடம் , slaughter house ; 2 . 
கொல்லப்படு மிடம் , battle field 

where fighting men are killed . 
கொலை சுற்றல் , கொலை பாதகம் 
ஒருவனை பீடித்தல் , being acted 
upon or affected destructively by 
the divine punishment as a retri 
bution for the sinful act of murder 

committed by one in the past. 
கொலை செய்தல் , உயிர் வதைத்தல் 

murdering ; killing . 
கொலை பாதகம் , see கொலை . 
கொலைப் பைத்தியம் , கொலை 
செய்வதற்கிச்சை யுண்டாக்கும் 
பைத்தியம் , homicidal insanity ; a 
form of mania characterised by a 
desire to commit murder; an 

insanetendency to murder. 
கொலை மலை , யானை elephant : 


கொலை மேற் கொள்ளல் , முன் 
கருத்தோடு கொல்லுதல் imposing 
on oneself the duty of murder; pre 
meditated murder.. 
கொலையிச்சைக் கிரகம் , 

வகைக் கிரக நோய் , இதனால் 
நாசியுயரல் , நாக்கைக் கடித்தல் , 
வெறிக்கப்பார்த்தல் , கண்களில் நீர் 
வடிதல் , மாற்றுரூபம் , முகவிகாரம் , 
உடம்பு மெலிந்து நாற்றம் வீசல் , 
மேலும் , தாகம் வயிற்றி லெரிவு 
ஞாபக பங்கம் , நாற்ற வாந்தி , 
நவத்துவாரங்களிலும் 

இரத்த 
வீழ்ச்சி ஆகிய விக் குணங்களை 
யும் காட்டும் அன்றியும் , மல 
மூத்திரத்தைப் பிசைதல் மார்பி 
லடித்துக் கொள்ளல் எதிரில் 
வருவாரை அடித்தல் . கத்தி , தடி 
முதலியவைகளால் எரிதல் , குளம் , 
கிணறு இவைகளில் விழப்போதல் 
முதலிய கெட்ட செய்கைகளும் 
உண்டாகும் . a kind of mania at 
tributed to the influence of an evil 
planet to which the patient is sub 
jected . It is marked by staring; bit 
ing the tongue , watery discharge 
from the eyes , change of features , 
ugliness of face , emaciation of the 
body followed by fetid smell , thirst; 
burning sensation in the stomach . 
loss of memory . fetid vomit. hem 
orrhage through , the nine open 
ings of the body etc. It is also 
characterised by mischievous 
activities for which the subject is 
in no way responsible such as , 
handling of feces and urine . beat 
ing the chest, striking persons on 
contacting them , attempting to 
commit suicide by throwing him 
self into a well or tank , etc. 


1239 


கொல்லி 


see 


- 


கொலை யுண்ணல் , 
கொலை யுண்ணல் , கொலை செய்யப் 

படல் , being.murdered or kiiled . 
கொலை யோன் , துரிசு , green vitriol , 
கொலை வெறி . see கொலைப் 

பைத்தியம். 
கொல் வருத்தம் , trouble ; 2 . 
உலோகம் , metal ; 3. கொலைத் 
தொழில் . the act of murder . 
கொல்லங் கொவ்வை , 

கொல்லன் கொவ்வை , 
கொல்லங் கோவை மூலம் , see 

ஆசாச கருடன் கிழங்கு . 
கொல்ல மருது , கருப்பு மருது , black 
murdah Terminalia tomentosa 
(typica ) . 
கொல்ல மா , கொட்டை முந்திரி , 
cashew nut tree Anacardium 
occidentale ; 2. see கொல்ல மாவு . 
கொல்ல மாவு , ஆனைக் குரு , ellip 
tic - leaved cinnamon - Machilus 
macrantha. 
கொல்ல மிளகு , மேற்கித்தி மிளகாய் , 
chilly from the coast - Capsicum 
fruitescens ; 2. கொல்லத்தில் 
விளையும் மிளகு pepper grown in 
Quilon ( Travancore) , 
கொல்லம் பாகல் , see கொல்லன் 

பாகல் . 
கொல்லன் , கருமான் , blacksmith ; 

2. கொல்லன் கோவை . 
கொல்லன் கிட்டம் , இரும்புக் 
கிட்டம் , iron dross .. 


- 


கொல்லன் கூதகம் , பல்லிப் பூடு . 

lizard plant . 
கொல்லன் கோவிகம் , பின் துடரிப் 
பூடு . இது ஓர் வசிய மூலி , sand 
binder; it is a magic plant. See. 
ஆடையொட்டி 
கொல்லன் கோவை , 

கருடக் 
Cosima , air -living bryony - Bryo 
nia epigaea alias Corallocarpus 
epigaea ; 2. see காக்கணம் . See 
ஆகாச கருடன் கிழங்கு . 
கொல்லன் பகை , see அஞ்சன 

பாஷாணம் . 
கொல்லன் பாகல் , ஓர் வகைப் 

பாகல் , a kind of bitter - gourd . 
கொல் லாகிகம் , செம்முள்ளி , yellow 

nail dye - Barleria prionitis . 
கொல்லாக் கொலை , சித்திர வதை , 
causing of injuries short of death ; 
torment ; 2 , கொல்ல வேண்டு 
மென்ற எண்ணத்துடன் செய்யாத 
கொலை , culpable homicide not 
amounting to murder, 
கொல்லாமை , கொலை செய்யாமை , 

abstinence from killing . 
கொல்லி , நெருப்பு , fire ; 2. ஆட் 
கொல்லி அதாவது பொன் gold ; 3 . 
உயிரைக் கொல்லும் பூடு 
காக்காய்க் கொல்லி, புழுக்கொல்லி 
முதலியன , plant which kills ani 
mal or any creature as , crow - 
killer , worm killer , etc ; 4 . 
பாஷாணம் , poison ; 5. கொல்லுந் 
தன்மையது . anythingofa destruc 
tive nature ; 6. மொழியின் இறுதிப் 


கொல்லன் குதம்பை , பலாமி , an 
unknown plant ( ? ) 


- 


- 


1240 
கொல்லி 

கொல்லைக்குப் பல்லி 
பெயராக வரும் போது இது அடியிற் கொல்று கொலை , கொல்ல வேண்டு 
கண்டபடி பல பூண்டின் பெயர் மென்ற எண்ணத்துடன் செய்யும் 
களைக் குறிக்கும் , as plant s sec கொலை , Premeditated murderas 
ond term , it refers to the names of opposed to கொல்லாக் கொலை 
different plants as mentioned be-, which see 2. படு கொலை , delib 
low : 

eratemurder ; 3.கொடுங்கொலை , 

brutal murder. 
1. காக்காய்க் கொல்லி crowkiiler - 
Anamirta cocculus . 

கொல்லு மருந்து , உயிரைக் கொல்லு 
2. புழுக் கொல்லி worm kiiller 

மருந்து medicinal agents caus 
Arislotachia bracteata . 

ing death . 
3. கிருமி கொல்லி devil s leucas 

கொல்லு மூலி , உயிரைக் கொல்லு 
Phlomis zeylanica .. 

மூலிகை, any herb capable of 

causing or bringing about death , 
4. மீன் கொல்லி fish killer , the 
same as No. 1 

கொல்லுலை , கொல்லன் உலைக் 

களம் , black - smith s forge. 
5. ஈர்க்கொல்லி louse - killer- As 
clepias microphylla . 

கொல்லை , புன் செய்நிலம் dry field ; 

2. புறக் கடை , backyard or small 
6. பேன் கொல்லி the same as 

garden at the back of village 
No. 5 

houses; 3. பூண்டின் முதற் பெயர் , 
7. பாம்புக் கொல்லி snake - killer - plants first term as in கொல்லைப் 
Ruta graveolens . 

பல்லி 4. முல்லை நிலம் , sylvan 
8. வண்டு கொல்லி ringworn 

tract ; 5. மேட்டு நிலம் , highground 
shurb - Cassia alata . 

not fit for artificial irrigation ; 6 . 

மலங்கழிக்குமிடம் , latrine or open 
9.சோறு கொல்லி , another variety . 

ground for easing ; 7. மலம் stool . 
கொல்லிகம் , see ஆற்று முள்ளங்கி கொல்லைக் 

கிருத்தல் , மலங் 
கொல்லிக் கிழங்கு . See கார்த்திகைக் 

கழித்தல் , going to stool easing . 
கிழங்கு 

கொல்லைக் கீரை , see குப்பைக் 
கொல்லிப் பாவை , மயக்கும் பெண் , 

கீரை , 2. கொல்லையில் விளையும் 
fascinating for alluring woman or கீரை , greens grown in backyard 
damsel . 

or garden of houses ; garden / 

greens . 
கொல்லி மலைக் கிச்சிலி , கொல்லி 
மலையின் மேல் விளையும் 

கொல்லைக்குப் பல்லி . see 
கிச்சிலிப் பழம் , orange ( tight 

கொல்லைப் பல்லி 

as 

in 
jacket ) ; grown in Kolli hills (Sa கொல்லைக்குப் பல்லி குடிக்குச் 
lem Dt .) 

சகுனி, a proverbial expression re 


1241 
கொல்லைக்குப் பல்லி 

கொவ்வைப் பழம் 
ferring to the destructive nature of கொவிந்தம் , செம் முள்ளி thorny 
the plant being noxious to the 

nail dye. See கொல்லா கிகம் . 
growth of other plants surround 
ing it . 

கொவிள் , வேல மரத்தைப் போன்ற 
கொல்லைக்குப் போதல் , 

ஓர் முள்மரம் . இது மலையாளத்தில் 

see 
கொல்லைக்கிருத்தல் . 

விசேஷம் . நீண்டகாய் . இதற்குள் 

6/8 விதைகளுண்டு , பூவெள்ளை ; 
கொல்லைக் கோவை , see கொல்லன் 

இதன் வெள்ளைப் பட்டையைக் 
கோவை . 

கஷாயம் வைத்து நெஞ்சு பட 
கொல்லைப் பயிறு , வயற் பயறு , படப்பு , காசம் முதலிய நோய் 
field gram ; wild horse gram களுக்குக் கொடுப்பதுண்டு , white 
Phaseolus trilobus . 

sundara - Acacia suma alias Mi 
கொல்லைப் பயிர் , கொள் , மொச்சை 

mosa frondosa . It is a thomy tree 

of the Acacia genus commonly 
முதலிய புன்செய்பயிர் grainsofdry 

found in Malabar, legumes linear, 
land such as gram , country bean 
etc. 

containing 6-8 seeds ; flowers 

white . It is remarkably.conspicut 
கொல்லைப் பல்லி , குடி யோட்டிப் ous for its white bark , the decoc 
பூடு , இதனருகே வேறு பயிர்கள் tion of which is a remedy for pal 
விருத்தி யாகாது ஆகையாலிப் pitation of heart, asthma etc. 
பெயர் . இது மாந்திரீகத்தில் மை 

கொவ்வங் காய் , see கொவ்வை , 
செய்யவுதவும் . lizard plant - Strigia 
eupharsioides alias Buchnera கொவ்வை , கோவைக் கொடி Indian 
asiatica it is so called because it 

caper Coccinia india alias 
is said to be noxious to the growth Cephalandra indica alias Bryonia 
of corn . It is a parasitic plant use grandis . 
ful in making magic paint. C.f. 
நின்றிடம் தீய்ஞ்சான் , 

கொவ்வைக் காய்ப் பதம் , இளம் 

see 
கொல்லைப்பல்லி . 

பதம் a stage at which anything is 

selected when it is only tender 
கொல்லை , முதிரை கோதும்பை and soft. 
wheat .. 

கொவ்வைக் கிழங்கு , கோவைக் 
கொல்லை மை , கொல்லைப் பல்லிப் 

கிழங்கு root of கோவை which 
பூண்டைக் கொண்டு செய்யு மோர் 

see. 
மை . see கொல்லைப் பல்லி . 

கொவ்வைத் தண்டு , கோவைக் 
கொல்வாத் துவிக்கி , see ஆனை 

கொடியின் தண்டு , the stem of In 
வணங்கி . 

dian caper. 
கொவளை , வெள்ளத் தகரை , sul 

கொவ்வைப் பழம் , see கோவைப் 
phur flowered senna Cassia 
glauca . 

படிம் . 


- 


- 


1242 
கொவ்வை யங்கனி 

கொழுக் கட்டைப் புல் 
கொவ்வை யங்கனி , see கோவைப் கொழிப் பூண்டு , குப்பை மேனி , 
பழம் 

rubbish plant - Acalypha indica , 
கொழிஞ்சி , கிச்சிலி common or கொழி மணல் , சன்ன மணல் , fine 
ange - Citrus aurantium ; 2 . sand ;; 2. மெருகு மணல் , 
கொழிஞ்சி நாரத்தை அதாவது 

goldsmith s sand . 
தித்திப்பு நாரத்தை , sweet 

கொழிய லரிசி , சரியாக குத்தித் 
bigarade orange Citrus 

தீட்டப் படாத அரிசி , rice not , 
aurantium biga - radia ; 3 . 

passed through the process of 
கொள்ளுக் காய் வேளை , purple 

pounding and winnowing ; rice 
wild indigo or Zanzibar indigo - 

improperly pounded and win 
Tephrosia purpurea alias . T. 

nowed ; 2. தவி டெடுபடாத அரிசி , 
villosa ; 4. பூ வெளித் தோன்றா rice not well beaten and cleaned 
அல்லது பூவாது காய்க்கு மரம் , with pounder for the purpose of 
trees which bear fruits whithout 

removing the bran . 
blossoming or which conceal 
their flowers in the receptacle 

கொழியால் , மட்டி , சிவப்பு , red 
such as fig etc. See Coonof). 

colour . 
கொழிஞ்சினி, நாய் வேளை இதுவே கொழு , கொழுப்பு , fat ; 2. துளையிடும் 
நாய்க் கடுகு . dog mustard plant - 

ஊசி , boring needle ; 3. உலோகக் 
Cleome viscosa . 

கோல் , bar of metal; metallic rod . 
கொழித மேனி , குப்பை மேனி , see கொழுக்கச் செய்தல் , போஷித்தல் , 
கோழிப்பூண்டு . 

feeding luxuriously ; pampering. 
கொழிதாகிகம் , முன் துடரி அல்லது 

கொழுக்கட்டை , வெல்லம் தேங்காய் 
நாயுருவி . இது பின் துடரியைப் அல்லது வெந்த பண்டங் கலந்த 
போன்ற ஓர் வசிய மூலி, Indian bur பூரணத்தை AA மாவால் 
Achyranthes aspera . It is sup 

பொதிந்து வேகவைத்த பல காரம் , 
posed to have magic virtues ; and இதற்கு மோதகம் என்றும் பெயர் , 
is opposed to பின் துடரி ,, that soft round , semi-coloured , steam 
which causes one follow. See - baked cake. It is a composition 
சொல்லன் கோவிகம் . 

of jaggery or sugar and cocoanut 

scrapings mixed with other boiled 
கொழித்தல் , ஆராய்தல் - testing ; 2 . grains etc , inclosed in rice - flour 
தெள்ளுதல் , sifting by jerks in a water .. 
winnowing fan ; 3. கொப்பளித்தல் , 
gargling ; 4. மேலெழும்பல் , rising 

கொழுக் கட்டைத் தேக்கு . see 

கொல்லிக் கட்டைத் தேக்கு . 
up to the surface . 
கொழிப் பாயாசம் , see காஞ் சொறி . 

கொழுக் கட்டைப் புல் , மாடுகள் 

கொழுக்கும் படிச் செய்யும் அடித் 
கொழிப் பூ , see கொழிப் பூண்டு . தண்டுடைய புல் , a kind of grass 


1243 
கொழுக் கட்டைப் புல் 

கொழுஞ்சியடி வண்டு 
the stem or root of which is very டிருக்கிறார்கள், வெள்ளைப்பெரிய 
nutritious for cattle - Pennisetum 

பூ உள்ளது . இதன் இரசம் சீமை 
chenchiroides . 

எலுமிச்சை இரசத்திற்குப் பதிலாக 
கொழுக் கட்டை மந்தாரை , ஓர் 

உபயோகப் படுத்தப் படும் . இதன் 
வகை மந்தாரை , a kind of ebony - தோல் 

குடலுக்கு வலிவும் , 
Bauchinia genus . 

பலவிர்த்தியும் தரும் . வேனிற் 
கொழுக்கரி , கொழுந்து விட் டெரியக் 

காலத்தில் , இதன் ரசத்தைப் 
பக்குவப் படுத்தி 

பானமாகக் 
கூடிய கரி , dense or solid char 
coal capable of burning with 

கொள்வார்கள் ; இது எலுமிச்சை 
flame . 

இரசத்தை விட நல்லது , common 

country orange or China orange 
கொழுக் கரியி லூதல் , நின்றெரியுங் tree : - Citrus aurantium alias 
கெட்டிக் கரியிலூதல் , blowing as Aurantium orientale . Tree 20-25 
gold or silver in dense or solid ft; differs a little in appearance to 
charcoal . 

upwards of 600 years , flowers 

white , large. The juice is used in 
கொழுக் கொம்பு , கொடி படரு 

lieu of British lemon juice . The 
வதற்கு நாட்டும் கொம்பு , a stick 

dried outer portion of the rind of 
used as a prop for a climbing the fruit ( auranti cortex ) is a sto 
creeper as vines ; 2. நடுக் கொம்பு , machic and a tonic . Syrup made 
the straight and middle stem of a with the juice of ripe - fruit is a 
tree . 

favourite beverage in hot weather, 

It is safer than the lime juice , See 
கொழுங் காதிகம் , பீ நாறி , fetid tree 

also கிச்சிலிப் பழம் , 
Sterculla foetida . 
கொழுங் கிகா , மல்லிகை, jasmine 

கொழுஞ்சி , see கொழிஞ்சி; 2. நாய் 

வேளை, dog mustard Cleome 
- jasminum sambuc . 

viscosa ; 3. see கொள்ளுக்காய் 
கொழுங் கிரி , மல்லிகை , see 

வேளை. 
கொழுங்கிகா, 2. பீர்க்கு , a gourd of 
|luffa genus . 

கொழுஞ்சி . சோளம் , முத்துச் சோளம் , 

ripe , millet - Sorgham vulgaris . 
கொழுச்சி see கொழுஞ்சி. 

கொழுஞ்சி நாரத்தை . கிச்சிலிப் 
கொழுஞ்சி , 

நாட்டுக் கிச்சிலி 

பழம் , see கொழுஞ்சி 
அல்லது சீனக் கிச்சிலி . இம் மரம் 

கொழுஞ்சிப் பழம் , see கொழுஞ்சி . 
20-25 அடி ; இதற்கும் எலுமிச்சைக் 
கும் பார்வையில் சிறிது வித்தியாச கொழுஞ்சியடி வண்டு , கொழுஞ்சி 
முண்டு . இம் மரம் அனேக வருஷம் மரத்தின் - அடியில் 

முளைத் 
வரைக்கும் உள்ளது ; 600 திருக்கும் எருக்கஞ்செடியில் பற்றி 
வருஷத்திற்கு மேல் மதிப்பிட் நிற்கும் ஓர் வகை வண்டு . இது 


- 


- 


- 


6 . 


1244 
கொழுஞ்சியடி வண்டு 

கொழுந்து மணல் 
குருமுறை மருந்தைக் கொடுத்தது ; கொழு நீர் . அதிகமாக புளித்த கள் , 
a kind of beetle frequenting the highly or excessively fermented 
madar plant grown under the or toddy ; 2. வியர்வை , perspiration . 
range tree. This is very useful for 

கொழுந் தரும்பு , பூக்களில் முதலாக 
preparing universal quintes 
sence medicine. 

வுண்டாகும் அரும்பு , the first shoot 

or growth in a flower ; bud... 
கொழுஞ் சுடர் , துரிசு , blue vitriol - 
Copper sulphate; copper acetate . 

. கொழுந்திலை , தளிர் , tender leaf ; 

2.தேயிலை , tea - Camellia tea . 
கொழுதுதல் , குடைதல் , scooping 

கொழுந்தி லோதியம் , பேரகத்தி . 
out ; 2. பறித்தல் , culling ; 3 . 

West Indian sesbane Sesbania 
கிழித்தல் , tearing . 

grandilfora .. 
கொழுத்த, பருத்த , obese ; fatty . கொழுந்து , see கொழுந்திலை ; 2 . 
கொழுத்த சாப்பாடு , உயர்ந்த 

மருக்கொழுந்து , maid s love - 

Artmesia abrortanum ; 3 . 
உணவு , rich meals . 

கொழுந்து வெற்றிலை, tender be 
கொழுத்த முரல் , திருவன் கோலா tel leaf ; 4. தீச்சுவாலை , fire flame ; 

மீன் . இது 7 அங்குல நீளம் , a sea - 5. மென்மை , softness ; 
fish called , half beak அக்கினிக் கொழுந்து , flameoffire ; 
Hamiramphus limbatus. It is 7 7. சுடர்க் கொழுந்து , flame of lamp ; 
inches long . 

8. இளந் தளிர் , tender shoot of 
கொழுத்தல் , உடம்பு தெளிந்து 

twig ; 9. வெற்றிலைக் கொடி, betel 

- vine . 
பருத்தல் , becoming fattened ; 2 . 
குழம்பா யிருத்தல் , being of thick கொழுந்துக் கால் , கொடிக்கால், pole 
consistency ; 3. மதத்தல் , becom 

intended to support climbing of 
ing sexually excited . 

betel creeper 
கொழுத்த வீரல் , கொழுப் படைந்த 

கொழுந்துடை மாது , see ஊர்க் 

கள்ளி . 
ஈரல் , liver with fatty accumulation 
- Adiposis hepatica . 

கொழுந்துதல் , வெயிலினால் சறுகுதல் 
கொழுத்த வுடம்பு , பருத்த தேகம் , 

அல்லது தீய்தல் , being scorchedor 

burnt by the sun ; 2. கொழுந்து 
corpulent body. 

விட்டெறிதல் , burning with a bril 
கொழுத் தாடை , கரும்பின் மேல் liant flame ; 3. பழுக்கக் காய்ச்சப் 

பாகம் , the top portion of sugar - படுதல் , being heated to redness 
cane stalk . 

as iron in a forge. 
கொழுத்துப் போதல் , கொழுப் 

கொழுந்து மணல் , மென் மணல் 
புண்டாதல், growing fat ; fattening . 

soft sand with which goldsmiths 
clean jewels . 


- 


- 


1245 
கொழுந்து விடுதல் 

கொழுப்பு 
கொழுந்து விடுதல் , கொழுந்து வுடன் பித்த நீர் , கணைய நீர் 
விடல். casting out flames or இவைகளின் தொழிலால் சிறு 
flashes ; - 2. கொழுந்து விட் தூள்களாகப் பிரிந்து அன்ன ரசக் 
டெரிதல் ; blazingup ; sanding forth குழம்பிற் கலந்து இராசாயனி 
a bright and expanded light; 3 . வழியாய் இரத்தத்தைச் சேரும் . 
தளிர்விடல் , putting forth buds . இவ்விரத்ததினின்று , பேசி 
கொழுந்து வேர் , இளவேர் , tender 

களையடைந்து அவ்விடங்களில் 
and slender root . 

தங்கி நிற்கும் போது கொழுப் 

பெனப்படும் , உடம்பில் சிற்சில 
கொழுந் தொட்டி , see ஒட்டுப் புல் . பாகங்களில் பேசிகளைச் சூழவும் , 
கொழுப் படைத்தல் , தொண்டையிற் 

அவைகளுக் கிடைவெளிகளிலும் , 
கொழுப்படைத்தல் , இதனால் மூச்சு 

மஞ்சள் நிறமான ஒருவித கொழுப் 
விட கஷ்டப் படும் obstruction of 

பிருக்கிறது . இக்கொழுப்பு மிகுதி 
the throat by fatty tissue which ren 

யால் தான் குழந்தைகள் , வாலி 
ders respiration difficult 

பர்கள் ஆகிய இவர்களின் உடம்பு 

திரண்டு புஷ்டியாயிருக்கும் . வயது 
கொழுப்பான , நிணமுள்ள, larda 

சென்ற மனிதரில் இது மெத்தக் 
ceous ; plumpy. 

குறைவு . ஆகவே 

உடம்பை 
கொழுப் பிறக்குதல் , உடம்பின் 

அந்தப்படுத்த இது ஓர் இன்றி 
நிணத்தைப் போக்கல் , causing to யமையாத வஸ்து . இக்கொழுப்பின் 
loss excessive fatness ; 2 . மிகுதியால் தான் உடம்பு பருத்து 
ஒல்லியாகச் செய்தல் , reducing to பற்பல அசௌகரியங்களும் நோய் 
leanness ; 3. நிணம் வாங்கல் , ex களும் உண்டாகும் . காரணம் 
tracting fat from any animal . 

என்னவெனில் கொழுப்பு பண்டங் 
களைச் 

சாப்பிட்டு 
கொழுப்பு . ஆட்டுக் கொழுப்பு suet ; 

உழைப் 
2. நிணம் , fat - Omentum ; 3 . 

பில்லாமல் இருப்பது தான் . இக் 
கொழுப்புத் தன்மை , obesity ; 4 . 

கொழுப்பு உடம்பில் பரவி எங்கும் 
தடிப்பு , corpulency ; 5. திமிர், virility ; 

சமமாய் இராமல் சில உறுப்புக 
6. மதர்ப்பு ,fecundity . 

ளாகிய இருதயம் , மூளை , இவ் 

விடங்களில் மாத்திரம் தங்கு 
கொழுப்பு , உண்ணும் உணவினாலே 

வதால் , மயக்கம் , சன்னி முதலிய 
உடம்பிலேற்படும் நெய்ச் சத்து . நோய்கள் கண்டு அபாயத்தை 
இந்நெய்யே உறைந்தால் கொழுப் விளைவிக்கும் . 

ஆகையால் 
பெனப்படும் . இது உயிர்ப் பிராணி 

குறைந்த வுணவும் மிகுதியான 
களுக்கே - மிகவும் உரித்தானது . 

உழைப்பும் , கொழுப்பு பண்டங் 
உணவின் நெய்ச் சத்து வயிற்றில் 

களை நீக்குதலுமே , 
புகும் பொழுது உதரத் தீயினால் கொழுப்பேறலைத் தடுக்கக் கூடிய 
பெருங் கட்டிகளாக வெளிப்பட்ட 

வழிகள் ; இவைகளைத் தவிர 


1248 
கொழுப்பு 

கொழுப்பு 
வேறல்ல . உடம்பில் இக்கொழுப்பு 

formed ; but this will be found ab 
அதிகப்படுவதால் தான் மந்த புத்தி , 

sent in aged and old persons. So , 
மூடத்தனம் , அகங்காரம் , மமதை , 

fat is the most essential factor in 
கர்வம் முதலிய உடற் குற்றங் 

giving shape and beauty to the 

animal body . Persons grow very. 
களுக்குக் காரணமாகும் . ஆகவே , 

stout, due to increase of this fat 
யோகிகள் இக்குற்றங்களினின்று 

which not only gives rise to incor 
விலகி , அற்ப உணவுகளை சொற் venience , but sometimes consti 
பவளவாக ஏற்படுத்திக் கொண்டு tutes disease , The cause is tak : 
ஒரு வேளை புசித்து பத்தியமாக ing too much of fat -forming food . 
இருப்பார்கள் . காய கற்பத்துக்கு When fat is equally distributed , no 
ஆகார முறை முக்கியமானதால் , immediate disadvantage is expe . 
இதைப்பற்றி சித்தர் நூற்களில் 

rienced ; but the real danger 
விரிவாகக் காணலாம் . மேலும் 

comes in only when It is accumu 

lated in certain parts as heart and 
இக்கொழுப் பென்னும் சொல் 

blood vessels of the brain , 
மொழிக்கு இறுதியாக வரும் 

thereby giving rise to fatty infiltra 
பொழுது அடியிற் கண்டபடி பல 

tion of the heart marked by attacks 
விதமாக அர்த்தங்கள் கொள்ளும் . fat of giddiness and that of the brain 
is an oil which is concrete or solid by apoplexy . So , the only preven 
at ordinary temperature (stearin ) tion is less food and more exer 
belonging principally to the ani cise and avoidance of fat- forming 
mal kingdom . The fat of the food food . Excessive accumulation of 
when entering the stomach is fat in the system is said to be the 
melted by its heat ; and the drops cause of bodily defects such as , 
run together into large masses . dull intellect , foolishness or stu 
By the combined action of the bile pidity , egoism , arrogance , pride 
and pancreatic juice , these large etc ; and so . Yogis are wise 
drops of fat in the intestines are enough to remain precluded form 
emulsified i.e. broken up into ex these evils , by restricting their . diet 
ceedingly minute particles; and to a limited quantity of light food 
give a white and milky colour to and that once a day. The principles 
the chyme which is then called involved herein are elaborately 
chyle . The lymphatics of the intes dealt with in the Siddhar s sci 
tines take this chyie into the blood ence , as diet plays an important 
from which fats are given up to role in rejuvenation . More - over, 
the tissues. In some parts of the this term fat as a suffix has vari 
body , the muscles are found cov 

ous significances indicating fats 
ered with yellow fat . Children and of different animals , fat covering 
adults possess excess of this fat; different parts of the body, its na 
and consequently their bodies ture, the mode of its formation as 
are found well - shaped and also, bodily defects , diseases 


ப 


1247 
கொழுப்பு 
arising from it etc. are mentioned 
below : 


1. ஆட்டுக் கொழுப்பு , sheep fat ; 

suet .. 
2. மாட்டுக் கொழுப்பு , Ox or cow s 

fat . 
3. பன்றிக் கொழுப்பு , hog s lard . 
4. கரடிக் கொழுப்பு , bear s fat . 
5. மான் கொழுப்பு, deer s lard . 
6. புலிக் கொழுப்பு , tiger s fat . 
7. கடலாமைக் கொழுப்பு, turtle s 

fat . 
8. மீன் ஈரல் கொழுப்பு, shark - liver 

oil . 
9. தவளைக் கொழுப்பு, frog s fat . 
10. காட்டுப் பாம்புக் கொழுப்பு , 

wild serpent s fat . 
11. உடும்புக் கொழுப்பு , guana s 

fat . 
12. மயில் கொழுப்பு , peacock s 

fat . 


கொழுப்பு 
17. கண் கொழுப்பு , fat in the eye 

sockets . pride ( slang ). 
18. தொண்டைக் கொழுப்பு , fat in 

the throat obstructing respira 

tion . 
19. குண்டி ( சூத்து ) க் கொழுப்பு , 

abnormal accumulation of fat 
about the thighs and buttocks; 
fat in the genital organs , 

and 
the rectum supposed to induce , 
or tempt one to do perverse 

acts ( slang) . 
20. இரத்தக் கொழுப்பு, fat in the 

blood . 


13. உருக்கியெடுத்த கொழுப்பு, fat 

melted and seperated from its 
membaraneous matter - Tal 

low 
14. கெட்டிக் கொழுப்பு, hard fat - 

Sebum as distinguished from 
the soft fat or grease of ani 

mals - Adeps. 
15. சுற்றுக் கொழுப்பு, fat covering 

the colon : 
16.குண்டிக்காய் கொழுப்பு, thefat 

of the kindneys Sevum 
ovillum . 


21. குடற் கொழுப்பு . fat covering 

the villi of the small intestines 

and the colon . 
22. தலை அல்லது மண்டைக் 

கொழுப்பு , fat supposed to be 
in the head or that covering the 
skull used figuratively for pride; 
fat head also refers to dullness 

or stupidty ( slang ). 
23. வயிற்றுக் கொழுப்பு , fat in the 

stomach . 
24. இருதயக் கொழுப்பு , fat cover 

ing the heart . 
25. தின் கொழுப்பு , fat dueto food 

substance . 
26. ஊட்டக் கொழுப்பு , fat en 

riched by nutritious food i.e. vi 

tal food - stuffs . 
27. தசைக் கொழுப்பு , fatadhering 

to the muscles .. 


28. மூத்திரக் கொழுப்பு , presence 

of fat in the urine - Lipuria . 


1248 


கொழுப் புண்டாதல் 
கொழுப்புச்சத்தின் அளவு நாளுக்கு 
நாள் குறைதல் deterioration or 
disappearance of the fatty sub 
stance in the tissues , the splitting 


up of fat. 


கொழுப்பு 
29. அதிகக் கொழுப்பு , an exces 

sive proportion of fat in the tis 

sues Lipomatosis . 
NOTE : - Fat is the oily concrete 
substance covering the connec 
tive tissues of animal bodies. It is 
chiefly composed of carbon ; hy 
drogen , and oxygen only , in Tamil 
Medicine, the fat mentioned above 
in Nos.1-12 is used in mentioned 
preparations and also as exter 
nal applications in some dis 
eases ; whereas Nos . 16 - 24 re 
fer to the fat in the various organs 
said the human body ; some of 
which are figuratively used for 
bodily defects said to be caused 
by it such as pride , arrogance , 
mischievous activities , perverse 
acts , dullness , stupidity etc. 
NOTE :-2- fixed fat is also found 
in vegetable oils and they are ex 
tracted generally from ( 1 ) seeds 
( 2 ) kemels ( 3 ) berries the names 
of specimen plants from which 
each of the said five kinds of fixed 
fat are extracted : 


கொழுப்புக் கொள்ளல் , கொழுத் 
தல் , becoming or getting fat ; 2 . 
கொழுப்பை இழுத்துக் கொள்ளல் , 
absorbing fat . 
கொழுப்புக் கட்டி , கொழுப்பிருக்கும் 
சவ்வானது வளர்ந்து ஆரம்பத்தில் 
முடிச்சு போல் எழும்பி பிறகு நாளா 
வட்டத்தில் பெரிதாகுமோர் கட்டி a 
tumour consisting of a mass of 
fatty matter enclosed in a thin cap 
sule which , at first , resembles a 
knot and then developes gradu 
ally into a large swelling - Lipoma. 
கொழுப்புக் கல் , மிருதுவான ஓர் 
சிவப்புக் கல் a soft and red stone; 
liver - coloured stone. See ஈரற் 
கல் . 
கொழுப்புக் கழலை , see கொழுப்புக் 
கட்டி 2. see கொத்துக் கழலை , 
பிடுக்கில் உண்டாகும் கொழுப்புக் 
கழலை , a fatty scrotal tumour . 
கொழுப்புக் குடல் , கொழுப்புப் 
பற்றிய குடல் intestinewith a coat 
of fat . 
கொழுப்புக் கேடு , கொழுப்புச் சத்து 
சிதைதல் necrosis of the fatty tis 
sue - Fat necrosis . 
கொழுப்புத் சதை . கொழுப்புப் 

பற்றிய சதை , fleshloaded with fat. 
கொழுப்புண்டாதல் , see கொழுப்புப் 
பிடித்தல் . 


1.Mohwah seed - Bassia latifolia . 


2. Cocoanut kernel - Cocos 

nucifera . 


3. Indian berry 

cocculus . 


Anamirta 


4. Cashew nut 

occiden tale . 


Anacardium 


- 


5. Alligator pear fruit Persea 

gratis - sima . 
கொழுப்புக் கரைதல் , உடம்பிலுள்ள 


see 


1249 
கொழுப்புப் பிடித்தல் 

கொழுமை 
கொழுப்புப் பிடித்தல் , கொழுப் கொழுப் பேறல் , கொழுத்தல் . hav 
புண்டாதல் , fomation of fat - Li 

ing excess of fat . See கொழுப் 
pogenesis . 

பேறுதல் . 
கொழுப்புப் பிண்டம் , கொழுப்பு 

கொழுப்பு பேறுதல் , உடம்பில் 
திரட்சி . இது பிணங்கள் தண்ணீரில் 
நாட்பட கிடந்து அழுகுவதாலும் , 

கொழுப் புண்டாதல் , becoming 

corpulent or growing excessively 
ஈரமண்ணில் புதைந்து கிடப்பதாலு fat ; 2. திமிர் கொள்ளல் , exhibiting 
முண்டாகும் , a soft. unctuous or 

the power of procreation ; 3 . 
waxy substanice formed from the 
decomposition of dead bodies 

மதர்த்தல் , becoming sexually ex 
under certain circumstance as 

cited ; 4. உடம்பில் கொழுப்பு அதிக 
long immersion in water, burial in மாதல் , increase of bodily fat . 
moist earth etc. - A dipocer ; 2 . 

கொழு மரம் , செம்மரம் , 
உறைந்த கொழுப் புருண்டை , a 

அழிஞ்சில் மரம் . 
lump of congealed fat - Keach . 
கொழுப்பு மயக்கம் , உடம்பில் 

கொழு மாமிசம் , பேரவுரி , a variety 
கொழுப்பினாலேற்படும் மயக்கம் 

of indigo plant with large leaves . 
அல்லது மூர்ச்சை , faintness or கொழு மிச்சன் , see கிச்சிலி , 2. See 
swooning due to fat in the sys கொழுஞ்சி . 
tem .. 

கொழு மிச்சை , நாரத்தை , bitter or 
கொழுப்பு மிஞ்சுதல் , உடம்பில் 

ange; 2. கடார நாரத்தை , citron ; 3 . 
கொழுப்பு அளவு கடந்து சேர்தல் , 

ஓர் வகைக் கிச்சிலி , Sylhet orange 
excessive accumulation of fat in 

Citrus aurantium ( nobilis 
the body - Obesity. See கொழுப் 

chrysocarpa ) . 
பேறுதல் . 

கொழு மீன் , உப்பு நீர்க் கழிகளில் 
கொழுப்பு மூத்திரம் , கொழுப்புக் 

லாவு மோர் கடல் மீன் , a sea 
கலந்த மூத்திரம் . இது குண்டிக்காய் 

fish found frequenting back -wa 
நோயினா லேற்படும் . urine 

ter .. 
marked by the presence of fat in it 
arising from the disease of the கொழு முதல் , வேரண்டை காணப் 
kidney - Lipuria. 

பட்ட மரத்தின் பருத்த அடி பாகம் , 

the stout stem of a tree found at 
கொழுப்புளுத்தல் , see கொழுப்புக் 

the root above the ground level . 
கேடு . 
கொழுப் புள்ள , புஷ்டியான corpu 

கொழு முறி , இளந் தளிர் tender 

shoot 
lent . 
கொழுப் பெடுத்தல் , உடம்பின் கொழுமை , கொழுப்பு obesity ; 2 . 
கொழுப்பை நீக்கல் , removing the 

குளிர்ச்சி , coolness ; 3. அழகு , 
fat from body . 

beauty ; 4. நிறம் , colour . 


29 


- 


1250 
கொழுமையாய் வளர்த்தல் 

கொழும்புப் பட்டை 
கொழுமையாய் வளர்த்தல் , குழந்தை Ceylon sago , a product of Ceylon 
சதைபிடிக்கும்படி நல்ல உணவு sugar palm Arenga 

saccharifera.. 
கொடுத்தல் , nourishing a child 
which rich food ; 2 ஆடு மாடு கோழி 

கொழும்புச் சாராயம் , தென்னங் 
இவைகள் கொழுக்கும்படி வளர்த்தல் , 

கள்ளினின்று வாலையிலிட் 
rearing cattle and poultry so as to 

டிறக்கிய சாராயம் . இதில் போதைச் 
make them plump by rich feed 
ing . 

சத்து மிகுதியாக வுண்டு . இது 

கொழும்பினின்று கொண்டு வரப் 
கொழு மோர் , இரும்புக் கரண்டிக் 

படும் . Colombo arrack distilled 
காம்பைச் சிவக்கக் காய்ச்சி முறித்த 

from the juice of cocoaunt palm . It 
மோர் , இது பயந்த குழந்தை contains 42 % of alcohol . it is ex 
களுக்குக் கொடுக்கப்படும் , butter 

ported from Colombo . 
- milk is neutralised or otherwise 
rendered inert by thrusting into it , கொழும்புச் சிவ கரந்தை , சுரக் 
the red hot handle portion of an estions , fever toolsy or Ceylon 
iron spoon . It is generally given to toolsy - Sphaeranthus zeylanicus . 
children affcted with shock . 

கொழும்புச் சேவகன் , இலங்கையில் 
கொழும்பு , காகதாளி ஆச்சா , Ceylon 

உற்பத்தி யாகும் சிற்றா முட்டி , 
ebony - Diospyros ebenum . 

Ceylon pavoia - Pavonia zeylanica . 
கொழும் புகா , நன்னாரி வேர், Indian 

கொழும்புத் தேங்காய் , ஈழத்துத் 
sarsa - parilla - Periploca indica . 

தேங்காய் . Ceylon cocoanut - Co 
கொழும் புகை , வாசனைப் புகை , cos nucifera (zeylanica ). 
frangrant smoke ; incense ; 

கொழும்புத் தேயிலை, இலங்கைத் 
2. நறும் புகை , perfume. 

தேயிலை , Ceylon tea or indian tea 
கொழும்புக் கொட்டை , இலங் - Camelia thea ; 2. கருக்கு வலி , 
கையில் உற்பத்தியாகும் காப்பிக் deccany olive wood 
6 &LOL, Ceylon coffee - Coffea Elaedendron glaucum . 
arabica (nalknad ). 

கொழும்பு நாரத்தை ஈழத்து 
கொழும்புக் கொட்டைக் களா , ஈழ நாரத்தை , greenorange of Ceylon 
தேசத்துக் கொட்டைக் 

களா , 

Citrus aurantium ( melano 
Ceylon plum - Flacourtia carpa) . 

) . 
ramontchi See கொழுப்புப் பழம் , 

கொழும்பு நாவல் , வெண்ணாவல் , 
கொழும்புக் கோப்பி , இலங்கைக் white jaumon Eugenia 
காப்பிக்கொட்டை , Ceylon coffee , zeylanica .. 
See கொழுப்புக் கொட்டை . 

கொழும்புப் பட்டை , ஈழத்து 
கொழும்புச் சவ்வரிசி , இலங்கைப் இலவங்கப் பட்டை Ceylon cinna 
பனையிலிருக்கும் சவ்வரிசி , mon - Cinnamomum zeylanicum . 


or 


1251 
கொழும்புப் பழம் 

கொள கொளத்தல் 
கொழும்புப் பழம் , ஈழத்துக் பூவத்தி , Ceylon oak , hill trumpet 
கொட்டைக் களா . இதற்கு மோரிஸ் flower 

flowering fig 
கொட்டைப் பழம் என்றும் பெயர் . Schlelchera trijuga alias S. 
இதன் கொட்டையை மஞ்சளோடு 

pubescens . See திருக்கொணா 
சேர்த்தரைத்துப் பூச , பிரசவித்த மலை மரம் . 
பெண்களுக்கு உடம்பில் ஈரந் 

கொழும்பு முல்லை , நந்தியா வட்டம் , 
தங்காது . இதன் முள் அம்மைப்பா 

Ceylon jasmine - Taberae 
லெடுக்க வுதவும் , Ceylon plum montana carnoaria . 
Flacourtia ramontchi. It is also 
known as Mauritius plum . The nut 

கொழும்பு வேர் , சீன வேர் . இதற்கு 
of this fruit ground with turmeric , 

சோப் சீனியென்று யூனானிப் 
is prescribed for lying - in women பெயர் . மலையாளத்தில் கிடைக் 
to prevent absorption of moisture கும் . இது கசப்பு , மிக்க வாசனை ; 
in the system . The thorn is used இவ்வேர் உடம்பிற்குப்பலத்தையும் , 
for taking out vaccine virus . 

குடலுக்கு வலிமையும் உண் 
கொழுப்புப் பனை . ஈழ தேசத்துத் 

டாக்கும் . இதை நன்னாரியைப் 
தாளிப்பனை , Ceylon fan tree ; 

போல் உபயோகப் படுத்தலாம் . 
Ceylon talipot Corpha 

இதைக் கஷாயமிட்டு வாத வலி , 
umbraculifera . See தாளிப் பனை . 

காக்கை வலி , மேகக் கிரந்தி 

முதலிய நோய்களுக் குபயோகப் 
கொழும்புப் பாக்கு . பச்சை 

படுத்துவதுண்டு . Colombo root ; 
கொட்டைப் பாக்கு , raw areca China root – Cocculus palmatus 
nut. 

alias Radix columbiae . in Unani , 

it is known as Chob China or 
கொழும்புப் பாசி , 

இலங்கை 

Chob - Chini . It is obtained in 
கடற்பாசி . இது உணவிற் குதவும் . 

Malabar . It is bitter in taste. strong 
இவ்வினத்தைக் கொளுத்தி சோடா 

in smelt ; and is a valuable tonic 
வுப்பும் , ஐயோடின் சத்தும் and stomachic . It is to some ex 
எடுக்கலாம் . Ceylon moss tent used like sarsaparilla . A de 
Gracilaria greville alias G. coction prepared from this is pre 
lichenoides . It is an edible sea scribed by Vaidyans for theuma 
moss weed . Almost all the plants tism , epilipsy, syphilis etc. 
of this class yield soda and io 
dine on incenneration . 

கொழும்பு வைரம் , துவரை மல்லி . 

இது ஈழ தேசத்து ஓர் வகை வைரம் 
கொழும்புப் பிசின் , சோலைப் புளி , 

போன்ற கல் , a mineral of Ceylon 
Ceylon gamboge - Garcinia esteemed in jewellery. 
morella . 

கொள கொளத்தல் , இளகல் , be 
கொழும்பு மரம் , பூ மரம் . இதுவே 

coming soft and loose by being 
கூம் பாதிரி , கொஞ்சி அல்லது ovenriped ; 2.அழுகல் , putrifying 


1252 


கொள் 


கொள கொளத்தல் 
or becoming rotten ; 3. உடம்பின் 
சதை தளர்ந்து மெதுவாதல் , getting 
relaxed and soft as muscles 
through oid age or disease . See 
குளகுளத்தல் . 
கொளகொளனெல் , இளகி அல்லது 
அழுகியிருக்கும் தன்மை , the 
state of being over riped or 
putrified .. 
கொளஞ்சி , see குளஞ்சி . 
கொளி , see அதி மதுரம் . 
கொளிஞ்சி , see கொள்ளுக்காய் , 

வேளை . 
கொளு , பழுவெலும்பு , rib - bone . 
கொளு கொளுத்தல் , see கொள 

கொளத்தல் . 
கொளுக்கட்டைத் தேக்கு . see 

கொள்ளிக் கட்டைத் தேக்கு . 
கொளுங் குவி , வேலிப் பருத்தி , 
hedge cotton Dacmia extensa ; 
2. பன்றி மொத்தை , pig root - 
Trapa bisipinosa . 
கொளுஞ்சி , see கொழிஞ்சி . 
கொளுஞ்சி நாரத்தை , கொடி 
நாரத்தை , see கொழிஞ்சி 
நாரத்தை . 
கொளுத்தல் , see கொளுத்துதல் . 
கொளுத்து . உடற் சந்து , the several 

joints of the body. 
கொளுத்துதல் , தீ மூட்டல் , igniting ; 
kindling fire ; 2. வெய்யிற் 
கடுமையாகக் காய்தல் , burning as 
the sun .. 


கொளுத்து வெயில் , தீப் பற்றும் 
வெயில் , burning or scorching 
sun . 
கொளுந்தல் , எரியப் பண்ணல் , 

causing to burn . 
கொளுந்துதல் , தீப் பற்றல் , taking 

fire ; being burnt. 
கொளுப்பு , see கொழுப்பு. 
கொளுவல் , குடல் வலி , abdominal 
pain ; 2. குடலிசிவு , cramp of the 

bowels .. 
கொளுவு , இசிவு , cramp ; 2. நெருப்பு , 

fire . 
கொளுவுதல் , குடலிசிவு கொள்ளல் , 
having cramp in the bowels ; 2 . 
நெருப்பு மூட்டுதல் , kindling fire. 
கொள் , குதிரைக் கொள்ளு , horse 
gram Dolichos uniflorus alias 
Glycine tomentosa ; 2. see 
குடைவேல் , 3 , சிறு விடுகொள் 
அல்லது பெரு விடு கொள் ; இது 
அவுரி இனத்தைச் சேர்ந்தது 
போலும் . இவ் விதைகளினின்று 
மை தயாரித்து கண்களுக்குத் 
தீட்டலாம் , an unknown plant prob 
ably referring to indigo seed , used 
as a collyrium in diseases of the 
eyes ; 4. பண்டைய காலத்து ஓர் 
Bloom gout, a small weight , for 
weighing used in olden days ; 5 . 
கொள்ளு தானியம் . இது பல 
வகைப்படும் . gram ( grain ) in gen 
eral. It consists of different kinds : 
1. கருங் கொள் , black gram - Cas 

sia absus . 


- 


1253 


கொள் 


கொள்ளிகை 


- 


2. காட்டுக் கொள் , wildgram - Gly 

cine suaveons ; jungle horse 
Gram 

Atylosia 
scarabaeoides . 
3. கார் கொள் , see கருங் கொள் . 
கொள் கலம் , மருந்து , தைலம் , 

சூரணம் முதலியவைகளை இடும் 
ஓர் வகைப் பாத்திரம் , a vessel for 
holding ( medicine , oil , powder 
etc ) ; a vessel in which anything is 
contained - Conceptacle ; 2 . 

ண்ணுங்கலம் , a plate or dish for 
eating ; eating - dish ; 3. கொள்ளு 
வேக வைக்கும் பானை , pot in 
which horse 

gram is boiled . 
கொள் கொம்பு , see கொழுக் 

கொம்பு . 
கொள் ளட்டு , ஓர் வகை மொச்சை , 

ciliate leaved horse - gram 
Dolichos ciliatus ; 2. உண்ணு 
வதற்காக சமைக்கப் பட்டது , that 
which is cooked for eating. 
கொள்ளம் , களி மண் , clay ; loam . 
கொள்ளம்மை , காய்ச்சல் , பிதற்றல் , 

சன்னி , முதலிய குணங்களுண்டாகி , 
மூன்றாம் நாளில் சிரசில் குரு 
தோன்றிப் பிறகு குரு முழிந்து 
13 - ம் நாளில் இறங்கி , பக்குகள் 
உதிரும் ஓர் அம்மை , a kind of 
small - pox marked by eruptive fe 
ver . raving , delirium , fits etc. in this ; 
the eruptions make their appear 
ance on the third day; and then 
pimples are developed to the size 
of horse - gram and become 
vesicies with watery head ; and 
lastly they dry up on or about the 


13th day when the scabs fall of 
c.f. பயறம்மை . 
கொள்ளல் , உட்கொள்ளல் , taking in ; 
2. சாப்பிடுதல் அல்லது குடித்தல் , 
eating or drinking ; 3 , உயிர் 
கொள்ளல் , animation , 4. வேர் 
கொள்ளல் , taking root ; 5. நோய் 
கொள்ளல் , being affected with ill 
ness ; contracting a disease . 
கொள்ளளவு , பிடிக்கு மளவு , as 

much as can be held - Capacity : 
2. உட்கொள்ளு மளவு , as much . 
quantity as could be swallowed 
or eaten .. 
கொள்ளன் , see கொள் . 
கொள்ளாக் கொள்ளி , அடங்காப் 

பசியுள்ளோன் , one having exces 
sive hunger and indulges in eat 

ing too much - Glutton . 
கொள்ளாத நோய் கொள்ளல் . 
குணப்படாத நோயால் பீடிக்கப் 
படல் , being seized with an incur 
able diseases ; 2. குட்டங் 
கொள்ளல் , being attacked with 
leprosy .. 
கொள்ளி , கொள்ளிக் கட்டை , fire 

brand ; 2. நெருப்பு , fire; 3. see 
எருமை நாக்கி , 4 கல் லுப்பு , sea 
salt ; 5. வழலை யுப்பு , quintes 
sence salt ; 6. அவுரி , indigo plant 
- Indigofera tinctoria ; 7. புன்கு , In 
dian beech - Pongamia Pinnatta ; 
8. அலரி , oleander . 
கொள்ளிகம் , see அமுரி , 
கொள்ளிகை , எருமை நாக்கி , which 
see .. 


- 


1254 
கொள்ளிக் கட்டை 

கொள்ளித் தேன் 
கொள்ளிக் கட்டை , எரி கொள்ளி , நடுவில் சுறுப்பாயும் , கொள்ளியாற் 
fire brand . 

சுட்டது போற் காணும் , fire - brand 
கொள்ளிக் கட்டைத் தேக்கு . 

carpung. They are skin eruptions 

consisting of innumerable small 
போதக நாறி மரம் . இது ஓர் சிறிய 

papules in children ( between 2 
மரம் , சிறிய வெள்ளைப் பூ . இதன் and 4 years ) which develope into 
இலை மூத்திரத்தைப் போக்கும் , peculiar blisters almost resem 
பாண்டு ரோகத்தில் உள்ளுக்கும் , bling the ones caused with fire 
வெளிக்கும் பிரயோகிக்கலாம் . brand . These appear red all 
நாட்டு வைத்தியர்கள் இவ்விலையை round and black in the centre; and 
வெள்ளாட்டு மூத்திரத்தில் அல்லது 

terminate in brownish itchy 
வெங்காயச்சாற்றில் ஊறப்போட்டு 

scabs . They may be roughly com - 
உபயோகிப்பார்கள் . இதைக் கடுக் 

pared to Roseola infantalis or 

Pemphigus as some seem to 
காயோடு சேர்த்துக் கஷாயமிறக்கி 

think .. 
மலக்கட்டுக்குக் கொடுப்பதுண்டு , 
fire - brand teak - Premna tomen 

NOTE : The disease , is said to 
tosa . It is a small tree ; flowers 

attack especially children be 
small , white ; leaves medicinally 

tween 2-4 years . The blisters are 
diuretic ; they are given internally 

about the size of four anna pieces 

consisting of innumerable small 
and also applied externally in 

papules .. 
dropsy . Vaidyans use them 
soaked in goat s urine or in onion கொள்ளிக் கருவாடு , காய வைத்த 
juice . A decoction of the leaves உப்பிட்ட கொள்ளி மீன் , dried and 
and gall - nut proves useful when cured Indian turbot . See எருமை 
bowels as costive. 

நாக்கி . 
கொள்ளிக் கண் , கண்ணூறு அல்லது கொள்ளிக் கன்னி , வன்னி வாகை . 
கொடிய கண் , evil eye . See கொதிக் fragrant Acacia . See கருவாகை . 
கண் . 

கொள்ளிக் கொட்டான் , see 
கொள்ளிக் கண்ணன் , கொடிய கொள்ளியெறும்பு . 
பார்வையையுடையவன் , man with 

கொள்ளிச் சிலந்தி , கொள்ளியாற் 
fiery, evil eyes . 

சுட்டது போற் காணும் சிலந்தி ; an 
கொள்ளிக் கண்ணி , கொடிய பார்வை ulcer resembling the blister 
யுடைய பெண் , a woman with fi caused by a fire - brand 
ery , evil eyes . 

கொள்ளி சுட்டான் , தீப்பட்ட 
வெள்ளிக் கரப்பன் , குழந்தைகளுக்குக் 

விரணம் , injuries caused by fire ; 
காணுமோர் வகை கரப்பான் நோய் , 
இதனால் உடம்பில் கொப்புளங்கள் கொள்ளித் தேள் , கொட்டுவதனால் 
எழும்பி , ஓரத்தில் சிவப்பாயும் கடுமையாகக் கடுக்கும் தேள் , 


burns . 


- 


1255 
கொள்ளித் தேள் 

கொள்ளு 
a scorpion of a virulent type , the சதுப்பான நிலங்களில் இங்கும் 
sting of which causes intense 

மங்கும் உலாவும் . இதை தவறுத 
burning pain . 

லாகப் பேய் எனக் கருதுவ துண்டு , 
கொள்ளிப் புண் , கொள்ளியாற் சுட்ட 

a meteor or combustible gas that 
புண் , injury or wound caused by a appears in the night and flirts 
fire - brand ; black scorched wound . 

about over marshy grounds or 

bogs ; it is known as will -o the 
கொள்ளிப் பூடு , புனுகு , civet . 

wish or jack-o lantern - ignis fat 

uus . It is looked upon as a devil 
கொள்ளியம் , புங்க நரம் , Indian 

by mistake. 
beech - Dalbergia arborea ; 2. ஓர் 
வகை உமரி , coral plant 

கொள்ளி வாலி , சிவந்த வால் , red 
Salicornia brachiata ; 3. பவழப் 

tail; 2. அரணை , horse - lizard ; 3 . 
பூடு , glosswort - Arthrocnemum கருப் புடலும் சிவந்த வாலும் , one 
indicum : 

with a dark body and red tail . 
கொள்ளி யெறும்பு , கொள்ளிவா கொள்ளி விரியின் , ஓர் விரியன் 
யெறும்பு . இது கடிக்க மிகக் பாம்பு . இது கடித்தால் மிக்க 
கடுக்கும் . இது சிவப்பு சிற்றெ 

எரிச்சலைத் தரும் , fire - brand viper 
றும்பில் ஓர் இனம் , a kind of red 

- Viperidae . Its bite causesabum 
small ant , the bite of which causes 

ing smart . 
intense burning pain . 

கொள்ளி வீங்கு , மாட்டுக் குண்டாகும் 
கொள்ளிவா லெறும்பு , வாலில் 

ஓர் தொண்டை நோய் . இது 
விஷமுள்ள எறும்பு, anthavingpoi அசாத்தியம் , a malignant sore 
sonous sting in its tail . 

throat of cattle . It is generally fatal. 
கொள்ளிலை , see கொள்ளுக் காய் 

கொள்ளி வைத்தல் , புடத்திற்கு 
வேலை; 2. கொள்ளுச் செடியின் 

நெருப்பிடல் , setting firetothepile 
இலை , the leaf of horse - gram 

of cow -dung cakes arranged for 
plant .. 

calcining medicine , 2. பிணஞ் 

சுடல் , burning corps as குடி 
கொள்ளி வாய்க் குணங்கு . see 

யிருந்த வீட்டிற்கு கொள்ளி 
கொள்ளி வாய்ப் பிசாசு . 

வைத்தல் , setting fireto the funeral 
கொள்ளிவாய்ச் சர்ப்பம் , ஓர் வகை 

pile of one s mother in whose 

womb once he was .. 
விரியன் பாம்பு . see கொள்ளி 
விரியன் . 

கொள்ளு . 

குதிரைக் கொள்ளு 
கொள்ளிவாய்ப் பிசாசு , ஓர் விண் 

அல்லது காணம் . இது தட்டையா 

யிருக்கும் ; எங்கும் கிடைக்கக் 
வீழ் கொள்ளி அல்லது நெருப்புக் 

கூடியது . இது சில சமயம் கறிகளுக் 
காலுமாவி . இது இராக்காலங்களில் 

குபயோகப் படுத்தப்படும் ,. 


1256 
கொள்ளு 

கொள்ளு ரசம் 
அன்றியும் கல்லடைப்பு , இருமல் பருக்கும் . வலி 

வலி வுண்டாகும் . 
இவைகளினால் , ஏற்படும் அழற்சியைப் கிரகணி , குன்மம் , விழி ரோகம் , 
போக்கும் ; உடம்பை இளைக்கச் சலதோஷம் இவைகள் போம் . 
செய்யும் . வேக வைத்த இதன் பெண்களுக்குக் காணும் வெள்ளை , 
இரசம் சலதோஷத்திற்குக் கொடுப்ப சூதகக் கோளாறு முதலியவை 
துண்டு , horse - gram - Dolichos களுக்கும் , பிரசவத்தில் அழுக்கை 
biflorus alias D. uniflorus . It is வெளிப் படுத்துவதற்கும் இது 
common and soid everywhere, உபயோகப் படும் , water 
Seeds are used as food for cattle ; extracted from boiled horse - gram 
they are also used in curries at 

and mixed with other ingredients 
times. The puise is a demulcent 

or condiments Horse - gram 
in calculus affections , coughs etc. soup . This not only improves 
It is also said to reduce corpu emaciation ; but also invigorates 
lence. Water of boiled gram is the system . It proves useful in 
given for cold ; 2. கொள்ளுதல் , re chronic dysentery , dyspepsia , 
ceiving ; 3. உட் கொள்ளுதல் , see ophthaimia and other affection of 
கொள் . 

the eye , bad cold etc. It is used by 

females in leucorrhoea and men 
கொள்ளுக் கஞ்சி , கொள்ளும் 

strual derangements . It is also 
அரிசியும் கலந்து வேக வைத்த given to females during parturi 
கஞ்சி , இதனால் அதிக பசி , பலம் , tion to promote lochial discharge . 
வீரிய விருத்தி இவை உண்டாம் , a 
gruel or light food obtained by 

கொள்ளுதல் , see கொள்ளல் ; 2 . 
boiling rice and gram together. 

மருந்துண்ணல் , taking medicine ; 
This promotes hunger and in 3. உண்ணல் , taking food ; 4. மேற் 
creases the secretion of semen . கொள்ளுதல் , being attacked with 
கொள்ளுக் காய் வேளை , கொழுஞ்சிச் 

as madness , small - box etc ; 5 . 
செடி , சிறிய ஊதாப்பூ , இலை , புளி 

ஏற்றுக் கொள்ளுதல் , accomodat 
யிலையைப் போலிருக்கும் ; வேர் 

ing . 
கசப்பு இதன் கஷாயம் குன்மத்திற் கொள்ளு பானிதம் , சூரிய காந்தி , 
குதவும் , , zanzibar indigo 

sun - flower Helianthus indicus . 
Tephrosia purpurea alias T. 
galegioides . it is a small wild கொள்ளுப் பூண்டு , காணம் , Ma 
shrub with small purple flowers ; 

dras horse - gram 

Teramnus 
and leaf resembling that of the labialis . 
temarind ; roots bitter and a de 
coction of these is considered a 

கொள்ளு மளவு , உண்ணக் கூடிய 
good remedy in dyspepsia . 

வளவு , as much as could be eaten 

or as stomach could contain , 
கொள்ளுச் சாறு , கொள்ளு இரசம் . 
இதனால் இளைத்த உடம்பு 

கொள்ளு ரசம் , see கொள்ளூச் சாறு . 


- . 


1257 


கொள்ளை 


கொள்ளை , பெருவாரி நோய் , epi 

demic disease ; 2. மிகுதி , excess . 
கொள்ளை கொடுத்தல் , கொள்ளை 
நோய்க்கு உயிரைபறி கொடுத்தல் , 
giving or offering as a victim to an 
epidemic disease ; losing children 
or adults in epidemics. 
கொள்ளை கொள்ளல் , சனங்கள் 
பெருவாரி . நோயில் இறத்தல் , car 
rying away lives of people as by 
epidemics .. 
கொள்ளைக் காய்ச்சல் , பெருவாரி 
தொத்துக் காய்ச்சல் , infectious epi 
demic fever ; 2. பெருந்தடிமல் , in 
fluenza . See கோதாரிக் காய்ச்சல் , 
கொள்ளை நோயாற் கிடத்தல் , 
வாந்தி பேதி , அம்மை , காய்ச்சல் 
முதலிய பெருவாரி நோயால் 
பீடிக்கப்பட்டு வருந்தல் , being at 
tacked and afflicted with a pesti 
lential disease as by cholera , 
small- pox, influenza etc. 
கொள்ளை நோய் , அம்மை முதலிய 
பெருவாரி நோய் , epidemic dis 
eases such as , fever, small -pox, 
influenza , plague , pestilence etc. 

See கோதாரி . 
கொள்ளையிற் போதல் , கொள்ளை 
நோயில் இறத்தல் , being carried 
away in an epidemic . 
கொற கொறப்பு , சீதளத்தால் 
குழந்தைகளுக்குத் தொண்டையில் 
அல்லது நெஞ்சில் கோழை கட்டிக் 
காணும் சத்தம் , rale or abnormal 
noice either in the throat or the 


கொறுக் கச்சி 
lungs ; generally common in ciril 
dren affected with cold or phlegm . 
கொற கொறெனல் , சரியாக பொடி 
அல்லது தூளாகாமை , being rough 
and hard to the touch due to not 
being well powdered as , medici 
nal powders. 
கொறண்டல் வாதம் , see 

குறண்டல் வாதம் . 
கொறி ஆடு , sheep ; 2. செம்மறி 
யாடு , a short woolly sheep with 
twisted horns .. 
கொறிக்குதல் , பல்லாற் கோதுதல் , 

gnawing.. 
கொறி தலை , நில வேம்பு . ground 
neem Justicia paniculata ; 2 . 
கொறித்த தலை , blotched - head . 
கொறிப் புத்தம் , சர்க்கரை வேம்பு , 
margosa tree , the bark of which 
is sweet to taste . 


கொறு கொறுத்தல் , குறட்டை 

விடல் , snoring . 
கொறு கொறுப்பு . see கொற 

கொறப்பு. 
கொறு கொறெனல் , நுரை ஈரல் 
கோளாறினால் கோழை யுண்டாகி , 
தொண்டையிலிடும் சத்தம் . anab 
normal sound in the throat in res 
piration due to phlegm espeically 
when the lungs are not in a healthy 
state .. 


கொறுக் கச்சி , see எருவை , 2. நாய் 
வேம்பு , dos - neem , the same as 
dog - mustard ; 3. நில வேம்பு , 


1258 
கொறுக் கச்சி 

கொறுக்கு 
ground neem ; 4. நாணல் , see 

sweet or Manilla tamarind 
கொறுக்கை , See கொறிதலை . 

( Pithecolobium duice ) the pulp of 

which is edible .. 
கொறுக்கச் சரிகம் , பே ரவுரி , long 
podded indigo plant - Indigofera 

கொறுக்கு , மேக சம்பந்தத்தினால் 
subulata . 

ஏற்படும் விரண நோய் . இது 
கொறுக்கம் புளி , see கொறுக்காய்ப் 

சாதாரணமாய் நோய் கொண்ட 

பெண்களைப்புணறுவதால் ஆண் 
புளி , 

குறியைச் சுற்றி உண்டாகும் . இது 
கொறுக்கல் , see கொறுக்கை . 

இரு வகை . இளங் கொறுக்கு , 
கொறுக் காய் , see கொறுக்காய்ப் 

முற்றிய கொறுக்கு . இரணம் 
புளி , 

மிருதுவா யிருக்கும் , இளங் 

கொறுக்கு மேகக் கிரந்தி வகையிற் 
கொறுக்காய்ப் பால் , கொறுக்காய் 

சேராது ; இது உடனே சிகிச்சை 
மரத்தின் பிசின் , gum extracted 

செய்ய குணமாகும் . ஆனால் 
from Malabar tamarind See 

மற்றொன்றோ 

கடினமாக 
கொறுக்காய்ப் புளி . 

விருக்கும் . இது ரோகப் பெண்களி 
கொறுக்காய்ப் புளி , ஈழப் புளி . இது 

னிடமிருந்தாவது , தாய் தந்தையர் 
ஒரு சிறிய மரம் ; எங்கும் காணலாம் . மூலமாய்க் கற்பத்தில் ஊறியாவது 
இலை மிகப் பச்சை நிறம் ; காய் பிறக்கும் . இது உடம்பில் சோரி 
மஞ்சள் அல்லது சிவப்பா நிற்பதால் வெகு காலங் கழித்துத் 
யிருக்கும் . இது புளியங் காயைப் தோன்றினாலும் தோன்றும் ; 
போல் வளைந்து உட்புறம் சதைப் தோன்றிய பின் சில மாதங்கள் 
பற்றாக விருக்கும் ; 6-10 விதைக கழித்து உடம் பெல்லாம் புரவி , 
ளுண்டு . இம்மரத்தினின்று பால் குருக்கள் எழும்பி புண் உண்டாகி 
எடுக்கலாம் . இதன் புளிப்புக் காயை துன்புறுத்தும் , சில வேளை 15-20 
புளியைப் போல் கறிக்குப் வருஷம் கழிந்த பின் கூட சூலை 
யோகிக்கலாம் , Malabar tamarind , பாரிச வாயு, பைத்தியம் முதலியன 
acid leaf tree ; pot tamarind வாகத் தோன்றும் , a highly conta 
Garcinia cambogia . it is a small 

gious ulcer, arising from direct 
ever green tree of West cost ; 

contact of venereal poison 
grown in hedges and is also com 

Chancre . It is contracted from the 
mon everywhere Leaves dark 

woman suffering from a similar 
green , fruit yellow or reddish.with 
soft white kernel inside ; 6-10 

one . It consists of two kinds soft 

and dark . The first kind is a simple 
seeded ; a gamboge of fine qual 
ity exudes froín the trunk ; its sour 

one known as soft chancre or 
fruit is used in curry like tamarind , 

Chancroid , which is non - syphilitic 

in nature ; and can be cured by 
NOTE : - This should not be con immediate treatment. Whereas , 
- founded with கொடுக்காய்ப் புளி , 

the other kind is hard chancre 


- 


fis . 


1259 
கொறுக்கு 

கொற்றான் 
knowm as Syphilis . It is a chronic snoring ; 5. காக்கன் , a dark man ; 
disease either communicated by 
an infected woman or transmit 

6. see குரக்கு வலி ; 7. காக்கை , 
ted by syphilitic parents to their 

crow ; 8. கற்கொறுக்கை , a sea fish 
children . The symptoms may oc 

-Pristipomafurcatum; 8. உயிர்ப்பு , 

breath . 
cur with long intervals between 
the primary sore which appears கொறுக் கைச்சி , ஓர் புல் , a kind of 
at the seat of infection and the 

grass .. 
secondary and tertiary sores 
which affect several parts of the 

கொறுக்கைத் தாரி , செங்கத் தாரி , 
body . The tertiary symptoms may 

false peacock foot tree 
not appear for years ; till even per 

Niebuhria linearis . 
haps the end of 15 or 20 years . கொறுக்கைப் புல் , நாணற் தட்டை , 
When other effects such as loco 

see கொறுக்கை . 
motor ataxia , general paralysis ; 
insanity may show themselves ; கொறுக்கைப் புளி , see 
and this is known as para -syphi கொறுக்காய்ப்புளி . 

கொறுக்கைப் பேணி , பேய்ப் பாற் 
கொறுக்குக் கிரந்தி , உடம்பிலேற் சோற்றி , a plant of the species of 

பட்ட கிரந்தியின் சம்பந்தமாய் , Indian gutta percha yielding an 
ஆண் பெண் குறிகளிற் காணும் 

elastic substance . 
கொறுக்கு, a kind of venereal sore 

கொறுக்கை வலி , see கொறுக்கு 
in the genitals (man or woman ) 

வலி . 
combined with constitutional 
syphilis ; a form of soft chancre கொறுக்கை விடல் , குறட்டை விடல் , 
followed by pure syphilis . 

snoring .. 
கொறுக்குக்கொண்டான் , கொறுக்கு கொறுடு , கன்னம் , cheek . 

நோயால் பீடிக்கப் பட்டவன் , one 
who is suffering from chancre . 

கொற் கலுழி , கஞ்சா, gunjah plant 

Cannabis sativus . 
கொறுக்கு வலி , see குரக்கு வலி , 

கொற்றம் , வலிமை , strength . 
2. காக்கை வலி , epilepsy . See 
அபசுமாரரோகம் ; 3.ஓர் நரம்புவலி , கொற்றவன் , முடக் கொற்றவன் , 
spasm . 

palsy curcr - Cardiospermum 

halicacabum . 
கொறுக்கை , நாணற் தட்டை , Euro 

pean bamboo reed Arundo கொற்றான் , முடக் கொற்றான் , see 
karka alias A. donax ; 2. ஓர் கடல் கொற்றவன் , 2 . எருமைக் 
மீன் , a sea - fish known as star கொத்தான் , leafless creeper - 
gazers Uranos copidae; 3. see Cassytha filiformis . See also 
கொறுக்கு ; 4. குறட்டை மூச்சு , எருமைக் கொத்தான் . 


- 


1250 
கொற்றி 

கொன்றை 
கொற்றி , பசுவின் இளங் கன்று , the கொன்றுதல் , கொன்னிப் பேசல் 
youngcalf of a cow ; 2. கருந்தாளி , அதாவது திக்கிப் பேசல் , 
black satin wood - Diospyros . stammaring ; 2. குழறிப் பேசல் , 
ebenum . 

babbling ; 3 : குழந்தை போற் பேசல் , 

parttling like child . 
கொற்றி கலை, நில வேம்பு , see 
கொறிதலை . 

கொன்றை , 

கொன்னை 

மரமெனவும் , சரக் - கொன்னை 
கொற்றியார் . பிரசவத்திற் குரிய 

யெனவும் வழங்கும் . சம உயரம் . 
தேவதை அதாவது காட்டேரி , God 

மேற்பட்டை மிருதுவாயிருக்கும் . 
dess of the spiritual power re பூவின் காம்பு நீளம் ; காய்கள் நீண்டு 
sponsible for child - birth . 

தொங்கும் ; 2 அடி நீளம் , உள் சதைப் 
கொற்றியார் பூசை , பிரசவித்த 

பற்று கறுப்பும் , வழவழப்பாயு 
பத்தாவது தினம் பெண்ணை 

மிருக்கும் . இது கொன்றைப் புளி 

யென வழங்கும் இது . மலத்தை 
முழுக்காட்டி அறையை சுத்தம் 
செய்து வீட்டிற்குள் அழைத்து வந்து 

இளக்கும் . இதன் இலை , வேர்ப் 

பட்டை ; மேற்பட்டை மருந்திற் 
அன்றி ராத்திரி காட்டேரிக்கு 

குதவும் ; பூக்கள் கஷாயம் வைத்து 
திருப்தியாகும்படி போடும் பூசை , a 

வயிற்றுக் கோளாறுக்குக் கொடுக்க 
ceremonial offering made to the 

லாம் ; வேர் சுரத்தைப் போக்கும் . 
female deity named Katteri re 

பட்டையும் , இலையும் அரைத்து 
sponsible for parturition or child 

எண்ணெயிற் குழப்பி உடம்பில் 
birth on the tenth day of delivery . 
In this , the lying in room is cer 

குருக்களுக்குத் தடவலாம் 

அன்றியும் , இதன் சமூலத் தால் 
emoniously cleaned ; and the de 
livered woman is given a bath and 

பெரு வியாதி , கிருமி , ரோகம் , கீல் 
admitted into the house . The wor 

பிடிப்பு , விஷ மலம் , அரோசகம் 
ship is conducted purely by the 

இவைகள் நீங்கும் . இதன்புளியைக் 
female members in the night on 

குழந்தைகளுக்கும் , கர்ப்பிணி 
that day . 

களுக்கும் பயமில்லாமல்பேதியாகக் 
. 

கொடுக்கலாம் . இதைக் காப்பி 
கொற்று , உணவு , food . 

யிலும் போட்டு சாப்பிடலாம் . 
கொன் , பொழுது , period ; 2. விடியற் 

இதன் பூ நாட்பட வுபயோகிக்க 
காலம் , dawn ; 3. வலி , strength ; 

நீரிழிவைப் போக்கும் . குழந்தை 
4. அச்சம் , fear . 

களுக்கு வயிற்று வலி கண்டால் 

இதை தொப்பூழ்ச் சுற்றிப் போட 
கொன்றான் , தாயைக் கொன்றான் மலங் கழியும் . இலைகளை 
அதாவது வாழை . plantain tree. அரைத்து மேற் பூச வண்டு கடி 

போம் . இதன் சாம்பல் காரமாக 
கொன்றான் சாறு , வாழைச் சாறு , the 

உபயோகப்படும் . இதினின்று பிசின் 
juice of plantain bark , 


1261 
arp 
BUG , common cassia . Indian 
laburnam Cassia fistula alias 
C. rhombifolia . Tree of moderate 
sizei bark smooth ; flowers on long 
pedicles ; legumes 2 ft. long mu 
cilaginous puip surrounding the 
seeds . It is known as Cassia 
tamarind which is a laxative . The 
root- bark , tree bark and leaves are 
medicinally useful ; flowers are 
given in decoction in stomach af 
fections , roots are febrifuge . Bark 
and leaves are rubbed up mixed 
with oil and applied to pustules ; 
root is a strong purgative ; leaves 
are parched and eaten for medici 
nal purposes . The plant as a 
whole is used with advantage in 
leprosy, worm , infections, arthri 
tis , toxic diarrhoea , nausea etc. 
The pulp being a mild laxative is 
safely used for children and preg 
nant women , it is also taken with 
the essence of coffee . Decoction 
of flowers , if taken for sometime, 
proves useful in diabetes , In is 
flatulent colic of children , it is com 
monly applied round the navel to 
produce motions; leaves ground 
into a paste are applied to ring 
worm ; ashes used as mordant , 
and an astringent gum is found 
exuding from the stem . The fol 
lowing are the different species : 
1. சரக் கொன்றை - கொன்றை , 

Cassia fistula . 
2. மயிற் கொன்றை , peacock 

laburnam ; gold mohur tree 
Caesalpinia pulcherrima alias 

Poinciana regia . 
3. சிவப்புக் கொன்றை , red Indian 

laburnam - Cassia margiuata . 


Qarp 
4. கருங் கொன்றை , Sumatra 

senna Cassia siamea . It is 

so called from its dark fruit. 
5. குளோப் பூக் கொன்றை , globe 

flowered cassia Cassia 

glauca . 
6. காட்டுக் கொன்றை , wild 

kondray: Venezuela soap bark 
tree 

Pithecolobium 
bigeminum . 
7. மஞ்சட் கொன்றை , yellow 

kondray; sulphur - flowered 
cassia Cassia sulpeurea 

alias Senna sumutrana . 
8. Us acop , striped 

kondray - Cassia emarginata . 
9. பிரம்புக் கொன்றை , same as 

No. 14 , 
10. மலைக் கொன்றை , deccany 

senna Cassia montana . 
11. சீமைக் கொன்றை , same as 

No. 3 . 
12. இராகத்துக் கொன்றை , same 

as No.3 . 
13. நரிக் கொன்றை , same as 

No.3 . 
14 . சிறு கொன்றை செடிக் 

66060M , cassia plant - Cas 

sia arborescens . 
15. பெரு மயிற் கொன்றை , royal 

peacock flowers Poincian 

regia ( typica ). 
16. செழு மலர்க் கொன்றை , large 

flower cassia - Cassia florida . 
17.englas Glamp, rough cas 

sia , 


- 


- 


1262 
கொன்றை 

கொன்றைக் காய் 
18. எருமைக் கொன்றை , same as 30. நொச்சிக் கொன்றை, mottled 
No.4 . 

ebony - Diospyros kanjilali. 
19. புலி நகக் கொன்றை , cassia 31. புளினைக் காய் கொன்றை , 
with re -curved prickles 

prickly Brasiletto climber 
Caesalpinia ligulata; Brasiletto Wagtea spicata . 
* climber wagaty - Wagatea 
spicata . 

32. ஈசன் தார்க் கொன்றை . இது 

சிவ பூஜைக்குதவும் , gold 
20. மந்தாரக் கொன்றை , dull 

flower tree - Flower is offered 
flower cassia Cassia .. 

to Shiva . 
21. பெருங் கொன்றை , the same 

33. மாம்பழக் கொன்றை , mango 
as சரக் கொன்றை No. 1 ; 2 

cassia . 
இயல் வாகை unarmed 
Brasiletto Peltophorum 

34. சூரத்துக் கொன்றை , Surat 
ferugineum . 

cassia Cassia surattensis . 
22. செம் மயிற்கொன்றை , red NOTE :- Cassia is a laxative in 
pea - cock flower - poinciana 

small doses and a purgative in 
regia . - 

large doses. It should always to 

given combined with carmina 
23. பொன் மயிற் கொன்றை , yel 

tives , Under its use , the urine oc 
low pea - cock flower 

casionally assumes a dark 
Caesalpinia pul cherrima . 

brown colour. There are only four 
24. முட் கொன்றை - முள்ளுக் species of Cassia that are avail 
கொன்றை , prickly cassia - 

able in the market viz : 
Caesalpinia scandens . 

1. Cassia cinnamon or Cassia 
25. வெண் மயிற் கொன்றை , 

bark - Cassia lignea . 
creamy pea - cock flower 

2. Common cassia Cassia fis 
Poinciana elata . See பெருங் 

tula . 
Glaceon in No. 21 . 

3. Cassia buds . 
26. குண்டு பூக் கொன்றை , the 

4. Cassia senna . 
same as No.5 . 
27. சிறு மயிற் கொன்றை , false 

கொன்றைக் களி , see கொன்றைப் 
peacock flower - Caesalpinia புளி . 
pulcherrima (unicolour) . 

கொன்றைக் காய் , கொன்னைக் 
28. காக் கொன்றை , black senna , காய் . இதை இடித்து வடிகட்டிச் 
the same as No.4 . 

சிறிதளவிற் சாப்பிட மலத்தை 
29. மல்லங் கொன்றை , shingle 

இளக்கும் . அதிக அளவிற் 
tree- Acrocarpus fraxinifolius . பேதியாகும் . சாதாரணமாக மலக் 


- 


- 


1263 
கொன்றைக் காய் 

கொன்றை யிலை 
கட்டுக்கும் , மலம் இளக்கவும் இளக்கும் . பஞ்ச காலத்தில் 
இதை உபயோகப்படுத்தலாம் , உணவாகக் கொள்வார்கள் . இது 
puring cassia pod . It is crushed வைத்தியத்தில் அநேக விதமாய் 
and the pulp is stained . This 

உபயோக மாகும் . இதற்கு விரேசன 
pulp , in small doses is a laxative 

குணமிருப்பதால் மற்ற பேதி 
and in large doses a purgative, in 

மருந்துகளுடன் கூட்டிக் குழம்பு 
constipation and other cases re 
quiring aperients , it has been 

அல்லது இலேகியமாக நீரிழி 
successfully employed as a mild 

வுக்குக் கொடுக்கலாம் . புளியோடு 
laxative . See கொன்றைப்புளி . 

சேர்த்து கைபாகமாக உபயோ 

கிக்கலாம் . குல்கந்துடன் சேர்த்து 
கொன்றைக் கொழுந்து , கடையில் பெண்களுக்கு மல விருத்திக்குக் 
விற்கும் கொன்னைத் தளிர் , cas கொடுப்பதுண்டு . குழந்தைகள் 
sia buds sold in the bazaar, 

வயிற்றுப் பிசத்தால் காணும் 
கொன்றை சூடி , சிவ கரந்தை ; 

வலிக்குத் தொப்புளைச் சுற்றி 
sweet basil ; fever toolsy 

தடவுவ துண்டு , mucilaginous 
Sphaeranthus amaran - thoides 

pulp surrounding the seeds of 
alias S. zeylanica .. 

Cassia Cassiae pulpa it is me 

dicinally a mild laxative , safe for 
கொன்றைப் பட்டை , கொன்றை children and pregnant women . It 
மரத்தின் அடி மரத்துப் பட்டை , possesses purgative as confec 
இதை இடித்து எண்ணெயிற் tion or electuary for diabetes. For 
குழைத்து , அம்மைப் புண் , வண்டு 

house hold use . It is adminis 

tered in combination with tama 
கடி , சதை வெடிப்பு முதலியவை 

rind . Mixed with gulkhand , it 
களுக்குப் பூசலாம் கடுக்காயோடு 

forms a cooling laxative for deli 
கலந்து கஷாய மிட்டு சுரத்திற்குக் 

cate woman . In flatulent colic of 
கொடுக்கலாம் , தோலைப் பதப் children , it is commonly applied 
படுத்தவும் உபயோகமாகும் , bark found the navel to produce mo 
of the stem of Cassia tree - Cas tions .. 
sia bark . It is.powdered , mixed 
with oil and rubbed over pus 

கொன்றைப் பூ , கொன்னை மரத்தின் 
tules , ringworm , chilblains etc. It பூ , இதைக் கஷாயமிட்டு கழிச்சல் , 
is added to galnut in decoction சீதபேதி முதலிய வயிற்றுக் 
and given to fever. It is also used 

கோளாறுக்குக் கொடுப்ப துண்டு , 
for tanning leather. 

cassia flowers. They are given in 
கொன்றைப் பிசின் , கொன்றை 

decoction in stomach affections 

such as , diarrhoea , dysentery 
மரத்தின் பிசின் , cassia gum . 

etc. 
கொன்றைப் புளி , 
புளி , கொன்றைக் 

கொன்றையிலை, கொன்றை மரத்தின் 
காய்க்குள் விதையை சுற்றிலு 
முள்ள பசை . இது மலத்தை 

இலை , இதைக்கீரையாகப் பிரட்டிச் 


1 


1264 
கொன்றை கிலை 

கோக நெய் 
சாப்பிடுவ துண்டு . இலையை 12. பசு , cow ; 13. ஆண் மகன் , 
அரைத்து வண்டுகடிக்குப் பூசலாம் , man ; 14. ஓர் மருந்துப் பூடு , a me 
cassia leaf. It is parched eaten for 

dicinal plant . 
medicinal purpose . Ground into a 

கோகஞ் சம்பா , கல்லிடையே 
paste , it is applied to ringworm . 

விளையும் சம்பா நெல் ; chamba 
கொண்றை வாடுதி , see உமுரி . paddy grown in crevices of rocks.. 

or other stony places . 
கொன்றை வேர்ப்பட்டை , 
கொன்றை வேரின் மேல்பட்டை , கோகடம் , ஓர் வகை முயல் , a kind of 
இதற்கும் விரேசன குணமுண்டு , 

rabbit ; Indian fox : 
rock -bark of Cassia . It has also 

கோகண முள் , நெருஞ்சில் , see 
purgative properties . 

கோகண்டம் . 
கொன்னிப் பேசல் , தெத்திப் பேசல் , 

கோகண்டகம் , see . சோகண்டம் , 
stammering ; 2. குழந்தையைப் 
போற் பேசல் , pratling like a child . கோ கண்ணி , see கோ கர்ணி . 
கொன்னைக் காய் , see கொன்றை . கோகண்டம் , நெரிஞ்சில், caltrops 

- Tribulus terrestris ; 2. நீர் முள்ளி , 
கொன்னைப் புளி , see கொன்றைப் 

cattle . thorn Asteracantha 
புளி . 

longifolia . 
கொன்னை வாயன் , தெத்து வாயன் , 

கோகது , காட்டுப் புறா ; pigeon . 
stam -merer; one who makes fal 
tering speech . 

கோக தேவன் , புறா, pigeon . 
கொன்னை வாய் தெத்து வாய் , de கோக நகம் , செந்தாமரை , red lo 
fective utterance . 

tus ; 2. செவ்வாம்பல் , red Indian 
கொன்னை see கொன்றை , 2 . 

water - lily ; 3. செந்தும்பை , a red 
குழறுகை , stammering ; 3. திருத்த 

variety of leucas . 
மற்ற பேச்சு , inability to utter cer கோக நகை , see கோக னகை . 
tain words or suppression of cer 
tain words - Aphasia . 

கோக நெய் , கோகம் வெண்ணெய் 

இது கோகம் பட்டாண்றும் வழங்கும் 
கோ 

இது ஓர் வகை மங்குஸ்தான் பழ 

மரம் . இது 
கோ , ஆகாயம் , sky ; 2. இலந்தை . ju 

விதையினின்ற 

எண்ணெயெடுப்பதால் , இதற்கிப் 
jube ; 3. Quom , one of the five 
senses; an organ of sense ; 4 . 

பெயர் வாய்ந்தது . இது ஓர் சிறிய 
பூமி , earth ; 5. நீர் , water ; 6. எருது , 

மரம் ; செங்குத்தாய் வளர்ந்து , 
Ox - Cow or bull ; 7. கண் , eye ; 8 . 

முனையில் கூர்மை வாய்ந்தது ; 
வெந்நீர் , hot water ; 9. மயிர், hair; 

கிளைகள் படர்ந்து தொங்கும் . 
10. மலை , hill ; 11. இரசம் , juice , 

கொழுந்திலை சிவப்பாயும் , 


1265 
கோக நெய் 

கோ கந்தகம் 
முதிர்ந்த இலைகள் 

கரும் Garcinia indica alias Brindonia 
பச்சையாயு மிருக்கும் . 

indica . Concrete oil known as 
மலையாளத்தில் விசேஷமாய் 

Cokum butter is obtained from 
வளரும் . இதன் பழம் சிறிய 

the seeds of the fruit; hence the 
கிச்சிலிப் பருமன் இருக்கும் . 

name . It is a small tree of upright 

and conical habit ; branches 
இப்பழத்தினுள் பெரிய விதை 

drooping ; leaves of a bright cop 
களுண்டு ; இவ்விதையினின்று 

pery colour when young , and 
எண்ணெய் எடுக்கப்படும் . இதற்குத் dark green when mature ; native 
தான் கோகம் வெண்ணெய் என்று of west coast (Malabar ); porple 
பெயர் ; கடைகளில் கட்டிகளாக fruit is of the size of a small or 
விற்பார்கள் . இது முட்டையைப் ange ; from large seed contained 
போலிருக்கும் ; சுமார் 4 அங்குல 

in the fruit , oil is extracted . This 
நீளமும் , 2 அங்குல குறுக்களவு 

oil , known as kokum butter, is 

sold in bazaars in the form of an 
முள்ளது . கையாற் தொட பிசு 

egg - shaped lump about 4 
பிசுப்பா யிருக்கும் , நாட்பட 

inches long and 2 inches in di 
வைப்பதினால் மேலே 
மேலே சொர 

ameter; it is greasy to the touch ; 
சொரப்பு கண்டு ஊழல் நாற்றம் when long kept , acquires un 
வீசும் , பழமும் , இவ்வெண்ணெயும் pleasant rancid smell , with an ef 
மருந்திற் குபயோகப்படும் . இவை florescence of shining crystal on 
களினால் அழற்சி நீங்கும் 

the surface of the mass . The but 

ter and dried fruits are medici 
உடம்பிற்கு செழுமை யுண்டாகும் . 

nally demulcent, nutrient The oil 
ஆகவே , சயம் , காசம் கண்ட 

is nutrient and is a remedy for ph 
முதலிய நோய்களில் 

thisis pulmonalis and scrofulous 
தகுந்த உணவாகும் ; இவ்வெண் 

diseases . It forms an adjuvant to 
ணெய் மற்ற மருந்துகளுடன் other medicines in dysentry and 
சேர்த்து , சீதபேதிக்கும் , கழிச்ச mucous diarrhoea . It is substi 
லுக்கும் உபயோகப் படுத்தலாம் . tuted for cod liver and other fish 
அன்றியும் , மீனெண் ணெய்க்குப் oils ; and is used in preparations 
பதிலாக உள்ளுக்கும் , தைலமாகத் 

of ointment and subpositores ; 

and as a local application to ul 
தயாரித்து மேற் பூச்சு மருந்தாக 

cerations, fissures of the lips ,, 
விரணம் , உதடுவெடிப்பு , கை கால் 

hands , feet etc. It is used to adul 
வெடிப்பு இவைகளுக்கும் போட 

terate ghee . Fruit is sweet to 
வுதவும் . இவ்வெண்ணெயை நெய் 

taste and has acid flavour ; and 
யிற் கலக்கலாம் ; இப் பழத்தைச் syrup is made from its juice . 
சர்க்கரையோடு நெய்யிற் கலந்துட் 
கொள்ள ருசியாயும் , வாசனையாயு 

கோ கந்தம் , கந்தக பாஷாணம் , a 

mineral poison . 
மிருக்கும் . இப்பழத்தின் ரசத்தி 
னின்று சர்பத் செய்யலாம் , mate கோ கந்தகம் , சூரிய காந்தி , sun - 
mangosteen ; kokum butter tree . flower .. 


மாலை 


30 


1266 


கோக முகம் 


- 


கோக முகம் , ஓநாய் முகம் , face re 

sembling that of wolf ; wolf -face : 
கோகம் , உலர்ந்த பூ , dried flower ; 2 . 

சக்கர வாகப் புள் , ruddy shield 
rake; female of the ruddy goose ; 
3. செந்நாய் , a ferocious wolf ; 4 . 
தவளை, frog ; 5. பல்லி , house -liz 
ard ; 6. பேரீந்து , wild data - palm ; 7 . 
மலை புளிச்சை , hill hemp bendy 

Hibiscus furcatus ; 8. கோக 
மரம் , kokum butter tree . See 

கோக நெய் . 
கோகம் பட்டர் , see கோக நெய் . 
கோகயம் , தாமரை, lotus flower . 
கோக யாது . குயிலைப் போன்ற ஓர் 
Cuu , a ghost in the shape of 

cuckoo . 
கோ கரணம் , பசுவின் காதைப் 

போல் செவியை விரைக்கச் 
செய்யும் ஓர் வித்தை , the art of 
making the ears stiff and erect 
like those of a cow . It is an art of 
bringing into play the involuntary 
muscles in the human beings . 
C.f. கசகன்னம் . 


கோ கர்ணி 
difficult art not within the reach of 
the ordinary human beings. 
கோ கருணி , பெருங் குரும்பை , the 
unripe fruit of palmyra ; 2. எருக்கு , 
bow - string hemp Calotropis 
gigantea. 
கோ கருணை , see கோக ருணி . 
கோ கர்ணம் , பசுவின் காதைப் 
போற் காதுகளுடைய ஓர் வகை 
மான் , a species of deer with ears 
resembling those of the cow 
Antelope picta ; 2. மூக்குச் சட்டி , a 
vessel with a nozzle for pouring 
liquids from , 3. ஒர் பெண் பாம்பு , a 

female serpent .. 
கோகர்ண வாதனம் , உட்கார்ந்த 
படி கால்களை நீட்டி , உடம்பை 
வளைத்து , கால்களின் இரண்டு 
பெரு விரல்களை கைகளினால் 
தலை புதையும்படி கவிழ்ந்துப் 
பிடித்து , பசுவின் காதைப் போற் 
காணும்படிச் செய்து வீற்றிருக்கும். 
ஓர் வகை யோகாசனம் . பழக்க 
மில்லாமல் இத்தகைய ஆசனம் 
சாதாரணமாக சாதனை செய்ய 
இயலாத காரியம் , a sitting posture 
in Yoga practice maintained by 
stretching in the legs and holding 
the toes with the fingers by bend 
ing the body with the head lying 
concealed between them , so as 
to form a curvature resembling a 
cow s is rather difficult in the ordi 
nary course without sufficient 
practise. 


NOTE :- The outer ear cannot be 
made stiff or rigid at will by hu 
man beings although the lower 
animals as cow , horse etc. can 
do so , for the reason the power of 
contraction or relaxation is not in 
our control. Hatha Yogees can do 
so ; and it is said that even the in 
voluntary muscles of the internal 
organs can be brought under 
control by them . It is not doubt a 


கோ கர்ணி , காக்கணம் . இதன் இலை 
பசுவின் காதைப்போ லிருப்பதால் 


1267 


கோ கர்ணி 


கோகில வெலி 


இப்பெயர் , cow s éar - Clitoria 
ternatea . It is so called from the 
supposed resemblance of the 
leaves to the ears of a cow ; 2 . 
மருள் , hyacinth aloe 
hyacinthoides . So called from its 

leaves resembling the cow s ear. 
கோ கலி , கடம்பு , which see ; 2 . 

மொந்தை வாழை ; large plantain 
fruit . 


- 


- 


கோ கனகம் , தாமரை , lotus flower ; 

2. கை யாந்தகரை , which see ; 3 . 
செந்தாமரை, red lotus . See கோக 

நகம் . 
கோக னகை , செந் தும்மை , a red 

species of leucas flower . 
கோ கனதம் , செந்தாமரை, red lo 

tus ; 2. செவ்வாம்பல் , red Indian 
water - lily . 
கோகனம் , see 2. கரிசலாங் கண்ணி ; 
2.செந்தாமரை, red variety of lotus 
- Nelumbium speciosum ; 3. நில 
வேம்பு . ground neem Justicia 
paniculata ; 4. நிலக்கடம்பு , 

cadamba tree Justicia acaulis . 
கோகன வாதம் . வச்சிரவேங்கை , 

heart wood kino Pterocarpus 

marsupium ( genus ) . 
கோ காலியம் , ஓர் பூடு , a plant . 
கோகி , தும்பைப் பூ , leucas flower ; 

2. விலா மிச்சு, a fragrant grass ; 3 . 
நீர் முள்ளி ; water thistle - Barleria 

longiflora . 
கோகிதம் , குதிங் கால் , heel ; 2. செம் 

மரம் , red wood - Amoora 
rohituka.. 


கோகிலகம் , குயில் , indian cuckoo . 

See கோகிலம் . 
கோகி லட்சு , கறுப்புக் கரும்பு , a 

black variety of sugar - cane. 
கோகில நயனம் , குயில் கண் , eyes 

like those of the cuckoo ; 2 . 
முள்ளூக் கத்திரி , European capar 
bush - Capparis spinosa ; 3. நீர் 
முள்ளி , long - flowered nail dye - 

Barleria longifolia . 
கோகில பட்சம் , see கொம்மட்டி 
மாதுளை ; 2. நீர் முள்ளி , water 

thistle - Hygrophila spinosa. 
கோகிலம் , இலந்தை , jujube 
Zizyphus jujuba; 2. குயில் , the In 
dian cuckoo noted for its musical 
cry supposed to inspire tender 
emotions 

Eudynamus 
honorata ; 3. சுவற்றுப் பல்லி , wall 
lizard ; 4. குரங்கு , monkey , 5. சிறு 
குறிஞ்சா, small Indian ip 
ecacuanha 

Gymnema 
sylvestre ; 6. நீர் முள்ளி , see 
கோகில பட்சம் , . கிளி , parrot ; 8 . 
பே ரோசனை , a natural sub 
stance ; 9. ஓர் விதச் சுண்டெலி , a 
kind of mouse ; 10. ஓர் விதப் 
பாம்பு , a species of snake; 11. ஓர் 
விஷப் பூச்சி , a venomous insect . 
கோகில வாசம் , மா மரம் , mango 
tree - Mangifera indica , so called 

from cuckoo living on it . 
கோகில வீசம் , மஞ்சிட்டி , Bengal 

madder Rubia cordifolia . 
கோகில வெலி , குயிலைப் போல் 

மேலே புள்ளிகளையுடைய எலி 


- 


- 


1268 


கோ கோ 


கோகில வெலி 
இதன் கடியால் கிரந்தி , சுரம் , தாகம் 
உண்டாகும் , a kind of rat spotted 
like koel, the bite of which is said 
to cause fever, thirst and ulcers 

on the body . 
கோகிலா , சிறு குறிஞ்சா, see 
கோகிலம் . 


கோகு , கழுதை, ass ; 2 , புயம் , 

shoulder . 
கோகுகம் , மணிப் புங்கு , see 

கோகிலி . 
கோகுடி , ஓர் வகைப் பூ , a kind of 
flower . 


கோகி லாட்சதம் , மட்டிப் பால் , milk 

of Malabar ailanto Ailanthus 
malabarica . It is a fragrant resin 
ous balsam exuding from the 
trunk of the above tree . 


கோகுத்தம் , மலை மல்லிகை , jas 

mine Jasminum sambuc ; 2 . 
குட மல்லிகை , short tubed jas 
mine . 


- 


கோகி லாட்சம் , நீர் முள்ளி , see 

கோகில பட்சம் ; 2. see கொம்மட்டி 
மாதுளை ; 3 , குறத்திப் பாசி , coix 

millet - Coix lachryma . 
கோகிலா மட்சம் , வெள்ளை நீர் 

( poirofl , white flowered water 
thistle Hygrophila spinosa 
( alba ). 
கோகி லானந்தம் , koel of cuckoo s 
joy i.e. mango tree - Mangifer in 
dica . 


கோ குந்தம் , மலை மல்லிகை , hill 
jasmine to wild jasmine 
Jasminum angustifolium . 
கோகுலம் , குயில் , indian cuckoo 
Cuculinae; 2. குரங்கு , monkey ; 3 . 
பல்லி , wall- lizard ; 4 , பசுக்கூட்டம் , 
herd of cows .. 
கோகுலம் பால் , பசும் பால் , cow s 

milk . 
கோகுல வாய்சகம் , விளாம் பிசின் , 

the gum of wood - apple tree. 
கோகுள் , ஓர் வகை மரம் , an un 

known tree . 
கோ கொட்டை , மஞ்சள் நாங்கு , 
gamboge - Carchinia spicata ; 2 . 
சோலைக் கொடுக்காய்ப் புளி , hill 
tamarind Garcinia xantho 
chymus , 
கோ கோ , கோ கோ விதை மரம் . 
இவ் விதை அண்ட வடிவாயும் , 
கறுப்பாயும் , தோலுள்ள தாயு 
மிருக்கும் . இது தேயிலை அல்லது 
காப்பிக் கொட்டையைப் போல் 
குணத்தைத் தரும் . இது வறுத்துத் 


- 


கோகிலி , மணலிக் கீரை . இது 
கூட்டுக் குதவும் , greens 
Gisckia pharanacioides . It is 
used in Indian households of the 
preparation of dholl-paste eaten 
as an adjunct to food ; 2. மணிப் 
புங்கு , rusty soap - nut - Sapindus 
fraxinifolius . 


கோகி லோற்சவம் , மா மரம் , mango 
tree. 


கோகினி , வெட்பாலை , bitter ole 
ander – Wrightia 

Tinctoria 


1269 


கோ கோ 


கோங்கிலவன் பிசின் 


தூள் செய்து இலங்கையிலிருந்து 
ஏற்றுமதியாகும் , chocolate tree - 
Theobroma caco . The seed is 
oval , black and covered with a 
membraneous aril. Its effects are 
identical with those of tea or cof 
fee . The roasted and broken 
seeds are sometimes exported 

from Ceylon . 
கோகோ கிழங்கு , சேம்பு , சேப்பங் 

கிழங்கு , Indian kales , cocoa root 

- Colocasia antiquorum . 
கோக் கணம் , ஆனைத் திப்பிலி , el 

ephant peper - Scindapisus 
officinalis . 


கோக் கிலம் , see ஒட்டை மரம் . 
கோக் கோ , see கோ கோ . 
கோக் கோடி , see இலந்தை . 
கோங்கண தூபம் , 

வெள்ளைக் 
குங்கிலியம் , concan resin ; white 
dammer . See குங்கிலியம் . 
கோங்கணம் , ஓர் பறவை , an un 
known bird ; 2. ஓர் மீன் , a kind of 
fish .. 


கோங்கம் , நெல்லி , Indian goose 
berry - Phyllanthus emblicus . 
See கோக்கம் . 


கோக்கம் , நெல்லி , Indian goose 

berry - Phyllanthus embica . 
கோக் கலம் , வெண்கலப் பாத்திரம் . 
vessels or utensils made of bell - 
metal .. 


- 


கோக் காரை , சங்கஞ் செடி , mistle 
toe berry thorn Azima 
tetraeantha. 
கோக் காலி , நீண்ட காலை யுடைய 

மனிதர், long - legged person . 
கோக் கிரந்தி , விரட்டி , dried cow 

dung cake.. 
கோக் கிரந்தை , எரு விரட்டி , cow 

dung cake, 
கோக் கிராதிகம் , ஓர் பறவை , a bird 
Twidus salica . 

. 
கோக் கிருட்டி , ஓரீற்றுப் பசு , a cow 

that has calved once . 
கோக் கிருதம் , பசு நெய் , cow s 
ghee . 


கோங்கல் , நெல்லி , see கோக்கம் ; 
2. கோங்கிலவு , which . see ; 3 . 
கோளக பாஷாணம் , a mineral poi 
son . 
கோங்கிலவன் பட்டை , கோங்கில 
மரத்தின் பட்டை , 

பல் 
நோயைப் போக்கும் . மேலும் 
இதனால் மூத்திரப் பிரமேகம் 
போம் . கல்நார் பஸ்ப மாகும் , the 
bark of golden silk cotton tree or 
false tragacanth tree 
Cochlospermum gossipjum . It 
cures tooth complaints and gon 
orrhoea ; and is used chiefly for 
calcining Indian asbestos . 
கோங்கிலவன் பிசின் , கோங்கிலவு 
மரத்தின் பிசின் . இது வெண்மை ; 
பெரிய கட்டிகளாக விருக்கும் ; 
உடைக்கத் தகடைப் 

போல் 
துண்டுகளாகப் பிரியும் . தண்ணீ 
ரிலிட குழம்பாகும் . இதில் 
வெள்ளை , சிவப்பு , கறுப்பு என 
மூன்று வகைகளுண்டு . இதில் 


-- 


1270 


கோங்கிலவன் பிசின் 


கோங்கு 


- 


கறுப்பு மெத்த இழிவானது . 
சிவப்பினம் இருமலுக்கு பயோகிக் 
கலாம் , gum of golden silk cotton 
tree - Kateerah gum . It is a clear 
white , gummy substance, gener 
ally in large pieces which can be 
split up in flat scales . When 
moistened , it swells up into a 
jelly. It was three varieties viz ; 
white , red and black ; and the 
black is the worst. The red variety 
is employed for medicinal pur 
poses ; and is used as a demul 
cent in coughs . 
NOTE : - This gum is usually met 
with in Indian bazaars ; and it con 
tains as a large proportion of tan 
nic and gallic acids . It is mostly 
employed in cases where the 
use of an astringent is essential 
as diarrhoea , dysentery , menor 
rhagia etc. It also forms one of 
the ingredients in aphrodisiac 
preparations. Tonic and stimu 
lant properties are also attributed 
to it . 


போன்ற வடிவமும் , பருமனும் 
பொருந்தியதாயு மிருக்கும் , இலை 
யுதிர்ந்த பிறகுதான் பூக்க ஆரம் 
பிக்கும் , இதன் பஞ்சு தலை 
யணைக் குதவும் , இது அடியிற் 
கண்டபடி பல வகைப் படும் , 
golden silk cotton tree 
Cochlospermum gossypium 
alias . Bombax gossypium . It is 
also known as false tragacanth 
tree , Hill hemp , kateerah gum 
tree etc , Tree 50 ft ., five - lobed ; 
capsular fruit as large as a 
goose egg ; flowers appear when 
tree is destitute of leaves . Cotton 
from seeds is used for stuffing 
pillows with etc. It consists of dif 
ferent varieties as shown un 
der : 
1. வெள்ளைக் கோங்கு , white 

Tineevelly dammer Hopea . 
2. உறப்புக் கோங்கு , Burmese 

rock dammer Hopea 

odorata . 
3. நீர்க் கோங்கு , dipterocarp 

dammer - Hopea parviflora. 
4. கறைக் கோங்கு , medium - 

leaved dipterocarp dammer - 

Hopea glabra . 
5. நெடுவாற் கோங்கு , medium 

ovate - leaved dipterocarp 

dammer - Hopea racophloea . 
6. கருங் கோங்கு , black kongu - 

Balonocarpus utillis . 
7. இலைக் கோங்கு - common 

caung - Hopea wightiana. 
கோங்கு , - காங்கு , dipterocarp 

dammer Hopea wightiana ; 


- 


கோங்கிலவன் 

கோங்கிலவ 
மரத்தின் பூ , இது ஓர் கற்ப மூலி , 
flower of false tragacanth tree . It 
is useful in rejuvenation . 
கோங்கிலவு , see கோங்கு . 
கோங் கிலி , வச்சிர வேங்கை , 

heart - wood kino tree. 
கோங் கில்லம் , see கோங் கிலவு . 
கோங்கு , கோங் கிலவம் பஞ்சு மரம் . 
இம் மரம் சுமார் 50 அடி உயரம் . 
இதன் காய் 5 பிரிவுகளுடைய 
தாயும் , வாத்து முட்டையைப் 


1271) 


கோங்கு 


- 


பல 


வகை 


2. முள்ளிலவு , red cotton tree 
Bombax malabaricum ; 3 , 
தணக்கு , odal tree - Sterculla 
villosa ; 4. கள்ளிக் காரம் , mordant 

of kalli tree .. 
கோங்குப் பிசின் , 
கோங்கு மரங்களின் பிசினுக்கு 
இது ஓர் பொதுப் பெயர் . ஆகவே , 
இப் பிசினில் பலவகைக் கோங்குப் 
பிசின்களும் சேர்ந்துள்ளது , gum of 
golden cotton tree . It is a 
comman name for a mixture of 
gums of several kinds of tree of 
this species mentioned above . 
கோங்குப் பொன் , பித்தளை , brass . 
கோசகம் , முட்டை , egg ; 2. விதை , 

testicle . 
கோச காரகம் , செங் கரும்பு , red 

sugar - cane. 
கோச காரம் , ஓர் வகைக் கரும்பு , a 

kind of sugar - cane ; 2. பட்டுப் 

பூச்சி , silk worm . 
கோசக் காய் , சாதிக் காய் , nutmeg . 
கோசக் கிலம் , வெண் சுண்டை , 
white coloured solanum 
Solanum verbasifolium . 


கோச பீசக் குறி 
கோச நாசி , ஆண் குறி எழுச்சி 
யில்லாதவன் , one who is 
destituted of the power of erec 
tion of the male organ ; 2. அலி , 

eunuch .. 
கோச நெறி , பிடுக்கின் வீக்கம் , to 

be normal enlargement or swell 
ing of the scrotum ; 2. பீச நரம்பின் 
வீக்கம் , swelling of the spermatic 
cord ; 3. பிடுக்கிலுள்ள நரம்புத் 
திரட்சி , varicosis of the scrotum ;; 
4. ஆண் அல்லது பெண் குறியின் 
கோளம் , male or female sexual 
gland . 

. 
கோ சந்தனம் , ஓர்வகை மஞ்சட் 
சந்தனம் , a kind of yellow sandal 
wood ; 2.ஓர் விஷ அட்டை , a ven 
omous leech . 
கோச பரிபாலனம் , ஆண் குறியை 
நீளமாகவும் வலுக்கவும் செய்தல் , 
massaging to make the penis 
long and strong. 
கோச பலம் , பெரும் பீர்க்கு , acute 
angled cucumber Luffa 
acutangularis alias L. foetida ; 2 . 
பிடுக்கு , scrotum ; 3. சாதிக் காய் , 
nut - meg ; 4. ஓர் வாசனை , a per 
fume . See கோரகம் . 5. தம்பட்டை 
அவரை fowl s bean Canavalia 
ensiformis . 
கோச பீசக் குறி , ஆண் குறி , male 
genital organ particularly penis 
and - the scrotum ; 2. மாற் 
றுயர்வுக்காக ஏற்படுத்திய சோத 

னை மருந்தளவு உபயோகிக்கு 
முறை முதலியன , ( In Alchemy) 
the required quantity of medicinal 


- 


கோசத் தம்ப ரோகம் , ஆண் குறித் 
தண்டிற் காணு மோர் நோய் , a dis 
ease of the male genital organ 

( penis ) 
கோசத் தளர்ச்சி , , பெண்ணோடு 
சம்போகம் செய்வதற்கு இயலாது 
ஆண் குறி துவண்டு போதல் , want 
of power of erection of the penis , 
owing to which sexual inter 
course is rendered impossible . 


1272 


கோசம் 


கோச பீசக் குறி 
alkaloid , the mode of its useletc ., 
for increasing the fineness of 

gold .. 
கோச பீசம் , இரச வாத் வித்தையில் 
உருக்கு முகத்தில் கொடுக்கும் ஓர் 
மருந்துக் கலப்பு , ( In Alchemy )lany 
substance or mixture ( cross 
powder) thrown at intervals to 
promote transmution when met 
als are in fusion ; 2. பொன்னுக்கு 
மாற்று , ஏறுவதற்காக வுபயோகிக்கு 
மோர் உப்புச் சரக்கு , an alkaloid 
used in alchemy for increasing 
the fineness of gold ; 3. மூப்பு , a 
quintessence prepared from 
three mystic salts ; 
பிடிக்கிலுள்ள விதைகள் , testicless 

contained in the scrotum . 
கோச மணி , பெண் குறியின் மணி , 
the projecting part of a female 

genital -- Clitoris . 
கோச மதம் , யானையின் மத நீர் , 

must from the generative organ 
of an elephant when in ruts ; 2 . 
காமத்தினால் ஆண் அல்லது 
பெண் குறியி னின்று ஒழுகும் 
விந்து அல்லது நாதம் , seminal or 
ovarian discharge in man or 
woman from lust . 
கோசமம் , பீர்க்கு , luffa Luffa 
amara . 


4 . 


கோ முகம் , see கோச மலர். 
கோச முனை , பெண்குறியின் முனை , 

the projecting organ in the fe 

male genital - Clitoris . 
கோசம் , ஆண் குறி , penis - Mem 

brum virile particularly the scro 
tum and testicles ; 2. கருப்பை 
womb 

Uterus ; 3. see கற் 
பாஷாணம் ; 4. அகராதி , dictionery ; 
5. அண்டம் , egg ; 6. பிடுக்கு , scro 
tum ; 7. சாதிக்காய் , nutmeg ; 8 . 
பஞ்ச கோசம் , ( In Hindu Philoso 
phy) the five sheaths supposed 
to invest the soul ; 9. பூரகம் , the 
vital air operating the right nostril; 
10. சங்க பாஷாணம் , a kind of ar 
senic ; 11. மகிழ மரம் , ape -face 
flower tree - Mimusops elengi ; 
12. கோமியம் , cow s urine ; 13 . 
மூக் கிரட்டை , spreading hog : 
weed Boerhaevia Diffusa ; 14 . 
ஓர் வகை கட்டு , a kind of ban 
dage ; 15. புறணி அல்லது தோல் , 
integument of a plant ; 16. ஓடு , 
nut - shell ; 17. பலாக் காயின் 
உட்சதை , the inner part or kernel 
of jack frult; 18. அண்டத் தோல் , 
the membrane covering an egg ; 
19. பெண்குறி , the vulva ; 20 . 
விதை , testicle ; 21. பேரளம் , 
myrrh ; 22. குடற் குழி , intestinal 
cavity ; 23. வெளியுறை அல்லது 
மேலுறை , the outer covering . 
கோசம் , ( A ) ஐந்து வகை உற்பவம் , 

அவையாவன , the five properties 
or modes of productive or gen 
erative power, viz: 


கோச மலர் , ஆண் குறியின் முன் 

பாகம் , the vascular body forming 
the extremity of the penis - Glans 

penis . 
கோச மாகிகம் , வன மிரட்டி , ( lit ) 

forest frightener, a kind of un 
known creeper ( ? ) 


1273 


கோசம் 


கோசரத் சித்தா 
organs of sense with boothy 
or intellect . 


1. அன்ன மயம் , the mode or state 

of the increase and decline of 

the body . 
2. பிராண மயம் , mode in which 

the life or vital power is active 
in different parts of the body. 


3. மனோ மயம் , mode in which 

knowledge is obtained by the 
sensual organs in connection 
with the mind .. 


4. விஞ்ஞான மயம் , mode in 

which reason is operating. 
5. ஆனந்த மயம் , mode in which 

insensibility is caused by ex 

cess of joy or ecstasy. 
( B ) ஆத்துமாவை யடுத்து ஐந்து 
வகை கோசங்கள் அவையாவன , 
the five sheaths supposed to in 
vest or be attached to the soul 
viz : 


5. ஆனந்தமய கோசம் - அவித்தை 

அதாவது அஞ்ஞானம் , that 
consisting of elements of 
indentity and wisdom . It is the 
innermost or the causa ! body. 
In this , insensibility is caused 

by excessive joy. 
NOTE These coshams 
( கோசங்கள் ) wher represented 
in terms of the body ( சரீரம் ) or the 
triple investitures of the soul ( i.e. ) 
the three sheaths or succession 
of cases which make up the vari 
ous frames of the body envelop 
ing the soul ) are as follows : 
1. அன்ன மயம் , agrees with தூல 

சரீரம் , the gross or physical 

body . 
2. பிராண மயம் , மனோ மயம் , 

விஞ்ஞான மயம் , correspond 
to சூட்சும சரீரம் , the subtle 


1. அன்னமய கோசம் - உடல் , that 

supported by food - the gross 
form . 


body . 


2. பிராணமய கோசம் - கருமேந் 

திரியமும் பிராணனும் கூடிய 
சம்பந்தம் , that supported by 
the organs of action combined 

with the soul . 
3. மனோமய கோசம் - ஞானேந் 

திரியத்தில் மனது கூடியது , that 
assisted by the organs of 

sense with the mind . 
4. விஞ்ஞானமய 

கோசம் 
ஞானேந் திரியமும் , புத்தியும் 
கூடியது , that backed up by the 


3. ஆனந்த மயம் , agree with 

காரண சரீரம் , the causal body. 
( Finally முத்தி அல்லது மோட்சம் , 
consists in freedom from these 
shackles and liberation from 
these vestitures or material ob 

structions ) . 
கோசயம் , குதிரையின் இருதயச் 

8608 , the two lumps of flesh near 

the heart of a horse . 
கோச ரங்கம் , நாணல் , reed . 
கோசாத சித்தா, தேவ தாளி , a kind 

of luffa - Luffa eschinata . 


- 


• 1274 


கோசிகை 


கோசா , அலி , eunuch . 
கோ சாங்கம் , நாணற் புல் , wild 
sugar -cane ;buffalo red - Saccha 

rum spontaneum . 
கோசாங் , கோரை கிழங்கு , tuber 
ous root . 


கோசாதகம் , மயிர் , hair ; 2. ஓர் பூடு , 

a plant - Trichosanthes dioeca. 
கோ சாதி , சுக்கு , dry giner . 
கோசா மரம் , உதவாத மரம் , use 
less tree ; 2. காட்டு மரம் , wild tree ; 
3. காய்க்காத மரம் , tree not yield 
ing fruits .. 


கோசாமி , அம்மணப் பரதேசி , a na 
ked ascetic .. 


கோசரம் 
கோசரம் , பூந் தாது , pollen of 
flower ; 2. மகிழ மரம் , ape -faced 
flower tree - Mimusops elengi; 3 . 
ஐம்பொறி விஷயம் , the object of 
the five senses ; the range of the 
organs of sense ; 4. உயர்ச்சி , sen 
sation any thing perceptible by 
the senses ; 5600 ufmo , range 

of the eyes . 
கோ சர்ப்பம் , see கோசவதி . 
கோசல மா மூலி , see காட் 

டாமணக்கு . 
கோசலம் , பசு மூத்திரம் , cow s urine 

2. நெருப்பு , fire ; 3. சிறுவர் 
மூத்திரம் , lad s urine . 
கோச வதம் , ஓர் பூடு , a plant 

Cucumis utilissimus . 
கோச வதி , பீர்க்கு , sponge gourd ; 

luffa - Cucumber acutangularis . 
கோசவம் , கோ மேதகம் , a precious 

stone - Onyx. 
கோச வாகாரக் கட்டி , நிணக் 

கழலை , cystic tumour. 
கோச விருத்தி , ஓதப் பிடுக்கு , hy 

drocele ; 2. வாதப் பிடுக்கு , en 
largement of the scrotum from 
hernia ; 3. பொதுவாக அண்ட 
வீக்கம் , swelling of the testicle in 

general from any cause . 
கோசனை, கோ ரோசனை , bezoar 
taken from the intestines of the 

cow ; 2. பேரொலி , great sound . 
கோசன் , சீர்பந்த பாஷாணம் , a min 

eral poison .. 


al 


கோசாயி , துருக்கப் பக்கிரி , 
Mahomadan fakir. 


கோசாரி , பீர்க்கு , see கோசா வதி . 
கோசாலம் , அகங் கை , palm of the 
hand . 


கோசி ; விலா மிச்சை , see கோசிகம் . 


கோசிகம் , விலா மிச்சை வேர் , the 
root of a fragrant grass ; 2. வெட்டி 
வேர் , Cuscus root . 
கோசி குவா , கறி முன்னை , curry 

nell Premna esculenta . 
கோசி குவிகம் , உண்ணாக்கு , the 
uvula .. 


கோசிகை , மல்லிகை ,jasmine 
Jasminum sambuc ; 2. ஆனைச் 
செவி யடி , cow s tongue - 
Elephartopus scaber . It is so 


- 


1275 
கோசிகை 

கோடங் கிழங்கு 
called from its resemblance to கோடக பாசியம் , வேம்பு , neem 
cow s tongue; 3. குறட்டைப் பாசி , tree -- Azadirachta indica . 
.coix millet Coix barbata . See 

கோடகம் , சுக்கு , dry ginger ; 2 . 
குன்றம் . 

கருங் காலி , black catechu - Aca - 
கோசிலம் , ஓர் மொச்சை , a kind of cia catechu ( sundra) ; 3. குதிரை , 
bean Phaseolus , trilobus . 

. 

horse ; 4. கோழிக் கீரை , cock s 
கோசினி , மா மரம் , mango tree . 

greens 

Portulaca oleracea ; 5 . 

இலந்தைப் போன்ற கொடி , a 
கோச்ர சகம் , துரோண புட்பம் அதாவது creeping plant resembling ju 
ஓர் தும்பை , a kind of leucas ; 2. ஓர் 

jube . 
வகைச் சந்தனம் , a kind of sandal கோடகி , see எரி சாலை . 
wood .. 

கோடக்கன் , கொட்டைப் பாக்கு , 
கோசு , முட்டைக் கோசு , cabbage. 

areca - nut . 
See கோவிசு கீரை . 

கோடக் குத்துவா, ஓர் வகை பச்சை 
கோசு கால் , பரும னின்று , நெடுக குத்துவா மீன் , a kind of green her 
வளர்ந்தது , that which has grown ring - fish - Pellona indica; 2 . 
inlength without proportionate 

மஞ்சட் குத்துவா, yellow hering 
breadth . 

fish - Pellona brachy - soma . 
கோசுக் கீரை , கோசு 

கீரை, கோசு முட்டை , கோடங்கம் , உடுக்கைமரம் அல்லது 
see கோசு . 

கருங்காளி , black wood - Acacia 

catechu ( sundra ). 
கோசும் பரி , காய்கறிகளை பச்சை 

யாகவே மசாலையிட்டுத் தயாரித்த கோடங்கி , பூசாரி அல்லது உடுக்கை 
ஓர் வகை பச்சடி , a side..food 

அடித்து குறி சொல்வோன் , the 
which is made of raw vegetables priest or priestess who is playing 
seasoned with condiments so a musical instruments of the 
as to give it a relish ; and taken drum species shaped like an 
with main food to increase the hour glass ; and giving out an " 
pleasure of eating . 

swers to enquiries through a 

supposed divine communication 
கோச் சூலி , கர்ப்பம் வாய்ந்த பசு or revelation ; 2. வருங் காரியஞ் 
அல்லது சினைப் பசு , cow - in - calf . 

சொல்வோன் , one who predicts 

future events ; sooth - sayer . 
கோடக சாலை , see கற்பூர வல்லி ; 

2. ஓர் பூடு a very small plant - கோடங் கிழங்கு , சேவகனார் கிழங்கு , 
juatica procumbens ; 3. ஓர் மூலி , see கார்த்திகைக் கிழங்கு , 2. சிற் 
a drug.- Rungia repens ; 4. see றரத்தை , lesser galangal 
ஆவாரை ; 5. சதைக் கரண்டி , a Alpinia nutans . See கோடைக் 
plant that corrodes the skin . 

கிழங்கு . 


F 


1276 
கோடதகம் 

கோடா குளிகை 
கோடதகம் , சுக்கு , the ginger . கோடரிக் கரந்தை . a kind of கரந்தை . 

which see . It is so called from its 
கோடதரம் , சுக்கு , the dried root of 

uses against diseases . See 
ginger.. 

கோடாலிக் கரந்தை . 
கோட தாரம் , சுக்கு நாறிப் புல் , gin 
ger grass Panicum repens. 

கோட ரோகம் , தேமல் , see கோடம் . 
கோடமா தீதம் , மதகரி வேம்பு , 

கோடலி , see இலந்தை 2. காட்டுக் 
Javanese cedar of sandal neem 

கொடி , wild creeper ; 3. see 
Cedrela toona .. 

கோடாலி மரம் ; 4. தெருணை , 

Mysore plum -- Scolopia cranata . 
கோடம் , சங்கு பாஷாணம் , a kind of 
white arsenic ; 2. செங் கருங்காலி , 

கோடல் , வெண் காந்தள் , white 
see கோடகம் , 3. மா மரம் , mango 

flowered flame flower - Gloriosa 
tree - Mangifera indica ; 4 . 

superba ; 2. see கரந்தை , 3 . 
தவளை , frog ; 5. வெண் கலம் , வளைவு , curve , 4. முறித்தல் 
bell - metal ; 6. கோசம் , penis ; 

breaking .. 
scrotum ; 7. 0156061, Indian கோடவி , நிருவாணி , naked 
gooseberry Phyllanthus 

woman ; 2. துர்க்கை , naked god 
emblicus . 8. உடம்பெங்கும் dess Durga .. 
தினவை யுண்டாக்கும் ஓர் வகை 
Coguri , a disease of the skin at 

கோடற் கிழங்கு , வெண் காந்தற் 
tended with itching and exfolia கிழங்கு , see கோடை 
tion of the outer - skin ( epidermis) . 

கோடற் பூசினி , see கோடைப் 
கோடரசகம் , சதுரக் கள்ளி , square 

பூசினி . 
spurge - Euphorbia antiquorum . 

கோடன் , கால் நொண்டி , a lame 
கோடரம் , see எட்டி ; 2. குதிரை, 

man . 
horse; 3. குரங்கு , monkey ; 4 . 

கோடா, சாராய வண்டல் , dregs or 
உணர்ச்சி , sensation ; 5. மரம் , 

sediment of liquor ; 2. பட்டை 
tree ; 6. மரப் பொந்து , the hollow of 

சாராயம் , arrack derived from 
a tree ; a hole in a tree ; 7. see 

bark ; 3. அரக்கு மண்டி , refuse of 
அழிஞ்சில் ; 8. சிவதை , Indian rhu 

lac .. 
barb - Ipomaea trupethum ; 9 . 
வெண் சிவதை , white variety of 

கோடா கிழங்கு , see கோரைக் 
rhubarb ; 10. மயிர்ச் சாந்து , an un 

கிழங்கு . 
guent used to perfume the hair. 

கோடா குளிகை , சாராய வண் 
கோடர வாலி , வேப்ப மரம் , டலைக் கொண்டு செய்யும் மருந்து 
margosa tree - Azadirachta in R_600TML , a medicinal pill made 
dica . 

of dregs of spirituous liquors as 


1277 
கோடா குளிகை 

கோடாலி 
arrack as chief ingredients ; 2 . கோடா சொரி , கற் பாஷாணம் . இது 
see கோடா சலக் குளிகை : 

ஒரு கொடிய பிறவிப் பாஷாணம் . 
கோடாங் கல் , மலை யுச்சிகளில் 

32 பாஷாணங்களுள் ளொன்று . 
கூர்மையாக வுள்ள கற்கள் , stones 

இது சாதாரணமாய் பாறை நிலங்களி 
of nail like projections on the 

னின்று தோண்டி யெடுப்பதாக 
summit of rocks ; stones like a சொல்லப்படும் , a virulent mineral 
pyramid in shape. 

poison supposed to be found 

under rocky soils . It is one of the 
கோடாங்கி , see கோடங்கி . 

32 kinds of natural or mineral 
கோடாசாரி , ஓர்வகைக் கோடக poisons ; 2. ஓர் வகை வைப்புப் 
# 16060 , coromandel gendarussa பாஷாணம் . இதை மேற் சொன்ன 
Rungia repens . 

கற் பாஷாணத்தைப் போல் 
கோடா சலக் குளிகை , சோகி ரச 

தயாரித்துக் கொள்வது , a prepared 

arsenic which is every way simi 
மாத்திரை அதாவது கஞ்சாவைக் 

lar to the properties of the above 
கொண்டு செய்யு மாத்திரை, a said mineral poison . See கொடி 
medicinal pill made with Ganja 

மன்னன் . 
as chief ingredents ; 2. கட்டு 
வாதிக்குளிகை , அல்லது பேதியை NOTE :- When a particular min 
கட்டு மாத்திரை , a pill for arrest 

eral poison is not available, simi- 
ing diarrhoea ; 3. பாண்டுக்குக் 

lar one can be prepared as per 
கொடுக்கு மோர் மாத்திரை, a pill 

Tamil Medicine according to the 

rules and process of 
generally prescribed for dropsy. 

parmaceutical preparations con 
கோடா சாலை , see கோடக சாலை . tained therein ; and the properties 

of this product will , of course , 
கோடா சுழி , பேதி மருந்து , a dose 

never vary . 
of physic. 

கோடாஞ்சி , நெடு நாரைப் பூடு , fra 
கோடா சுழி மாத்திரை, கோடக 

grant cherry nut meg - Polyalthia 
சாலையினின்று தயாரித்த ஓர் 

fragrans . 
குளிகை . இதனால் பாண்டு , 
சோகை , கிரகணி போம் , pill made கோடாநீர் , தடிப் பில்லாத நீர் , fluid 
with gendarussa as chief ingre 

not thick . 
dient . It is a compound of several 

கோடாய் , செவிலித் தாய் , foster 
ingredients to which the juice of 

mother.. 
gendarussa is added . It proves 
useful in cases of dropsy, ane கோடாலி , சுரக் கோடாலி . அகத்தியர் 
mia and chronic diarrhoea . 

வாகடத்திற் சொல்லி யுள்ள ஓர் 
கோடா சூரி , see கோடா சரி ; 2. see 

எவ்வகையான 

மருந்து . இது 
கோடர் சொரி , 

சுரத்தையும் குணப் படுத்தும் , 


1278 
கோடாலி 

கோடிச் சிலை 
உடம்பி லுண்டான சுரத்தை 

கோடாலி மரம் , சரள மரம் , இராட்சச 
கோடரியைக் கொண்டு பிளந்தது மரம் , potato plum of Mysore - 
போல் , இம்மருந்து பிளந்து அகற்று Scolopia crenata . 
மாதலால் இப்பெயர் , a pill contem 

கோடாலைக் கல் , சூடாலைக் கல் . 
plated in Agastiyar s work on 

இது ஓர் உபரசச் சரக்கு , kind of 
Medicine for curing any kind of fe 

loadstone probably Manganese . 
ver. It is so called from its power 

It is one of the 126 kinds of natu 
of up rooting or eradicating any ral substance contemplated in 
disease ( pyrexial) from the sys 

Tamil Medicine. 
tem just like an axe which would 
sever a tree from the earth . 

கோடாலைச் சக்கரம் , se e 

கோடாலைக் கல் . 
NOTE : - This term C & FLION axe 
or hatchet is invariably used in கோடா வடித்தல் , சாராய வண்டலை 
Siddhar s science in a figurative தெளிவிறுத்தல் , filtering out the 
sense when referring to a drug or 

sediment in liquors. 
prepared medicine having the 

கோடானி , see கோரைக் கிழங்கு . 
power of eradicating or rooting 
out a particular disease from the கோடி , தொகுதி , great multitude ; 2 . 
system just in the same way as நுனி tip ; 3. மூலை , corner ; 4 . 
an axe would root out or up root a ஆடை, cloth ; 5. இளமை, youth . 
tree from the ground . 

கோடிகம் , இந்திர கோபப் பூச்சி , 
கோடாலிக் கரந்தை , சுரக் கரந்தை , lady s fly ; 2. மூக்குச் சட்டி , a pot 
fever toolsy , axe - like basil with a nozzle or spout ; 3 . 
Sphaeranthes ludicus . It is so 

வஸ்த்திரம் , cloth . 
called from its curative proper 
ties . 

கோடி கோடாக்கினி , காடாக்கினி , 

great conflagration . 
கோடாலிக் குடோரி , சன்னி 

கோடிக் கரைச் செறிவு , புகை யிலை , 
முதலிய நோய்களைக் குணப் 

tobacco of Cape Comorin . 
படுத்துவதற்காக கீறியிடும் ஓர் 
மருந்துச் சரக்கு , a medicinal கோடிக் கிளை , நகு தாளியிலை , 
preparation applied to wounds in 

common cherry nutmeg 
scarification as a cure for apo 

Polyalthia serasoides . 
plexy ; 2 . வாத முறைப்படி கோடி சித்தி , சேர்ந்தாடு பாவை , an 
உலோகங்களை யுருக்க வேண்டி 

unknown drug ( 2 ) 
யுபயோகிக்கும் ஓர் மருந்து , ( In Al 

கோடிச் சிதம் , See கோடி சீத்தல் . 
chemy ) a chemical substances 
used for melting a metal or me 

கோடிச் சிலை , மஞ்சட் கல் . இது ஓர் 
tallic essences . 

உப ரசச் சரக்கு , the yellow . stone 


- 


. 


1279 
கோடிச் சிலை 

கோடை 
selected as one of the 120 kinds கோடி வயது , புது வயது அல்லது 
of natural substance in Tamil 

இளமை , young age ; youth . See 
Medicine . 

கோடிப் பருவம் . 
கோடிஞ்சி , கோழி , fowl ; cock or 

கோடீரம் , see இந்திர கோபம் ; 2 . 
hen .. 

கீரி , mungoose ; 3. சடை , long 
கோடிஞ் சிகா, கோழிப் பூண்டு , 

matted hair . 
cock s comb - Celosia cristata .. 

கோடு , சங்கு , conch ; chank ; 2 . 
கோடி நீர் , தண்ணீர்க் குடம் , water நத்தை , snail , 3. கோட்டான் , large 
pot ; water -jar . 

owl ; 4. தந்தம் , ivory ; 5. சங்கம் 
பட்டை , 

bark of smooth 
கோடிப் பருவம் , வாலை அல்லது volkameria Cleodendron 
இளமைப் பருவம் , youth ; juvenile inerme ; 6. யானைக் கொம்பு , the 
period . 

tusk of an elephant ; 7. விலங்கின் 
கோடிம் பகம் , see கோடும் பிகம் . 

Gamiy , horn of animals in gen 

eral ; 8. மலை , mountain ; 9 . 
கோடிம்பம் , தர்ப் பூசினி , sweet wa பக்கம் , side ; 10. குளம் , tank ; 11 . 
ter- melon . 

மரக் கொம்பு , branch of a tree ; 12 . 
கோடி யுடம்பு , இளைக்காத வுடம்பு . 

கிளிஞ்சில் , shell . 
body not emaciated ; 2. வேலை கோடுங் கிரி , மல்லிகை , jasmine - 
செய்யாத வுடம்பு , tender body not Jasminum sambuc . 
accustomed to work labour or 

கோடுதல் , வளைதல் , bending ; 2 . 
affictions of any kind . 

வெறுப்பு தட்டுதல் , having aver 
கோடிரம் , see கோடிரவம் ; 2. ஓர் 

* sion ; being digusted . 
மிருகம் , an ichneumon ; 3. ஓர் 

கோடு முத்தம் , சங்கில் பிறந்த 
பூச்சினம் , insect coccinella of 

முத்து , pearl from oyster . 
various kinds ; 4. கீரி , mungoose 

கோடும் பிகம் , தும்மட்டி , country 
Viverra mungo . 

cucumber Cucumis madras 
கோடி ரவம் , சதுரக் கள்ளி , square patana.. 
spurge - Euphorbia antiquorum . 

கோ டுருவகம் , see அத்தி . 
கோடிலம் , கோட்டம் , common 

கோடுரை, சங்கஞ் செடி , see 
bottle - flower 

Webera 

கோடு . 
corimbosa. See கொம்மை . 

கோடு வாய் , see கோட்டு வாய் . 
கோடி வஞ்சி , சிறு குறிஞ்சா, small 
Indian Ipecacuanha - Gymnema 

கோடை , வேனிற் காலம் , summer 
sylvestre. 

season ; 2. வெயில் , sun s heat ;; 


-- 


- 


- 


1280 
கோடை 

கோடை யடிபடல் 
sun - shine ; 3. see காந்தள் , 4 . கோடைக் கொப்புளம் , வெயிற் 
வெண் காந்தள் , mangrove காலத்தில் உடம்பு கொதிப் 
Avicennia officinalis alias பெடுத்துக் காணும் கொப்புளம் , 
Gloriosa superba ; 5. கோடற் see கோடைக் கட்டி 
கிழங்கு , a bulbous root grown in 

கோடைச் சம்பா, வேனிற் காலத்துப் 
the summer season ; 6. see 

பயிராகும் சம்பா நெல் , chamba 
கரந்தை , 7. செங் காந்தள் , flame 

paddy grown in summer season . 
flower Gloriosa genus . 

கோடைச் சவுக்கு , see ஆற்றுச் 
கோடைக் கட்டி வேனிற் காலத்தில் 

சவுக்கு . 
உடம்பு கொதிப்பெடுத்து உடம்பில் 

விடங்களிலும் காணும் கோடைத் தணி , ஆனைத் தொண்டி , 
இரத்தக் கொப்புளம் , boils occur ordure tree - Sterculia alata . 
ring in summer due to excessive 
heat of the body ; heat boils . 

கோடைத் தண்ணீர் , கள் , toddy as 

a beverage in hot weather ; 2 . 
கோடைக் கண்ணி , ஓர் வகை பனிக்கட்டி உருகிய தண்ணீர் , ice 
நெல் , a kind of paddy ; 2. வேனிற் water .. 
காலத்துப் பூ, summer flower. 

கோடைத் தாணி , ஓர் பூடு , net 
கோடைக் காந்தள் , வெண் காந்தள் , veined Indian nettle - Gironniera 
Malabar glory - lily - Gloriosa reticulata . 
superba . 

கோடைத் தொண்டி , ஆனைத் 
கோடைக் காந்திதம் , சூரிய காந்தி , தொண்டி , ordure tree - Sterculia 
sun flower .. 

alata . 
கோடைக் காலம் , வேனிற் காலம் , கோடைப் பாலி , மடச் சாம்பிராணி , 
hot weather . 

Malabar mahogany - Hardwickia 
கோடைக் காற்று , தென்றல் காற்று , 

pinnata .. 
south wind ; 2. நெருப்புக் காற்று , கோடைப் பூசிகம் , மஞ்சள் அந்தி 
the hot west-wind. 

மல்லிகை , yellow evening jas 
கோடைக் கிழங்கு , . சிற்றரத்தை 

mine ; four o clock fiower. See 
அல்லது குட்டி யிடுக்கி , lesser 

அந்தி மல்லிகை. 
galangal - Alpinia galanga ; 2 . கோடைப் பூசினி , வெயிற் காலத்தில் 
See கலப்பைக் கிழங்கு . 

காய்க்கும் பூசினிக்காய் . இதுவே 
கோடைக் கீரிசம் , மணிப் பிரண்டை , குழிப் பறங்கி , pumpkin grown in 
a species of adamantine , summer season . 
creeper - Vitex negundo . 

கோடை யடிபடல் , வெயிலில் அடி 
கோடைக்கு வாடான் , ஆவிரை, படுதல் , being tossed about or 
cassia Cassia auriculata . 

driven in the scorching sun . 

. 


1281 
கோடை யெலுமிச்சை 

கோட்டம் 
கோடை யெலுமிச்சை , புதுச்சேரி place; 8. ஓர் வாசனைச் செடி , 

எலுமிச்சை , Pondicherry lime costus plant - Sassurea lappa ; 
Citrus medica limonum ( typica ) . 9. குரா, bottle - flower Webera 
கோடை வாகளி, சிறு செருப் படை 

corymbosa ; 10. பசுக் கூட்டம் , 
இது அறுத்த வயலிலும் , குளக் 

herd of cows ; 11. சுடுகாடு , cre 
கரையிலும் விசேஷமாய்ப் படரும் . 

mation ground ; 12. வாசனை , per 
இதனால் சொறி , சிரங்கு , படை 

fume ; 13. வயிறு அடி வயிறு 
முதலிய நோய்கள் பேர்ம் , a low 

ஆகிய உள்ளுறுப்பு , anyone of the 

viscera of the body, particularly 
spreading plant found in damp 

the adbomen such as the stom 
soils , reaped fields and tank 
beds . It has a peculiar virtue of 

ach ; 14. மேற்றோல் , theshell cov 
curing itch , eruptions and other 

ering anything. 15. செங்கோட்டம் , 
cutaneous affections . 

red costus . 
கோடை வாசனி , 

கோடை 

கோட்டம் , மலை வசம்பு அல்லது 
வாகளி . 

கூகை மஞ்சள் , கசப்பு ; உயரம் 3-4 

அடி ; பூக்கள் வெள்ளை ; சதுப்பு 
கோடை வாய் , see கோட்டு வாய் . 

நிலங்களிலும் , நிழலிலும் முளையும் . 
கோட்டகம் , செங்கத்தாரி , false 

இதன் வேர் கசப்பும் , துவர்ப்பும் , 
pea -cock s foot tree Niebuhria சீரண சக்தியும் வாய்ந்தது . புழுக் 
linearis . 

களைக் கொல்லும் ; தாதுக்கு 

வலிவு . வைத்தியர்கள் கஷாய 
கோட்டக்கினி , உதராக்கினி , fire in 

மிட்டு வயிற்றுக் கோளாறுக்கும் , 
the stomach ; the digestive fac 

ม ง விருத்திக்கும் 
ulty .. 

மருந்தாக 

வுபயோகிப்பார்கள் . சுரம் , இருமல் , 
கோட்டச் சோதி , சோதி விருட்சம் . சன்னி பாத சுரம் இவைகளுக்கும் 
இது அடர்ந்த காடுகளில் காணப் 

கொடுக்கப்படும் . இதன் தண்டு 
படும் , a tree luminous in the dark , ஷர்பத்தாகக் கொண்டால் உடம்புக்கு 
found in thick forest . 

ஆரோக்கிய மெனக் கருதப் படும் . 

Arabian costus Costus 
கோட்ட பேதம் , குடலுக் குண்டான 

arabicus alias C. speciosus ; it 
சிதைவு , waste sustained by 

consists of two varieties sweet 
bowels . 

and bitter . Height 3-4 ft . flowers 
கோட்டம் , வெண் கோஷ்டம் , Ara pale ; grown in damp soils and 
bian costum - Costus speciosus ; 

shades . The root is bitter , astrin 
2. see. குடிலம் ; 3. குடல் , bowel ; 4 . 

gent , digestive , anthelmintic and 

also aphrodisiac . Anciently , it 
வளைவு , bend ; 5. உண்டு 

was used in smoking as a stimu 
பண்டம் , eatable substance ; 6 . 

lant . Vaidyans prescribe an infu 
குளக் கரை , tank bed ; 7. இடம் , 

sion of this root as a stomachic 


ணும் 


31 


1282 


கோட்டம் 


கோட்டான் கறி 
perfume and is a preservative to 
wollen clothes . 


கோட்டரம் , குரங்கு . monkey . 
கோட் டரவு , குரங்கு மனம் , mis 
chievous mind . 


கோட்டலி , நிர்வாணி , a naked 
woman . 


and tonic . It is also found greatly 
useful in advanced stages of ty 
phus fever. Rhizomes are made 
into a preserve for fever, cough ,, 
disorder of bowels ; and they act 
as a stimulant. Tuber cooked into 
a syrup is considered to be a very 
wholesome ; 2. ஓர் வாசனைச் 
செடி , இதற்கும் சாதாரண கோஷ் 
டத்திற்கும் வித்தியாச முண்டு . 
இவ்வேர் சீனத்திற்கு ஏற்றுமதி 
யாகும் . அவ்விடத்தில் அதை 
யிடித்து சாம்பிராணியைப் போல் 
கோயிலுக்குள் புகை யிடுவார்கள். 
இவ்வேரில் இரண்டு வித முண்டு ; 
ஒன்று தித்திப்பு , மற்றொன்று 
கசப்பா யிருக்கும் . இவ்வேர் கார 
மாயும் , வாசனையாயு மிருக்கும் . 
இதைப் புகைப் 

பிடிக்க 
மயக்கத்தையும் , உள்ளுக்குச் 
சாப்பிட சுறுசுறுப்பையும் தரும் . 
இவ்வேரைத் துணிகளுக்குப் 
பூச்சிப் பிடிக்காமலிருக்கவும் 
வைப்பதுண்டு . இது வைத்தி 
யத்தில் பூர்வத்திலிருந்து உபயோகப் 
படுத்தப் பட்டு வருகிறது , costum 

Sussurca lappa alias 
Aucklandia costus , it is an aro 
matic plant . The present genus 
is distinct from Arabian costum . 
“ The root is exported to China , 
where it is reduced to powder 
and burnt as an incense in 
temples . It consists of two variet 
ies viz . sweet and bitter 
recognised according to their 
taste . It has a pungent and of aro 
matic taste ; and is narcotic when 
smoked and a stimulant when 
taken internally. It is a valuable 


கோட்டல் , வளைத்தல் , the act of 

bending . 
கோட்டாக் கினி , மூலாக்கினி, the 
thermal heat supposed to be in 
the sacral region . 
கோட்டாரி , see கல்லாரை . 
கோட்டாலை , நோய் , disease ; 2 . 

சரசம் ; amorous gestures ; jocular 
lewdness , lewd jokes ; 3. துன்பம் , 
affliction . 


கோட்டான் , கூகை , இது மிகச் 
சத்தமிடும் , rock - horned owl 
Urrua bengalensis alias Y. 
cavearia . The cry is a loud hoot ; 
and so it is also known as hoot 
ing owl ; 2. ஓர் கொக்கு , a species 
of bittern ,. 
கோட்டான் கறி , கோட்டானின் 
மாமிசம் . இதை யுண்ண நோய்க 
ளெல்லாம் தலை காட்டாது ஓடும் . 
அதிக பசியும் , காட்டானை போல் 
மதமும் உண்டாகும் . இது பத்தியத் 
திற்குதவும் கறி . " கொற்றவரை 
மயக்கும் கோட்டானின் கறி " 
என்பது பழமொழி , meat or fleshof 
hooting owl. This , when eaten 
cures ailments and promotes 
hunger and vitality. It is used in 


2 . 


1283 
கோட்டான் கறி 

கோட்டு முத்து 
diet; and the proverb is that even கோட்டுக் காறல் , ஓர் கடல் காறல் 
kings will be attracted by the flesh மீன் , a sea - fish - Equula blochil; 
of this animal . 

2. பளபளப்பான ஓர் கடல் மீன் , a 
கோட்டான் சாறு , கோட்டான் கறி 

silvery sea - fish Gazza minuta . 
யினின்று இறக்கும் சூப்பு அல்லது கோட்டுதல் , வளைத்தல் , bending ; 
இரசம் , the soup or essence ex 

கோணுவித்தல் , making 
tracted from the flesh of hooting crooked .. 
owl . 

கோட்டு நீறு , கிளிஞ்சில் சுண்ணாம்பு , 
கோட்டான் திருக்கை , 

கடலில் 

shell lime ; 2. சங்குச் சுண்ணாம்பு , 
வசிக்கு மோர் வகைத் திருக்கை chank lime ; conch lime . 
மீன் . இது சுமார் 20 அடி நீளம் ; 
பச்சையும் நீலமும் கலந்த நிறம் , 

கோட்டு நோய் , வயிற்று நோய் , 

stomach disease . 
sea -devil fish ; a species of thron 
back - Trygon genus . It is 20 ft. கோட்டு புட்பம் , கற் றாமரை. 
long ; colour green mixed with 
blue .. 

கோட்டுப் பூ , நால் வகைப் பூக்களில் 

ஒன்று , one of the four kinds of 
கோட்டி , அழகு , beauty ; 2 . பைத்தியம் , flowers i.e. those on branches of 
lunacy ; 3. கறி வேப்பிலை, Indian trees ; the other kinds are : 
warm - pee tree Clausena in கொடிப் பூ ; நீர்ப் பூ , புதர்ப் பூ , 
dica .. 

creeper flower acquatic flower 

and bush flower ; 2. மரக் 
கோட்டிக் காரன் , பைத்தியம் பிடித் 
Cogico , mad fellow . 

கொம்பில் தோன்றும் பூ , flowers 

appearing in branches of trees . 
கோட்டிதம் , தோலி னின்றும் , 

கோட்டு மலை , யானை , elephant ; 
அதைச் சேர்ந்த மயிர் , நகங்கள் 

2. வெண்கல் மலை , hill consist 
முதலியவைகளினின்றும் எடுக்கப் 

ing or white or marble stones . 
பட்ட ஓர் பசை , a common or im 
pure viscous substance ob கோட்டு மா , பன்றி , pig ; swine ; 2 . 
tained by boiling animal sub காட்டுப் பன்றி , wild boar ; 3 . 
stance such as skins , hairs ,, யானை , elephant ; 4 . எருமைக் 
nails , hoofs etc - Glue ; Keratine . கடா , he - buffalao ; 5. யானைக் 

கொம்பு , tusk of an elephant ; 6 . 
கோட்டில் வாழ் விலங்கு , கிளை 

விலங்கின் கொம்பு , horn of quad 
களில் வசிக்கும் அணில் , குரங்கு 

rupeds . 
முதலிய பிராணிகள் , animals liv 
ing on branches of trees such as கோட்டு மீன் , சுறா மீன் , shark . 
the squirrel, monkey etc. 

கோட்டு முத்து , யானைத் தந்தத்தி 
கோட்டு , வயிறு , stomach , the னின்று பிறக்கும் முத்து , pearl de 
same as கோஷ்டு நோய் . 

rived from the tusk of an elephant. 


1284 
கோட்டு வாய் 

கோஷ சிலேட்டுமம் 
கோட்டு வாய் , தூக்கத்தில் வாய் நீர் கோட்டைக் கிழங்கு , 

தாயைக் 
ஒழுகிய வரி , line indicating corner கொல்லி , plantain root . 
dribbled saliva as the corner of 

கோட்டையடுப்பு , குழியடுப்பு, 
the mouth during sleep ; 2 . 

trench oven ; 2. காடி யடுப்பு nar 
கொட்டாவி , yawning . 

row oven - like excavation or cut 
கோட்டுவாய் சலம் , வாய் ஒழுக்கு ting in the earth .. 
நீர் , லாலா ( வடமொழி ) dribbled 

கோட்படுதல் , வலிமை யுண்டாதல் , 
saliva , 

gaining vital_strength . 
கோட்டுவாய் வடிதல் , வாத சுரத்தி 

கோட்படுத்தல் , கோளாறடையச் 
னால் வாயினின்று நீர் ஒழுகல் , the 

செய்தல் , causing derangement 
flowing of saliva , as that found at 

or disorder in the system . 
the corners of the mouth during 
sleep in a patient suffering from கோட்படு பதம் , மாட்டுக் குளம்பு , 
phlegmatic fever. 

hoof of certain animals i.e. cattle 

as horse , ox , sheep etc. 2 . 
கோட்டுவான் , see கோட்டான் , 2 . 

குளம்பின் சுவடு , hoof - mark . 
ஓர் நீர்ப் பறவை , இதில் இருவகை 
476007 , a water - bird . It consists கோட் பதம் , see கோட்படு பதம் . 
of two kinds viz : 

கோட்பாடு , மதக் கொள்கை , reli 
1. பெரு மணிக் கோட்டுவான் , a gious doctrine ; tenets of a 
larger kind .. 

riligiours sect ; 2. நிலைமை , con 
2. சிறு மணிக் கோட்டுவான் , a 

dition ; 3. 151606155 & ilgi way 
smaller one . 

of thinking ; 4. நடக்கும் விதம் , the 
. 

way or manner of acting. 
கோட்டுறு கன்னி , கோவை , Indian 

கோட் புகுதல் , தாவரம் 
caper - Bryonia grandis alias 
Cephalandra indica . 

டைதல் , the bearing stages of 

trees and plants . 
கோட்டெங்கு , குலைகள் வாய்ந்த 
தென்னை மரம் , cocoanut tree 

கோஷ சிலேட்டுமம் , கண்டத்தில் 
bearing bunches of cocoanuts . 

கோழை நிறைந்து நிற்கும் ஓர் கப 

நோய் . இதனால் தொண்டையில் 
கோட்டை, காட்டுக் குந்துருக்கம் , a புகைச்சல் , வெண்கலத்தொனி , 
kind of olibanum or dammer ob 

தலை பாரம் , தேகச் சூம்பல் , 
tained from forest trees ; 2. இஞ்சி , 

அக்கினி மாந்தம் , கொட்டாவி , 
ginger ; 3. காடு , forest ; 4. உடம்பு , 

விக்கல் , இருமல் முதலிய குணங் 
(fig ) body as in ஒன்பது வாயில் 

கள் காணப்படும் . a kind of phleg 
Coorl.60L-, fort having nine gate - matic humour in the system due 
ways . 

to excess of mucus and phlegm 


பலன 


1285 
கோஷ சிலேட்டுமம் 

கோணக் கூத்து 
in the throat . It is marked by irrita கோஷ்டம் , குடல் intestines , bow 
tion and metallic sound in the 

els ; 2. see கோட்டம் . 
throat . heaviness of the head , 
emaciation dull appetite , yawning. 

கோஷ்ட ரோகம் , அடி வயிற்று 
hiccough , cough , etc. 

நோய் , disease of the abdomen . 
கோஷ மாதிகம், குளோப்புக் கொன்னை , கோஷ்ட வேர் , கோட்ட வேர் , koot 
see கொன்றை . 

root. 
கோஷம் , see கோடம் , 2. பேரொலி , கோஷ் டாங்கம் , இரத்த முதலி 
loud noise ; uproar ; 3. கொசு , யவை தங்கி நிற்பதற்காக உட் 
mesquito ; 4 , பீர்க்கு , gourd plant - பக்கம் குழி யமைந்துள்ள வுறுப்பு , 
Luffa foetida . 

an internal organ with a cavity for 

retaining the blood 
கோஷரம் , பெரு வேம்பு see கோடர 
வாலி . 

கோஷ்டி , சிலந்திப் பூச்சி , spider. 
கோஷாதகி , பேய்ப் பீர்க்கு , bitter கோஷ்டியம் , நுரையீரல் நடு , the 
| uffa - Luffa acutangula . 

centre of the lungs . 
கோஷாயி , ஓர் துருக்கப் பக்கிரி , a கோஷ்டு , வயிறு , belly ; stomach . 
Maho madan fakir . 

கோஷ்டு நோய் , வயிற்று நோய் , 
கோஷி , மாமரம் , mango tree . 

stomach - ache ; colic . 
கோஷ் டகம் , செங் கத்தாரி , false 

கோணக் 

கழுத்து , பிறவியில் 
pea - cock food tree - Niebuhria அல்லது வலிப்பினால் வளைந்த 
linearis . 

கழுத்து , distorted neck either con 

genital or acquired from fits ; 2 . 
கோஷ்ட சத தோஷம் , குழந்தை 
களுக்கு வயிற்றுக்குள் வாயுவை 

சாய்ந்த கழுத்து , wry neck . 
உலாவச் செய்து - வாந்தியை கோணக் காய் , see கோணற் காய் . 
யுண்டாக்கும் ஓர் வகைத் தோஷ 

கோணக் கால் , see கோணற் கால் . 
Cosmu , a morbific diathesis in chil 
dren marked by flatulence of the கோணக்கி ணாக்கி , சிற்றரத்தை , 
stomach and vomiting . 

nodding galangal - Alpinia 

rutans .. 
கோஷ்ட சதம் , வயிறு , belly . 

கோணக் கூத்து , இழுப்பினால் 
கோஷ்ட நாகம் , மலச் சிக்கல் , 
costiveness ; constipation . 

குதிக்கச் செய்யும் ஓர் நோய் , a dis 

ease marked by a peculiar jump 
கோஷ்ட பேதம் , குடலுக் குண்டான ing or springing motion in the pa 
சிதை a morbid affections of the tient due to clonic spasm of the 
bowels . 

muscles - Saltatory spasm . 


1286 


கோணக் கொன்றை 
கோணக் கொன்றை , கோணக் 
காய்கொன்றை , purging cassia 
cassia fistula , 
கோணக் கோண விழுத்தல் , 
வலிப்பினால் நெளியும் படி 
கைகால் இழுத்தல் , distortion ofthe 
limbs as in fits ;being twisted awry 
or out of shape 
கோணக் கோதயம் , தகரை , ring - 

worm plant - Cassia tora. 
கோணங்கிப் பல்லு , விகாரமாய் 
முன்னீண்டபல் , unsightly project- 
ing tooth 
கோணங்கி யம்மை , பார்ப்பதற்கு 
அருவருப்பை 

உண்டாக்கும் 
அம்மை , small - pox displaying a 
ghastly look ; 2. கை , கால்களை 
இழுத்து விகாரப்படுத்தும் அம்மை , 
small - pox distorting the limbs by 
contraction . 


கோணல் குணங்கல் 
கோண மூக்கு , பிறவியிலே அல்லது 
காயம் , அடி முதலியவைகளால் 
ஒழுங்கீனம் ஏற்பட்ட மூக்கு , mis 
shapen or ill- shaped nose by 
congenital or traumatic cause . 
கோண மூஞ்சி , வேதனை அல்லது 
வெறுப்பினால் சுழித்த முகம் , face 
expressive of annoyance , vexation 
etc ; writhed face ; 2. see CSSTOUT 
முகம் . 
கோணம் , மூக்கு , nose ; 2. குதிரை ; 
horse ; 3. தாமரை , lotus ; 4 . 
வளைவு , curve , bend ; 5. மாப் 
பிலாச்சை மீன் , blue seer - fish 
Cyibum commersonil ; 6 , வாய் 
அல்லது கண் மூலை , angle or cor 
ner as of mouth or eye ; 7 . 
கோணம் ; உடம்பில் ஆறாதாரத்தில் 
அமையப் பெற்ற முக்கோணம் , 
அறு கோணம் நாற் கோணம் 
முதலியவை , ( in Philosophy ) the 
triangular, hexagonal and rectan 
gular structures in the psychic 
nerve - centres of the human body , 

See ஆறா தாரம் . 
கோண லிலை , see கோணல் இலை . 
கோணல் , வளைவு , curvature ; 2 . 
சாய்வு , wryness ; 3. கூன் , hump ; 
4. அங்கப் பழுது , deformity ; 5 . 
குறுக்கம் , crookedness as of 
mind ; 6. மனக் கோணல் , unpleas 
ant-ness of mind . 


கோணத் தண்டு , ஒரு புறம் வளைந்த 
ஆண்குறி , penis inclined to one. 
side ; 2. உள் வளைந்த இலிங்கம் , 
incurvation of the penis ; 3 . 
வாசியை மாற்றுவதற் குபயோ 
கிக்கும் யோக தண்டு , a stick or a 
wooden rod with a curve at the top 
used by Yogis for directing vital air 
from the right nostril to the left and 

vice versa . 
கோணப் புளி , see கொடுக்காய்ப் 
புளி , 2. கொன்றைப் புளி , cassia 
tamarind . 
கோண முகம் , ஒரு பக்கம் கோணிய 

முகம் , face distorted to one side ; 
as in paralysis or in birth . " 


கோணல் இலை , காட்டு நெல்லி , 
triple - nerved mercury - Mallotus 

repandus . 
கோணல் குணங்கல் , மனக் கஷ்டம் , 
uneasiness of mind . 


- 


1287 
கோணல் மாணல் 

கோணித் தட்டம்மை 
கோணல் மாணல் , தாறு மாறு , கோணன் , கூனன் , hump - back ; 
crookedness of a complex nature crooked -backed man . 
difficult to set right . 2. மாறுபாடு , 
confused state or condition . 

கோணா , ஓர் நீலகிரிப் பூடு , Nilgiri 

elm Celtis tetranda . 
கோணல் மூஞ்சி , see கோண முகம் . 

கோணாக் கிணாக்கி , see கோணக் 
கோண வாசல் , பெண் குறி , female கிணாக்கி , 
generative organ ; vagina . 

கோணா சுவன் , யமன் , god of 
கோண வாய் , ஒரு பக்கம் இழுத்த Death . 
வாய் , distortedmouth ; wry mouth . 

கோணா முகம் சுழிக்காத முகம் , 
கோண விருட்சம் , கரும்பு , sugar - face not distorted , as opposed to 
cane .. 

கோண முகம் , the distorted one . 
கோண வுடம்பு . கர்ப்பத்திலேயே கோணாய் , ஆண் நரி , male jackal , 

ஒரு பக்கமாகத் திரும்பி கோர 2. தோண்டான் அல்லது ஓநாய் , 
ரூபமாய்க் காணப்படும் உடம்பு , a wolf . 
monster birth in which the body is 
so distorted to one side that it ex 

கோணி , பன்றி , pig ; 2. அத்தி மரம் fig 
hibits a ghastly appearance . 

tree ; 3. சணல் நார்ப் பை , gunny 

bag ; 4. புளியங் காய் , tamarind ; 5 . 
கோண வெழுச்சி , உள் வளைந்த see கொடுக்காய்ப்புளி , 6. கோணற் 
ஆண் குறியெழுச்சி , இது மேக 

605 , crooked arm . 
வெள்ளையினாலேற்படும் , painful 
erection with incurvation of the pe 

கோணிக் குணங்கல் , மனம் தளர்தல் , 
nis towards the scrotum . occur 

getting uneasiness of mind 
ring in gonorrhoea - Chordee . through annoyance . 
கோண வேல் , முள்ளில்லாத வேல் . 

கோணிக் குறுகல் , வயதினால் 
இதுவே டிவி டிவி , American வளைந்து சிறுத்தல் , becoming 
sumach or divi - divi -- Caesalpinia 

short and crooked through old 
coriaria ., 

age ., 
கோணற் கழுத்து . see கோணக் 

கோணிக் கொள்ளல் , வளைந்து 
கழுத்து . 

கொள்ளல் being bent or becom 

ing curved ; 2. சினங் கொள்ளல் , 
கோணற் காய் , see கோணை வேல் . 

getting angry ; 3. பிணக்குக் 
கோணற் காரன் , ஓர் மரம் , moun 

கொள்ளல் , quarrellingas of lovers . 
tain snow -ball tree Veburnum 

கோணித் தட்டம்மை , ஓர் வகைத் 
punctatum . 

தட்டம்மை , a kind of small -pox 
கோணற் கால் , உள் வளைந்த கால் , with elevated or raised flat 
bandy - leg; crooked leg . 

patches in the body. 


1288 


கோணிப் பட்டை 


கோண்ட கை 


கோணிப் பட்டை , கோணி செய்ய 
வுபயோகப் படும் சணலைப் 
போன்ற ஓர் மரப் பட்டை , jews 
mallow - Corchorus . The bark of 
the tree is a substitute for flax for 
making gunny ; 2 , புட மிடுவதற்கு 
முன் மருந்திற்குக் கவசம் செய்வ 
தற்காக உபயோகப் படுத்தும் 
சாக்குத் துண்டு , a piece of gunny 
tied round the medicine to be cal 
cined . 


a curved or crooked knife used in 
surgery . 
கோணைக் கழுத்தன் , வளைவுள்ள 
கழுத்துள்ளோன் , aman of crooked 
neck . See கோணக் கழுத்தன் . 
கோணைக் குரங்கன் , வக்கிர குணமும் 

குறும்புத் தனமுமுள்ளவன், aman 
of crooked and mischievous dis 
position . 
கோணை முகம் , See கோண முகம் . 
கோணையன் , குறும்புக் குண 

முள்ளோன் , a man of perversity. 
கோணை வாயன் , பிறவியில் அல்லது 
வாத வலிப்பினால் ஒரு பக்கம் 
வளைந்த வாய் உள்ளவன், a man 
with a writhed or distorted mouth 
due to congenital causes or ner 
vous affections . 


கோணிப்பை , சணல் நார்ப் பை, bag 
woven with hemp fibres ; gunny 
bag . 
கோணிப் போதல் , வளைதல் grow 

ing wry ; becoming crooked . 
கோணியம் , see கோப் பிரண்டை. 
கோணி யூசி , சத்திரம் செய்வதற்கு 
உபயோகிக்கும் ஓர் வளைந்த ஊசி , 
a needle with a bent tip used in 
surgery ; 2. சாக்குத் தைக்கும் ஊசி , 
needle used for stitching gunny 
bags . 
கோணுங் காகலம் , see கொடி வேலி . 
கோணுதல் , கோணல் 

கோணல் அல்லது 
வளைவு , see கோணல் , 2 . 
கோணலா யிருத்தல் , being 
crooked ; 3 , வேறு படல் , being 
changed as in mind ; 4. வெறுப் 
புண்டாதல் , having aversion . 
கோணை , வளைவு , curvature ; 2 . 

கொடுமை , virulency ; 3. வலிமை 
strength . 
கோணைக் கத்தி , சத்திரம் செய்வதற் 
குபயோகிக்கும் வளைந்த கத்தி , 


கோணை வாய்ச்சி , கோண வாய்ப் 
பெண் , a woman or a girl with a 
distorted or writhed mouth . 
கோணை வேல் , முள்ளிலாத வேல் , 
American sumach ; Divi - Divi 
Caesalpinina coriaria . See 
கோணவேல் . 


கோண்டகம் , நெருஞ்சில் , caltrops 
- Tribulus terrestris . 


கோண்ட காமியம் , மதி மயக்கிப் 
பூடு , a plant supposed to cause 
perplexity of mind when trampled 
upon . C.f. திகைப்பூடு , 
கோண்டகு , see குறிஞ்சா. 
கோண்ட கை, see கொடி யரசு . 


1289 


கோண்டம் 


கோதாக்கினி 
கோத மாயவா , கோதுமை , wheat . 
கோதம் , சீதாங்க பாஷாணம் , a min 
eral poison ; a kind of native ar 
senic ; 2. கோபம் , anger ; 3 . 
கஷாயம் decoction ; 4. ஊழ்த்தசை , 
gangrene ; 5. உடம்பில் வட்டத் 
தழும்புகள் ஏற்படும் ஒர் வகைக் 
குட்டம் , a species of leprosy 
marked by large round elevated 
spots ; 6.ஓர் வகைப் படை , a kind 
or ringworm or impetigo ; 7 . 
கண்ணிமையின் விளிம்பைப் 
பற்றியவிரண நோய் , inflammation 
and ulceration of the margin of the 


eye lids . 


- 


கோண்டம் , see கோண்டகம் ; 2 . 
குறிஞ்சா , lawsonia , 3. நெரிஞ்சில் , 

see கோண்டகம் , 
கோண்டன் கிழங்கு , முத்தக் காசு 

see கோரைக் கிழங்கு . 
கோண்டை , இலந்தை , jujube 
Zizyphus jujube; 2. பாக்கு மரம் , 
areca - nut tree ; 3. இலந்தைக்கனி , 
jujube fruit ; Indian apple . 
கோண் 

மா , கொல்லு மிருகம் 
அதாவது புலி , சிங்கம் சிறுத்தை 
முதலியன , beasts of prey such 
as lion , tiger, cheetah etc. 
கோண் விழுதல் , வளை வுண்டாதல் , 
becoming crooked (through old 
age ); being bent; getting curved . 
கோதகம் , சுக்கு நாறிப் புல் , ginger 

grass Panicum repens ; 2. see 
அழிஞ்சில். 
கோதண்டம் , புருவ மத்தியம் , the 
space bet - when the eyebrows ; 2 . 
கண்ணிமை , eye - lid ; 3.இண்டன் 
கொடி , a creeping plant. See 
இண்டு , 4. நாதம் , ovarian dis 

charge in women . 
கோதண்டவேர், கணுக் கால் , ankle . 
கோதத்தம் , அரிதாரம் , yellow orpiment ; 

2. ஓர் வெண் தாது வுப்பு , a white 
mineral substance apparently an 
earthy salt . 
கோதந்தம் , மாட்டுக் கொம்பு , horn 
of cattle ; 2. பசுவின் பால் , cow s 
tooth . 


கோதரணி , ஓர் பூ , a kind of flower . 
கோதர புட்பி , ஓர் பூடு , a plant 

Convol -vulus argentus . 
கோதரம் , சுக்கு , dry ginger . 
கோதரவம் , உடும்பு , guana ; 2. ஓர் 

கொடிய விஷப் பாம்பு , a very poi 
sonous snake ., 
கோதல் , அழுந்த பண்டம் , decayed 
or decomposed matter or sub 
stance ; 2. முத்தமிடல் , kissing; 2 . 
அதா பானம் , sucking the lips . 
கோதளங் காய் , சமுத்திராப் பழம் , 
common Indian oak Barring 

tonia racemosa . 
கோ தனம் , பசுங் கன்று , cow calf . 
கோதா,உடும்பு , guana ; 2.கொம்மட்டி , 
small water -melon -- Citrullus ; 
3. நாரத்தை , citron . 
கோதாக்கினி , செழு மலர்க் கொன்றை , 
a flowering tree of the cassia 


கோதந்தி , தாடை , jaw ; 2. கதுப்பு , 
chin ; 3. கன்னம் ; cheek . 


1290 


கோதாரிக் குரல் 
inflammation of the lungs or of 
rheumatism are the supervening 
symptoms . It is chiefly due to a 
peculiar state of the atmosphere 
which is attributed to the influence 
of stars . 


| 


கோதாக்கினி 
genus ( unidentified ) . C.f. பெரு 
மலர்க் கொன்றை , 
கோதாட்டுதல் , அழுக்கைப் போக்கி 
சுத்தம் பண்ணல் , purifying by re 
moving the dirt or filthy matter . 
கோதாணி , பெருங் குரும்பை , bow 

string hemp . 
கோதாரி , வாந்தி பேதி , cholera ; 2 . 

பெரு வாரி நோய் , epidemic . 
கோதாரிக் கழிச்சல் , பெரு வாரி 
வயிற்றுக் கழிச்சல் , epidemic diar 
rhoea ; 2.பெரும்வாரி வாந்தி பேதி , 
இதனால் வாந்தியும் அரிசிக் கழுநீர் 
போல் பேதியும் கண்டு , குரக்கு வலி 
ஏற்பட்டு கடைசியாக 

மரண 
முண்டாகும் , an epidemic cholera 
marked by vomiting, purging with 
evacuations like rice water, ac 
companied by cramps and col 
lapse Spasmodic cholera 
கோதாரிக் காய்ச்சல் , பெரு வாரிச் 
சுரம் , இது நவக்கிரக மாறுதலினால் 
ஊழிக் காற்றுண்டாகி , அதன் 
கொடுமையினால் சனங்களுக்கு 
பெரு வாரியாகக் காணும் ஓர் வகை 
தொத்துக் காய்ச்சல் இதனால் குளிர் , 
காய்ச்சல் , ஓய்ச்சல் , நரம்பு வலி 
முதலிய கோளாறுகளும் , முக்கி 
யமாய் இருமல் , கப வாத சுரம் , 
நுரையீரலின் அழற்சி , வாதப்பிடிப்பு 
முதலிய நோய்களும் காணும் , influ 
enza . It is a severe infections epi 
demic catarrh marked by dis 
tressing, fever, great de - pression , 
muscular and neuralgic pains 
and other nervous disturbances . 
Bron - chitis , Pneumonia or other 


-- 


NOTE : - In Allopathic science , the 
disease is said to be due to a 
minute bacillus ( B. influenzac ) 
found in the sputum . It occurs in 
great force periodically or at any 
season of the year in country; and 
even spreads at times through 
out the world . The first symptoms 
of this disease are bad cold and 
chili . and fever with depression of 
spirits . Complications are fre 
quent and affections various , as 
of the ear and the eye . This should 
not be confounded with ordinary 
catarrhal attacks occurring in 
changeable seasons , with the 
symptom of running from the 
nose with obstruction to breath 
ing .. 
கோதாரிக் குரல் , வாந்தி பேதிக் 

குரல் , சிலர் இம் மாறுபாடு , 
கண்டத்தின் 

சளி சவ்வின் 
வறட்சியினால் 

உண்டாகிற 
தென்றும் , வேறு சிலர் நரம்பின் 
கோளாறினாலேற்படுகிறதென்றும் 
அபிப்பிராயப் படுவர் . cholera 
voice . It is a designation of the 
change of voice occurring in chol 
era - Vox cholerica . It is attributed 
by some writers to the drying of 
the mucous membrane of the lar 
ynx from the transudative pro 
cess ; while others regard it was 
a purely nervous system . 


1291 


கோதி 
கோதி , நெற்றி , forehead ; 2 . 

கோதுமை , wheat . 
கோதிகை, முதலை crocodile ; 2 . 

உடும்பு , guana. 
கோதிமம் , கோதுமை , wheat . 
கோதிலாப் புளி , காம்புகள் களைந்த 

yol, tamarind gotrid of strings . 
கோதிலா லவணம் , காய்ச் சுப்பு , salt 

purified by boiling process . 
கோதில்லாச் சாறு , இலை , காம்பு , 

செத்தைகள் இல்லாத சாறு , juice 
free from leaves, strings and other 

rubbish . 
கோ தீர்த்தகம் , ஆசனப் பெளத் 
திரத்தை சாயலாக அறுத்த வெட்டு 
வாய் , ( In Anatomy ) an oblique cut 

made to the fistula in the rectum . 
கோது , பழத்தோல் , pod or legume 

as of tamarind , fruit , kernel . etc .; 
2. சக்கை , covering or capsules , 
as of sugar - cane, jack fruit etc .; 

3. பூ நரம்பு , fibre of flowers . 
கோதுகம் , see கச்சோலம் . 
கோது நரம்பு , செடி இலை இவற்றின் 

நரம்பு , fibres or filaments of plants 
and flowers . 
கோது பழம் , புளியம்பழம் , tamarind 

fruit . 


கோதுமை 
விடங்களில் விசேஷமாய்ப் 
பயிராகும் . இத்தேசத்தில் வட 
நாட்டில் இது ஏராளமாய்ப் பயிராகி 
வெளியூருக்கு அனுப்பப்படும் . 
நமக்கு அரிசி எப்படியோ அது 
போலவே ஐரோப்பியர்களுக்கு இது 
உணவுப் பொருளாகும் . தற்காலம் 
உலக முழுவதும் உணவுப் 
பொருளாகக் கொள்ளப்படுகிறது . 
இது இருவகைத்து : - வெள்ளை , 
சிவப்பு . வெள்ளை கடினமாயும் , 
சிவப்பு மெதுவாயு மிருக்கும் , இது 
மற்ற தானியங்களை 

விட 
உடம்புக்கு மிக்க வலிவைக் 
கொடுக்கும் . நமது நாட்டில் 
வடக்கேயுள்ள மேல் வகுப்பினர் 
இதை அடை ( சப்பாத்தி ) செய்து 
சாப்பிடுகிறார்கள் . தென்னி 
யந்தியாவில் இதைப் பலகாரத் 
திற்காக உபயோகப்படுத்துவார்கள் . 
இதைக் கஞ்சியாக வைத்து 
பலவீனர்களுக்கும் , நோயாளி 
களுக்கும் கொடுப்பதுண்டு . இதை 
ரொட்டி ( அடை ) யாகச் செய்து 
சாப்பிடுவதினால் உடம்பிற்கு 
பலமும் , வீரிய விருத்தியுமுண்டாம் . 
நீரிழிவுக்காரர்கள் இவ்வரிசியைப் 
பொங்கி யுண் பார்கள் , wheat - Triti 
cum vulgare alias T.compositum . 
From the earliest times , It has 
been one of the chief articles of 
food in India . It is now cultivated 
extensively in Europe , America , 
Australia and other countries . In 
India , It is grown in Northern india 
and exported to foreign countries . 
As rice is our food , so is wheat to 
Europeans . Now it is used as 
chief article of food all over the 


கோதுமை , வாற் கோதுமை , barley . 
கோதுமை , கோதுமைத் தானியம் , 
இது ஒரு புராதன உணவு வகை 
களில் ஒன்று . இது ஐரோப்பா , 
அமெரிக்கா , ஆஸ்திரேலியா இவ் 


1292 


கோதுமை 
world , There are two varieties ; 
hard and soft which are white and 
red in colour respectively. It is 
most nutritive of the food - grains ; 
and forms the staple food 
(chapathis ) of the majority of the 
better classes of people in North 
ern India ; Whereas in Southern 
india it is used as tiffin in the form 
of cakes , Convalescents and pa 
tients use it in the form of conjee 
or as bread ; it lends strength and 
vigour to the body. Diabetic pa 
tients boil and use it like rice . 


கோதுமைச் சத்து 
யோகிக்கலாம் , conjee prepared 
from flour which is taken to check 
profuse menstruation . It is pre 
scribed also for convalescents 
and patients ; 2. வாற் கோதுமைக் 
கஞ்சி இது பத்தியக் கஞ்சி , குடிக்க 
உடம்பிற்கு வலிவையும் ஆரோக்கி 
யத்தையு முண்டாக்கும் , barley wa 
ter. It is prescribed as a diet to 
patients ; and is a mild nutritive 
and demulcent drink . 


கோதுமை அடை , கோதுமை 
ரொட்டி , இதனால் உடம்புக்கு 
வலிவுவுண்டாகும் , உதராக்கினியும் 
சுக்கிலத் தாதுவும் அதிகரிக்கும் , 
சிலேட்டும்க் கோபம் நீங்கும் , 
பத்தியத்திற்குதவும் . Wheat made 
into bread gives strength to the 
body ; it increases digestive action 
and is a well-known nutritive food 
promoting secretion of semen . It 
cures the phlegmatic humour in 
the system ; and is an article of 
diet .. 


கோதுமைக் களி , கோதுமை மாவைத் 
தண்ணீரி 

லிட்டுக் கொதிக்க 
வைத்துக் கிண்டிய களி , pudding 
prepared from wheat flour by boil 
ing , it in water and stirring . 
கோதுமைக் காடி , கோதுமைக் 
கஞ்சியை புளிக்க வைத்துத் 
தயாரிக்கும் காடி , 

alcoholic fer 
mentation of wheat conjee , 
கோதுமைக் கூழ் , கோதுமை மாவு 
அல்லது நொய்யைக் கொண்டு 
தயாரித்த பாயாசம் , wheat porridge 
prepared like wheat pudding , but 
in a liquid form . 
கோதுமைச் சத்து , கோதுமை ரவா 
அல்லது 

மாவைத் தண்ணீரி 
லிட்டுப் பிழிந்தெடுத்த ரசம் , liquid 
essence of wheat pressed and 
filtered out from a solution of 
wheat gruel or flour ; 2 . 
கோதுமையில் அடங்கியுள்ள 
சத்துப் பொருள்கள் , the glutinous 
starchy substance etc , contained 
in wheat . 
NOTE : - It contains 1 to 2 % of 
albumin ; 8-12 % of glutin ; 60 to 


NOTE: - In Allopathic Medicine, it 
is chiefly used in the form of bread 
crumbs ( mica panis ) , for giving 
consistence to pills ; it is also em 
ployed as an emmo - lient cata 
plasm . 
கோதுமைக் கஞ்சி , கோதுமை 
நொய்யைக் கொண்டு தயாரிக்கும் 
கஞ்சி , இதைச் சூதகப் போக்கு 
அதிகமாகக் காணுவதை நிறுத்து 
வதற்குக் கொடுக்கலாம் . 
பல 
வீனர்களும் , நோயாளிகளும் உப 


1293 
கோதுமைச் சத்து 

கோதுமை மாவு 
70 % of starch ; some fat and salt, கோதுமை மால்ட் , கோதுமையைத் 
in very small quantities. 

தண்ணீரில் ஊறப் போட்டு 
கோதுமைத் தவிடு , கோதுமை 

முளைக்கும் படி வைத்து பிறகு 
யினின்று கழிந்த மேற்றோல் , 

எடுத் துலர்த்திய தானியம் , இது 
இதனால் செய்த ரொட்டிக்கு சிறிது 

சாராயம் காய்ச்ச வுதவும் , wheat - 
மலத்தை இளக்குங் குணமுண்டு . 

steeped in water till it germinates 
ஆகவே குன்மத்திற்கு உபயோகிக் 

and then dried . It is used for 
கலாம் . இதில் அதிகப் பசையின் 

distillings liquors . 
மையால் நீரிழிவுக்கும் கொடுக் கோதுமை மாவு , கோதுமையை 
கலாம் . இதைக் களியாகக் கிண்டி அரைத்து சலித்ததூள் , the meal of 
கட்டுக் கட்டவும் , வறுத்து ஒத்தடம் wheat ground and sifted – Wheat 
கொடுக்கவும் உபயோகப் படுத்து flour . 
வதால் உடம்பு வலி , மார்பு வலி , 

கோதுமை மாவு , கோதுமையை 
வயிற்றவலி முதலியன குண 

அரைத்தமாவு . இது பலகாரம் 
மாகும் , the husk or outer coat of 

செய்ய வுதவும் , மாவைக் கிண்டிக் 
wheat ; wheat bran . The bran 
bread is slightly laxative ; and may 

கட்டிகளுக்கும் , இரணங்களுக்கும் 
be used by dyspeptic patients 

வைத்துக் கட்டலாம் . இம் மாவைத் 
and , being free from starch , by dia 

தண்ணீரில் கலக்கி இரச கந்த 
betic persons . It can also be பாஷாணம் , செம்பு . வங்கம் , நாகம் 
readily used as poultices and dry முதலிய மருந்துகளால் நேர்ந்த 
applications in the treatment of விஷத் தன்மைக்கும் கொடுப்ப 
local applications in the treatment 

துண்டு . இம் மாவை , புண்ணாகி 
of local pains , chest and abdomi 

எரிச்சல் தரும் அக்குனி விசர்ப்பி , 
nal inflammations. 

தீச்சுட்ட புண், வெந்த புண் , சிரங்கு , 
கோதுமை நாகம் , ஓர் புள்ளிப் பாம்பு , கொப்புளம் முதலியவை களுக்கு 
a spot- ted cobra . 

மேல் தூவலாம் , flour obtained by 
கோதுமைப் பாணி , கோதுமை 

grinding wheat in mills . It is gen 
மாவைத் தண்ணீரிலிட்டுக் 

erally used for making bread and 

other cakes ; and soaked in wa 
கொதிக்கவைத்துக் கிண்டிய சாரம் , 

ter, it is employed in the form of 
mucilage of starch - Mucilago 

poultices and applied to boil , ul 
amyil . It is obtained by boiling 

cer etc. wheaten flour is useful as 
wheat flour and water and con 

a dusting power , and it forms a 
stantly stirring for a few minutes . 

soothing local application to in 
கோதுமை பால் , see கோதுமைச் flamed surfaces as in crysipelas, 
சத்து . 

burns , scalds, itching and burn 

ing eruptions , excoriated sur 
கோதுமை மணி , கோதுமைத் faces and other external in 
giroflwi , wheat as grain . 

flammations . A mixure of flour and 


1294 


கோதுமை மாவு 
water is an antidote in cases of 
poisoning by salts of mercury, sul 
phur, copper and lead . 
NOTE : - Internally , this flour mixed 
with water is used as a chemical 
antidote in poisoning by the 
preparations of mercury , copper ,, 
zinc . Silver and tin and iodine . It 
forms a constituent in linseed and 
other poultices. Wheaten bread is 
used in pharmacy in the prepara 
tion of pills . 
கோதுமை யரிசி , கோதுமையை 

உடைத்துப் பிரித்தெடுத்த பருத்த 
நொய் . இதை அரிசியைப் போற் 
சமைத் துண்ணலாம் , நீரிழிவுக் 
காரருக்கு 

முக்கியவுண 
வாகும் , large particles of crushed 
wheat cooked and used like rice 
for eating . It forms the staple food 

for diabetic patients . 
கோதுமை ரவா , கோதுமை யரிசியை 

உடைத்துப் பிரித்தெடுத்த 
நுண்ணிய நொய் , இது பலகாரம் , 
பாயாசம் , கஞ்சி முதலியவைகள் 
தயாரிக்க வுதவும் ; இதினின்று 
ரொட்டி தயாரித்து 
ஆங்கிலேயருக்கு விற்கப்படும் , 
fine crushed particles prepared 
from the heart of wheat . It is used 
for preparing cakes , puddings , 
liquid pastes etc. for making 
bread for English tablers . 
கோதும்பை , கோதுமை , common 
wheat. 


கோத்திரகம் 
கோ தேனுகம் , சதையொட்டி யிலை , 
the leaf of an unknown plant sup 
posed to unite the two cut portions 
of flesh , as in incision . 
கோதை , சத்தி சாரணை , spreading 

hogweed - Boerhaavia repens ; 2 . 
பெண் மயிர் , women s hair ; 3 . 
காற்று wind ; 4. பேய் . devil ; 5 . 

உடும்பு , guana . 
கோதை மாதவி , ஓர் வகை குருக் 
கத்தி , a species of குருக் கத்தி 
which see . 
கோத்தக் கொடி , see இலந்தை , 
கோத் தணி , கொடி முந்திரிகை, 
common grape - Vitis vinifera ; 2 . 
திராட்சை , dried grape especially 
of good size Raisin . 
கோத் தணிகை , see கோத் தணி . 
கோத் தந்தம் , see கோ தந்தம் , 
கோத்த புட்பகம் , செம்மரம் , red 
wood ;; red cedar - Amoora 
rohituka . 


உணவாக 


கோத்தற் கோவை , காக்கைப் 
பாலை , escul- entleaved failse Ka 
mela - Casearia esculenta . 


கோத்திக வாசனம் , முழந்தாளைச் 
சுண்டிகுளசிரண்டில் பதிய வைத்து 
உட்கார்ந்திருத்தல் , இது 64 ஆசன 
வகைகளிலொன்று , a posture in 
which the legs are folded cross 
wise and the inward joints of the 
feet made to rest in the flexure on 
either side . 


கோதூமம் , see கோதுமை . 
கோ தூளி, அந்திப் பொழுது , evening 
dusk or twilight. 


கோத்திரகம் , நெட்டி; see கோத்திரம் . 


1295 
கோத்திரம் 

கோப குண்டம் 
கோத்திரம் , தொட்டி பாஷாணம் , a கோநாக சர்ப்பம் , அதிக வெயிலி 

prepared arsenic ; 2. கொடி னாலும் , அலைச்சலினாலும் அடிப் 
முந்திரிகை , see கோத்தணி ; 3 . பட்ட பசுக்களின் மூக்கிலிருந் 
நெட்டிப் புல் , sola pith grass - துண்டாகி , பிறகு வெளிப் பட்டுத் 
Aeschynomens aspera ; 4. சிறு திரியும் ஓர் வகை நாகம் , a kind of 
வரகு , kora millet - Paspalum cobra originating from the nos 
scrobiculatum , 5. மறு பிறப்புக்குக் 

trils of the cow knocking about in 
காரணமான கருமம் , karma deter 

the scorching sun and exhausted 
mining re - birth ; 6. மலை , hill , 

by fatigue . 
mountain . 

கோநாக் கிலை , பசு நாக் கிலை , a 
கோத்திர லாகிகம் , முசுட்டை , clove 

plant the leaves of which re 
scented creeper 

semble the tongue of the cow . 

Rivea 
hypocrateriformis . 

கோநாய் , ஆண் நரி , male jackal ; 2 . 

ஓநாய் wolf . 
கோத்திரவம் , வரகு , common mil 

let - Paspalum frumentaceum கோநீர் , பசு மூத்திரம் , cow s urine . 
alias Panicummiliaceum ; 2 . 
செறுக்கு வரகு , millet not fully or 

கோநெய் , பசு நெய் , cow s ghee. 
properly seperated from the chaff; கோநோக்கம் , see கண்டங் கத்தரி , 
3. வரகு போல் கொப்புளிக்கும் ஓர் 

கோந்தளங் காய் , குறு தேங்காய் , 
அம்மை ; வர கம்மை , variola in 

unripe cocoanut ; 2 . 
which the pustules do not devel 

கொந்தளங்காய் . 
ope bigger than millet . 
கோத்திர விருட்சம் , முண்டக 

கோந்தளாகிகம் , முயற் புல் , hare 

grass - Cynodon linearis . 
விருட்சம் , an unknown tree( ? ) 

கோந்தனை , பேய்க் கொம்மட்டி , bit 
கோத்திரி , கொடி முந்திரிகை , grape 

ter cucumber Citrullus 
vine Vitis vinifera ; 2. முசு Colocynthis. 
முசுக்கை , rough bryony - Mukia 
scabrella ; 3. மலை , mountain ; hill . 

கோந்தி, குரங்கு , monkey . 
கோத்திரிகை கொடி , முந்திரிகை , 

கோந்திக் குணம் , குரங்கு சேட்டை , 

apishness ; foolery. 
See கோத்திரி; 2. முசு முசுக்கை , 

rough bryony - Bryonia scabra . கோந்து , பிசின் , gum . 
கோத்தி ரேயம் , வெண் பருத்தி , கோந்துத் தாள் , பிசின் குடுவை 
white cotton . 

அல்லது குப்பி , gum - pot or bottle. 
கோத்திரை, மலை mountain ; 2. பூமி , கோப குண்டம் , எட்டி , nux vomica 
earth .. 

- Strychnos nux - vomica . 


see 


- 


1296 


கோபக் கண்ணி 


கோபனம் 


கோபத்திரை, வாகை , sirissa 
Albizzia lebbek . 


கோபக் கண்ணி , முண்டினி விருட்சம் , 
an unknown tree ( ? ) ; 2. கோபக் 
கண்ணுடையவள் , a woman with 
an angry look . 
கோபக்காரி , தலைச் சுருளி . Indian 
birth - wort - Aristolochia indica . 


see கோபங் 


கோப மடைதல் , 
கொள்ளல் . 


- 


- 


கோபக் கிதம் , கழற் கொடி , bonduc 

creeper Guilandia bonducella . 
கோபக் குரு , வெள்ளை கழற் கொடி 
white bead vine Abrus 

precatorius ( albiflora ) 
கோபங்கம் , சரகண்ட பாஷாணம் , a 

mineral poison . 
கோபங் கொண்டார் , see ஒட்டை 

மரம் ; 2. கதித்தத் திரி தோஷம் , the 
three bodily humours in their mor 

bid condition , See கோபம் . 
கோபங் கொள்ளல் , அதிகப் படல் , 
becoming aggravated as humours 
such as bile etc or disease ; 
2.கட்டி சிவத்தல் , becoming in 
flamed as sore or wound . 


கோபம் , see இந்திர கோபம் ; 2. ஆடு 
தின்னாப் பாளை , ulcer plant ; 3 . 
துத்த பாஷாணம் , a prepared 
arsenic ; 4 .தித்திப்புக் கோவை , 
sweet caper ( unidentified ) ; 5 . 
அழற்சி , morbid irriatation ; 6. திரி 
தோஷம் , disorder or derange 
ment of the three humours of the 

body .. 
கோபல் , இது அம்பரைப் போன்ற ஓர் 
கடைச் சரக்கு இதை அம்பருக்குப் 
பதிலாக கடைகளில் மோசடியாக 
விற்பார்கள் , false amb or copal . 
It is fraudently sold in wc.zzars as 
a substitute for amber. 
கோப வல்லி , பெருங் குரும்பை , 

moorva stemless plant ; 2 . 
நன்னாரி , Indian sarsa - parilla . 
கோப வைரினி , see கோபம் ; 2. see 

அகத்தி . 
கோபனகம் , ஓர் வாசனை , a kind of 

perfume. 
கோபனம் , தழும் படைதல் , sustain 
ing a mark ; 2. திகில் , agitation of 
mind ; sudden terror ; alarm ; 3 . 
அழற்சி யுண்டாக்கல் , causing 
morbid irritation or inflammation . 
4. ஓர்வகைக் கட்டு , (In Ayurveda) ; 
a kind of bandage ; 5 , இலவங்கப் 
பட்டை இலை , leaf of Ceylon cin 
namon - Laurus cassia . 


கோபச் சுரம் , பித்த சுரம் இதனால் 
கோபம் உண்டாகும் . bilious fever 

exciting anger; 
கோப தாபம் , கடுஞ் சினம் , storm 

of anger ; violent rage. 
கோபதி , எருது , bull , as husband of 
COW . 


கோப திண்டம் , 

see 

கோப 
குண்டம் . 
கோ பத்திரம் , தாமரை நூல் , lotus 
fibre.. 


1297 


கோபிப் பேய்ச் சூலை 


- 


கோபனாதி 
கோபனாதி , வெள்ளைக் குன்றி 
Losoft, white bead vine Abrus 

precatorious (albi- flora ). 
கோபனி , காம முடையவள் , a pas 

sionate woman . 
கோபாக்கினி , கோபத்தின் உஷ் 
ணம் , heat arising from anger ; 
wrath . 
கோபா பத்திரம் , ஆம்பற் கிழங்கு ; 
கொட்டிக் கிழங்கு , esculent bul 

bous root of Indian water - lily . 
கோபா பத்திரிகம் , குமிழ் , Cash 

mere tree - Gmelina arborea. 
கோபா ரசம் , போளம் , myrrh . 


கோபி காதிதம் , புன்னை , common 

poon or Alexandrian laurel 

Calophyllum inophyllum . 
கோபிக் கேவி , ஓர் வகைச் சிவந்த 

LDBEL 800h a kind of reddish yel 
low ochre as opposed to பூரான் 
காவி common yellow ochre . 
கோபிச் சந்தனம் , கோபசிக் கல் yel 

low ochre - Silicate of alumina ; 2 . 
திருமண் , yellow earth worn by 
Vaishnavites on their forehead . 
See கோபி . 


- 


கோ பால் , பசும் பால் , cow s milk . 
கோபா வல்லி , மருள் bowstring 

hemp - Sanseviera roxburghiana , 
கோபா வேசம் , கோபங் கொண்ட 

நிலைமை , the state of being red 
with anger ; angry mood . 
கோபி , see கரு நொச்சி ; 2. நன்னாரி , 

Indian sarsaparilla -Periploca in 
dica ; 3. கௌரி பாஷாணம் , white 
clay exported from Dwaraka ; 5 . 
காப்பிக் கொட்டை , coffee seed 
Coffea arabica ; 6. நாமம் , yellow 
clay used as a religious mark on 
fore -head by Vaishnavites · Sili 
cate of Alumina ; 7. கோபிச் 
சந்தனம் , a kind of yellow sandal - 
wood ; 8. முன்கோபி , hot -headed 
or impetuous persons; peevish 

person . 
கோபிகம் , அசோகு , Asoka tree . 


கோபி தாகம் , தில்லை மரம் tigger s 
milk spurge Excoecaria 
agallocha . 
கோபி தாரம் , see குரா மரம் 2. மரா 

மரம் , saul tree - Shorea robusta . 
கோபித்தம் , எருது அல்லது பசுவின் 
பித்தப்பையினின்று எடுத்துத் 
தயாரிக்கும் கோரோசினை, ox bile ; 
bile of cows Bezoar .. 
கோபித்தல் , கண் கோபித்தல் , eye 

becoming red or inflammed . 
கோபித்த வக்கினி , உதராக்கினி , 

gastric fire ; 2. பித்தம் , bile . 
கோபிப் பேய்ச் சூலை , பித்தா 
திக்கத்தினால் கோபிக்கும் போது , 
பேய் கொண்டவர்களை போல் 
உடம்பு முழுவதும் நடுக்கங் கண்டு 
சூலை நோய் கொண்டவர்களைப் 
போல் கை கால் பலமற்ற ஒன்றை 
யெடுக்கவும் நடக்கவும் முடியாமற் 
செய்யு மோர் நிலைமை , an agi 
tated condition or strong emotion 
by which one is rendered unable 


32 


1298 
கோபிப் பேய்ச் சூலை 

கோப் பிரண்டை 
to handle any substance or to நீலப் புள்ளிகள் வாய்ந்திருக்கும் . 
walk any distance owing to the Coromandel chiretta Andro 
shivering of the body arising from graphis echioides alias Justicia 
anger. It is due to the affections of echioides . It is a herbaceous 
the nervous system as a result of hairy plant with four - seeded cap 
the aggravated condition of bile sules and whitish flowers having 
(humour ) in the system . 

dark purple spots . C.f. 1606 
கோபினி , நீர்ப்புறா , water - pigeon . 

தாங்கி . 
கோபுச்சம் , பசு வால் , cow s tail . கோபுரப் புடம் , காட்டு விரட்டியின் 

துண்டுகளை தணலிலிட்டு அதன் 
கோ புத்தம் , சமுத்திராப் பழம் , white 

மத்தியில் மருந்தை வைத்து 
Indian oak Barringtonia 

மேலும் வறட்டியை கோபுரத்தைப் 
racemosa . 

போற் கூச்சாக அடுக்கிப் போடும் 
கோபுரக் கல் , செங்கல் , brick ; red புடம் . calcination of metals in 
brick . 

which pieces of dried cow dung 

cakes are spread underneath the 
கோபுரக் கள்ளி , பூதரக் கள்ளி , a kind 

vessel (containing the medicine ) 
of tall spurge ( ? ) 

and also piled up over it like a 
கோபுர சித்தன் , இரச வாத முறை 

cone . 
இயற்றிய சித்தர்களுள் 

கோபுரப் பூண்டு , see அரக்குப் பூடு . 
ஒருவர், one of the Siddha s school 
who instituted the principles of Al கோபுர வஸ்து , குரங்கு , monkey . 
chemy . 

கோபுளகம் , தாலம்ப பாஷாணம் , a 
கோபுரந் தலை , கோபுரத்தைப் kind of native arsenic ( ? ) 
போல அடிபருத்தும் , மேற் பக்கம் 

கோப்பி , காப்பிக் கொட்டை coffee 
கூச்சாகவும் , உச்சியுயர்ந்து காணும் 

seed ; 2. see Coon 

கோபி 
தலை , tower - head - Acrocephalia , 
It is a deformity of the head in கோப்பிகா, புன்னை , see கோபி 
which its vertical diametre is in காசிதம் 
creased and the top is more or 
less pointed ke a tower. 

கோப்பியம் , ஒளித்து வைத்தல் , 

keeping hidden or concealed . 
கோபுரத் தும்மை , see அடுக்குத் 

கோப் பிரண்டை , களிப் பிரண்டை , 
தும்பை . 

இது உருண்டையாயும் , வழ 
கோபுரந் தாங்கி , பீத்தும்பை , இது வழப்பாயு மிருக்கும் . வாயுவுக் 
வைத்தியத்திற் குதவும் . முசு குதவும் , a species of adamantine 
முசுப்பான செடி , காயினுள் நான்கு creeper . It is round and smooth 
விதையுண்டு; பூவெள்ளை அதில் and is prescribed for flatulence. 


களை 


1299 
கோப்பு 

கோமளசம் 
கோப்பு , காய் கறிகள் , vegetables . கோ மயம் , பசு மூத்திரம் இது காரமும் , 
கோப்புக் கொடுத்தல் , சமை யலுக்கு 

எறிப்பு நாற்றமும் உள்ளது ; கார 
வேண்டிய காய்கறி சாமான்களைக் 

முள்ளதால் வாயு பரியாது . ஆகவே , 
கொடுத்தல் , giving or supplying 

வயிற்றிற்கு வலுவைக் கொடுக்கும் . 
vegetables , curry stuffs etc. nec 

இது வயிற்று வலி , அடி வயிற்றுக் 
essary for preparing food . 

கோளாறு , நீர்க் கவிசை, வயிற் 

றுப்பிசம் முதலிய நோய்களுக் 
கோப்பை , வெள்ளைக்களி மண்ணாற் 

குபயோகப்படும் , இதற்குப் போதிய 
செய்த சீனப் பாத்திரம் . இது உண் 

குணமுண்டு , cow s urine . it is 
கலமாகக் கொள்ளப்படும் . a porce 

pungent and strong ; and dose not 
lain eating dish manufactured in 

generate Vayu on account of its 
China ; 2. குடிக்கும் பாத்திரம் , being saturated with alkali . It is 
drinking cup . 

stomachic ; and proved beneficial 
கோமக் கள்ளி , சதுரக் கள்ளி , square 

in cases of colic and other 

troubles such as eniarged ab 
spurge - Euphorbia antiquorum . 

dominal glands , ascites disten 
கோமசூரிகை, பசுவிற்கு வரும் ஓர் 

sion of abdomen etc ; it has pur 
அம்மை cow -pox occurring in a 

gative quality .. 
sporadic form ; 2. கால் நடைகளுக் கோமய வருணம் , see கோமே 
குண்டாகும் அம்மை ; இது சதை தகம் ; 2. கோமய நிறமுள்ள வஸ்து , 
யில் பட்டவிடத்தில் அழற் சியை any substance of the colour of 
யுண்டாக்கும் , small - pox of cattle cow s urine ; 3. ( கோ + மயம் + 
- Vac - cinia . It is a contagious in வருணன் ) பசுத் தன்மை மாதிரி , 
flammation of the skin . 

likeness of a cow in nature . 
கோ மணம் , see கோவணம் . 

கோ மரம் , சதுரக் கள்ளி see கோமக் 
கோமணிக் குன்றம் , வெங்கல 

கள்ளி . 
மலை mountain containing brass கோம ராசி , குரங்கன் சுறா அல்லது 
ore . 

புலிச் சுறா வென்னும் ஓர் வகைக் 
கோ மரம் , see கோரோசினை . 

கடல் மீன் , tiger - shark - Stego 

stoma tigrinum . 
கோமம் , ஈரல் liver ; 2. சங்கு 

கோமரி , ஓமம் which see . 
LINGGOTID , a variety of white ar 
senic . 

கோமரி மோதம் , see ஓமம் . 
கோமயம் , பசுஞ் சாணம் , cow dung ; கோம லகம் , see கோ பத்திரம் . 

2.பசு மூத்திரம் , cow s urit ; 3. காடி 
நீர் , fermented liquid ; vinegar ; 4 . 

கோமல் மூலகம் , முருங்கை drum 

stick tree - Hyperanthera moringa . 
பசுத்தன்மை , the nature or pecu 
liarity of a cow . 

கோம ளசம் , தகரம் a fragrant drug . 


1300 


கோமளம் 


கோமளம் , குருகு , which see ; 2 . 
இளமை youthfulness ; 3. மென்மை 
softness 4 ; அழகு beauty : 5. ஓர் 
மாணிக்கம் , a kind of ruby ; 6 . 
கறவைப் பசு , milch cow ; 7. ஓர் 
வகை ஈந்து , a kind of date tree ; 8 . 
சாதிக் காய் , nutmeg ; 6 . இளமைச் 

செவ்வி , youthful grace. 
கோமளாங்கம் , மிருதுவான உடம்பு , 

tender body. 
கோம ளாஸ்தி , ( கோமளம் + அஸ்தி ) 
மெது வெலும்பு அல்லது முருந்து , 
soft bone ; cartilage. 


கோமூத்திர சிலா சத்து 
கோமான் , பன்றி , hog , 2. சதுரக் 

கள்ளி , see கோமக் கள்ளி . 
கோமியம் , கோ மேதகம் , cinnamon 

stone ; 2. see CoonidWLD . 
கோமிய வண்ணம் , பசு மூத்திர 
நிறத்தை யொத்தக் கல் அதாவது 
கோமேதகம் , one of the gems re 
sembling the colour of cow s 
urine Cinnamon stone . See 
கோ மோதகம் . 
கோ மிருகம் , கஸ்தூரி மான் , musk 

deer. 
கோ முகம் , see கோமு காசனம் . 
கோமு காசனம் , யோகாப் பியாசத்தில் 

கணுக் கால்களை இடுப்புச் சந்திற் 
சேர்த்து , பாதங்களில் கைகளை 
ஊன்றி , பசுவின் முகத்தைப் போல் 
வீற்றிருத்தல் . இது அட்டாங்க 
யோகத் தொன்று , a sitting posture 
in Yoga in which the ankles are 
crossed and placed on the hip 
joints and the hands made or 
brought to touch the feet so as to 
make the posture resemble the 
face of a cow . It is one of the eight 
kinds of Yoga . 
கோ முச்சிர வல்லி , see கொடி 
வேலி . 


கோ மாட்சம் , see கோ மாட்சிகம் . 


கோ மாட்சிகம் , மாட்டு ஈ , gad fly ; 

cattle fly - Musca domestica . 
கோ மாப்பு , நரி நாவல் , small 

jaumoon - Eugenia arnottiana . 
கோமாமிசப்பட்சணி , மாட்டி றைச்சித் 

BloT COUNGT, one who eats beaf. 
கோ மாமிசம் , மாட்டிறைச்சி , beef . 
கோ மாயு , நரி , fox ; jackal. 
கோமாரி , மாட்டுக்குக் காலிலும் 
வாயிலும் வரும் ஓர் நோய் , foot and 
mouth disease of cattle - Murrain ; 
2. மாட்டுக்கு வரும் ஓர் கழிச்சல் 
நோய் , diarrhoea in cattle; 3. இரத்த 
கோமாரி , sickness in the hoof of 
cows . 


கோ மூத்திரக் கழிச்சல் , பசு மூத்திர 
நிறத்தையொத்தக் கழிச்சல் , a form 
of diarrhoea in which the watery 
stool resembles the colour of 
cow s urine. 


கோ மார் , நாவல் மரம் , jaumoon tree . 
கோ மாளிக் குணம் , பைத்தியம் , 
madness .. 


கோமூத்திர சிலா சத்து , பசு மூத்திர 
நிறத்தை யொத்த சிலா சத்து , 


1301 
கோமூத்திர சிலா சத்து 

கோரகை 
இதனால் மூத்திரக் கிரிச்சரம் , உள் of garnet found in Ceylon . It is ca 
விரணம் , இரத்தக் கொதிப்பு 

pable of removing phlegm , and 
இவைகள் போம் . bitumen of a yet 

promoting appetite . C.f. காமியக் 
lowish - brown colour. It is ca 

கல் , 
pable of curing stricture of urine , 
inflammation of internal organs , 

கோம்பி , பச் சோந்தி , chameleon - 

Chamoe . les vulgaris ; 2. ஓணான் , 
over - heated blood etc. 

common blood sucker Lacerta 
கோ மூத்திர மண்டூரம் , கபில நிறமான cristata ; a lizard embracing sev 
மண்டூரத்தில் திரிபலை சூரணம் , 

eral species . 
தேன் அல்லது நெய்யைக் கலந்து 

கோம்பை , 

தேங்காய் பாக்கு 
கொடுக்கு மோர் மருந்து , இதனால் 

முதலியவற்றின் கதம்பை அல்லது 
சோகை , பாண்டு முதலிய நோய்கள் 

Cho Com the fibrous covering or 
போம் , a medicinal preparation 

the shell of a cocoanut . areca - nut 
consisting of a mixure of brown 
iron dross , powder of three my 

etc ; 2. கோம்பை நாய் , இது 
robalans and honey or ghee . It is 

தென்னிந்தியாவில் தான் உண்டு . 
a good remedy in cases of ane 

வீட்டுக்குக் காவலாயிருக்கும் . 
mia . dropsy etc. 

Poligar dog peculiar to the South 

India . It is tamed as a watch- dog ; 
கோ மூத்திரம் , பசுவின் மூத்திரம் , 

3. see குமட்டி . 
cow s urine. 

கோயிலகம் , see கோவை . 
கோ மூத்திரிகை, ஓர் வகைப் புல் , a 
kind of yellowish brown grass ; 2 . கோயில் குடியான் , துரிஞ்சில் , dark 
ஓர் கொடி , a creeper . 

sirissa - Albizzia amara . 
கோமேதகம் , யமுனாக் கல் , இது கோயில் பட்சி , புறா , pigeon ; 2 . 

பசுவின் கொழுப்பு நிறத்தை மயில் , peacock . 
யொத்திருப்பதாலிப் பெயர் . இது 
இமாசலம் , சிந்து இவ்விடங்களி 

கோயிற் கட்டி , உண்டைக் கட்டி , 

balls of cooked rice offered in 
லிருந்து கொண்டுவரப்படும் . இது 

temples . 
மஞ்சள் கலந்து சிவப்பு நிறமா 
யிருக்கும் . இலங்கையில் அகப்படும் கோரகம் , இளம் பூ வரும்பு young 
கல்லையொத்தி ருக்கும் . இது flower bud ; 2. வட்டில் , eating 
கபத்தை அறுத்துப் பசி தீபனத்தை dish ; cup ; 3. ஓர் வாசனை , a kind 
யுண்டாக்கும் . cinnamon stone - of perfume; 4. கக் கோலகம் ; the 
Sardonyux . It is so called from its name of a perfume , see கக் 
resembalance in colour to the 

கோலம் . 
cow s fat . It is brought from the 
Himalayas and Sind . It is a yel கோரகை , see குயில் ; 2. அகப்பை ,, 
lowish -brown gem of the species wooden ; spoon ladle ; 3. கஞ்சா, 


1302 


கோரகை 


கோரங்கிழங்கு 


ganjah leaf 4. இளம் பூ வரும்பு , 
see கோரகம் . 


இருந்து உபதேசித்ததால் இதற்கிப் 
பெயர் , Korakha s chinck or 
Korakh s tamarind . It is so called 
because Korakha taught his dis 
ciples under this tree . 
கோரக்கர் மரம் , see ஆனைப் 

புளிய மரம் . 


கோரக்க நாதர் , see கோரக்கர் . 
கோரக்கர் , நவநாத சித்தர்களுள் 
ஒருவர் . இவர் வசிஷ்ட மகா 
ரிஷியாருக்கு கானக் குறச் சாதிப் 
பெண் பெற்ற பிள்ளை , ஆகவே 
அநுலோமர் , இவர் கஞ்சாப் புகை 
அதிகமாக உட் கொண்டதனால் 
கஞ்சாவுக்கே கோரக்கர் மூலியென 
ஓர் காரணப் பெயர் அமைந்தது 
போலும் . இவர் வாத வைத்திய 
யோக ஞான விஷயங்களைப் பற்றி 
அனேகமாய்ப் பாடி யிருப்பினும் , 
சிற்சில நூற்களே காணப்படுகின்றன . 
இவர் கடைசியாகப் பொய்யூரில் 
சமாதி யடைந்தா ரென்பது நூற் 
கொள்கை , Korakkar , one of the 
Nine Great Siddhas . He is said 
to be the bastard or illegitimate 
son of Vashishta , the great Sage , 
being born to Korava woman liv 
ing in the forest. He became a 
great Siddha having attained su 
pernatural powers by his intense 
austerities. As he became habitu 
ated or addicted to too much of 
Ganjah smoke , the Ganjah leaf 
itself , has become known as 
Korrakkha s drug . He was also 
well -versed in Poetry, Alchemy , 
Medicine . Yoga and Philo - sophy ; 
but only a few of his works are 
extent. It is said that he finally at 
tained Samadhi in Poyyur per 
haps ) the village near Nagapatam 
Tanjore District). 
கோரக்கர்புளி, 

புளி , 
கோரக்கர் இம் மரத்தினடியே 


கோரக்கர்மூலி , கோரக்கர் உபயோ 
less eball, drug used by Korakha 

Korakha s drug See scher, 
கோரங்கம் , நெல்லி , Indian goose 

berry - Phyllanthus emblica . 
கோரங்காதிகம் , நீர் மேல் நெருப்பு , 
(( lit ) fire on water probably refer 
ring to a plant containing Sodium 

( unidentified ) fire-flame , 
கோரங் காமிகம் , see கோரங்கம் . 
கோரங்கி , சிற்றேலம் , small carda 
mom ; 2. youn , feather - foil 
Pyhllanthus reticulatus ; 3 
கோரங்கி நெல் , paddy grown in 

Coringa (Godaveri Dist). 
கோரங்கிப்பயறு , கோரங்கி தேசத்தில் 
விளையும் பயறு , pulse or cereals 
cultivated in Corangi (Godaveri 

Dist ). 
கோரங்கி மூலம் , பூலாங் கிழங்கு , 

balbous root of பூலா , See 
கோரங்கி 
கோரங்கி யேலம் , சிற்றேலம் , little 
cardamom 

Elleteria 
cardamomum . 
கோரங்கிழங்கு , see கோரைக் 
கிழங்கு . 


ஆனைப் 


1303 
கோரங்கு 

கோரம் 
கோரங்கு , நீர்க் கோழி water - fowl. கோர நீடு , பூனை , : cat . 
கோர சண்டி , தலைச் சுருளி இதுவே கோர புட்பம் , ஊமத்தம் பூ , datura 
பெருமருந்துப் பூடு , indian birth 

flower ; 2. வெண்கலம் , bell- metal ; 
wort - Aristolochia indica .. 

bronze.. 
கோரசம் , கவுதாரி , partridge ; 2 . கோரப் பல் , அகோரமான பல் ; igly 
சிவல் a kind of partidge ; 3. மோர் 

looking tooth ; 2. பாம்பின் 
butter - milk ; 4 . தயிர் curdled milk . 

விஷப்பல் , Poisonous fang of 
கோரடம் , see கருங்காலி . 

snake ; 3. நான்கு முற்பற்களுக்கு 

அடுத்தபடி இரு பக்கத்திலுமுள்ள 
கோரணி , முகஞ் சுளித்தல் , distor 

பற்கள், இவை உணவுப் பொருளை 
tion of countenance ; 2. காக்கை 

கிழித் துண்ண வுதவும் , the two 
வலி , epilepsy ; falling sickness ; 3 . 

sharp -pointed teeth in both jaws , 
வாதையால் முகங் கோணல் , pain 

one on each side between the 
ful sight or grimace of those who 

incisors and grinders - Canine 
arein suffering; 4. முணுமுணுத்தல் , 

teeth . They help to bear and bite . 
murmuring due to captious suf 

thingswhile eating; 2.முறிந்த பல் ; 
ferings .. 

projecting stump of a tooth - Snag 
கோரணைப் பூடு , வெட்டி வேர் , tooth ; 2. தெத்துப் பல் , deformed 

khus khus root Andropogon tooth . 
aromaticus :: 

கோர மரணம் , வாதையையுண்டாக்கும் 
கோரண்டம் , see குறிஞ்சி ; 2 . மரணம் , painful death ; agonising 
பெருங்குறிஞ்சி , large - leaved 

death . 
conehead Strobilanthes 
consanguieus ; 3. செம்முள்ளி , 

கோர மூஞ்சி , அகோரமான முகம் , 
thorny nail dye - Barleria prionitis ; 

horrible face in a monster birth ; 2 . 
4. மருதோன்றி . fragrant nail dye சுழித்த முகம் , distortion of the 
or henna Lawsonia inermis alias countenance - Grimace .. 
L.spinosa . 

கோரம் , கோளக பாஷாணம் , a native 
கோ ரண்ணம் , see கோ ரண்டம் . arsenic ; 2. ஊமத்தை , thom - apple 

Datura stramonium ; 3. மகிழம் 
கோர தந்தம் , வக்கிர அல்லது வளை 

விதை, seed of - மகிழ மரம் - 
வான தந்தம் , curved tusks ; 2. See 
கோரப்பல் , 

Mimusops elengi ; 4. உஷ்ணம் , 

heat ; 5. குதிரை, horse ; 6. வட்டில் , 
கோரத்த சீரம் , திருவட்டம் அதாவது eating dish ; a hallow metallic 
விளாம்பிசின் , gum of wood - apple . 

plate ; 

நஞ்சு ,, poison ; 
கோரத் தூஷம் , வரகு , Indian millet 8.கொடுமை , cruelty ; severity ; 
- Panicummiliaceum . 

9. பயங்கரமானது , that which cre - 


- 


1 . 


1304 


கோரம் 


கோரான் கட்டை 


ates fear , 10.ஓர் மந்திரம் , a Man 
tra ; 11. வளைவு , curvature; 12 . 

புகையிலை; tobacco . 
கோர ராசனம் , see கோ ராசனம் . 
கோர ரூபம் , பார்ப்பதற்கு பயங்கர 
மான ரூபம் , dreadful shape or 
form as in monster birth . 
கோர வாதம் , உடம்பின் நரம்பு 
களில் வாதம் பரவி கீல்களைத் 
தளரச் செய்து . மூர்ச்சித்து , அடிக்கடி 
மயங்கி விழச் செய்யுமோர் வாத 
நோய் , இதனால் துர்ப்பலம் , ஞாபக 
மறதி , கீல்கள் தளர்ச்சி முதலிய 
குணங்கள் உண்டாகும் . இதனை 
வடமொழியில் சிதிலா வர்த்த வாத 
மென்பர் , a kind of rheumatism 
aggravated by Vatha which 
spreads through the nervous sys 
tem and loosens the joints of the 
body. It is marked by weakness . 
loss of memory, looseness of 
joints etc , attended with frequent 
swooning . It is known in Sanskrit 

by the name mentioned above . 
கோர வாரம் , சந்தன மரம் , sandal 
wood tree - Santanum album . 


cloth ; 2. சாய மேற்றாதது , undyed 
as silk . See கோராப் பட்டு ; 3 . 
கரச்சி மீன் , a kind of sea - fish 
pristipoma caripa ; 4.See கோரன் . 
கோ ராசனம் , நரி fox ; jackal . 
கோ ராடம் , பூஞ் சாந்துப் பட்டை ( ? ) 

ஓர் கடைச் சரக்கு , a bazaar drug . 
கோராப் பட்டு , யுனானி வைத் 
தியத்தில் வீரிய விர்த்திக்காக 
வுபயோகிக்கு மோர் கடைச் சரக்கு , 
a bazaar drug prescribed by Unani 
practitioners for increasing the se 
cretion of semen ; 2. சாயமேற்றாத 
வெண் பட்டு , undyed white silk . 
கோராம சன்னி , குழந்தைகளுக்கு 
உடம்பு நெருப்பைப் போற் காய்ந்து 
சதை குலுங்கவும் , கைகால் 
பதைக்கவும் செய்யும் ஓர் சன்னி 
பாத நோய் , a kind of typhoid fever 
in children marked by fits or con 
vulsions followed by violent agi 
tation of muscles and limbs due 
to high temperature . 


கோர விருத்தி , இராசத குணம் . இது 
முக்குணத்திலொன்று , one of the 
three inherent qualities of man ; 
2. சூடாதிக்கம் , increase of heat in 
the system ; 3. நஞ்சின் மிகுதி , ex 
cess of poison . 
கோர வெயில் , கடு அல்லது கொடிய 

வெயில் . severe or scorching sun . 
கோரா , அழுக் கெடுக்காதது ; சலவை 
செய்யாதது , unbleached as cotton . 


கோரா வாரி , புயற் காற்று storm ; so 

called from its carrying dust and 
dirt along with it . 
கோரான் , சுளுந்து கட்டை மரம் , 

torch tree.- Ixora parviflora . 
கோரான் கட்டை, சுளுந்துக் கட்டை 
வழி நடைக்கு இதை பிரயாணிகள் 
இரவில் தீ வட்டியாக வுபயோகிப் 
பார்கள் , a piece or twig of jungle 
geranium . It is used by travellers 
as a torch in their journey during 
nights , as it burn s very readily. 


1305 


கோரான் காவி 


கோரை 


கோரான் காவி , ஓர்வகைக் காவி , a 

kind of red ochre not bright or clear. 
கோரான் குச்சு , சுளுந்துக் கட்டை , 

see கோரான் கட்டை . 
கோரான் சிவப்பு , see கோரான் 
காவி ; 2. கம்மலான சிவப்பு நிறம் , 
dull red colour. 


கோரான் சுளுந்து , see கோரான் 


கடடை . 


கோரான் சூள் , see கோரான் கட்டை . 
கோரான் வெள்ளை , கம்மலான ஓர் 

வெள்ளை மண் . a kind of dull 
white clay . 
கோரி , பிரேதக் குழி , burial pit ; pit for 

interning the dead . 
கோரிகை ; அகப்பை , wooden 

spoon ; ladle .. 
கோரியை , see கோரிகை. 


கொடுப்பதுண்டு ; பாண்டுவுக்கும் 
நல்லது . வாசனைப் பொருளாகவும் 
உபயோகப்படும் . இதினின்று 
எண்ணெய் எடுக்கலாம் . மாடுகள் 
இதைப் பச்சையாகவே தின்னும் ; 
பஞ்ச காலத்தில் இதை மாவாகச் 
செய்து அடையாகத் தட்டி யுண்ப 
துண்டு ; உருளைக் கிழங்கைப் 
போல் உருசிக்கும் . இது பாய் 
முடைவதற்கு முதவும் . அடியிற் 
கண்டபடி இதில் அனேக விதங்க 
ளுண்டு . அவையாவன , Indian 
papyrus ; small sedge grass - 
Cyperus rotundus It is found 
grown in sandy situations on the 
Coromandel coast. Tubers has an 
agreeable fragrance . and an aro 
matic , balsamic bitter taste . Tu 
bers are used as stimulant , dia 
phoretic , stomachic and tonic 
Vaidyans recommend decoction 
of this in fevers and where there 
is a tendency to dropsy. Tuber 
used as a perfume; and it yields 
an essential oil . Cattle eat the 
greens . Tubers can as well be 
made into flour and eaten in times 
of scarcity and famine; and they 
are also eaten roasted or boiled , 
having then the taste of potatoes, 
Floor mat is manufactured with 
this grass . The following are the 
several species viz : 
1. ஈருள்ளிக் கோரை , sedge grass 

Scirpus articulatus , 
2. ஓமற் கோரை , club grass 

Scirpus grossus . 
3. கச்சற்கோரை , tender medici 

nal sedge grass . 


கோருடன் , see கோரை . 
கோரை , வழலை the three mystic 

satts ; 2. மயிர் hair ; 3. முட்டையுட் 
56164, the membrane covering al 
bumen and yolk ; 4. முடி மயிர் . lock 
hair .. 


கோரை , இது கீழ் சமுத்திரக் கரையில் 
மணற்பாங்கான நிலங்களில் 
விளையும் . இதன் தண்டு வாசனை 
யுள்ளதாயும் , மரப்பிசினைப்போல் 
கசப்புள்ளதாயு மிருக்கும் . இதைச் 
சுறு சுறுப்பு வியர்வை , குடலுக்கு 
வலிவு , பல விருத்தி முதலியவை 
களையுண்டாக்குவதற்குபயோகிப் 
பார்கள் . கஷாய மிட்டு சுரத்திற்குங் 


- 


1306 


கோரை 


கோரை 


19. தந்தக் கோரை , ivory sedge 

grass .. 
20. சிற்றாட்டாங் கோரை , small 

coray root grass Scircus 
tricholomus .. 


21. திரட் கோரை , Cyperus grass 

with a round stalk . 


4. கஞ்சாங்கோரை , white toolsy 

Ocimum album . 
5. கல்லங் கோரை , stone sedge 

Cyperus recemosus . 
6. களாப்பூக் கோரை , sedge grass 

resembling carissa flower . 
7. கன்னிக்கோரை , maidan sedge 

grass - Cyperus fastigiatus . 
8. காட்டுக் கோரை , forest sedge 

grass . 
9. கிளைக் கோரை , branched 

sedge . 
10. குத்துக் கோரை , cluster sedge 

- Cyperus compressus . 
11. குளப் படிக் கோரை , sedge 

grass grown in tank - steps 

Cyperus haspan . 
12.கொட்டிக் கோரை , water sedge 

Scirpus spiralis . 
13. சம்புக் கோரை , the same as 

Coonop which see . 
14. சீப்பங் கோரை , fisherman s 

sedge grass Cyperus 
venustus alias Scircus 

miliaceus . 
15. சீரகக் கோரை , the same as 

கன்னிக் கோரை No.7 . 
16. சுருக்கங் கோரை , wet - land 

sedge , the same No. 1 

Cyperus compressus . 
17. சுணைக் கோரை , rough sedge 

grass - Fairena scirpoides. 
18. ஆட்டாங் கோரை , the same 

as கோரைக் கிழங்கு , which 
see ., 


22. நெட்டிக் கோரை , pith sedge 

grass 
23. மட்டைக் கோரை , leaf 

stemmed sedge grass 

Cyperus procerus .. 
24. பசுங் கோரை , green sedge - 

Kyl- lingia monocephala . 
25. பனைக் கோரை , straight 

sedga grass - Cyperus.genus . 
26. பாய்க் கோரை , cane sedge - 

Scirpus Calamoides . 
27.பிரப்பங் கோரை , matting 

sedge grass Cyperus 
distach . 


- 


28. புற் கோரை , creeping sedge - 

grass -Cyperus pangorei : 

alias C. junctifolius. 
29. பூங் கோரை , flower - sedge 

grass- Cyperus geminatus . 

See சிலந்தியரிசி . 
30. பெட்டிக் கோரை , box- sedge 

grass - Cyperus corymbosus . 
31. மயிற் கோரை , hair - sedge 

grass - Scirpus polytrichoides . 
32. முடிக் கோரை , sedge grass 

with hairy . top - Cyperus 
difformis . 


1307 


கோரை 


கோரைப் படாத 


+ 


33. முதலைக் கோரை , pointed 
sedge grass Cyperus 

dubius . 
34. மூக்கொற்றிக் கோரை, sedge 

grass with nose - screw flow 

ers- Scirpus antraticus .. 
35. வரிக் கோரை , striped - sedge 
grass 

Cyperus 
alopecuroides . 
36. வாட் கோரை , sword - sedge 

grass - Cyperus iria . 
37. சுளுந்துக் கோரை , torch 

sedge . 
38 . கம்பங் 

கோரை , 

millet 
sedge; white coray - Eragrostis 
ciliata . 


-48 . தாட் கோரை , another variety 

of sedge . 
கோரைக் கிண்டி , see கோரை 

யுள்ளான் . 
கோரைக் கிழங்கு , முத்தக் காசு . இது 
மிக்க வாசனையுள்ளது . சாதார 
ணமாய்க்கடைகளில் விற்கும் ; இது 
இருதயத்திற்கும் , வயிற்றிற்கும் 
வலிவைக் கொடுக்கும் ; வறட் 
சியையுண்டாக்கும் ; வியர்வையைப் 
பிறப்பிக்கும் ; நீரைப் போக்கும் ; 
கூந்தல் வளர்வதற்கு இது உப 
யோகப்படும் , coray root - Cyperus 
pertenuis (root of ) A fragrant root 
sold in bazaars . It is cordial, sto 
machic , dessicant , diaphoretic 
and diuretic . It is used for perfum 
ing the hair. 
கோரைக் குத்தி , 

கோரை 
யுள்ளான் . 
கோரை செய 

செய நீர் , ஐங்கோலச் 
செயநீர். இது வாதத்திற்குபயோகப் 
படும் . இதன் முறை சித்தர்களுக்குத் 
தான் தெரியும் , an alchemical mys 
tic preparation of a strong pun 
gent fluid or dissolvent known only 
to Siddhars . 
கோரைச் சம்பா , ஓர் வகைச் சம்பா 

நெல் , a kind of rush - paddy . 
கோரைச் சுண்ணம் , 

வழலைச் 
360OTOCOTID , the universal salt . 
கோரைத் தண்டு , கோரைப் புல்லின் 
அடித்தண்டு , thetuber ofcyperues 
or sedge grass . 
கோரைப் படாத , மயிர் முளையாத , 
of hair not grownason head ; with 


39. ஊசிக் கோரை , needle sedge 

grass 
40. கற்கோரை , stone - sedge , the 

same as No.5 . 
41. முட்கோரை , throny sedge 

Cyperus pygmocus . 
42. ஆற்றுக் கோரை , river sedge 

Cyperus inundatus . 
43.பெருங் கோரை , large sedge 

Cyperus umbellatus . 
44. நீர்க் கோரை , water sedge 

Cy -perus procerus . 
45. பேய்க் கோரை , demon sedge 

- Cyperus roxburghii. 
46 , நெறிக் கோரை , broom sedge 

Scirpus .plantagineus . 
47. தண்டாமரைக் கோரை , lotus 

sedge - Cyperus iria . 


see 


1308 


கோரைப் படாத 


கோரோசனை 


out hair generally said of the head 
of the fetus . 


கோரைப் பதி , பெரும் பீர்க்கு , a 

large species of luffa . 
கோரைப் பாசி , ஓர் வகைப் பாசி , a 

species of moss Sida humilis . 
கோரைப் பாய் , கோரைப் புல்லால் 

பின்னிய பாய் , bulrush mat . 
கோரைப் புல் , see கோரை . 
கோரைப் புற் கிழங்கு , see கோரைக் 

கிழங்கு . , 
கோரைப் பேரிகம் , மிசிரிப் பருப்பு 
அதாவது சாலா மிசிரி , salep 
Salep orchid . 
கோரை மயிர் , முறைப் புள்ள நீண்ட 
மயிர் , “ கோரை மயிர் குடியைக் 
கெடுக்கும் என்பது பழமொழி , 
long and stiff hair. The proverb is 
that a woman having such a kind 
of hair will be the cause of ruin-. 
ation of a family . 
கோரை மூஞ்சி , நீண்ட முகம் , long 

face . 
கோரையரிசி , சிலந்தி யரிசி , see 
கோரை , 2. நீண்ட அரிசி , needle 
shaped rice . 
கோரையிறால் , நீண்ட மீசைகளை 
யுடைய ஓர்வகை கடலிறால் மீன் , 
sea - prawn with long - whiskers . 
கோரை யுள்ளான் , ஓர் வகை நீண்ட 
உள்ளான் , a species of long snipe 
- Gallinago gallinaria 
கோரை வாதம் , இடுப்புக் கடுத்து 
நொந்து துறட்டியைப் போல் 


நடுப்படத் தறித்து , வலித்து , 
நடக்கவும் , நிமிரவும் முடியாது சந்து 
மட்டும் வலிக்கும் ஓர் வாத நோய் , 
( யூகி.முனி 1200 ) a rheumatic af 
fection of the muscles about the 
loins . It is characterised by severe 
pain of the small of the back and 
piercing pain in the pelvis due to 
the inflammatory condition of the 
fibrous tissues . It is aggravated 
by movements of limbs , often pre 
venting the patient from walking 
or maintaining an erect position . 
கோரை வீரம் , போகர் நூலில் 
சொல்லிய ஓர் வகை வீர வைப்பு , 
இது காகத்தினிறகை, கொக்கிறகைப் 
போல் வெண்மை நிறமாக்கும் , a 
prepared compound of corrosive 
sublimate capable of converting 
the blackwing of a crow into a 
white one resembling that of a 
stork . 
கோ ரோசம் , see கோ ரோசனை . 
கோரோசனை , மாட்டு வயிற்றி 
னின்று எடுக்கப்பட்ட கல்லைப் 
போன்ற ஓர் கடினமான வஸ்து . இது 
சாதாரணமாய்ப்பசு , எருது இவற்றின் 
வயிற்றிலிருந்து எடுக்கப்படும் , 
அன்றியும் மான் , வெள்ளாடு , 
ஒட்டகம் , மீன் , பாம்பு இவைகளின் 
பித்தப் பையினின்று எடுக்கலாம் . 
இதே மாதிரியாகத் தாது வர்க்கங் 
களிலும் உண்டு . ஆனால் இது 
பலமாதிரிகளாகவும் , பெரிதாகவும் , 
சொர சொரப்பாகவும் , அனேக 
நிறங்கள் கலந்த தாகவு முண்டு , 
இக்கோரோசனை சிறு கசப்பாகவும் , 
தித்திப்பாகவும் , வாசனையுடைய 


1309 


கோரோசனை 


தாகவு மிருக்கும் . பசுவின் கோரோ 
சனையோ தட்டையாகவும் வட்ட 
மாகவும் , மேற்பக்கம் மிருதுவாயும் , 
பளபளப்பாயும் , நிறங்கள் பல 
வர்ணமாகவும் பொதுவாக கரும் 
பச்சையாயும் இருக்கும் . இதில் 
கடுகுப் பிரமாணம் வெற்றிலை 
ரசத்தில் அல்லது முலைப் பாலிற் 
கொடுக்க , சுரம் , குளிர் , சீதளம் , நீர்க் 
கோர்வை , இசிவு , மாந்தம் 
இவைகளைப் போக்கும் . இதை 
கடைச் சரக்குக ளோடுச் சேர்த்து 
மாத்திரைகளாகச் செய்து கடை 
களிலும் விற்பார்கள் . இம்மாத்திரை 
யைக் கஷாயத்தில் இழைத்துக் 
கொடுக்கக் குழந்தைகளின் 
பிணியைத் தீர்க்கும் . 
உற்சாகத்தைக் கொடுப்பது 
மல்லாமல் விஷத்தையும் போக் 
கும் . இதைக் கடுக்காய் , மாசிக் 
காயோடு இழைத்துக் கலந்து . 
பிறந்த குழந்தைகளுக்கு நாக்கில் 
தடவுவ துண்டு , உருக்கிய 
நெய்யில் கலந்து மூக்கிலிட தலை 
வலியைக் கேட்கும் . காட்டி 
லிருக்கும் வெள்ளாட்டி னின்று 
எடுக்கும் கோரோசனை புரை 
புரையாக விருக்கும் . இது இராச 
கருவிகளுக்கு மிக்க 

வலிவை 
யுண்டாக்கி , உடம்புக்குப்பலத்தைக் 
கொடுக்கும் , அன்றியும் நீர் 
வாதத்தைப் போக்கும் ; கட்டி 
களைக் கரைக்கும் ; இருதய 
நோய்களையும் குணப்படுத்தும் . 
ஊசியைப் பழுக்கக் காய்ச்சி 
இதனுள் விட்டெடுக்க ஊசியின் 
மேல் மஞ்சள் நிறம் படிந்து மஞ்சட் 
புகை வெளி வந்தால் நல்ல சரக் 


கோரோசனை 
கென்றும் , கறுத்தால் அல்ல 
வென்றும் தெரிந்து கொள்ளலாம் , a 
concretion found in the intestines 
of a cow or an ox known as Be 
zoar - Bezoar orientale . It is also 
found in some other animals es 
pecially ruminants as , antelope ,, 
goat , camel ( Calculus cisticus 
camelimus ) , and also obtained 
from fish , snake etc. It is said to 
be the concrection of bile from the 
bile duct ( biliary calculus ) and is 
given the name of animal bezoar. 
A similar substance is also ob 
tained from minerals ; and it is 
known as mineral bezoar. The 
mineral bezoar is of varied size , 
generally big and rough . It is a mix 
ture of various colours , The ani 
mal bezoar i.e. of cow is oval , ob 
long, flat, circular, and seldom of 
the size of an egg ; surface very 
smooth , glossy , colour various 
generally dark green or bluish 
green . Structure is laminated and 
concentric . It tastes rather bitter 
and sweet and is aromatic . This . 
of mustard size mixed with the 
betel juice or woman s breast 
milk is prescribed by Vaidyans for 
fever , cold . Chiliness , fits , indi 
gestion or loss of appetite in 
cases of children . Mixed with 
other bazaar drugs , it is sold in 
bazaars in the form of pills , which , 
mixed with decoction , is given in 
ternally for children s diseases . It 
is medicinally cordial and alexip 
harmac . it is employed with gall 
nut or black oak for preparing a 
mixture for cleansing the inside 
of mouth of new -born infants . 


1310 


கோரோசனை 


Mixed with warm ghee , it is poured 
into the nostrils in cases of head 
ache . The bezoar of wild goat 
Capra oegagrus will be found in 
flakes . This is said to be highly 
useful to vital organs and to pro 
mote strength to the system . It is 
an excellent remedy in urinary dis 
eases , in breaking up abscesses 
and curing diseases of the heart . 
The following is the test for as 
certaining the purity of the sub 
stance . A red - hot needle pierced 
through it , will be found stained 
with yellow deposit, giving out at 
the same time yellow fumes . 
NOTE 1 : - According to European 
nomenclature , animal bezoars 
are concretions named after the 
animal from which it is obtained 
as , fish - bezoar ; goat - bezoar , 
snake - bezoar etc. Modern writers 
have extended this term bezoar 
to all the concretions in the body 
of animals ; and for this reason 
many snake - stones are mere 
animal bezoars ;. but this animal 
bezoar is not considered as a va 
riety of bezoar by native practitio 
ners . 


கோர்த்தம் 
a smooth glossy surface and is 
of a dark green or olive colour, 

about the size of kidney bean . 
கோரோசனைக் குளிகை , சன்னி 
தோஷம் , குழந்தைகளுக் கேற்படும் 
கபரோகம் , இருமல் , சுரம் , தலை 
வலி முதலியவைகட்குக் கொடுக்கு 
மோர் மாத்திரை , a pill prepared 
with bezoar as chief ingredient 
and prescribed by Vaidyans for 
morbid affections in apoplexy and 
children s diseases such as , 
phlegm in the chest , cough , fever , 

headache etc. 
கோரோசனைப் பாவிகம் , வைப் 

புக் கோரோசனை , artifically pre 
pared bezoar ; false bezoar . 
கோரோசனைப் புளிப்பு , கோரோச 
னைத் தூள் , gallic acid occurring 
in the bezoar stones in the form 
of a powder . 
கோரோசனை மாத்திரை, 

கோரோசனைக் குளிகை . 
கோர்க் கலம் , மட் பாண்டம் , earthen 

vessel , earthenware . 
கோர்த்த , மூளையைச் சேர்ந்த , per 
taining to the large part of the brain 
- Cerebral . 


see 


of animal bezoar, there are two 
kinds viz - one is a bilious concre 
tion of the cow or bullock and that 
is bile -calculus cysticus bovis , 
contained in a small bag which 
holds either 2 or 3 small bezoars , 
each about the size of a tamarind 
stone or a large marble ; and the 
other one is a concretion found in 
the fourth stomach of a goat of 
persia - Capra oegagrus . It has 


கோர்த்த சிரா , மூளைச் சிரா , pertain 
ing to the nerves of the brain 
Cerebro -neurotic . 
கோர்த்தம் , மூளையின் பெரும் 
பங்கு , இது கபால அறையில் 
நெற்றித்தொடங்கி பிடரிவரையிலு 
முள்ள விசாலமான பகுதி , the su 
perior and chief portion of the 


1311 


கோர்த்தம் 
brain occupying the whole upper 

cavity of the skull- Cerebrum . 
கோர்த் தரம் , சிறு மூளை . இது பிடரி 

யெலும்பினது கீழ்ப் பள்ளத்துள் 
ளடங்கிய மூளையின் பகுதி , that 
portion of the brain which is pos 
terior to and underlies the great 
cerebral mass or cerebrum 
Cerebellum . 

. 


கோர்வைப் புகையிலை , ஓர் வகைப் 

புகையிலை , a kind of tobacco . 
கோல கசினி , ஆனைத் திப்பிலி , el 
ephant pepper - Scindapsis 
officinalis . 
கோல கசேபிகம் , மாசிப் பச்சை , 

green black oak . 
கோல கந்தம் , ஓர் கிழங்கு இது 
புழுக்களைக் கொல்ல 
யோகிக்கப் படும் , a bulbous root 
used as a remedy for killing 
worms .. 
கோலகப்பை , நீண்ட காம்புள்ள 
அகப்பை . இது தைலம் காய்ச்ச 
வுதவும் , ladle with a long handle . 
It is used in the preparation of 
medicated oil ; 2. துடுப்பு , இது 
லேகியம் கிண்ட வுதவும் , 3. long 
wooden rod flattened at one end , 
used for stirring the contents while 
preparing electuaries . 
கோலகம் , குளிக்கு மஞ்சள் , பெண்கள் 
குளிக்கும் போது சாதாரணமாக 
இதை உடம்பிற் பூசிக் கொள்வ 
தற்காக உபயோகிப்பார்கள் , tur 
méric or saffron used as a paint 
for rubbing the body with , by 


கோல முத்தம் 
women generally while bathing ; 
2. பீர்க்கு , common luffa Luffa 
acutangula ; 3. திப்பிலி , long -pep 
per ; 4. பூவரும்பு , flower bud ; 5.see 
அழிஞ்சில்; 6. ஓர் வாசனை , a per 
fume ; 7. மிளகு , black pepper . 
கோலக் கிருதம் , நிலவேம்பு , ground 

neem - Justicia paniculata . 
கோல சிம்பி , பூனைப் பிடுக்கன் , cat 

bean - Carpopogens pruriens. 
கோலச் சங்கம் , See கோலச் சங்கு . 
கோலச் சங்கு , முட் சங்கு mistle -toe 

berry thorn - Azima tetracantha .. 
கோலச் சுண்ணம் , வழலைச் 

BYGOOTSUOTID , ( In Alchemy) a prepared 
calcium compound. 
கோல தளம் , வாசனைச் சாமான்கள் , 
a mixture of fragrant substances , 

See கோலந்தனா. 
கோல நகுட வேர் , see அமுக்கிரா . 
கோலந்தனா , ஞாழல் இது வாசனை 

திரவியங்களோடும் , தைல மருந்து 
களோடும் சேர்க்கப்படும் , amixture 
of various shrubs used in per 
fumes and ungeants such as 

Cassia , Jasmine etc. 
கோலப் புச்சம் , ஓர் நாரை , a kind of 

stork . 
கோல மாலம் , மலை யாமணக்கு , 
mountain caster plant; hill ricinus 
- Ricinus ( genus ) . 
கோல முத்தம் , ஓர் பூடு , an un 
known plant ( ? ) 


1312 


கோலா 


கோலன் வல்லி , see ஆனைத் 

திப்பிலி . 
கோலன் வைப்பு , சிவனார் வேம்பு , 
Shiva neem - Indigofera 
asphalathoides . 
கோலா , திப்பிலி , long - pepper - 
Piper logum ; 2. ஓர் வகை 
தித்திப்புப் பானம் , kind of sweet 
drink .. 


கோல மூலம் 
கோல மூலம் , திப்பிலி வேர் , root of 

long - pepper- Piper longum . 
கோலம் , அழகு . 

beauty ; 

; 2 . 
தக்கோலம் , cubeb pepper - piper 
cubeba ; 3. இலந்தைப் பழம் , see 
இலந்தை ; 4. பன்றி , log ; 5.பறவை , 
bird ; 6. பாக்கு , areca -nut - Areca 
catechu ; 7. மருட் பன்றி , a kind of 
hedge hog ; 8. தொடை , thigh ; 9 . 
பீர்க்கு , common luffa Luffa 
acutangula ; 10. மிளகு , black pep 
per , 11. see கருங்காலி ; 12 . 
திப்பிலி மூலம் , root of long -pep 
per ; 13. ஏடுத் தயிர் , curd from 
which cream is not removed ; 14 . 
குரங்கு . monkey ; 15. முட்பன்றி , 
porcupine ; 16. உருவம் , external 
appearance; shape ; 17. அலங் 
கோலம் , confused state ; 18 . 
மலைப் பன்றி , hill hog . 
கோ லரக்கு , see கொம் பரக்கு . 
கோ லாம் , முளை, sprout , shoot . 
கோலரி , see அமுக்கிரா . 
கோல லவணம் , துரிசு , a kind of 

blue vitriol . 
கோல வல்லி , ஓர் கொடி . இதன் காய் 
மினகைப் போலிருக்கும் : a kind of 
creeper - Pathos officinalis , The 
pungent fruit of this resembles 

pepper . 
கோல வல்லீசம் , செவ்வியம் , com 

mon pepper Piper nigrum .. 
கோல வுணவு , see கோரைக் கிழங்கு . 
கோல வேர் , நிலப்பனை , ground 

palm -Curculigo orchioides . 


கோலா , ஓர் வகைக் கடல் மீன் , 

இதன் உடல் நீண்டும் , ஒல்லியாயும் , 
தலை கூச்சாகவும் எலும்பு பச்சை 
நிறமாயும் இருக்கும் . இதில் அனேக 
வகைகள் உண்டு . அவையாவன , 
kind of sea - fish ; gasfish or garpike 
Belone . It has a slender body , 
pointed head and green bone. 
The follow are the different variet 
ies viz : 


1. வட்ட மூக்கு கோலா bottle 

nosedpike Anacanthus 
barbatus . 


- 


2. பறவைக் கோலா , flying - pike 

Exocaetus poecilopterus . 
3. பசுங் கோலா , green - pike 

Belannulata , 


4. சப்பைக் கோலா , flat - pike . 


5. வரிக் கோலா , striped -pike . 
6. திருவெண் கோலா , white - pike. 
7. பாம்புக் கோலா , pike resemble 

a snake . 


- 


8. கருவாலன் கோலா , black - tailed 

pike .. 


9. ஏமின் கோலா , garfish garpike . 


1313 


கோலா 


10. மயிற் கோலா , hairy - pike . 
11. பற் கோலா, toothed -pike . 
12. தாய்க் கோலா , mother - pike . 

13. பீச்சிக் கோலா , another variety , 
கோலாக் கட்டா , ஓர் கடல் மீன் இது 

1 % அடி நீளம் , பச்சை நிறம் நடுவே 
நீல நிறம் கலந்துள்ளது . a sea - fish 

Chorinemus toloo . It is 112 ft . 
long , greenish , shot with blue 

colour.. 
கோலாங் கூலம் , முசு முசுக்கை , 

bristly or rough bryony ; 2. ஓர் 
வகைக் குரங்கு . அதாவது முசு, lan 
gur which is a kind of ape 

Presbytis entellus . 
கோலாச்சி , ஓர் மீன் , a kind of fish ( ? ) 
கோலாச் சுறா , சாம்பாற் சுறா , grey 

shark- Carcharias macloti . 


கோவசூரி 
pepper - Piper longum ; 5. பன்றிக் 
கிழங்கு , pig root - Trapa bispi 
nosa ; 6. சிற்றழிஞ்சில் , acute - 
leaved privet Ligustrum neil 
gherrense ; 7. 4161660T, elliptic 
leaved privet Ligustrum 
perrottettii . 
கோலிகம் , இலந்தை , see கோலி . 
கோலிக் கற்றை , see கவரி மான் . 
கோலிசம் , மிளகு , black pepper - 

Piper nigrum .. 
கோலிம் , see கட்டுக் கொடி , 
கோலி வாசி , கரடி , bear. 
கோலி னிறம் , see அழிஞ்சில் . 
கோலுகி , தாளகம் , orpiment . 
கோலை , see கோலிசம் . 
கோல் , ஊன்று கோல் , leaning staff ; 

2. மரக் கொம்பு , branch of a tree ; 
3. இலந்தை , jujube ; 4. அஞ்சனக் 
கோல் , a rod used to blacken the 
eye - lashes . 
கோல் மூலி , இலந்தை . See கோல் . 
கோவக் காரி , தலைச் சுருளி , see 
கோபக் காரி . 


கோலாந்தி , பற் பாடகம் , fever plant 

- Mollugo cerviana . 
கோலாபம் , சிவதை , Indian jalep 

Ipomaea turpethum . 
கோலா மீன் , see கோலா; 2. பறவை 

மீன் , flying fish Exococtus me 
sogaster .. 
கோலா லிண்டு , ஓர் முள்ளி , indian 

black berry --Robus lasiocarpus . 
கோலா வதீதம் , கீழ்க்காய் நெல்லி , 

which see . 
கோலா விதை , இலந்தை விதை , ju 

jube seed . 
கோலி மயிர் ; 2. இலந்தை , jujuba ; 3 . 
உடும்பு, guana; 4. திப்பிலி , long - 


கோ வங்கம் , சரகண்ட பாஷாணம் , 
a kind of native arsenic . 


கோவங் கிழங்கு , see கொவ்வைக் 

கிழங்கு . 
கோவசூரி , மாட்டுக்கு வரும் அம்மை , 
cow - pox . 


33 


1314 
கோவசை 

கோவா தேவதாரு 
கோவசை , மலட்டுப் பசு , cow not கோ வரக்கி , வெண் வாகை , doon 
calved . 

sirrissa tree Albezzia procera 

(typica) . 
கோவணம் , நீர்ச் சீலை . இது ஆண் 

கோவர புடம் , see கோபுர புடம் . 
குறியை மறைக்க வேண்டி 
இந்துக்களணியும் சீலைத்துண்டு , கோ வரிதகி , வில்வம் , bael tree -- 
a long narrow or a triangular Aegle marmelos ; 2. பீர்க்கு , gourd 
piece of cloth passed between 

plant - Luffa foetida . 
the legs and fastened to middle 
string , before and behind . It is 

கோவரம் , சந்தனம் , sandalwood - 
worn by males generally by Hin 

Santalum album ; 2. சின்ன முத்து , 

small pustules of measles . 
dus to cover their genitals ; 2 . 
அறைக் கட்டு , இது காயம் , புண் , கோ வர்த்தனம் , சிங்கம் , lion ; 2 . 
கட்டி இவைகளைக் கட்ட வுதவும் , மாதுளை , pomegranate Punica 
a forelap or bandage one band of granatum . 
which is tied round the waist 

கோவல 

கணவாய் , கணவாய்ச் 
while another band dividing into 

சிப்பி மீன் , a species of cuttle - fish 
two - in front of the anus is brought 

- Octapis vulgaris . 
from behind between the thighs 
and the ends fastened in front கோவலி , பல்லுக் கிட்டுதல் , teeth 
T. bandage .. 

becoming rigidly closed ; lock -jaw . 
கோவணாண்டி , கோவண மாத்திரம் கோ வளை , நரி வாழை , tube- flower ; 
தரித்த சந்நியாசி அல்லது சாது , a 

pipe- flower Cleodendron 
Hindu ascetic or Sadhu found sphoenanthus . 
only with a loin cloth and nothing கோவன் காய் , மலைத் தக்காளி , 
more . 

mountain current tomato 

Solanum denticulatum . 
கோவணி , see ஆத்தி . 

கோவா , மல்கோவா என்னும் ஒர் 
கோவதை, see கோவத்தி . 

வகை இனிப்பு மாம்பழம் , a kind of 
கோவத்தி , பசுக் கொலை , slaughter sweet mango known as Mulgova 
of cows . 

2. இடையர் ஊர் , shepherd coun 

try known as Goa .. 
கோவம் , பொன் , gold ; 2. கோபம் , an 
ger , 3. தம்பலப்பூச்சி , lady s fly ; See 

கோவாக் கிழங்கு , கோவா தேசத்து 
இந்திர கோபம் . 

உருளைக் கிழங்கு , Goa potato or 
கோவர கழுதை , see கோவேறு 

கோவா தேவதாரு , கோவா தேசத்தில் 
கழுதை. 

விளையும் தேவதாரு மரம் . Goa 


- 


- 


Goa yam . 


1315 
கோவா தேவதாரு 

கோவிக் கீரை 
cedar tree ; Goa cypress வெங்காயம் , கிளுவைப் பட்டை 
Cypresaus glauca . 

முதலியவைகளைக் காடியிற் 
கோவாத் தூள் , அரரோபா பவுடர் 

சேர்த்து அரைத்து மருந்து செய்தும் 
அல்லது பாகியா பவுடர் என்று 

கொடுப்பதுண்டு , இந்நோயைப் 
பெயர் . இது பாகியா தேசத்தில் 

போலவே குதிரைகளுக்கும் , 
விளையும் ஓர் மரத்தின் சக்கையி 

கோவேறு 

கழுதைகளுக்கும் 
லிருந்து செய்யப் படும் சூரணம் , 

காண்ப துண்டு , cow epidemic - 
இரு சரும நோய்களுக்குப் பூசு 

Rinderpest. It is an infectious dis 
மருந்தாக உபயோகப்படும் , Goa 

ease and is communicable to 
powder . It is also known as 

human subject. Its earliest symp 
Araroba powder. or Bahia powder. 

toms is a spasmodic twitching of 

the muscles of the chest and the 
The powder is produced from the 
chips of a leguminous plant grow 

neck and somtimes of the hind 
ing in Bahia ; and is employed as 

quarters ( The temperature rises 
a powerful remedy in ringworm 

to 105 ° F and subsequently falling 
and certian other skin diseases . 

as low as 88 ° F ) The pulse is little 

disturbed and then becomes 
கோவா பவுடர் , see கோவாத் தூள் . quick and weak . The respiration 

is accelerated and laboured when 
கோவாரி , பசுவிற்கு வரும் விஷ 

the respiratory muscles are in 
சுரம் . இது ஓர் பெருவாரி நோய் . 

volved in the spasm . The disease 
இதற்கு அலரியென்றும் பெயர் . இது may even last from 1to16 days; 
ஒரு தொற்று நோய் . மனிதர் but its usual duration is from three 
களுக்கும் ஏற்படும் . இந்நோய் to nine days . Palmyra toddy is 
காணில் 

உடம்பை முறித்து , given as a cure . The tender leaves 
மார்பிலும் கழுத்திலும் வலியை 

of tanneris senna , the succulent 
யுண்டாக்கிப் பின் பாகமும் 

portion of aloe leaf, cummin seed , 

onions , tender bark of kiluvai are 
தொந்தப் பட்டு அதனால் உடம்பு 

well ground and mixed with vin 
மிகவும் காய்ந்து பிறகு தணியும் . 

egar and prescribed by Vaidyans . 
நாடியும் வேறுபட்டு துரிதப் படும் . 

Similar disease affecting the 
அன்றியும் மேல் மூச்சும் , இரைப்பும் horse and the mule is known as 
காணுவதுடன் 16 நாள் வரைக்கும் glanders . 
நீடித்துத் துன்புறுத்தும் . சாதார 

கோவா வவரை , கோவா 

பீன்சு 
னமாக 3-9 நாள் வரைக்கும் தான் 

அல்லது முறுக் கவரை , square or 
இருக்கும் . இதற்குப் பனங்கள்ளைப் 

goa bean 

Psophocarpus 
பரிகார் மருந்தாகக் கொடுப்ப 

teragonolobus . 
துண்டு . மேலும் ஆவாரங்கொழுந்து , 

கோவிக் கீரை , see கோவிசு கீரை . 
கற்றாழைச் சோறு , சீரகம் , 


1316 


கோவிசு கீரை 


கோவிற் புறா 


கோவிதா, see கோவி தாரம் . 
கோவி தாரம் , see காட்டாத்தி , 2 . 

see குரா மரம் . 
கோவிந்தம் , செம்முள்ளி, thorny 

nail dye - Barleria prionitis . 
கோவியம் , see கோவிட்டை . 


கோவிசு கீரை , கோசு முட்டை , இது 
நமது நாட்டுக் கீரை வகையிற் 
சேர்ந்த தல்ல . ஐரோப்பியர்களால் 
கொண்டு வரப்பட்டு மலைகளின் 
மேல் பயிராக்கப் படும் . இது 
முழுவதும் வளர்ந்தால் இலைகள் 
ஒன்றிற்கு ளொன்றாகப் புரையைப் 
போலிருக்கும் . இவ் விலைகளை 
வாத வலி , சூலைப்பிடிப்புகளுக்கு 
வைத்துக் கட்டலாம் . இதன் 
விதைகள் நீரைப் போக்கும் . 
மலத்தை இளக்கும் , வயிற்றிற்கு 
வலிவையுண்டாக்கும் , கிருமிகளைக் 
கொல்லும் , cabbage domestic 
colewort Brassica oleracea . 
This plant is not a native of this 
country ; by Europeans at an early 
date of their occupation and is now 
grown on hills ; when perfect . it 
consists of soild masses formed 
by the leaves compactly envelop 
ing one another and it finally ex 
pands into a globular mass . The 
leaves form an application in 
rheumatism and gout . The seeds 
are diuretic , laxative , stomachic 
and anthelmintic . 
கோவிசுப் பூ , காலி புளோவர் . இது 
கோவிசுச் செடியின் ஓர் இனம் . இது 
பூர்க்கும் போது மாறுத லடைந்து 
இவ்விதமாக உருவம் கொள்ளும் , 
cauliflower - Botrytis . It is a vari 
ety of cabbage . Its heads are a 
malformation of the inflores 
cence , forming aal white 
congolmeration of imperfect 
buds . 


கோவிரதம் , விடத்தேர் , mint 

Mentha crispa . 
கோ விருடபம் , எருது , bull . 
கோ விலங்கு , சிங்கம் , lion , as king 

of beasts .. 
கோவில் திருமடந்தை , வைப் 
பரிதாரம் , an orpiment artificially 

made ; synthetic orpiment . 
கோவிற் புறா , மாடப் புறா . இது 

வீட்டில் வளர்க்கப்பட்ட புறாவில் 
ஒன்று . இது சிறந்ததாகக் கொள்ளப் 
படும் . இது வீடுகளிற் கூடு கட்ட 
நற்சகுனமாகக் கருதப்படும் . இதன் 
கறி சாப்பிட தீபாக்கினியும் 
சுக்கிலமும் பெருகும் , வாதப் 
பிரகோபம் நீங்கும் , இது பத்தியக் 
கறியாம் , blue rock - pigeon - 
Columba intermedia alias C. 
livia . It is one of the domestic pi 
geons in India and is much ven 
erated . It builds its nest in 
houses , it is considered a good 
and fortunate omen . Its flesh is 
eaten ; and is said to promote 
hunger and formation of seminal 
fluid . It mitigates the aggravated 
condition of Vatha thus curing 
rheumatic and paralptic com - 
plaints . 


கோவிட்டை , பசுஞ் சாணி , cow 
dung. 


1317 


கோவை 


கோவு கந்தம் 
கோவு கந்தம் , தாலம் பாஷாணம் , a 

kind of native arsentic ( ?) 
கோ வெண்ணெய் , பசு வெண் 
ணெய் , butter from cow s milk ; 
cow s butter . 


dica . it is a climbing shurb with 
white flowers , and fruit about 2 
inches long ; flowering through 
out the year common in hedges ; 
ripe fruit is edible ; raw or green 
fruit is used in curries . Juice of 
leaves is applied to bites of ani 
mals . It is stimulant and diuretic ; 
decoction of leaves is given in 
cases of stranguary , ulcers , itch , 
cough etc ; powder of leaves is 
prescribed for excess of heat in 
the system , stranguary ( obstruc 
tion of urine ) skin eruptions ,, 
cough etc ; juice of leaves mixed 
with butter is an external applica 
tion for itch and ulcers to wounds . 
The root is useful in diabetes and 
phlegmatic diseases , leprosy ,, 
asthma , ulcers , inflammation of 
the tongue etc. Raw fruit when 
fried and taken internally re 
moves loss of apetite , excessive 
heat of the body and phlegmatic 
disorders . The following are the 
different varieties as mentioned 
below : 


கோவேறு கழுதை , குதிரைக்கும் 
கழுதைக்கும் பிறந்த கலப்புச் சாதி , 
an offspring of female horse and 
male ass ; mule . 
கோவை , கொவ்வைக் கொடி , இதன் 
பூ வெள்ளை , பழம் சிவப்பு . 2 
அங்குல நீளம் , வருஷம் முழுவதும் 
பூக்கும் , வேலிகளில் வளரும் , 
பழத்தைத் தின்னலாம் ; காய் கறிக் 
குபயோகிக்கலாம் . இதன் இலைச் 
சாற்றை விஷக் கடிக்குப் பூசலாம் . 

ஷ்ணத்தையும் , 
வியர்வையையு முண்டாக்கும் 
தன்மையது . இலைக் கஷாயம் 
நீரடைப்பு , இரணம் , சொறி சிரங்கு , 
இருமல் இவைகள் போம் . இதைச் 
சூரணித்து சாப்பிட உடம்பின் சூடு , 
நீரடைப்பு , கரப்பான் , இருமல் 
இவைகள் போம் . இலை ரசத்தை 
வெண்ணெயோடு சேர்த்துச் 
சிரங்கு , விரணம் இவைகளுக் 
குபயோகிக்கலாம் . இதன் கிழங்கு 
நீரிழிவு , கோழை , 

குட்டம் , 
இரைப்பு , நாப்புண் இவைகளை 
நீக்கும் . காயை வற்றல் செய்து 
சாப்பிட அரோசகம் உஷணம் , 
சிலேட்டுமம் போம் . இது அடியிற் 
கண்ட படி பல வகைப்படும் , In 
dian daper ; Red bitter melon 
Cephalandra indica alias Bryo 
nia grandis alias Coccinea in 


லை 


1. நல்ல கோவை , common caper. 
2. பெருங் கோவை , large caper . 
3. இராமக் கோவை , Rama s ca 

per - Bryonia amplexicaulis . 
4. கருடக் கோவை , braminy kite 

caper - Bryonia epigaea . 
5. கார்க் கோவை அல்லது கருங் 
கோவை , black caper - 

- Karivia 
amplexicaulis . 
6. கற் கோவை , stony caper Bryo 

nia umbellata . 


1318 
கோவை 

கோழி 
7. ஐவிரலிக் கோவை , five fin கோவைக் கீரை , கோவை யிலை , 
gered palmate leaf - Bryonia 

leaves of Indian caper. 
leciniosa . 

கோ வைசூரி , பசுவிற்கு வரும் 
8. மணற் கோவை , a kind of caper 

அம்மை , cow - pox . See கோ வசூரி . 
growing in sandy soil . 

கோவைச் சருக்கரை , கோவை 
9. வரிக் கோவை , striped caper . 

தேசத்து சருக்கரை , Goa sugar . 
10. செங் கோவை அல்லது 

கோவைத் தண்டு , கோவைச் 
சிவப்புக் கோவை . இதுவே செடியின் தண்டு , leaf - stalk of In 

dian caper. 
குங்குமக் கோவை , saffron ca 
per - Rhynchocarpa foelia . கோ வைத்தியன் , பசு வைத்தியன் , 

a veterinary doctor who has 
11. தித்திப்புக் கோவை , sweet ca 

specialised in the treatment of 
per Lehneria umbellatta . 

cows . 
12. கொல்லன் கோவை , the same கோவைப் பழம் , கனிந்த சிவப்புக் 
as No.4 ; See ஆகாச கருடன் . கொவ்வைப் பழம் , red riped caper 

fruit . It is eaten raw . 
13. அப்பைக் கோவை , the same 
as No.11 . 

கோவை யவரை , முறுக்கு பீன்சு , 
14. நாமக் கோவை , another vari 

goa bean . 
ety .. 

கோவை வள்ளி , சிறு வள்ளிக் 

கிழங்கு , Goa yam ; goa potato 
கோவைக் காய் , see கோவை . 

Dioscorea aculeata . 
கோவைக்காய் வற்றல் , பச்சைக் 

கோழகம் , சங்கு பாஷாணம் , a kind 
கோவைக் காயை அறுத்துக் காய of white arsenic . 
வைத்து எண்ணெயி லிட்டு 

கோழம் , see கோ ழகம் . 
வறுத்த பண்டம் , dried pieces of 
green caper which are sliced and கோழகம் கொடு மலை , வெங்கல 
fried in gingelly oil . 

மலை , a mountain containing 

bell metal ore . 
கோவைக் கிழங்கு , see கோவை ; 
2. கொல்லன் கோவைக் கிழங்கு , கோழி , குக் குடம் , இது வீடுகளில் 
root of Brahminy kite caper ; 3 . 

வளர்க்கப்படும் பிராணி . இதில் 
கோவை வள்ளிக் கிழங்கு , Goa po 

சேவல் , பெட்டைக் கோழி என 
tato ; Goa yam . 

வகைத்து . இதன் கறி 

உடம்பிற்கு மிக்க சூடு . இதனால் 
கோவைக் கீச்சான் , ஓர் கடல் மீன் , 

மகரவாதம் , வாந்தி , நாட்பட்ட 
a sea - fish . 

சுரம் , சயம் இவைகள் போம் . 


1319 
கோழி 

கோழிக் கறி 
சுக்கிலம் , பித்தம் உண்டாகும் ; 10. சம்பங் கோழி , another variety . 
உடம்பிளைக்கும் . இது மருந்தின் 
வேகத்தை முறிக்கு மாதலால் , 

NOTE : - சுவற்றுக் கோழி , al 
பத்தியத்திற்குதவாது . இதில் 

though called a கோழி , it does not 
அடியிற் கண்டபடி 

belong to the variety of fowl for it is 
பலவகை 

only an insect known as cricket of 
யுண்டு . ஆதலின் , அவற்றின் 

gryllidae family. 
மாமிசங்களும் வெவ்வெறு 
குணத்தை யுண்டு பண்ணும் , fowl 

கோழி , see கோழி யவரை ; 2 . 
Gallus domesticus . Cock and 

பன்றிக் கிழங்கு pig root - Trapa 
hen are the two kinds . Its flesh bispinosa ; 3. உபரச வகையி 
lends heat to the system ; and it is Consorgl, one of the 120 kinds of 
useful in cases of rheumatism , natural substances contem 
asthma , bodily pain , loss of plated in Tamil medicine ; 4 . 
appetitie , vomiting , chronic lever, வெருகங் கிழங்கு , bulbous root of 
consumption etc. It promotes the 

வெருகு - Arum macrorhizon ; 5 . 
secretion of bile and semen ; but 

see கோழித் தலை கந்தகம் ; 6 . 
it emaciates the system . As it has 

உள்ளான் , common snipe ; 7 . 
the tendency to neutralise the ef 

காட்டுக் கோழி அல்லது கற்கவுதாரி , 
fects of medicine , it is excluded 
from the list of dietetic sub 

rock pigeon ; common sand 
stances ; Fowl consists of differ 

grouse - Pterocles exustive . 
ent varieties and so , the proper கோழி கவிழ்க்கும் நேரம் , அந்திப் 
ties and effects of their flesh are பொழுது , the time when poultry 
also different: 

are shut up i.e. evening time - 

Cock- shut . 
1. அறுபதாங் கோழி , a hen which 
lay eggs every 2 months . 

கோழி கூவல் , சேவல் கூவுதல் , 

cock s crow indicating day -break . 
2. கருங்கோழி , a fowl whose skin 
and bones are black . 

கோழி கூவு நேரம் , விடியற் பொழுது 
3. கானங் கோழி , small jungle 

அதாவது காலை 4 மணி , day - 
fowl . 

break indicating 4 A.M. as the 

time for cock s crowing . 
4. சேவற் கோழி , சாவல் , cock - fowl . 

கோழிக் கண் , குன்றி மணி , jeweller s 
5. வான்கோழி , turkey fowl . 

bead . 
6. பெட்டைக் கோழி , hen fowl. கோழிக் கல் , குறுஞ்சிலைக் கல் . 

இது இரும்பை மெது வாக்கும் , a 
7. காட்டுக் கோழி , jungle fowl. 

kind of mineral stone used for 
8. நீர்க் கோழி , water -fowl. 

polishing iron ; 2. see ஈரற் கல் . 
9. நெருப்புக் கோழி , ostrich fowl . கோழிக் கறி , fowl curry , see கோழி . 


பசளை . 


1320 
கோழிக் காசிரைக் கீரை 

கோழிக் குடி 
கோழிக் காசிரைக் கீரை , உமிரிக் கோழிக் கீரணி , மாந்தப் புல் , citronela 
கீரை , sea - blite ; See கோழிப் grass . See காவட்டம் புல் . 

கோழிக் கீரை , பருப்புக் கீரை . இது 
கோழிக் காமம் , எளிதில் திருப்தி தோட்டங்களில் பயிராக்கப்படும் ; 
யடையும் காம விச்சை , sexual de மழை காலத்தில் பூக்கும் . இது 
sire lasting only for a short dura உடம்பிற்குக் குளிர்ச்சி ; துவர்ப்புக் 
tion - Lust . 

குணம் . நீரைப் போக்கும் ; 

அழற்சியை நீக்கும் ; சொறி 
கோழிக் காரம் , கோழிப் பீ , fowl 

கரப்பான் உண்டாம் ; கிருமி சேரும் . 
dung ; 2. கோழிப்பீ சேர்ந்த மருந்து ; 

இதன் விதை உட் காந்தலை 
medicine in which fowl - dung 
forms the chief ingredient ; 3 . 

தணிக்கும் ; நீரைப் பிரிக்கும் ; குடி 

நீராகச் செய்யலாம் . இக் கீரையை 
சாராயங் கலந்த கோழி யிரத்தம் , 

உணவில் கறியாக வுபயோ 
fowls blood mixed with arrack or 

கிக்கலாம் , cook s 

green 

Portu 
brandy ; 4. மருந்து அல்லது 

laca oleracea . It is a herbaceous 
சாராயங் கலந்த கோழி சூப்பு , fowl 

plant cultivated in gardens ; flow 
soup mixed with medicine and 

ers in the rainy season leaves 
brandy ; 5. கோழியெரு , fowl - dung are fleshy. Leaves are refrigerant, 
manure . 

astringent diuretic and emollient ; 
கோழிக் காலவரை , ஓர் 

promote skin eruptions and itch ; 
வகை 

cause worms in the testines . The 
யவரை , a kind of bean so called 

seeds are also medicinally de 
from its resemblance to fowl s 

mulcent, slightly astringent and 
foot . 

diuretic ; draught is made from 
கோழிக் கால் , கொடியரசு , wild 

its . Leaves are used in curries . 
peepul tree - Ficus arnottiana ; 2 . NOTE : - There are three varieties 
கோழியின் கால் , fowl s leg . 

of oleracea viz : - The common 

green , the golden and the large 
கோழிக் காற் புல் , தட்சணப் புல் , leaved golden . The juice of 

Deccan grass Panicum leaves is substituted for spirit of 
racemosum . 

nitrous ether. 
கோழிக் காற் பூடு , குமரகன் பூடு , a கோழிக்குஞ் சாணம் , ( கோழி 
plant , the leaves of which re 

குஞ்சு + ஆணம் ) கோழிக் குஞ்சு 
semble the fowl s leg . 

சூப்பு , chicken - broth . 
கோழிக் கிரணிகம் , see கோழித் கோழிக் குஞ்சு , இளங் கோழி , 
தலை கந்தகம் . 

chicken , 
கோழிக் கிழங்கு , வெருகன் கிழங்கு , கோழிக் குடி , நெட்டி லிங்கு , Indian 
see கோழி . 

mast tree - Polyathia longifolia. 


1321 
கோழிக் குடை 

கோழித் தலை கந்தகம் 
கோழிக் குடை, குடை மேற் குடை , கோழிச் சாவல் , see கோழிச் சேவல் . 
a plant . 

கோழிச் சாறு , கோழிச் சூப்பு , fowl 
கோழிக் குரல் , see கோழி கூவல் ; soup ; 2. கோழிக் குஞ்சு சூப்பு , 
2 விடியற் காலை , cock s crow . 

chicken - broth . 
கோழிக் குறுமா , மகம்மதியர்கள் கோழிச் சிலும்பான் , சிறு சிலும்பான் , 
கோழிக் கறியோடு பச்சை மசாலை an unknown plant ( ? ) 
யிட்டுத்தயாரிக்கும் குழம்பு , a kind 
of stew prepared by Maha 

கோழிச் சூடன் , கோழிக் கொண்டை , 
madans with the aid of green 

cock s comb ; 2. ஓர் வகைப் புல் , 
chilly and other curry stuffs . 

see கோழிக் காற் புல் . 
கோழிக் குறுமான் , see கோழிக் 

கோழிச் சூடு , see உச் சிலந்தி . 
குறும்பான் . 

கோழிச் சேபகம் , மாந்தப் புல் , see 
கோழிக் குறும்பான் , see கோழிக் 

கோழிக் கீரணி . 
கீரை . 

கோழிச் சேவல் , ஆண் கோழி 
கோழிக் கூடு பழம் , கள்ளிக் கோட்டை 

அதாவது சேவல் கோழி , male of 

the domestic fowl ; cock . 
யில் உற்பத்தி யாகும் வாழைப் 
பழம் , a kind of plantain fruit கோழித் தலை கந்தகம் , சிவப்புக் 
grown in Calicut . 

கந்தகம் . இது சேவல் கொண் 

டையைப் போல் சிவப்பா 
கோழிக் கொடி , see கோழி முளையான் ; 
2. see கோழி யவரை . 

யிருத்தலா லிப்பெயர் . இது சிறிய 

தட்டையான துண்டுகளாக 
கோழிக் கொண்டை சேவற் கிடைக்கும் . ஊதா 

அல்லது 
கொண்டை , cock s comb ; 2 . செங்கற்றூள் நிறம் . இது கந்தகம் 
சாவற் சூட்டுப் பண்ணை , an orna சேர்ந்த ஓர் உலோகம் எனக் 
mental plant known as cock s 

கருதப்படும் . இதைக் கொளுத்த 
comb Celosia cristata ; 3. see 

கொழுந்து விட்டெரிவதுடன் 
கோழித் தலை கந்தகம் . 

கந்தக நாற்றமும் வீசும் . இதைத் 
கோழிச்சம் , கோழிப்பீ, see கோழி 

தமிழர்கள் வாத முறையில் பொன் 
யெச்சம் . 

வெள்ளி செய்வதற்கு உபயோகப் 

படுத்துகிறார்களென்பது தெரிந்த 
கோழிச் சாரம் , மா காளிக் கிழங்கு 

விஷயம் , red sulphur which is so 
அதாவது பெரு நன்னாரி . இது 

called from the colour of cock s 
ஊறுகாய்க் குதவும் , country or big comb . It is found in small and 
sarsaparilla . A tuberous root of 

hightly crystalline , flat and irregu 
Hemidesmus genus . It is used lar pieces of purple or brick -dust 
in pickles.. 

colour . It is probably a sulphuret 


34 


1322 


கோழித் தலை கந்தகம் 
of some metal it burns with a 
blue flame and emits smell of 
sulphur. It is resorted to by Tamil 
alchemists ; and is supposed to 
be used by them as a chief ingre 
dient in preparing artificial gold 
and silver ., 


கோழித் தலை கெந்தி , இது தமிழ் 
முறைப்படி 32 வைப்புப் பாஷாணங் 
களி லொன்று , according to Tamil 
medicine . It is a prepared ar 
senic which is classified as one 
of the 32 kinds of synthetic poi 
sons ; See கெந்தி பாஷாணம் . 
கோழித் தலைச் சூடன் , see 

கோழித் தலை கந்தகம் . 
கோழித் தாடை கோழித் தொண்டை 
யின் கீழ் தொங்கும் சதை , the 
fleshy excrescence hanging un 
der the throat of the domestic 
fowl - Wattle. 
கோழித் தூக்கம் , கோழியைப் போல் 
அடிக்கடி உறக்கங் கொண்டெழும் 
தூக்கம் , light sleep enabling one 
to wake up frequently like a cock 
even on slight disturbances . 
கோழி நெஞ்சு, கோழிக் குடையது 
போன்ற நெஞ்சு , pigeon breast ; 2 . 
அச்சத்தால் நடுங்கு மனம் , timid or 
agitated heart ; pigeon -hearted ; 
chicken - hearted . 
கோழி பற்பம் , see கோழிமுட்டை 

பற்பம் ; 2. கோழிப்புடமிட்டெடுத்த 
பற்பம் , white powder obtained by 
calcining egg .. 
கோழிப் பசரைக் கீரை , see கோழிப் 


கோழி மருதை 
கோழிப் பசலை , see உமிரிக் கீரை. 
கோழிப் பித்து கோழியின் பித்தப் 

பை , the gall bladder of a fowl. 
கோழிப் பிராணன் , see கோழி 

யுயிர். 
கோழிப் பீ , கோழி யெச்சம் , fowl s 

dung ; droppings of a fowi. 
கோழிப் புடம் , பத் தெருவில் 
போடும் புடம் . இது கோழி உயர 
மிருக்கும் . மருந்திற்கு இவ்வளவு 
தீயென நிர்ணயிக்க வேண்டி 
இப்பெயர் கொடுக்கப்பட்டது , fire 
set up or kindled with the aid of 
10 cow - dung cakes for calcining 
metals ; the process of sublimat 
ing medicines with ten cow.dung 
cakes piled up to the height of a 
fowl . The name is given to indi 
cate the intensity of heat required 
for calcination of a particular 

medicine ; See குக் குடப் புடம் . 
கோழிப் புணர்ச்சி , சம்போகத்தில் 

நீடித்து நிற்காமல் எளிதில் விந்து 
கலிதமாகும் புணர்ச்சி , sexual in 
tercourse not sustainable , but at 
tended with quick discharge of 
semen it is opposed to குருவிப் 
புணர்ச்சி , the one of sparrow re 
ferring to a long duration in the 

intercourse. 
கோழிப் புல் , see கோழிக் காற் புல் . 
கோழிப் பூண்டு , see கோழி யவரை . 
கோழிப் போகம் , see கோழிப் 
புணர்ச்சி. 


பசலை . 


கோழி மருதை , see கரு மருது . 


1323 


- 


கோழி மீன் 
கோழி மீன் , ஓர் வகைக் கறுப்பு நிறக் 
கடல் மீன் . இது 1 % அடி நீள 
மிருக்கும் sturgeon fish 
Acanthurus gahm . It is dark in 
colour and is about 1/2 ft . in 
length ; 2. நீல நிறமும் மஞ்சள் 
கோடுகளும் , வாலின் அடியிற் 
முட்களு முள்ள ஓர் வகைக் கடல் 
மீன் , a kind of sea fish blue in 
colour with clear cut of yellow 
bands or stripes and spines be 

low its tail - Spine -tails . 
கோழி முட்டை கோழி யிடு முட்டை 

egg laid by hen ; fowl s egg ; 2 . 
மூன்று மாதத்திய பிண்டக் கரு , an 
euphemistic or secret term used 
to denote the foetus of three 
month s duration in the womb of 
a woman . 


கோழி முட்டை யகப்பை 
கற்றூணுாகும் , rejuvenating egg 
of dar - skinned fowl ( hen ) . 40 
eggs of this kind are boiled and 
kept buried or concealed in a 
heap of common salt for 40 days 
and then taken out . Everyday one 
egg has to be taken as per pre 
scribed diet after removing the 
shell ; and this , if continued for 40 
days , is said to rejuvenate the 
body .. 
கோழி முட்டைத் தைலம் , அண்டத் 
தைலம் . இது கோழி முட்டையின் 
மஞ்சட் கருவினின்று தயாரித்துக் 
குழந்தைகளுக்கு மாந்தம் , வலிப்பு 
முதலியவைகளுக்கும் , பெரியோர் 
களுக்கு வாத பிடிப்பிக்கும் 
கொடுக்கும் தைலம் , medicinal oil 
extracted from the yolk of-hen s 
eggs ; and used in children s fits 
and spasms . It is also pre 
scribed for adults in rheumatic 
complaints .. 
கோழி முட்டைப் பற்பம் , 
அண்டோட்டிற்குள் இரசம் , வீரம் 
முதலியவைகளைப் புகட்டி 
புடமிட்டுத் தயாரிக்கும் பற்பம் , 
white powder prepared by pro 
cess of calcination from medi 
cines such as mercury , corrosive 
sublimate etc. which are inserted 
into an egg - shell and hermeti 
cally sealed ; 2. கோழி முட்டையை 
மற்றச் சரக்குகளோடு சேர்த்து 
புடமிட்ட பற்பம் , white powder 
prepared by calcination of egg 
mixed with other ingredients . 
கோழி முட்டை யகப்பை , கோழி 
முட்டை பதியும் படிக்குப் 


கோழி முட்டைக் கரண்டி , கோழி 
முட்டைப் பதியு மளவு குழியாகச் 
செய்த கரண்டி , a spoon made 
hollow so as to hold an egg in it – 
Egg spoon . 
கோழி முட்டைக் 

முட்டைக் கரு , கோழி 
முட்டையின் வெள்ளை அல்லது 
மஞ்சட் கரு , the white ( albumen) 
or the yellow part ( yolk ) of the 
fowl s egg .. 
கோழி முட்டை கற்பம் , கருங் 
கோழி முட்டை நாற்பது எடுத்து 
வேக வைத்துப் பிறகு , சாப்பிடும் 
உப்பிற்குள் 40 நாள் புதைத்து 
வைத்து எடுத்துத் தினம் ஒரு 
முட்டை உரித்து ஓடு நீக்கி ஒரு 
மண்டலம் அல்லது 40 நாள் பத்திய 
முறைப்படிச் சாப்பிட உடம்பு 


1324 


கோழி முட்டை யகப்பை 
பள்ளமாகச் செய்த ஓர் அகப்பை , a 
ladle so shaped as to hold an 
egg in it . c.f. கோழி முட்டைக் 
கரண்டி . 
கோழி முட்டை வடிவம் , மேற் 
பக்கம் சிறுத்தும் அடிப்பக்கம் 
பருமனாயு முள்ள வஸ்து , any.sub 
stance with its top portion narrow 
and the bottom broad and thick 
Oval shape . 
கோழி முளையான் , சிறு பசளை , 
large - flowered purslane - Portu 
laca qudrifida . See முக்குளி . 
கோழி முள்ளி , ஆற்று முள்ளி , river 

holly - Acanthus illicifolius . 
கோழி யண்டம் , கோழி முட்டை , 


கோழை கோடியாய் 
கோழி யிரத்த மரப்பொடி , செம் 
மரத் தூள் , red saw - dust of red 
wood . 
கோழி யுள்ளான் . ஓர் உள்ளான் 
குருவி , jud - cock ; jack snipe - 
Galinago gallimula alias 
Scolopix gannago . 
கோழி யுறக்கம் , see கோழித் தூக்கம் . 
கோழி யெச்சம் , கோழிப் பீ , fowl s 

dung . 
கோழி யென்ற மூலி , see கோழி 

யவரை. 
கோழி ரசம் , கோழி சூப்பு , fowl s 

soup ; cock or hen soup . 
கோழி வெண் காரம் , கோழியின் 
வெண்ணிறமான பீ , fowl s dung of 
a white colour. 


fowl s egg .. 


* 


- 


கோழி யவரை , வா ளவரை sword 

bean Canavalia ensiformis ; 2 . 
பெருங் கோழி யவரை , West In 
dian sea - side bean Caravalia 
obtusifolia . 


- 


கோழை , கபம் , phlegm ; matter or 

materials from the lungs - Ex 
pectoration ; 2. சிறு குழந்தை , 
child ; 3. மனத் திடமில்லாதவன் , 
timid person ; 4. கண் முதலிய 
வற்றின் குழி , socket of the eye 
etc ; 5. Forfl 60 , viscid solution of 
mucus . 


கோழி யவரைச் சாற் றெண்ணெய் , 
கோழி யவரை யிலைச் சாற்றோடு 
நல் லெண்ணெயும் , மற்ற கடைச் 
சரக்குகளும் சேர்த்துக் காய்ச்சுந் 
தைலம் . இதைப் பசு மருந்தாகக் 
கொப்புளம் , விரணம் இவைகளுக் 
குபயோகிக்கலாம் , a medicated 
oil prepared with the juice of 
sword - bean and gingelly oil 
mixed with other bazaar drugs . It 
forms a useful application for 
boils and ulcers or wounds . 


கோழை கட்டல் , மார்ச்சளி யுண்டா 
தல், formation of phlegm in the 
chest ; 2. சளி யுண்டாதல் , forma 
tion of - phlegm . 
கோழை காசம் , ஈளை , humid 

asthma .. 
கோழை கோழயாய் , விழல் , மார்பி 
னின்று கபம் வெளிவரல் , issuing 
of thick phlegm in lumps . 


கோழி யாணம் , கோழிக் குஞ்சு ரசம் 
அல்லது சூப்பு , chicken - broth ; 2 . 
கோழி சூப்பு , fowl s soup . 


1325 
கோழைக் கட்டு 

கோழை யிளக்கி 
கோழைக் கட்டு , குழ குழப்பாயும் , கோழை மாந்தம் , குழந்தை களுக்கு 
வெண்மையாயும் , பிசுபிசுப்புடனும் 

நெஞ்சில் கபம் கட்டுவதால் 
இருக்கும் சளியின் திரட்சி , collec 

ஏற்படும் அசீரணம் , வலிப்பு 
tion of soft , white , slimy substance 

முதலிய குணங்கள் , indigestion 
known as mucue; 2. நெஞ்சில் சளி convulsions etc. in children.due 
சேருவதனா லேற்படும் கஷ்டம் , to accumulation of phlegm in the 
obstruction in the chest due to chest .. 
excess of phlegm ; 3. மார்ச் சளி , 
accumulation of phlegm ; in the 

கோழை மொழி , மூர்க்கன் தவளை, 
bronchial tubes . 

frog . 
கோழைக் கட்டு விழல் , நெஞ்சில் கோழை யகற்றல் , கோழையைப் 
கட்டிய கபம் வெளிப் படுதல் , dis போக்கல் , dephlegmating ; remov 
charge of phlegm collected in the ing phlegm .. 
chest .. 

கோழை யடைப்பு , நெஞ்சுக் கோழை 
கோழைக் காய்ச்சல் , உதராச யத்தைப் திரண்டு மூச்சு விடக் கூடாத 
பற்றிய ஓர் காய்ச்சல் , gastric fever படி தொண்டையை அடைத்தல் , 
depending on disease of the 

obstruction of respiration due to 
mucous follicles . 

collections of mucous and 
கோழைக் குத்து , கோழையால் 

phlegm in the passage of throat. 
ஏற்படும் குத்தல் நோய் , acute pain கோழை யறுக்குஞ் சூரன் , திப்பிலி , 
due to accumulation of phlegm in long - peper - Piper longum . 
the chest .. 

கோழையறுப்பான் . கோழை 
கோழைத் தனம் , மனத்திட மின்மை , 

யறுக்கும் மருந்து அல்லது மூலி , 
timidity. 

any medicine or drug which pro 
கோழை நீர் , கப நீர் , sputum . 

motes expectoration Expecto 

rant . See ஔடத வகுப்பு . 
கோழை நெஞ்சு , கோழை கட்டிய 
655656 , phlegm in the chest; chest கோழையான் , மனத் திட மில்லா 
accumulated with phlegm ; 2 . தவன் , timid person ; weak 
திடமற்ற மனம் , timid mind ; 3 . minded man . 

. 
இளகிய மனம் , sympathetic mind . 

கோழை யிருமல் , கோழை கட்டு 
கோழை நோய் , கோழையால் ஏற்படும் வதினால் வரும் இருமல் , cough 
நோய்கள் , phlegmatic diseases ; due to accumulation of phlegm in 

bronchial tubes Bronchitis .. 
2. ஈளை , asthma ; 3. கயரோகம் , 
phthisis . 

கோழை யிளக்கி , நெஞ்சில் தங்கி 
கோழை போக்கி , நறுந் தாளி , a நிற்கும் கோழையை இளக்கு 
species of fragrant convolvulus. மருந்து , any drug or medicine ren 


- 


1326 
கோழை யிளக்கி 

கோள சாஸ்திரம் 
dering the phlegm loose and wa கோளக வச்சிரம் , குருந்தக் கல் , a 
tery .. 

variety of corundum next to dia 

mond - Emery ; 2. கருந்தண்ணீர்க் 
கோழை வாங்கல் , தொண்டையில் 

கல் , a kind of black mineral stone. 
விரற்களை யிட்டு ஓக்களித்துக் 
கோழையை வெளிப்படுத்தல் , கோள காயம் , see எழுத்தாணிப் பூடு . 
ejecting or bringing out the mu 
cus collected in the throat by in 

கோளகை , மண்டலிப் பாம்பு , see 
sertion of fingers into the mouth , கோளகம் ; 2. அண்ட வடிவம் , oval 

shape ; 3. வட்ட வடிவம் , globular 
கோழை வாங்கி, நெஞ்சில் ஏற்கனவே 

shape ; 4. உறை , socket . 
தங்கி நிற்கும் 

கோழையை 
வெளிக்கு வாங்கும் மருந்து , an ex கோளக் கட்டி , தொடைச் சந்து , 
pectorant used to expel secre அக்குள் முதலிய விடங்களில் 
tions that are already formed in இருக்கும் கோளத்திற்குத் தாபி தம் 
the chest - Stimulant expectorant . 

காணுவதால் ஏற்படும் மேகக் கட்டி, 
கோழை விந்து , துளசி , holy basil - 

a venereal bubo appearing par 
Ocimum sanctum . 

ticularly in the groins or the arm 

pit as consecutive symptom of 
கோழை விப்புருதி , சீழோடு கூடிய syphilis due to the inflammation 
கட்டி , an abscess attended with of glands therein - Abscess of the 
muco - purulent discharge . 

gland . 
கோளக சீரிடம் , மாசி பத்திரி , Indian கோளக்கழலை , கோளம் மாறுபடு 

worm - wood Artemesia vulgaris . தலால் ஏற்படும் கழலை , a tumour 
கோளக பாஷாணம் , ஓர் வகை 

formed by the pathological devel 
opment of 

a 

tissue Glandular 
விளைவு பாஷாணம் , a kind of na 

tumour ; 2. கோளக் கட்டி , adenoma 
tive arsenic . 

which is a form of hypertrophy of 
கோளகம் , see கோளக பாஷாணம் ; the lymphatic gland . 

2. மிளகு pepper ; 3. வால் மிளகு , கோளக் காய்ச்சல் , கோளத்திற்குக் 
tail pepper - Piper cubeba; 

காணும் தாபிதத்தினா லேற்படும் 
மண்டிலிப் பாம்பு , a kind of 
hoodless snake capable of whirl 

சுரம் , fever arising from the inflam 
ing round ; 5. சிறுகோளம் , tubercle ; 

mation of a gland - Adeno - fever . 
a little gland - Glandule ; 6. இரைக் கோளங் கட்டி , உடம்பின் எப்பாகத்தி 
குடல் நெடுகவிருக்கும் நீளமான லாவது திரட்சியாகக் கோளம் 
சிறுமணிகள் , the lymphatic situ வீங்கிப் பருத்துக் காணல் , glandu 
ated between the layers of the me lar swelling on any part of the body. 
sentery - Mesentric glands ; long 
pepper; glans penis ; myrrh ; wa 

கோள சாஸ்திரம் , உடம்பினுள்ள 
ter -jar. 

கோளங்களைப் பற்றிய நூல் , atrea 


1327 
கோள சாஸ்திரம் 

கோளம் 
tise on the glandular system கோளம் , உருண்டை வடிவம் , globu 
Adenology . 

lar shape ; 2. உடம்பில் நீரூறும் 
கோளச் சிலந்தி , see கோளப் சதைப்பற்று , an organ in the body 
படுவன் . 

secreting . some fluid ; gland ; 3 . 

கண்ணீர் , உமிழ் நீர் , பித்த நீர் , 
கோளத் தாபிதம் , கோளத்திற்குக் 

வியர்வை முதலிய கெட்ட நீர்கள் 
காணும் அழற்சி , inflammation of a 

பொசிகின்ற கருவிகளின் பொதுப் 
gland - Adenitis . 

பெயர் , a common name for se 
கோளத்திற்குரிய , கோள சம்பந்தமான creting glands form which tears , 
relating to a gland - Adenic. 

saliva , bile , water, sweat etc. ema 

nate ; 4. ஓர்பெரிய உருண்டையான 
கோளத்தைப் போன்ற , கோள வடிவ 

நீர் மிடா, a large globular water 
முள்ள of the shape of a gland ; 

jar.. 
gland like Adeniform . 

கோளம் , இக்கோளங்கள் , முக்கியமாக 
கோள நிலைமை , உருண்டை வடிவ 
மாய் இருக்குந் தன்மை , the state 

உடம்பிற்கு வேண்டிய வஸ்துக் 
or condition of being spherical or 

களைத் தயாரித்துக் கொடுக்க 
globular - Sphericity ; spherodal 

உடம்பினுள் பல பாகங்களில் 
state. 

அமையப் பெற்ற சிறிய உறுப்பு 

களுக்கே இப்பெயர் . அவைகள் 
கோள நீருறை , கோளத்தின் பிணி 

நுண்ணிய நாடிகளும் , நாளங்களும் , 
நீர்ப் பை , a cystic adenoma 

விசர்க்கக் குழல்களும் திரண்டி 
Adsno - cystoma. 

ருப்பதினால் உருப்பெற்றிருக்கும் . 
கோள நோய் , சாதாரணமாய்க் இவற்றிற்கு இரத்தத்திலிருக்கும் 
கோளத்திற் கேற்படும் எவ்வித திரவப் பொருளை கவர்வதற்கும் , 
நோய் , any form of glandular dis 

கழிப்பதற்கு முள்ள சக்தி யுண்டு , 
ease Adenosis ., 

அன்றியும் இரத்த மாசுக்களை 
கோளப் படுவன் , கோளச் சிலந்தி , வடிக்குங் குணமும் , வேறுவித 
adeno - ulcers . 

தொழில்களியற்றும் சக்தியும் 
உண்டு . இதற்கு 

மாசயனி 
கோளப் பிணி , கோள நோய், any dis 

கோளத்தையும் உமிழ் நீர் 
ease of a gland . 

கோளத்தையும் உதாரணமாகச் 
கோளப் பிரிவு , கோளம் தனித் தனிக் சொல்லலாம் . மேலும் ஈதலைக் 
கோளங்களாகப் பிரிதல் , abnormal 

கருதி மண்ணீரலுக்கும் ஈரலுக்கும் , 
seperation of a gland into distinct 

கழிவுத் தன்மையை நோக்கி 
parts _ Adeno - diastasis . 

குண்டிக் காய்க்கும் முலைக்கும் 
கோள மறிப்பு , கோளத்திற்கு ஏற்படும் இப்பெயராகிய கோளம் என்பது 
தடை glandular obstruction . ! . 

பொருந்தும் . இக் கோளங்கள் 


- 


1328 


கோளம் 
டம்பின் ஆரோக்கிய 
நிலைமைக்கும் , வளர்ச்சிக்கும் 
முக்கிய மானவை . அவைகளின் 
பருமன் -பயற்ளவு முதல் பனங்கா 
யளவு ஈறாக ஒன்றுக்கொன்று 
வித்தியாசப்படும் 

கோளங்கள் 
சிறியவைகளாயிருந்தாலும் 
அவைகள் ஒவ்வொன்றிலுமிருந்து 
அதனதற்குரிய நீர் வெளியே 
பாய்வதற்கு வெவ்வேறு குழல் 
களுண்டு , பலவிதமான சுரப்பு 
களை உண்டாக்குவது தான் 
கோளங்களின் தொழில் . அப்படியே 
உமிழ் நீர்க் கோளங்கள் உமிழ் 
நீரையும் ; ஈரலானது மண்ணிறமான 
கசப்புள்ள பித்தத்தையும் ,, 
பிருக்கங்கள் ( குண்டிக் காய்கள் ) 
உவர்ப்புள்ள அமுரியையும் 
கழிக்கின்றன . தேக வளர்ச்சிக்கு 
வேண்டியிராத வஸ்து ஏதாவ 
தொன்றிருந்தால் அது சோஷணக் 
குழல்களால் உறிஞ்சப் பட்டு , 
அவைகளின் வழியாய் இரத்தித்திற் 
குள்ளே சேர்ந்து , முன் சொல்லப் 
-பட்ட கோளங்கள் வழியாக 
அந்தந்த விசர்க்கமாய்க் கழிந்து 
போகும் . கோளங்களின் வழியாகக் 
கழிந்து போகவேண்டிய வஸ்துக் 
கள் ஒழுங்காகக் கழியாதிருந்தால் 
நோயை யுண்டு பண்ணும் . 
கோளங்களின் வழியாய்க் கழிய 
வேண்டிய மற்றமாசுக்கள் ஏதாகிலும் 
தடைப்பட்டால் உடம்புக்குள்ளி 
ருக்கும் உறுப்புகளிலே குழப்பம் 
உண்டாகும் . இக் கோளங்கள் 
அடியிற் கண்டபடி பல வகைப் 
படும் , glands . This is the name 


கோளம் 
given to collections of 
speciallised cells in the body 
which manufacture special sub 
stances needed by the body . 
Gland is a small structure , occur 
ring in many parts of the body, 
composed of various tissues , 
blood- vessels , nerves etc. It pos 
sesses the power of absorbing 
or separating the various sub 
stances which pass into or are 
separated from the circulating 
fluid . It also acts as filters or ef 
fects some action in the blood as 
it passes . Of the latter typ are the 
lymphatic glands , and of the 
former are the salivary and the 
sweat glands. The term is some 
times applied to the liver and the 
kidneys when they are designated 
as glands of supply (the liver ; the 
pancreas , the spleen ) ; and as 
glands of waste (the kidneys , the 
mamma etc ). They are of great 
importance in the maintenance of 
health and growths . They are of 
varied size ranging from dholl 
gram to palmyra fruit, but different 
in their characteristics . Though 
these glands are small , they are 
provided with ducts for purposes 
of discharging the secreted fluids. 
Secretion is the chief function of 
these glands as can be seen from 
salivary glands secreting the sa 
liva , liver, the bile and the kidneys 
the urine . Such of the waste mat 
ters as are not required for the 
growth of the body are absorbed 
by the lymphatics vessels and 
taken to the blood from which they 


1329 


கோளம் 


கோள விரணம் 


are excreted through various ex 
cretory organs. If, on the other 
hand , they are not excreted from 
the body in the ordinary course 
disease may appear. If the excre 
tions to be eliminated by these 
glands are obstructed in their 
course, some disorder in the in 
ternal organs will be the result. 
These glands are of different 
kinds as mentioned below : 
1. மாசயனிக் கோளம், lymphatic 

gland . 
2. சுவேத அல்லது வியர்வைக் 

கோளம் , sweat or miliary gland . 
3. நிணக் கோளம் , sebaceous 

gland .. 
4. குழற் கோளம் , tubular gland . 
5. குழலற்ற கோளம் ; ductless 

gland . 
6.தேவதாரு கோளம் , pineal gland . 
1. சுழிமுனைக் கோளம் , pitituary 

gland . 
8. விசுத்திக் கோளம் , thyroid gland . 
9. கேடய கோளம் , thymus gland . 


16. கழிவுக் கோளம் , excretory 

gland . 
17. சிறு கோளம் , follicular gland . 
18. பாசக நீர்க் கோளம் , gastric 

gland . 
19. சினைக் கோளம் , genital gland . 
20. மயிர்க் காற் கோளம் , pilous 

gland . 
21. கண்ணீர்க் கோளம் , lacrimal 

gland . 
22. முலைக் கோளம் , mammary 

gland . 
23. பருவபக்குவக் கோளம் , puberty 

gland . 
24 , திராட்சைக் குலைக் கோளம் , 

racemose gland . 
25. பிரிவினைக் கோளம் , secretory 

gland . 
26. குறிக் கோளம் , sexual gland . 
27. யோனிக் கோளம் , vaginal 

gland . 
28. கருப்பைக் கோளம் , uterine 

gland . 
கோளரி , சிங்கம் , lion . 
கோளரிஞ்சான் , ஓர் வகை ஆற்று 

மீன் . இது சாம்பல் நிறம் . இது அடி 
நீளம் carp 

Labco ariza . It is 
leaden grey in colour, about it . 

in length .. 
கோள வங்கம் , வங்க மணல் , lead 
ore . 


- 


10. ஆசனக் கோளம் , anal gland. 
11. உமிழ் நீர்க் கோளம் , salivary 

gland . 
12. கன்னக் கோளம் , buccal gland . 
13. கண்டக் கோளம் , carotid gland . 


14. தந்தக் கோளம் , dental gland . 
15. குடற் கோளம் , intestinal gland . 


கோளவிரணம் , கோளத்திலுண்டாகும் 
4500 , ulceration of a gland . 


--- 


1330 
கோள வீக்கம் 

கோறடம் 
கோள வீக்கம் , கோளத்திற்குக் காணும் scammony swallow wort 
வீக்கம் , glandular swelling or en Secamone emetica .. 
largement of the gland , 

கோளிப் பூடு , see குப்பை மேனி . 
கோளா, கொத்தின ஆட்டிறைச்சிக்கு 

கோளியம் , துத்தி , country mallow - 
கறி மசாலை யிட்டு உண்டை 

Abutilon indicum . 
களாகத் திரட்டி நெய் அல்லது 
எண்ணெ யிட்டு வறுத்த பண்டம் , 

கோளி யால் , ஓர் வகை ஆல் , large - 
minced mutton mixed with curry 

leaved yellow fig - Ficus callosa . 
stuffs , made into balls and fried 

கோ ளிழைத்தல் , கொல்லுதல் , kill 
in oil orghee ; 2. கஞ்சாவுருண்டை, ing; 2. தீங்கிழைத்தல் , doing harm 
balls of pulverised ganjah leaves. or injury . 
கோளாங் கட்டி , ஓர் மண் கட்டி , a கோ ளேசம் , see குங்குமப் பூ . 
mineral com 

und of silicate 
found in a lump . 

கோளை , எலி , rat ; 2. கோழை , 

phlegm .. 
கோளாங் கல் , see கூழாங் கல் , 2 . 
பருக்கைக் கல் , a small gravel 

கோளைக் குத்து , நெஞ்சில் கோழை 
stone mixed with or without sand . 

அல்லது கபங் கட்டு வதால் 

ஏற்படும் மார்பு வலி , pain in the 
கோளாறு , குழப்பம் , disorder as chest as a result of accumulation 
குடற் கோளாறு , disorder of intes 

of phlegm in bronchial tubes . 
tines ; 2. வயிற்றுக் கோளாறு , dis 

கோள் , காவட்டம் புல் , citronella 
order of stomach ; 3. குற்றம் , de 
fect, as of body. 

grass - Andropogon nardus ; 2 . 

வலி , strength ; 3. நல்லெண்ணெய் , 
கோளி , ஆல் , banyan tree ; 2 . gingelly oil ; 4. குலை , cluster ; 
கொழிஞ்சி மரம் , which see ; 3 . bunch ; 5. பிரகாசம் , brilliance; 6 . 
பூவாது காய்க்கு மரம் ; ( உ.ம் ) அத்தி தன்மை , nature orquality ; 7 . பாம்பு , 
மரம் , tree yielding fruit without snake ; 8. விஷம் , poison ; 
blossoming as fig tree; 4. see on 9. மேகம் ; cloud ; 10. கிரகம் , ( In As 
கோளி; 5. சிங்கம் , lion ; 6. see tronomy) planet ; 11. நவக் கிரகம் , 
கோளிகை ; 7. அத்தி மரம் , fig tree . 

the nine planets . 
கோளிகம் , திப்பிலி , long pepper ; 2 . கோள் திவசம் , ஒன்பது நாள் , nine 
அத்தி மரம் , fig tree . 

days .. 
கோளிகை , பெட்டைக் குதிரை, கோள் வாய் , புதிதாக ஏற்பட்ட புண் , 
mare ; 2. பெட்டைக் கழுதை , she newly caused wound ; fresh 
ass . 

wound .. 


கோளிப் பாசம் , பெருங் குறிஞ்சா , 


கோறடம் , see எட்டி . 


1331 


கௌசி பல் 


the leaves of which are consid 
ered very poisonous Conium 
maculatum . 


கோனிற் கொடி , கொடிப் புன்கு , 
hog - creeper 

Derris scandens .. 
கோளை வேல் , ஓர் வகை வேல் , 
crooked acacia . See கொடி 
வேலன் . 

கௌ 


கோறல் 
கோறல் , கொல்லுதல் , killing . 
கோறித்தல் , நில வேம்பு , ground 

neem - Andrographis paniculata . 
கோறை , குவளை , socket as eye 

socket; 2. 51606 , hole or cavity; as 
பற்றுளை; 3. பவுத்திரத் துவாரம் , 
sinus in fistula ; 4. சொறிந்த வழு , 
abrasion or scratch in the body ; 
5. உடம்பின் குற்றம் , bodily defect. 
கோறைப் படுத்தல் , வழு வுண்டல் , 

sustaining an abrasion or scratch ; 
2. குழி யுண்டாதல் , becoming hol 

low ; forming a cavity . 
கோறை வைத்தல் , துவாரங்கள் 

உண்டாதல் , formation of sinuses 
as in ulcers .. 
கோற் கொடி , இலந்தை மரம் , jujube 
tree ; 2. சுரைக் கொடி , bottle - gourd 

creeper ; Lagenaria vulgaris . 
கோற் புழு , கீடம் , a kind of chrysa 
lis on branches of trees ; 2 . 

உலண்டம் , case - worm . 
கோற் பூச்சி , see அங்கக் கோற் பூச்சி . 
கோற் றேன் , கொம்புத் தேன் , a su 

perior kind of honey found col 
lected on branches of trees . 


கௌ , கொள்ளு , horse - gram ; 2. கள் , 

toddy . 
கௌ கப் , தோலா எடையுள்ள ஓர் 
பண்டை காலத்து துலுக்கர் வெள்ளி 
நாணயம் , anancient Mahomadan 
silver coin weighing 50 tolas . 
கௌச பாகம் , ஓர் வகைக் கஷாயம் , 
a kind of decoction . 


கௌ சலம் , கள் , toddy . 


கௌசனம் , see கோவணம் . 
கௌசி , வயிற்றி லுண்டாகும் ஓர் 
நீராமைக் கட்டி , dropsy of thebelly 
or abdomen , abdominal dropsy 
- Ascites . See கவிசை . 
கௌசிக தாரி , see குங்கிலியம் . 
கௌசீக பலம் , தேங்காய் , cocoanut . 
கௌசிகம் , ஆந்தை , owl ;; 
6560160601, cocoanut tree; 3. see 
குங்கிலியம் ; 4. பாம்பு , snake . 
கௌசி கேயம் , வெள்ளை கிலு 
கிலுப்பை , fox frightener 
Crotolaria angulosa . 
கௌசி பல் , தென்னை மரம் , cocoa 
nut tree . 


கோனந்தி , see அரிதாரம் . 
கோனி , பூவாது காய்க்கு மரம் , a tree 
bearing fruit without showing flow 
ers . See கோளி . 
கோனியக் கனி , கோனிப் பூண்டின் 

பழம் , hemlock fruit . 
கோனியம் , மேனாட்டு ஓர் விஷப் 
பூடு , a foreign plant from Europe 


2 . 


1332 
கௌ சிரர் 

கௌ தீரகம் 
கௌ சிரர் , நிலக் குரோசினை. இது நூல் , an Ayurvedic treatise by 
செம்பினின்று களிம் பெடுக்கும் , Sage Viswamitra . 
an unknown drug sad to remove 
verdigris from copper, 

கௌதம நாடி , கௌதமரால் தமிழில் 

செய்யப்பட்ட ஓர் சோதிட நூல் . 
கௌ சீதளம் , வெள்ளை ஈர்க் தமிழ் நாடி நூற்கள் சாதாரணமாக 
கொல்லி , stinking swallow - wort . உள்ளங்கைரேகையை அனுசரித்தே 
See ஈர்க் கொல்லி . 

வரும் . ஆகவே , ரேகை சாஸ்தி 
கௌ சுகம் , see குங்கிலியம் . 

ரத்திற்கும் சோதிடத்திற்கும் 

நெருங்கிய சம்பந்தமுண்டென்பது 
கௌஞ்சம் , see கிரவுஞ்சம் . 

தெட்டென விளங்கும் , a work on 
கௌடதம் , வெள்ளுள்ளி , garlic ; 2 . 

Astrology written by Sage 

Goutama or Viswamitra . Tamil 
வெட்பாலை , Tellicherry bark 

Nadi work is generally based on 
Nerium antidysentericum . 

palmistry ; and therefore a close 
கௌடம் , வெல்லத்தினால் செய்த ஓர் 

relation between palmistry and 
ing ), a liquor prepared out of astrology is clearly established. 
jaggery : molasses or that which 

NOTE :-It is very doubtful if there 
is prepared from sugar ; 2. ஓர் is a work like this in existence in 
பின்னலான மருந்துக் கொடி , a Sanskrit, referring to horoscopes 
medicinal twining creeper ; 3. வட individually . 
தேசம் , North India . 

கௌதமம் , நறும் பிசின் , fragrant 
கௌடலி , நிர்வாணி , a naked 

resin .. 
woman ; 2. உடை யில்லான் , one 

கௌதமி , கோரோசினை, bezoar ; 2 . 
having no clothes on ; 3. சத்தி , the 

பசு , Cow . 
goddess Sakti.. 

கௌதமை , பசு , cow ; 2. கோரோசனம் , 
கௌடிகம் , see கௌடம் . 

bezoar .. 
கௌடிலம், வளைவு , curve; bend . 

கௌதம் , கிச்சிலிக் குருவி , the king 
கௌண்டன் , உயிர்க் கொல்லி , life 

fisher - Halcyon . 
killer ; 2. வேடன் , hunter . 

கௌதாரம் , உடும்பின் குட்டி , young 
கௌண்டினியன் , ஓர் இருடி, the 

of guana ; 2. உடும்பின் நிறமான 
name of a great sage ; 2. ஓர் 

பாம்பு , a snake of the colour of 

guana . 
பிராமண கோத்திரம் , the title of a 
Brahim lineage 

கௌதாரி , கவுதாரி , partridge . 
கௌதம தந்திரம் , விஸ்வாமித்திர கௌ தீரகம் , மா , மலை , an unknown 
ராற் செய்யப்பட்ட ஓர் ஆயுள் வேத plant ( ? ) 


1333 


கௌரம் 


கௌ தும்பை 
கௌ தும்பை , see கவிழ் துப்பை . 
கௌ தூகலம் மிதி பாகல் , ground 

creeper Mimordica humilis .. 
கௌ தேர சர்ப்பம் , சாரைப் பாம்பு . 
இது உடும்பு நிறத்தை போன்றதால் 
இப் பெயர் , rat - snake . So called 
from its resemblence in colour to 
guana . See கௌதாரம் . 
கௌதுக வாதம் , see கவுத்துக 

வாதம் . 
கௌத் துவம் , மாணிக்கம் , a kind of 

carbuncle (gem ) ; a ruby. 
கௌந்தி , காட்டு மிளகு , wild pep 
per; 2. வால் மிளகு, tail pepeer - 
Piper cubeba . 
கௌந்தியம் , வெண் மருது , white 

murdah - Terminalia arjuna. 
கௌந் திரியம் , வால் மிளகு , see 

கௌந்தி . 
கௌபம் கிணற்று நீர் , well water . 
கௌ பலம் , மிளகாய் , chilly - Cap 
sicum fruitescens . 


பற்றி இருதொடைகளுக்கும் நடுவே 
பாய்ச்சி , ஆண் குறியை மறைப்ப 
தற்காக வுபயோகப் படுத்தும் 
துண்டுத்துணி , a name for the nar 
row strip of cloth passed between 
the thighs and fastened to wrist 
or middle string before and be 
hind to cover and conceal the geni 
tal organ of a male . 
கௌ மாதம் , கார்த்திகை மாதம் , the 

month of November. 
கௌ மாரகம் , இளமை , juvenile 

age .. 
கௌமார தந்திரம் , பிள்ளைகளை 
வளர்ப்பதைப்பற்றியும் 
பயிற்சியைப் பற்றியும் கூறும் ஓர் 
வடமொழி வைத்திய நூல் , thesec 
tion of a medical work in Sanskrit 
treating of the rearing and educ 
tion of children . 


. 


கௌ பலா , தட்டுப் பலா , a kind of 

jack tree . 
கௌபலா சித்தன் , see கவுபால 

சித்தன் . 
கௌ பீன சுத்தன் , பெண்ணோடு 

சேராதவன் , a confirmed bachelor . 
கௌ பீன தோஷம் , சோரப்புணர்ச்சி 
செய்தலாகிய குற்றம் , evil of fomi 
cation ; venereal affections . 
கௌ பீனம் , கோவணம் , 
இடுப்பின் அரைஞாண் கயிற்றைப் 


கௌமாரம் , இளமை , youth ; maiden 
age of sixteen ; 2. பால பருவம் , 
childhood ; young age ; 3. ஒன்று 
முதல் 16 வயது வரையுள்ள ஆண் , 
a male aged 1 to 16 years ; 4.16 
வயது முதல் 32 வரையுள்ள பெண் , 
a female aged 16 to 32 years . 
கௌமாரி , see குமரி . 
கௌ மீதி , நிலவு , moon . 
கௌர சத்தம் , சிவப்புக் கால்களை 
உடைத்தாயிருத்தல் , having red 
dish legs .. 
கௌர மிருகம் , காட்டுப் பசு , wild 
COW 

Bos gaurus . 
கௌரம் , தாமரை , lotus ; 2. காட்டு 
மாடு ; wild ox ; 3. காட்டு மான் , wild 


1334 
கௌரம் 

கௌரி வேம்பு 
young deer ; 4. பொன் அல்லது NOTE : - They are used as orna 
மஞ்சள் நிறம் , yellow colour ; 5 . ments amongst hill tribes . In 
வெண்மை , whiteness ; 6 . 

households . they are used as in 
வெள்ளைக் கடுகு , white mustard ; 

struments of gamimg . 
7.தாமரை நூல் , filaments oflotus ; கௌரிகம் , வெள்ளைக் கடுகு , white 
8. பொன் , gold ; 9. அரிதாரம் , mustard . 
orpiment ; 10. செடி , a pot - herb ; 11 . 

கௌரி கேணி , வெள்ளைக் காக்கணம் , 
மஞ்சள் , saffron . 

white mussell - shell creeper 
கௌ ராங்கம் , வெள்ளை அல்லது 

Clitoria ternatea ( albiflora ) 
மஞ்சள் உடம்பை உடைத்தா 

கௌரி சிப்பி , see கௌளி பாத்திரம் 
யிருத்தல் , having a white or yel 
lowish body .. 

கௌரி பாஷாணம் , ஓர் வைப்புப் 

LITOS 60TID , a prepared arsenic - 
கௌரி , கடுகு , mustard ; 2. துளசி , 

Yellow oxide of arsenic . see கவுரி 
holy basil - Ocimum sanctum ; 3 . 
see கௌரி பாஷாணம் ; 4. புளி 

பாஷாணம் . 
நரளை , hairy wild vine Vitis கௌரி பாண்டம் , see உமரி . 
setosa alias Cissus acida ; 5 . 

கௌரி பாத்திரம் , see கௌளி 
பத்து வயதுப் பெண் , girl of 10 

பாத்திரம் . 
years ; 6. பொன் னிறம் , yellow 
colour ; 7. see காக் கணத்தி . 

கௌரிப் பழம் , ஓர் சிவப்புப் பழம் . 

இது சாப்பிடவும் ஊறுகாய் 
கௌரி , பல கறை . இது இந்து மகா 

போடவும் உதவும் , Indian black 
சமுத்திரத்திலுள்ள தீவுகளாகிய 

berry - Rubus flavus . It is eaten 
லாக்டிவ் , மால்டிவ் இவ் and made into preserves . 
விடங்களில் கிடைக்கும் . சில 
விடங்களில் இதை நாணயமாக 

கௌரி மாதி , சரள தேவதாரி , a kind 

of Deodar tree .. 
உபயோகப் படுத்துவதுண்டு . 
பைசாவுக்கு இவ்வளவு என கௌரி யச்சம் , ஓர் பூடு , an un 
விற்பார்கள் . இதைப் பற்பமாகச் 

known plant. 
செய்து நோய்களுக்குக் கொடுக் 

கௌரியம் , see கரு வேம்பு - 
கலாம் , cowry - Cypraca moucta . 
They are found on the shores of கௌரி யெலுமிச்சை , பெரிய 
the islands of Laccadives and எலுமிச்சை, gowrys neem . It is a 
Maldives in Indian ocean . They are large species of lime . 
current as coins in some parts as 
a fractional part of a pice . It is also 

கௌரிலம் , see கௌரிகம் , 2.அயப் 
calcined into a medicinal powder 

Quma, iron filings. 
and used for curiny diseases . கௌரி வேம்பு , see மலை வேம்பு . 


1335 
கௌரீ யந்திரம் 

கௌளி நூல் 
கௌரீயந்திரம் , சாரணை கொடுப்ப கௌல் மிகம், குன்மக் கட்டியை 
தற்காக உபயோகப்படு மோர் சிகிச்சைச்செய்தல் , treating a glan 
யந்திரம் . இதில் 8 சதுர அங்குலச் dular swelling called குல்மம் , 
செங்கல்லைக் கண்ணாடியைப் which see .. 
போல மெதுவாக அரைத்துப் பிறகு 

கௌ வலம் , see இலந்தை . 
அதன் மத்தியில் மூசையைப் போற் 
குடைந்து , அதற்குள் சுண்ணாம்பு கௌ லியம் , see கோ ரோசினை ; 2 . 
தடவிப்பின் வெள்ளி பொன் , அப்பி சாணி dung . See கவ்வியம் . 
ரேக்கு இவைகளை அரைத்து 
மூசையில் வார்த்து , வாய் மூடி சீலை 

கௌவு , கருவிகெட்டியாகப் பிடித்துக் 
மண் செய்து புடமிடப்படும் , anap 

கொள்ளும் ஆயுதம் , an instrument 

for holding fast - Forceps . 
paratus used in Alchemy for pur 
poses of animating mercurial 

கௌவுதல் , கவ்வுதல் , holding fast 
pills . It is made as follows : - a brick with the mouth . 
of 8 cubic inches is rubbed so to 
have a smooth surface; and a hole கௌவை , கள் , toddy ; 2. எள் ளிளங் 
is scooped out in the centre in the காய் , immature rape seed . 
shape of a crucible with a coating 
of lime inside . In it is inserted the 

கௌளா , ( யுனானி ) உடம்பிற்குக் 
prepared essence of silver gold குளிர்ச்சியை உண்டாக்கு மோர் 
or mica with the mouth of the hole பழம் . யுனானிவைத்தியர்கள் இதை 
closed and hermeti cally sealed ; மிகுதியாக உபயோகிப்பார்கள் , a 
and then calcined . 

kind of fruit much used by Unani 

doctors for colling the system . 
கௌரீலலிதம் , see அரி தாரம் . 

See கௌரிப் பழம் . 
கௌ ரேகிகம் , பாம்பு , a serpent. 

கௌளி , பல்லி , house - lizard 
கௌ ரேசியம் , வெள்ளை முகமுடைய Lacerts gecko ; 2. see அத்தி , 3 . 
கருங் குரங்கு , a black monkey 

100 வெற்றிலை கொண்ட கட்டு , 
with a white face . 

bundle containing 100 betal 

leaves . 
கௌ லகம் , வால் மிளகு , tail pepper . 
கௌ லவம் , பன்றி , hog . 

கௌளிக் காதம் , பல்லி பலுக்குதல் , 

இதனால் நேரும் நன்மை தீமை 
கௌ லாலகம் , மண் பாண்டம் , 

களை யூகிக்கலாம் , chirp of lizard 
earthen pot .. 

foreboding good or evil. 
கௌ லிகம் , பாதிரி மரம் , trumpet 

கௌளி நூல் , பல்லி சொல்லுவதின் 
tree -- Bignonia suaveolens . 

பயன் கூறும் நூல் , a treatise con 
கௌ லேயகன் , நாய் , dog . 

taining the interpretation of the 


- 


1336 
கௌளி நூல் 

கௌனிகம் 
chrips of lizards ; a science on the by mendicants for holding food 

noise of lizards and its presage . or drinking water or other liquid ; 
கௌளி பத்திரம் , வெள்ளை 

3. பூசைக் குதவும் சங்கு , a large 

kind of conch used in offerings 
வெற்றிலை, white betel leaf . 

as a cup . 
கௌளி பாத்திரம் , மஞ்சட் தேங்காய் 

கௌன குளிகை , see சவேன 
காய்க்கும் தென்னை மரம் , a spe 

குளிகை . 
cies of cocoanut tree yielding yel 
low fruits ; 2. துறவிகள் உணவு கௌனிகம் , ஆகாயம் , sky ; 2 . 
ஏற்பதற்காக உபயோகிக்கும் கெண்டகச்சிலை , a blackgranite 
தேங்காய் ஓட்டினாற் செய்த stone . 
பாத்திரம் , a cocoanut bowl used 


